— MADRAS 
GOVERNMENT ORIENTAL SERIES - 


No. CXXXI 


: தென்னித்திய 
கோயிற்‌ சாசனங்கள்‌ 


யக Suge இ 


SOUTH INDIAN ~ 
TEMPLE INSCRIPTIONS — 


VOLUME HI—PART i 


MADRAS GOVERNMENT ORIENTAL SERIES 


PUBLISHED UNDER THE AUTHORITY 
OF THE 
GOVERNMENT OF MADRAS 


General Editor: 


T- CHANDRASEKHARAN, M.A., L.T., 
Curator, Government Oriental Manuscripis 
Library, Madras. 


No. CXXXI 


தென்னிந்திய 
கோயிற்‌ சாசனங்கள்‌ 


பாகம்‌ 3-பருதி 1 


SOUTH INDIAN TEMPLE INSCRIPTIONS 


VOLUME Ili 
PART I 


Critically edited with Introduction and Notes 


BY 


T. N. SUBRAMANIAM 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS LIBRARY, MADRAS 


1955 


Price Rs. 12-0-0 


RATHNAM PRESS, 
11, Badrian Street, 
Madras-l. 


INTRODUCTION 


The Government of Madras took up for consideration the 
questión of publication of the various manuscripts in different 
languages on subjects like Philosophy, Medicine, Science, etc., 
early in May, 1948. Important Manuscripts Libraries in the 
Madras Presidency were requested to send a list of unpublished 
manuseripts with them for favour of being considered by the 
Government for publication. The Honorary Secretary of the 
Tanjore Maharaja Serfoji’s Sarasvathi Mahal Library, Tanjore, 
alone complied with this request. This list as well as a similar list 
of unpublished manuscripts in the Government Oriental Manu 
scripts Library, Madras, were carefully examined and a tentative 
selection of manuscripts suitable for publication was made, 
The Government in their Memorandum No. 34913/48-10, 
Education, dated 4-4-1949, constituted an Expert Committee with 
the Curator of the Government Oriental Manuscripts Library, 
Madras, as the Secretary, for the final selection of manuscripts 
suitable for printing and for estimating the cost of publication. 


The following (persons were appointed as) the members of 
the Committee :— 


1. Sri T. M. Narayanaswami Pillai, M.A., Beli 


9. , R.P. Sethu Pillai, B.A., BL. 

8. „ C. M. Ramachandra Chettiar, B.A., Bl 
4, , R. Krishnamoorthy, (Kalki). 

5. Dr. N. Venkataramanayya, M.A., Ph. D. 

6. Sri M. Ramanuja Rao Naidu, M.A. 

7. , V. Prabhakara Sastri. 

8. „ N. Venkata Rao, M.A. 

9. ,, H. Sesha Ayyangar. 
10. ,, Masti Venkatesa Ayyangar. 


l1, „ M. Mariappa Bhat, M.A., LT, 

12, Dr. C. Achyuta Menon, B.A., Ph. D. 

18. Dr. C. Kunhan Raja, M.A., D. Phil. (oxon.) 
14, ,, A. Sankaran, M.A., Ph.D, LT, 

15, Sri Polakam Rama Sastri. 


il 


16. ,, 8. K. Ramanatha Sastri. 

17. Dr. M. Abdul Haq, m.a., D. Phil., (Oxon.) 
18 Sri Afgul-ul-Ulama Hakim Khader Ahamed. 
19. Sri P. D. Joshi. 

20. , S. Gopalan, B.A., B.D 

21. , T. Chandrasekharan, M.A., நர, 


With the exception of Sri Masti Venkatesa Ayyangar, and 
Dr. O. Kunhan Baja, the above members continued to be 
members of the Expert Committee for 1950-51 also to which 
the following gentlemen were added in Government Memorandum 
7297-E. 150-8, Education dated 19th May 1950, and Government 
Memorandum No.15875-E 150-4, Education Tth September 1950. 


1. Dr. A. Chidambaranatha Chettiar, M.A., Ph. D., 

2. Sri S. Govindarajulu, B.A., B.L., LL.B., Bar-at-law. 
8. Capt. G. Srinivasamoorthy, B.A., B.L., M.B., and C.M. 
4. Dr. Muhammad Hussain Nainar, M.A Ph. D., 

5. Sri T. V. Subba Rao, B.A., Beli, 

6 


Principal, College of Indian Medicine, Madras. 


The members of the Committee formed into Sub- 
Committees for the various languages, Sanskrit, Tamil, Telugu, 
Kannada, Malayalam, Mahrathi and Islamic Languages. They 
met during the month of May, 1949, at Madras and at Tanjore 
to examine the manuscripts and make a selection. The recom- 
mendations of the Committee were accepted by the Government 
and they decided to call these publications as the “ MADRAS 
GOVERNMENT ORIENTAL SERIES,” and appointed the 
Curator, Government Oriental Manuscripts Library, Madras, as 
the General Editor of the publications under this series. 


The following manuscripts were taken up for publication 
during 1949-50. 


“ A” FROM THE GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS 
LIBRARY, MADRAS: 
TAMIL 
1. Kappal dáttiram 
2, Anubhava Vaiddiya Murai 


iii 

Áttànakólàhalam 
Upadéess Kàndam 
Colan Pürva Pattayam 
givajfiana Dipam 

TELUGU 
Ausadha Yogamulu 
Vaidya Nighantuyu 
Dhanurvidya Vilasamu 
Yoga Darsana Visayamu 
Khadga Laksana giromani 


SANSKRIT 


Viganàrüyaniyam—(Tantrasürasangraha) 


Bhargava Nadika 
Hariharacaturaigam 
Brahmasttravrtti—Mitaksara 
Nyàyasiddhànta Tattvamrtam 


MALAYALAM 
Garbha Cikitsa 
(a) Vastulaksanam 
(b) Silpavisayam 
Mahasaram 
Kanakkusaram 
Kriyakramam 
Kanakkusiram—(Bàlaprabódham) 


KANNADA 
Lokopakaram 
Rattamatam 
Asvagsastram 
Vividha Vaidya Visayagalu 
Sangitaratnakara 
Siipagastra 


ISLAMIC LANGUAGES 
Jamil-Al-Ashya 
Tibb-E-Faridi 


3. 
4. 


iv 


Tahqiq-Al-Buhran 
Safinat-Al-Najat 


"B" FROM THE TANJORE MAHARAJA SERFOJI'S 


1 
2. 
3 
4 
5 
6 


7 
8 
9 


10. 


11. 


12. 


SARASVATHI MAHAL LIBRARY, TANJORE: 


TAMIL 
Sarabendra Vaidya Murai (Diabetes) 
Do. (Eyes) 
Do. (Anaemia) 
Do. (Svisakisam) 


Agastiyar 2000 

Konkanarsarakku Vaippu 

Tiruccirrambalakkovaiyàr with Padavurai 

Talasamudram 

Bharatanatyam 

(a) Pandikeli Vilàsa Natakam 

(b) Purürava Cakravarti Natakam 

(c) Madana Sundara Vilasa Natakam 

Percy Macqueen's Collection of Folklore in the 
Madras University Library 

Ramaiyau Ammanai 


TELUGU 


Kamandakanitisdramu 

Ta ladasapranapradipika 

Raghunatha Nayakabhyudayamu 

Ràjagópàla Vilasamu 

Ramayanamu by Katta Varadaraju 
MAHRATHI 

Natyasastra Sangraha 

(a) Book of Knowledge 

(b) Folk Songs 

(c) Dora Darun Veni Paddhati 

(d) Asvasa Oatula Dumani 


v 


3. (a) Pratāpasimhendra Vijaya Prabandha 
(b) Sarabhendra Tirthàvali 
(c) Lavani 
4. Devendra Kuravanji 
5. Bhakta Vilasa 
6. Sloka Baddha Ramayana 
SANSKRIT 
Asvasastra with Tricolour illustrations 
Rajamrganka 
Anandakandam 
Ayurvedamahodadhi 
Gita Govinda Abhinaya 
(a) Colacampü 
(b) Sahendra Vilàsa 
Dharmakittam—Sundara Kanda 
8. Jatakasara 
9. Visnutattvanirnaya Vyakhya 
10. Sangita Darpana 
11. Bijapallava 


During 1950, only the Sub-committee for TAMIL, TELUGU 
and KANNADA met in the month of July 1950 at Madras. 
The following manuscripts were taken up for publication 
- in the various languages during 1990-51 :— 
TAMIL 
Datcanayanar-Vaiddiya-Attavanai 
. Vaiddiyak Kalaficiyam 
8. Anubhava Vaiddiya Murai, Vol. 9 
TELUGU 
1. dgaivücarasangrahamu 
2, Anubhava Vaidyam 
8. Abhinayadarpanamu 
SANSKRIT 
1. Arogyacintamani | 
2. Mattvasara with Ratnasarini 
8, Sütràrthàmrtalahari 
4, (a) Ratnadipika 
(b) Ratnasastra 


oR wt rt 


nme 


1. 


vi 


MALAYALAM 
Aégvacikitsa 


2. Phalastrasamuccaya 


1. 


KANNADA 
Vaidya Sara Sangraha Vol. I. 


During 1951-52, only the Sub-Committees for TAMIL; 
TELUGU and MALAYALAM met in the month of April 1951. 
The following manuscripts were taken up for publication in the 
various languages :— 


TAMIL 

Saptarisinadi Vol.I-Mesalagnam. 
Karnatakarajakkal Savistara Caritram 
Bharata Siddantam 
Pillaippinivàkatam, Vol. I 
Anubhava Vaittiyam Vol. 4 
Mattuvakatam 

TELUGU 
Brahmavidyà Sudharnavamu 
Ràgatàlacintàmani 
Vaidyacintamani 
Kumararamuni Katha 
Katamaraju Katha 


SANSKRIT 
Devakeralam—Candrakala Nadi 
Patadjala Yogasütra Bhàsya Vivarana by Sri. 

gankaracarya 
MALAYALAM 
Kilivandusamvadam 
Advaita Vedantam 
Bárhaspatyasütra with Malayalam commentary 
Karanapaddhati 

KANNADA 

Badgururahasyam 


yii 
ARABIC 
2. Shawakil-Ul-Hur 
In Government Memorandum No. 18947 - E/52-2. Edu- 


cation' dated Tth August, 1952 a few changes were made in the 
personnel of the Expert Committee. 


T'he names of the following members were deleted : 
1. Sri V. Prabhakara Sastri. 
2. ,, C. Achyuta Menon. 
98. ,, M. Abdul Haq. 


The following gentlemen were included as members of the 
Expert Committee :— 
1. Sri M. Somasekhara Sarma. 
2. Dr. V. Raghavan, M.A., Ph. D., 
8. Dr. R. Nagaraja Sarma, M.A. Ph. Ds 
4. ,, S. Krishnan Nayar, ua, Ph. p. 
5. Professor S. A. Bukhari, M.A. 


The Sub-Commitees for all the languages met during 
September 1952 for selecting manuscripts for publication. 


The following manuscripts were taken up for publication 
during 1952-53 :— 


TAMIL 
1. Saptarisinadi Volume II - VRSABHA LAGNA. 
2. Temple Inscriptions of South India.. Vol. I. 


TELUGU 
1. gariramu. 
KANNADA 


1. Bijjalaraya Carite. 
2. Vaidyasara Sangraha Volume IT 


MALAYALAM 
1. Vidyamadhaviyam. 
2. Sarvasadharana Cikitsa. 
9. Visa Cikitsa AND Visappattusaram, 


viii 
SANSKRIT 
1. Nyiyaratnam with the commentary Dyutimalika. 


2. Cikisatilakam. 
8. Nrttaratnàvali. 


The Government in their G. O. Ms. No. 1820, Education, 
dated 4th August 1952, sanctioned a grant of rupees 9,000 to the 
Dr. V. Swaminatha lyor's Tamil Library, Adyar, towards the 
publication of the following manuscripts as part of the ‘‘ Madras 
Government Oriental Series” :— 

1. Tiruvàcaka Vyakhyanam 
2. Mahabharata Cüdàmani 


Of these two works, Tiruvacaka Vyakhyanam was completed 
in 2 parts, the first part in January 1954 and the 2nd part in 
December 1954. The fourth chapter of Mahabharata Cudüman: 
which deals about Carnatic Music and entitled Safigitidi Raga 
Méla Laksanam has been now edited by Sri Sangita Kalanidhi 
Mudikondan Venkatarama Aiyar and Sri R. Visvanathaiyar 
The other chapters which deal about dance are in press. 


The following manuscripts were taken up for publication 
during 1958-64 : 


TAMIL 
1. Saptarisinadi- Volume III - Mithuna Lagna. 
2. Temple Inscriptions of South India - Volume II. 


TELUGU 
1. Bhàratasàrasaügrha. 


KANNADA 
1. Manmatbavijaya. 


MALAYALAM 
1, Jüánapiyüsam. 


SANSKRIT 
l. Daivajabharana. 


ix 
PERSIAN 
1. Baharisthan Sukhan. 


Out of the seven manuscripts taken up for publication, five 
manuscripts excepting one in Telugu and one in Persian were 
printed during the year. 


The following manuscripts were taken up for publication 
daring 1954-55. 


TAMIL 


1. Pillaippinivákatam- (on infantile disease) Volume II. 
2. Saptarisinadi. Volume IV.—Kataka Lagna. 

8, Perar Kovai. 

4. Siddhantavilakkam. 

5. Samudrikalaksanam. 

6. Anandaranga Kovai. 

7. Temple Inscriptions of South India— Volume III. 


KANNADA 


1, Abhidhanaratnamala. 
2. Vyavaharaganita. 


MALAYALAM 
1. Vetalapaficavimsati. 
2. Yudhisthiravijayam. 
SANSKRIT 


Abhoga, a commentary on the Kalpataru. 
Aumapatam. 
8. Mahabhaskarityam- 


p 


PERSIAN 
1. Nuskha-e-Shajahani. 


On account of the separation of the Andhra State, the 
printing of the Telugu manuscripts could be undertaken only in 
consultation with that State. But as the concurrence of that State 
has not been received so far, no work in Telugu was taken up 


x 


for publication although three works, namely, Bobbiliyuddha- 
kathà, Haidar Caritramu and Aryabhatiya Siddhànta Vyakhya 
were selected for publication during 1954-55, 


It is hoped that the publication of most of the important 
manuscripts will be completed within the next few years. 


Some of the manuscripts taken up for publication are 
represented by single copies in the Library and consequently 
the mistakes that are found in them could not be corrected by 
comparing them with other copies. The editors have, however 
tried their best to suggest correct readings. The wrong readings 
are given in round brackets and the correct readings have 
been suggested in square brackets. When different readings 
are found, they have been given in the footnote except in the 
case of a few books in which the correct readings have been 
given in the footnote or incorporated in the text itself. 


The Government of Madras have to be thanked for finan- 
cing the entire scheme of publication although there is a drive 
for economy in all the departments. My thanks are due to the 
members of the Expert Committee who spared no pains in 
selecting the manuscripts for publication. I have also to thank 
the various editors, who are experts in their own field, for readily 
consenting to edit the manuscripts and see them through the 
press. The various Presses that have co-operated in printing 
the manuscripts in the best manner possible also deserve my 
thanks for the patience exhibited by them in carrying out the 
corrections made in the proofs. 


The present work consists of numerous important inscrip- 
tions found in the various temples in the Madras State. These 
are based upon copies of the inscriptions that were collected by 
Col. Mackenzie, the renowned Surveyor-General of India and pre- 
served in this library. The first volume containing inscriptions 
from the 5 districts of South Arcot, North Arcot, Ramanatha- 
puram, Coimbatore and Chingleput was published in 1953. The 
second volume containg inscriptions from Tanjavur, Tiruchirapalli, 
Tirunelveli and Madurai Districts and the outlying Tamil areas 
included in the other Districts and States was published in 1954. 


xi 


The third volume which is now published contains such of the 
inscriptions in all the districts that could not be traced earlier and 
as such it forms a supplement to the 1st two volumes. 


This volume has an elaborate introduction in English and 
Tamil giving a historical survey of the Tamil Inscriptions. A few 
inscriptions mentioned by Colonel Mackenzie in his list of the 
inscriptions of the Southern Districts are not to be found either in 
this library or in the Epigraphical Department. An exact copy 
of the list of such inscriptions is printed as an annexure. A 
general index has also been added to enrich its value as a work 
of reference. Another part of this volume containing the meanings 
of the various technical terms that are generally found in inscrip- 
tions, a chronological list of the inscriptions arranged dynasti- 
cally and other materials will be printed in the course of the next 
year. 


These volumes give elaborate details about the erection of 
temples, their renovation, the lands donated for the conduct of 
worship in them and for the celebration of ordinary and special 
festivals. They contain very valuable information about the 
culture of our ancient people and standard of moral and material 
prosperities in those days. They also contain some information 
of historic value about the Cera, Cola, Pallava and Pandya 
kings. It is hoped that they will prove to be of great value and 
help to the students of South Indian History. 


Madras, T. CHANDRASEKHARAN, 
| General Editor, 
10—8——1955 Madras Government Oriental Series. 


PREFACE 


The first part of the third volume of the South?Indian Tem- 
ple Inscriptions now issued contains one hundred and seventy 
four inscriptions, thus bringing the total to 1264. Of these, the 
texts of 115 inscriptions, or nearly two thirds of the records con-- 
tained herein are not available. As already stated in the introduc- 
tion to the previous volume, some of the records, for which the 
transcripts are not available, do not appear to have been copied 
by the Epigraphy Department either and thus they are irretrie- 
vably lost. The digest prepared by the assistants of Col. Mac- 
kenzie is the only source for such records and we have to base our 
study and conclusions only on that list. 


And this digest does not seem to be a complete list for the 
entire collection. There are some records, of course they are very 
few and their number is negligible, not included in the above list. 


But as this list is the main source for the records, the texts of 
which are not available, an exact copy is also given separately 
as an Annexure. 


The Government of Madras have in their order No. Ms. 
1082, Education dated the 3rd August 1954, desired that “ all the 
available inscriptional terms and phrases should be published as 
an appendix" to this volume. I should thank the Government 
for this, as such a list will be of immense use not only to the re- 
search scholars but also to others especially at this time when 
there is a demand to introduce Tamil as the State language. 


This appendix will be given in the second part of the volume 
which will also contain in addition (1) the texts of a few records, 
since traced, some of them not. included in the list, (2) a chrono- 
logical list of the inscriptions included in these volumes, (3) the 
remaining portion of the Historical Survey, (4) Addendum and 
(5) some notes on Palaeography. 


b 


It is ineviable in studies of this type, that the materials col- 
lected and presented by the previous workers in the field are 
largely used. Similarly I have largely used the materials contained 
in the monumental work, The Colas (1st edition) of Prof. K. A. 
Nilakanta Sastri and in The L(V )émulavada Chalukyas of Dr. N. 
Venkataramanayya, and the official publications of the Epigraphy 
Department, sometimes using their own words to draw pointed 
attention to the fact that they well support the conclusions arrived 
at in these pages by me. 

Prof. K. A. Nilakanta Sastri, Dr. M. Venkataramanayya and 
the Epigraphist for the Government of India rendered me help as 
in the case of the previous volumes. To all these scholars I am 
much indebted and offer them my heartfelt thanks. 


Madras, | T. N. SUBRAMANIAM 


I0-5-1955 


முன்னுரை 


இப்போது வெளிவரும்‌ தேன்னிந்திய கோயிற்‌ சாசனங்கள்‌ 
மூன்றாம்‌ பாகம்‌ முதற்‌ பகுதியில்‌ நூற்று எழுபத்து நான்கு 
சாசனங்கள்‌ அடங்கியுள்ளன. ஆகவே, இதுகாறும்‌ வெளி 
யான சாசனங்களின்‌ மொத்தத்‌ தொகை ஆயிரத்து இரு 
அற்று அறுபத்து நான்கு ஆகும்‌. 

இர்தப்‌ பகுதியில்‌ அடங்கியுள்ள சாசனங்களில்‌ நாற்றுப்‌ 
பதினைச்துக்கு, அதாவது மொத்தத்தில்‌ மூன்‌ றில்‌ இரண்டு பங்‌ 
குக்குக்‌ கர்னல்‌ மக்கென்ஸியின்‌ உதவியாளர்கள்‌ தயாரித்‌ 
இருந்த பிரதி இடைக்கவில்லை. இவ்விதம்‌ மக்கென்ஸியால்‌ 
பிரதி செய்யப்பெற்றும்‌, அவற்றின்‌ படிகள்‌ இப்போது 
கிடைக்காத சாசனங்களிலே சில சாசன இலாகாவினாலும்‌ 
(பிரதி செய்யப்பெறவில்லை, அவற்றின்‌ மூலப்‌ பிரதியே இப்‌ 
போது காணவில்லை. இது ஈடு செய்யமுடியாத பெரு கஷ்டம்‌ 
ஆகும்‌. அத்தகைய சாசனங்களுக்கு மக்‌ கென்ஸிபின்‌ உதவி 
யாளர்‌ தயாரித்துவைத்துள்ள சாசனப்‌ பட்டியல்தான்‌ முக்யெ 
மான ஆதாரம்‌. அதனால்‌, WSSU பட்டியலில்‌ காணும்‌ 
வாசகத்தை அப்படியே கொடுக்கவேண்டியது அவசிய 
மாகிறது. ஆகவே அவ்விதம்‌ பிரதிகள்‌ கிடைக்காத சாசனங்‌ 
களுக்குப்‌ பட்டியலில்‌ காணும்‌ விவரங்கள்‌ அதே வடிவத்தில்‌ 
தனியாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


சாசன வழக்கில்‌ காணும்‌ எல்லாச்‌ சொற்களையும்‌ 
தொடர்களையும்‌ அவற்றின்‌ பொருள்‌ விளக்கத்தோடு ஒரு 
பிற்சேர்க்கையாக இம்‌ நூலிலே கொடுக்க வேண்டுமென்று 
அரசாங்கத்தார்‌ 3-8-1954 a. யுள்ள தங்கள்‌ Ms. No. 1083 
(எடுகேஷன்‌) உத்தரவில்‌ தெரிவித்திருக்றொர்கள்‌. அத்த 
கைய அட்டவணை ஒன்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டுமல்‌ 
லாமல்‌, தமிழையே அரசியல்‌ மொழியாக்க வேண்டுமென்ற 
விருப்பம்‌ மிகும்‌அவரும்‌ இந்தக்‌ காலத்தில்‌ பிறருக்கும்‌ பயன்‌ 
படக்கூடியது. இந்தப்‌ பணியைப்‌ புரிவதற்கு ஒரு சந்தர்ப்பம்‌ 
அளித்ததற்காக கான்‌ அரசாங்கத்தாருக்குக்‌ கடமைப்பட்‌ 
ருக்கிறேன்‌. 


d 


இந்தப்‌ பிற்சேர்க்கை அடுத்து வரும்‌ இரண்டாம்‌ பகுதி: 
மில்‌ கொடுக்கப்பெறும்‌. அதனோடு அந்தப்‌ பசூதியில்‌ அடியிற்‌. 
கண்டனவும்‌ சேர்ந்திருக்கும்‌. (1) பின்னால்‌ டைத்த சாசனம்‌: 
களின்‌ பிரதிகள்‌ (இவை மிகவும்‌ சொற்பம்தான்‌ ; எனினும்‌ 
சாசனப்‌ பட்டியலில்‌ காணாதனவும்‌ சில உள); (9) இந்தத்‌ 
தொகுப்பில்‌ உள்ள சாசனங்களைக்‌ கால முறைப்படியும்‌ 
: 1 தொகுத்துக்காட்டும்‌ பட்டியல்‌; (9) சரித்‌ 
திரக்‌ குறிப்பின்‌ பிற்பகுதி; (4) குறிப்பும்‌ விளக்கமும்‌ ;. 
(5) தமிழ்‌ எழுத்து வடிவத்தைப்பற்றிய சில கூறிப்புகள்‌. 


இத்தகைய நூல்களில்‌ இதற்குமுன்‌ அந்தத்‌ துறையில்‌ 
ஆராய்ச்சி கடத்திய ஆசிரியர்கள்‌ சேகரித்த ஆதாரங்களை 
உபயோகித்துக்‌ கொள்வது தவிர்க்கமுடியரதது. நானும்‌ 
அதேபோல ஸ்ரீ s. ௮. நீலகண்ட சாஸ்திரிகள்‌ எழுதிய 
சோழர்‌ சரித்திரம்‌ (முதற்‌ பதிப்பு), டாக்டர்‌ என்‌, வேங்கட 
ரமணய்யா எழுதிய லேமுலவாடச்‌ சாளுக்கியர்‌ சரித்திரம்‌, சாசன 
இலாகா வெளியீடுகள்‌ ஆயெவற்றைப்‌ பெரிதும்‌ உபயோடத்‌ 
இருக்கிறேன்‌. இம்தூலிலே காட்டும்‌ முடிவுகளை அவை 
ஆதரிக்இன்‌ றனவென்பதைக்‌ காட்டுவதற்காகச்‌ Ge இடங்‌: 
களில்‌ அவர்கள்‌ வாசகத்தையும்‌ கூட உபயோடுத்திருக்‌ 
GO mer. ஆனால்‌ முடிவுகள்‌ என்னுடையவை, 


பேராசிரியர்‌ க. ௮. நீலகண்ட சாஸ்திரிகள்‌, டாக்டர்‌ 
என்‌. வேங்கடரமணய்யா, இந்திய அரசாங்கத்துச்‌ சாசன 
இலாகா தலைவர்‌ ஆகியோர்‌ முன்‌ பாகங்களுக்கு அளித்த 
உதவியை இந்தப்‌ பாகத்துக்கும்‌ தொடர்ந்து அளித்தார்கள்‌. 
அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ என்‌ ஈன்‌ றி. 


தி. நா. சுப்‌ டிரமணியன்‌ 


சென்னை 
10-3-1955 | 


CONTENTS 


Preface 
A Historical Survey is 
Texts of Inscriptions 


VILLAGES 


Vijayamangalam es 
Koduvay e 
Panpuli 

Tiruvannamalai 

Tirupparaytturai 

Chinna-Silappadi 

Tiruvallür 

Tiruppasur 

Avinagi தி 

Kadambarkovil 

Padür 

Naduvachcheri as 
Chidambaram 

Pullavi 

Erode (Irodu) 

Aravakkurichcht 

Madavalagam 

Tiruvorriytir ED 
Vijayamangalam 

Mallapattinam 

Tiruvidaimarudür 

Bhavaniktidal € 
Kumarapalaiyam 

Marudurai e.. 
Varadanallür T 


Nos. 


1091-94 
1095-97 
1098-99 
1100-1 
1102-04 
1105 
1106-28 
1129-42 
1143 
1144 
1145 
1146 
1147-49 
1150 
1151-52 
1163-64 
1155 
1156 
1157 
1158-64 
1165 
1166-69 
1170 
1171 
1172 


xxxiii 


PAGEs 


1063-67 
1068-71 
1071-74 
1075-86 
1087-90 
1090-01 

1092.1103 
1103-14 
114-15 
1115-16 
1117-18 
1118-19 
1119-24 
1124-25 
1125-27 
1121-30 
1130-82 
1132-33 
1183-94 
1134-37 
1138-40 
1140-42 
1142-43 
1143-45 
1146-47 


VILLAGES 


Orichcheri 
Samalapuram 
Koviladi 
Tirukkanallir 
Kallappirambar 
Allar 
Kurukkappalaiyam 
Kadaltr 
Tirumuruganpündi 
Samakkulam 
Puravippalaiyam 
_ Karar 
Tirukkattuppalli 
Ayakktdi 
Mayilampatti 
Turaiytr 
Kafichipuram 
Madam 
Tirukkovalür 
Kilaiyar 
Arangandanallür 
Erode (Irédu) 
Palaiyankottai 
Palaiyakottai 
Tirukkovalir 
-Sriperumbudir 
Kollürür 

Ariyalur 

Kovilür (Kavalür) 


Ariyalür 


xiv 


Nos, 


1173 
1174 
1175-76 
1177-79 
1180-81 
1182 
1183 
1184 
1185 
1186 
1187 
1188-91 
1192-98 
1194 
1195 
1196-97 
1198-1211 
1212 
1213 
1214-16 
1217 
1218-19 
1220-21 
1222 
1223 
1294 
1225 
1226-97 
1228-29 
1230-31 


PAGES 


1141-48 
1148-51 
1151-59 
1159-64 
1164-67 
1167-68 
1168-71 
1171-73 
1173-74 
1174-75 
1175-83 
1183-8¢ 
1189-98 


1199-1200 


1200-02 
1202-06 
1207-22 
1222-23 
1293-24 
1224-27 
1227-28 
1128-29 
1229-80 
1231-38 
1239-40 
1240-41 
1241 

1242-48 
1243-44 
1244945 


VILLAGES 


Sendamarigalam 
Tiruvennainallir 
Singanallar 
Kannadipputtir 
Elattir 

Sukkampatti 
Pushpagiri 

Srigailam 

Hampi 
Vadakarai-Perumbakkam 
Agraharam Palaiyam 
Satyamangalam 
Tafjàvür 

Attiyur 
Kumaralingam 
Sangalakarai (Agraharam) 
Kaganam 

Anaibhogi 
Kapistalam 
Penugonda 
(Dévaraya durgam) 
Handinagere 
Chikka-Kadalür 
Némam 

gendalai 


Annexure, 


Extracts from the dist of the records 
for which the texts are not available... 


Index 


oes 


Nos. 


1232 
1233-1234 
1235-36 
1237-38 
1239 
1240 
1241 
1242 
1243 
1244 
1245 
1246-48 
1249 
1250 
1251 
1252 
1253-54 
1255 
1256-58 
1259 


1260 
1261 
1262-63 
1264 


PAGES 


1246 
1246-48 
1248-49 
1249-51 

1251 


1251-57 
1257-58 
1258-99 

1259 
1259-60 
1260-61 
1261.62 
1263.70 
1271-74 

1275 
1275-76 

1277 
1277-78 

1279 


1280-85 
1285-89 
1289.92 
1292-94 


XLIX 


NOTE ON TRANSLITERATION, ETC. 


The system of transliteration adopted by the Epigraphy 
Department has been followed in this publication. The Sanskrit 
vowel 'ri' is not distinguished. The Tamilconsonant 'na' (ar) is 
distinguished very rarely, as the absence of it will not handicap 


a Tamil reader, while the use of it will be unintelligible to a non- 
Tamilian. 


The number, like (No. 109 of 1904), at the beginning of the 
introduction to a record represents the number and year of the 
Epigraphical collection. 


The equivalent of the dates of the inscriptions having astronomi- 
cal details, in the Christian era have been calculated with the help 
of the Indian Ephemeris by L. D. Swamikannu Pillai. 


The number, like D. 3657, at the right-hand top of each record 
tepresents the accession number of the original in the Government 
Oriental Manuscripts Library, Madras, used for this edition. In some 
places this is given like ‘No. 2 on p. 123’ and this represents the 
number and page of the List of Inscriptions copied from the Southern 
Districts wherefrom these records have been taken, the original 
transcripts not being available. 


பொருளடக்கம்‌ 


முன்னுரை 
சரித்திரக்‌ குறிப்புகள்‌ 


சாசனங்கள்‌ 
ஊர்‌ 


விஜயமங்கலம்‌ 
கொடுவாய்‌ 
பண்புளி 
திருவண்ணாமலை 
திருப்பராய்த்துறை 
சின்ன €லப்பாடி. 
திருவள்ளூர்‌ 
திருப்பாசூர்‌ 
அவிகா 
கடம்பர்கோவில்‌ 
படூர்‌ 

கநடுவச்சேரி 
சிதம்பரம்‌ 
புல்லாவி 

ஈரோடு 
அரவக்குறிச்சி 
மடவளாகம்‌ 
திருவொற்றியூர்‌ 
விஜயமங்கலம்‌ 
மல்லபட்டினம்‌ 
தருவிடைமருதுர்‌ 
பவானிகூடல்‌ 
குமாரப்பாளையம்‌ 
மறுதுறை 
வரதநல்லூர்‌ 
ஓரிச்சேரி 


சாசனம்‌ 


1091—94 
1095—97 
1098—99 
1100—01 
1102—04 
1105 
1106 —28 
1129—42 
1148 
1144 
1145 
1146 
1147—49 
1150 
1151—52 
1153—54 
1155 
1156 
1157 
1158—64 
1165 
1166—69 
1170 
1171 
1172 


1173 


xevi 


பக்கம்‌ 
1063—67 
1068—71 
1071—74 
1075—86 
1087—90 
1090—91 


1092—1103 


1103. -14 
1114—15 
1115—16 
1117—18 
1118—19 
1119—24 
1124—25 
1125—27 
1127 —30 
1130—32 
1132—33 
1138—34 
1134—37 
1138—40 
1140—43 
1142—43 
1143—45 
1146—47 
1147—48 


ஊர்‌ 


சாமளாபுரம்‌ 
கோவிலடி. 
திருக்காநல்லூர்‌ 
கள்ளப்பிரம்பூர்‌ 
அள்ளூர்‌ 
குருக்கப்பாளையம்‌ 
கூடலூர்‌ 
திருமுருகன்‌ பூண்டி 
சரமககுளம்‌ 
புரவிப்பாளையம்‌ 
கரூர்‌ 
திருக்காட்டுப்பள்ளி 
ஆயக்குடி 
மயிலம்பட்டி 
துறையூர்‌ 
காஞ்சீபுரம்‌ 

மடம்‌ 
திருக்கோவலூர்‌ 
கீழையூர்‌ 
அரகண்டகல்லூர்‌ 
ஈரோடு 
பாளையங்கோட்டை 
பழையகோட்டை 
திருக்கோவலூர்‌ 
ஸ்ரீபெரும்பூதூர்‌ 
கொல்லூரூர்‌ 
அரியலூர்‌ 


கோவிலூர்‌ (கூவலூர்‌) 


அரியலூர்‌ 
சேந்தமங்கலம்‌ 


திருவெண்ணெய்கல்லூர்‌ 


சிங்கநல்லூர்‌ 
கண்ணாடிப்புத்தூர்‌ 


xviii 


சாசனம்‌ 


1174 
1175—76 
1177—79 
1180—81 
1182 
1183 
1184 
1185 
1186 
1187 
1188—91 
1192—93 
1194 
1195 
1196—97 


1198-1911 


1212 
1218 
1214— 16 
1217 
1218—19 
1220— 21 
1222 
1228 
1224 
1225 
1226—27 
1228—29 
1280—31 
1232 
1233—34 
1235—36 
1287—38 


பக்கம்‌ 


1148—51 
1151—59 
1159—64 
1164—67 
1167—68 
1168—71 
1171—73 
1173—74 
1174—75 
1175—83 
1183—89 
1189—98 
1199-200 
1200—02 
1202—06 
1207—22 
1222—23 
1223—24 
1224—27 
1227—28 
1228—29 
1229—30 
1231—38 
1239—40 
1240—41 
1241 

1242—43 
1243—44 
1244—45 
1246 

1246—48 
1248—49 
1249—51 


ஊர்‌ 


எலத்தூர்‌ 

சுக்காம்பட்டி 

புஷ்படுரி 

ஸ்ரீசைலம்‌ 

ஹம்பி 

வடகரை பெரும்பாக்கம்‌ 
அக்கிரகாரம்‌ பாளையம்‌ 
சத்தியமங்கலம்‌ 
தஞ்சாவூர்‌ 

அத்தியூர்‌ 

குமரலிங்கம்‌ 
சங்கலகரை (அக்கரகாரம்‌) 
காகணம்‌ 

ஆனைபோடு 
கபிஸ்தலம்‌ 

பெனு கொண்டா 
(தேவராய தர்க்கம்‌, 
ஹந்தினகரே 
இக்க-கடலூர்‌ 
'நேமம்‌ 


செந்தலை 


பிற்சேர்க்கை : பிரதிகள்‌ கிடைக்காத 


xix 


சாசனம்‌ 


1239 
1240 
1241 
1242 
1243 
1244 
1245 
1246—48 
1249 
1250 
1251 
1252 
1253—54 
1255 
1256—58 
1259 


1260 
1261 
1262 —63 
1264 


சாசனங்களுக்கு மக்கென்ஸியின்‌ 


வாசகம்‌. 


பொருட்குறிப்பகராதி 


பக்கம்‌ 
1251 
1251—57 
1257—58 
1258 —59 
1259 
1259 —60 
1260—61 
1261—62 
1263—70 
1271 
1271—74 
1275 
1275—76 
1277 
1277—78 
1279 


1280—85 
1285—89 
1289—92 
1292—94 


LXXI 


குறிப்பு 

சாசனங்களின்‌ பாடம்‌ மூலப்பிரஇகளில்‌ கண்டவாறே பின்கண்ட 
குறியீடுகளுடன்‌ பதிப்பிக்கப்‌ பெற்றுள்ளன. 

( ) இவ்விரு குறிகளுக்குள்‌ அகப்பட்ட எழுத்துக்கள்‌ தவரு 
கவோ அதிகப்படியாகவோ காணப்பெறுகின்றன, அவற்றை நீக்கி 
கிட்டு வாசிக்க வேண்டும்‌. 

[ ] இவ்விதம்‌ இருதலைப்‌ பகரங்களுக்குள்‌ காணும்‌ எழுத்துச்‌ 
கள்‌ அவ்விடம்‌ இருக்கவேண்டியவை. மூலத்தில்‌ அவை சிதைர்தோ 
அல்லது சரியாக எழுதப்பெறாமலோ உள்ளன. ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட பிரதிகள்‌ உள்ள சாசனங்களில்‌ கூலப்பிரதியில்‌ சிதைர்துபோய்‌ 
வேறு பிரதியில்‌ காணப்பெறும்‌ பகுதியையும்‌ இத குறிக்கும்‌, 

[ *] இவ்விதம்‌ இருதலைப்‌ பகாங்களுக்குள்‌ உடுகுறியிட்டுக்‌ 
காட்டப்பெறும்‌ எழுத்துக்கள்‌ அவ்விடத்தில்‌ இருக்கவேண்டியவை ; 
அனால்‌ கூலப்பிரதியில்‌ காணவில்லை, சாசனங்களின்‌ வாசகத்தைச்‌ சரி 
யாச sema கொள்வதற்காகப்‌ பஇிப்பாசிரியரால்‌ சேர்க்கப்பட்டுள்‌ 
ளன. 

ட விடுபட்டுப்போனப்‌ பகுதியைக்‌ குறிப்பது, கல்‌ சதிலமாகி 
வா௫ிக்க முடியாமல்‌ விடப்பட்ட பகுதியை மட்டுமல்லாமல்‌ பிரதிசெய்‌ 
யப்பெற்றும்‌ ஏடு Bengi போனதால்‌ இப்போது பூர்த்தி செய்யமுடி 
யாமல்‌ உள்ள பகுதியையும்‌ குறிக்கும்‌. சாசனங்களைப்‌ பதிப்பிக்கும்‌ 
போது விடுபட்ட்ப்போன பகுதியில்‌ ஓர்‌ எழுத்துக்கு ஒரு புள்ளி 
என்று இடுவது சம்பிரதாயம்‌. அதை இவ்விடம்‌ அனுசரிக்கவில்லை, 
ஆகவே விடுபட்டுப்போனது ஓர்‌ எழுத்தாகவும்‌ இருக்கலாம்‌; பல 
வரிகளாகவும்‌ இருக்கலாம்‌. 

[ee ] மூலத்திலே இடைவெளி எதுவும்‌ இல்லாமல்‌ தொடர்ச்‌ 
சியாக எழுதப்பட்டிருப்பினும்‌, அவ்விடத்திலே ஒரு பகுதி விடுபட்‌ 
டுப்‌ போயிருப்பதாகப்‌ பதிப்பாசிரியர்‌ கருதுவது இவ்விதம்‌ குறிக்கப்‌ 
பெற்றுள்ள ௮, 

ஒவ்வொரு சாசனத்தின்‌ தலைப்பிலும்‌ வலது புறத்தில்‌ D, 8657 
என்பது போலக்‌ கொடுக்கப்பட்டுள்ள எண்‌, அந்தச்‌ சாசனத்திற்கு 
மூலமாக ஓலைச்சுவடி நிலயத்திலே உள்ள பிரதியின்‌ குறிப்பு எண்‌ 
ஆகும்‌. சில இடங்களில்‌ ‘No.2 on p. 128” என்பதுபோல்‌ கொடுக்‌ 
கப்பட்டிருப்பது சாசனத்தின்‌ பிரதி டைக்கவில்லை யென்பதையும்‌, 
மக்கென்ியின்‌ உதவியாளர்‌ தயாரித்த சாசனப்‌ பட்டியலில்‌ yam 
உள்ள பக்கத்தையும்‌ எண்ணையும்‌ குறிக்கும்‌. 

ழ்க்குறிப்புகளில்‌ சாசன இலாகாவினர்‌ வேறு விதமாக வாசத்‌ 
திருப்பதாகக்‌ சாட்டுவது அவர்களுடைய ஆண்டு அறிக்கையைக்‌ 
கொண்டேயாகும்‌, 


Topographical List of the Villages wherefrom these 


inscriptions have been copied. 


NAME OF VILLAGE 


NORTH ARCOT DISTRICT 
Arani Taluk 
Attiyur 
Arkonam Taluk 
Vadakarai-Perumbakkam 
Cheyyar Taluk 
Kaganam 
Madam 
Tiruvannamalai Taluk 
Tiruvannamalai 
Wandiwash Taluk 
Anaibhogi 


SOUTH ARCOT DISTRICT 
Chidambaram Taluk 


Chidambaram 
Pullavi 


Ttrukkovalur Taluk 


Arangandanallür 
Kilaiyur 


Sendamangalam on 


Nos. 


1250 


1244 


1253-54 
1212 


1100-1 


1255 


1147-49 
1150 


1217 
1214-16 
1232 


PAGES 


1271 


1259-60 


1275.76 
1229-23 


1075-86 


1277 


1119-24 
1124-25 


1227-28 
1224.27 
1246 


NAME OF VILLAGE 


Tirukkovalür 
Tiruvennainallar 
CHINGLEPUT. DISTRICT 


Kanchipuram Taluk 
Kadambarkovil 


Kafichipuram 


Ponneri Taluk 


Mallapattinam 


Saidapet Taluk 


Tiruvorriytr 


Sriperumbudur Talnk 
Sriperumbudür 
Tiruvalluy Taluk 
Tiruppasur 
Tiruvallür 
COIMBATORE DISTRICT 
Avinasi Taluk 
Avinasi 
Samakkulam 
Tirumuruganpiindi 
Naduvachcheri 
Bhavani Taluk 
Bhavaniktidal 
Orichcheri 


Varadanallir 


Nos. 


1213 
1223 
1233-1234 


1144 
1198-1211 


1158-64 


1156 


1224 


1129-42 
1106-28 


1143 
1186 
1185 
1146 


1166-69 
1173 
1172 


PAGES, 


1213-24 
1239-40 
1246-48 


1115-16 
1201-22 


1134-37 


1132-33 


1240-41 


1103-14 


1092-1103 


1114-15 
1174-15 


1173-74 
1118-19 


1140-42 
1141.48 
1146-47 


NAME OF VILLAGE 
Coimbatore Taluk 
Singanallar 
Dharapuram Taluk 


Koduvay 
Kurukkappalaiyam 
Madavalagam 
Marudurai 
Mayilampatti 
Palaiyakottai 


Erode Taluk 
Erode (Irodu) 


32 


Vijayamangalam 


Gobisettipalatyam Taluh 


Agraharam Palaiyam 


Sangalakarai (Agraharam) 


Satyamangalam 
Palladam Taluk 
Kumarapalaiyam 
Samalapuram 
Pollachchi Taluk 
Puravippalaiyam 
Udumalpet Taluk 
Kannadipputtir 
Kumaralingam 


xxiii 


ecc 


ooo 


Nos. 


1235-36 


1095-97 
1183 
1155 
1171 
1195 
1222 


1218-19 
1151-52 
1091-94 
1157 


1245 
1252 
1240-46 


1170 
1174 


1187 


1237-38 
1251 


PAGES 


1248-49 


1068-71 
1168-71 
1130-32 
1143-45 
1200-02 
1231-38 


1125-27 
1228-29 
1063-67 
1183-94 


1260-61 
1275 
1261-62 


1142-43 
1148-51 


1175-83 


1249-51 
1271-74 


xxiv 
NAME OF VILLAGE 
MADURAI DISTRICT 
Dindugal Taluk 
Küdalur 
Chinna-Silappadi 


Nilakkottat Taluk 
Sukkampatti 


Palani Taluk 
Ayakkudi 


TANJAVUR DISTRICT 
Kumbhakonam Taluk 


Tiruvidaimarudir 


Tanjavur Taluk 
Allur 
Kallappirambür 
Koviladi 
Némam 
gendalai 
Tafjavur 
Tirukkanallar 


Tirukkattuppalli 


TIRUCHIRAPALLI DISTRICT 
' Karur Taluk 
Aravakkurichchi 


Karür 


Nos. 


1184 
1105 


1240 


1194 


1165 


1182 
1180-81 
1175-76 
1262-63 
1264 
1249 
1177-79 
1192-08 


1153-54 
1188-91 


Pages 


1171-73: 
1090-91 


1251-57 


1199-1200: 


1138-40: 


1167-68 
1164-67 
1151-59 
1289.92 
1292-94 
1263-70 
1159-64 
1189-98 


1127-30 
1183-89 


NAME OF VILLAGE 
Musiri Taluk 


Turaiyür 


Tiruchirapalli Taluk 
Tirupparaytturai 


Udaiyarpalaiyam Taluk 
Ariyalür 


32 


TIRUNELVELI DISTRICT 
Tenkast Taluk 
Panpuli 


ANDHRA STATE 
Bellary District 
Hampi 


Cuddapah District 
Pushpagiri 

Kurnool District 
Srigailam 

MYSORE STATE 

Hasan District 
Chikka-Kadalür 
Handinagere 
Penugonda 
(Devaraya durgam) 


TRAVANCORE-COCHIN STATE 


Elattür 
c2 


Nos. 


1196-07 


1102-04 


1226-97 
1230-31 


1098-99 


1248 


1241 


1242 


1261 
1260 


1259 


1239 


PAGES 


1202-06 


1087-90 


1242-48 
1244-45 


1071-74 


1259 


1257-58 


1258-59 


1285-89 
1280-85 


1979 


1251 


NAME OF VILLAGE Nos. 
Not Easily Identifiable 
Vodayar(palaiyam) Tract 
Kovilur v 1228-29 


Kollurur Tract 
Kollarür € 1225 
Palaiyankottai oa 1220-21 


Urrattur Tract 
Kapistalam 1256-58 
Padir -— 1145 


PAGES 


1243-44 


1241 
1229-80 


1277-18 
1117-18 


சாசனங்கள்‌ கிடைத்துள்ள கிராமங்களின்‌ 


மிரதேசவாரி அட்டவனை 
——i03-—— 
ஊரின்‌ பேயர்‌ சாசனம்‌ 
வட ஆர்க்காடு ஜில்லா 
ஆரணி தாலூகா 
அத்தியூர்‌ 1250 
அரக்கோணம்‌ தாலூகா (?) 
வடகரை பெரும்பாக்கம்‌ 1244 
செய்யாறு தாலூகா 
காகணம்‌ 1253—54 
மடம்‌ 1212 
திருவண்ணாமலை தாலூகா 
திருவண்ணாமலை 1100— 1 
வந்தவாசி தாலூகா 
ஆனைபோகு 12௦5 
தென்‌ ஆர்க்காடு ஜில்லா 
சிதம்பரம்‌ தாலூகா 
சிதம்பரம்‌ 1147—49 
புல்லாவி 1150 
திருக்கோவலூர்‌ தாலூகா 
அரசகண்டகல்லூர்‌ 1217 
கீழையூர்‌ 1214—16 
சேந்தமங்கலம்‌ 1292 


பக்கம்‌ 


1271 


1259— 60 


1275—76 
1222—23 


1075—86 


1277 


1119—24 
1124—25 


1227—28 
1224—27 
1246 


xxviii 
ஊரின்‌ பேயர்‌ 
இருக்கோவலூர்‌ 
கை 
திருவெண்ணெய்‌ நல்லூர்‌ 


செங்கற்பட்டு ஜில்லா 


காஞ்சீபுரம்‌ தாலூகா 
கடம்பர்கோவில்‌ 
காஞ்சீபுரம்‌ 

பொன்னேரி தாலூகா 


மல்லபட்டினம்‌ 
சைதாப்பேட்டை தாலூகா 

திருவொற்றியூர்‌ 
ஸ்ரீபெரும்பூதூர்‌ தாலூகா 

ஸ்ரீ பெரும்பூதார்‌ 
திருவள்ளூர்‌ தாலூகா 


திருப்பாசூர்‌ 
திருவள்ளூர்‌ 


கோயம்புத்‌.தார்‌ ஜில்லா 


அவிநாசி தாலூகா 
அவிநாசி 
சாமககுளம்‌ 
திருமுருகன்‌ பூண்டி. 
| ஈடுவச்சேரி 
பவாணி தாலூகா 
பவானிகூடல்‌ 
ஓரிச்சேரி 
வரதமல்லூர்‌ 


சாசனம்‌ 


1213 
1223 
1233—34 


1144 


1198—1211 


1158—64 
1156 
1224 


1129—42 


பக்கம்‌ 


1223—24 
1239—40 
1246—48 


1115—16 


1207—22 


1134—37 


1132—33 


1240—41 


1103. -14 


1106 —28 1092—1103 


1148 
1186 
1185 
1146 


1166—69 
1173 
1172 


1114—15 
1174—'5 
1118—'4 
1118—19 


1140—42 
1147—48 
1146—47 


xix 
ஊரின்‌ பேயர்‌ 
கோயம்புத்தூர்‌ தாலூகா 
Fuss gir 
தாராபுரம்‌ தாலூகா 
கொடுவாய்‌ 
குருக்கப்பாளையம்‌ 


மடவளாகம்‌ 
மறுதுறை 
மயிலம்‌ பட்டி 
பழைய கோட்டை 
ஈரோடு தாலூகா 

ஈரோடு 

கை 
விஜயமங்கலம்‌ 

கை 


கோயிசெட்டிப்‌ பரணையம்‌ தாலூகா 


அக்கிரகாரம்‌ பாளையம்‌ 
சங்கலகரை (அக்கிரகாரம்‌) 
சத்திய மங்கலம்‌ 

பல்லடம்‌ தாலூகா 
குமாரப்பாளையம்‌ 
சாமளாபுரம்‌ 

பொன்னாச்சி தாலூகா 


புரவிப்‌ பாசையம்‌ 


உழெலைப்பேட்டை, தாலுர்கா 


கண்ணடிப்புத்தார்‌ 
குமரலிங்கம்‌ 


சாசனம்‌ 


1235—36 


1095—97 
1188 
1155 
1171 
1195 
1222 


1151—52 
1218—19 
1091—94 
1157 


1245 
1252 
1246—48 


1170 
1174 


1187 


1237—88 
1251 


பக்கம்‌ 


1248—49 


1068—71 
1168—71 
1130—32 
1143—45 
1200—02 
1231—38 


1125—27 
1228—29 
1063—67 
1183—34 


1260—61 
1275 
1261—62 


1142—43 
1148—51 


1175—83 


1249—51 
1271—74 


ஊரின்‌ பேயர்‌ 
மதுரை ஜில்லா 


திண்டுக்கல்‌ தாலூகா 
கூடலூர்‌ 
சின்ன சீலப்பாடி 
நிலக்கோட்டை தாலுகா 
சுக்காம்பட்டி 
பழணி தாலூகா 
ஆயக்குடி. 
தஞ்சாவூர்‌ ஜில்லா 
கும்பகோணம்‌ தாலூகா 
திருவிடைமருதூர்‌ 
தஞ்சாவூர்‌ தாலூகா 
அள்ளூர்‌ 
கள்ளப்பிரம்பூர்‌ 
கோவிலடி 
மேமம்‌ 
செந்தலை 
தஞ்சாவூர்‌ 


இருக்காநல்லூர்‌ 
திருக்காட்டுப்பள்ளி 


திருச்சிராப்பள்ளி ஜில்லா 
கருர்‌ தாலூகா 


அரவக்குறிச்சி 
கரூர்‌ 


1194 


1165 


1182 
1180—81 
1175—76 
1262—63 
1264 
1249 
1177—79 
1192—93 


1153—54 
1188—91 


1171—73 
1090—91 


1251—57 


1199-200 


1138—40 


1167—68 
1164—67 
1151—59 
1289—92 
1292—94 
1263—70 
1159—64 
1189—98 


1127—30 
1183—89 


xxxi 
ஊரின்‌ பெயர்‌ 

முசிறி தாலூகா 

அறையூர்‌ 
திருச்சிராப்பன்ணி தாலூகா 

திருப்பராய்த்‌ துறை 
உடையார்பாளையம்‌ தாலூகா 

அரியலூர்‌ 

கை 


திருநெல்வேலி ஜில்லா 
-தென்காகி தாலூகா 
பண்புளி 


ஆந்திர ராஜ்யம்‌ 

பெல்லாரி ஜில்லா 
ஹம்பி 

கட,ப்பை ஜில்லா 
புஷ்பதிரி 

கம்நூல்‌ ஜில்லா 


ஸ்ரீசைலம்‌ 


மைசூர்‌ ராஜ்யம்‌ 
ஹாஸன்‌ ஜில்லா 
சிக்க கடலூர்‌ 
ஹர்தினகரே 
பெனு கொண்டா 
(எக்க-தேவராய துர்க்கம்‌) 


சாசனம்‌ 


1196—97 


1102—04 


1226 —27 
1230—31 


1098—99 


1243 


1241 


1242 


1261 


1260 
1259 


பக்கம்‌ 


1202 —06 


10 87—9 


1242—43 
1244—45 


1071—74 


1259 


1257—58 


1258—59 


1285—89 


1280—85 
1279 


xxxii 
ஊரின்‌ பேயர்‌ 
திருவாங்கூர்‌-கொச்சி ராஜ்யம்‌ 
எலத்தூர்‌ 
திச்சயிக்கமுடியாத ஊர்கள்‌ 
கொல்லூர்‌ பகுதி 
கொல்லுூரூர்‌ 
பாளையங்‌ கோட்டை 
உடையார்‌ [பாளைமாம்‌] பகு 
கோவிலூர்‌ 
ஊற்றத்தூர்‌ பகுதி 
கபிஸ்தலம்‌ 


படூர்‌ 


சாசனம்‌ 


1239 


1225 
1220—21 


1228—29 


1256—58 
1145 


பக்கம்‌ 


1251 


1241 
1229—30 


1243—44 


1277—78 
1117—18 


A HISTORICAL SURVEY 


The three volumes of the South Indian Temple Inscriptions 
contain more than one thousand and two hundred inscriptions 
in the Tamillanguage and script copied by the assistants of 
Col. Mackenzie. These inscriptions were secured from the Tamil 
districts and the outlying Tamil areas now included in the 
Malabar district of the Madras State and in the Andhra, Mysore 
and Travancore-Cochin States. They cover a period of nearly a 
thousand years from the latter half of the 9th century tothe 
commencement of the r9th century. Almost all the dynasties 
which ruled over this area during the period are represented. 
The important features of these inscriptions and the light they 
throw when studied afresh with the epigraphical material now 
available are discussed below. 


PALLAVAS 


The earliest inscriptions secured in this collection belong to the 
Pallava kings of Katichi, Nripatunga and Nandivarman. Only one 
inscription (No. 50) of Vijaya Nripatunga Vikrama, dated in the 
21st year of his reign has been copied from Ki]ür near Tiruk- 
kovalür. It registers the gift of 12 kalañňju of gold by Nannan- 
Korran, a servant (aram-unuum) of Véttuvadaraiyar for a perpe- 
tual lamp to god Mahadéva of Tiruvirattànam. Two records 
(Nos. 51 and 113) of Nandivarman have been copied from Kilür 
and Tiruvannamalai respectively. Both of them are identifical 
and register the gift, in the 17th regnal year of Vijaya Nandi 
Vikramavarman of 15 kalaiiju of gold for a perpetual lamp in the 
respective temples, by a concubine of the Vanakovaraiyar. 


Important events in the history of South India have taken 
place during the reign of these two kings. 


Nripatunga. 


Nripatunga was the son of Nandivarman and grandson of 
Dantivarman. His great grandfather Nandivarman (II) Pallava- 
malla, who ascended the Pallava throne at the early age of 12, 
should háve been elected and crowned as such, sometime after 


xxxiv 

A.D. 730-1. This is evident from the Ulchala stone record dated 
in the 35th regnal year of the Western Chalukya king Vijayaditya 
(Acc. 696) which refers to the victorious return of the 
yuvaraja, Vikramaditya (II) from Kafichi after levying tribute 
from the Pallava king Paraméesvaravarman II. The death of 
Parameévara II and the election of Nandivarman as king, there 
being no male heir fit to ascend the throne, should have occured 
only after this date. As Paraméévara II had only a short reign, 
no record with a date higher than his 3rd regnal year having been 
secured so far, we may not be far wrong if we take A.D. 733 or 734 
as the starting point of Pallavamalla's reign. He had a long reign 
of 65 years, after which his son Dantivarman became king. He 
also had a long rule of Fi years. So, Nandivarman III should have 
ascended the throne by about A.D. 850. The Velürpalaiyam plates? 
were issued in the 6th year of his reign, It is not known for how 
many years he ruled the kingdom afterwards. He cannot be 
identified with Nandivarman, the victor at Tellaru, as is generally 
done. The Bahür plates’ of the 8th regnal year of Nripatunga 
do not mention the victory of his father Nandivarman at Tellaru. 
This victory which was an important achievement in the reign of 
Nandivarman would certainly have been mentioned in the records 
of Nripatuüga if it had really taken place in the reign of his father. 
The Tellaru battle took place much later and Nandivarman. the 
victor therein, was a contemporary of the Chola king Parantaka ர 
as will be shown in the sequel. But considering that both the 
father and grandfather of Nandivarman III had very long reigns and 
also that his son Nripatunga ruled for 41 years, having become king 
in his youth, it is but natural to presume that Nandivarman ruled 
only for a short period and that the reign of Nripaturiga extended 
upto about A.D, 900. Nripatuüga was the son of Saükha, a 
Rashtraküta princess. The Rashtraküta king Amoghavarsha I, 
who ascended the throne as a boy of tender years in A.D. 814 and 
ruled for 64 years till about A.D. 878, had the title Nripatunga and 
he was probably the father of Sankha. The Pallava king Nripatunga 
evidently got his name after his grandfather. 


I. Ancient India, No. 5, p. 54. 
2. S.I.I., vol. II, No. 98. 
3. Ep. Ind., vol, XVIII, pp. 5-1o. 


XXXV 


The Bahar plates describe the achievements of this Nripatunga 
in the following two verses: 


* (16) Resembling fire, this king, by whose favour the Pandya 
had obtained an army formerly, burnt a confederation of enemies 
in a battle on the further bank of the Arichit (river). 


“ (17) Even in his youth, (this) lord of the world (was) 
renowned (by the name) of Nripatunga (2.௪., ‘the high one among 
the rulers of men’). (He was) renowned not only on earth, (but) 
even in the other (land) like Rama." 


The mention of the name of Rama in the verse suggests that 
Nripatunga's fame spread even to Ceylon, beyond the seas. The 
Ceylonese contemporary of Nripatunga was Sena II, whose tradi- 
tional dates are A. D. 866 to gor. According to the Ceylonese 
chronicle, Mahavamsa, there was a Pandya invasion of Ceylon 
during the reign of Sena I, the predecessor of Sena II, and whose 
traditional dates are A.D. 846 to 866. The Pandya alighted in the 
island, got a firm footing and laid waste the whole of the northern 
part of the island. His victory at the battle fought at Maha- 
talita was complete. The Sinhalese king fled from his capital and 
took refuge in the Malaya province. The Pandya forces took 
possession of the capital, carried away a large amount of booty 
‘and made the Island of Lanka deprived of her valuables leaving 
the splendid town in a state as if it had been plundered by the 
yakkhas. Evidently the Pandya entered into a treaty with the 
fugitive king of Ceylon restoring the country to him." 


Sena I was succeeded on the Ceylon throne by his nephew, 
Sena II, who was the son of Prince Kassapa slain by the Pandya 
king during the invasion days. Sena II, according to the chronicle, 
led an expedition to the Pandya country and gained victory. He 
launched on this campaign against the Pandyas not only as a 
reprisal to the defeat inflicted on his uncle and predecessor hy - 
the Pandya, but also to recover and bring back the sacred images 
and other valuables which they had carried away. When he was 
preparing for the invasion, it came to pass that, 'at that time there 


i, CUlavamsa, Chap. L, vv. 12-42. 


xxxvi 


arrived a son of the Pandu King who ill-treated by the king, had 
made the resolve to gain the kingship for himself’ (LI, v. 27). 
Sena, rejoicing at the turn of events, gave asylum to the rebel 
Pandya prince and invaded the mainland. The Ceylonese army 
succeeded in besieging the town of Madhura ‘laying waste the 
neighbouring country. The Pandya king, wounded in the battle, 
“left the town to its fate, took flight and lost his life at the place, 
whither he had betaken himself. His consort who had 
come with him also found (her) death. Thereupon the 
Sihala army which had fearlessly entered the town, plun- 
dered it completely, as the gods the town of the asuras. The 
Senapati thereupon inspected the treasures in the royal palace; 
and allthe valuables which had been carried away from our 
island, as well as that found in the town and in the country, he 
took for himself and carried on the administration which he had 
seized. Hereupon he consecrated the son of the Pandu king and 
transferred the country to him with celebration of the (custom- 
ary) festivities. He took elephants and horses and men also, as 
he pleased, and stayed here and there at his pleasure, from no 
side threatened. Then he betook himself to the sea-coast, so- 
journed there so long as he chose, embarked with unruffled calm 
as if for amusement, came to Mahatittha, greeted the Ruler res- 
pectfully, gave a report and showed him the treasures he had 
brought along." ' It is sometimes taken that this narrative of 
events given in the Mahavamsa connot all of it be accepted as 
history. But this “successful war of Sena II against the Pandus is 
mentioned in several inscriptions... The four Sinhalese sources also 
relate the regaining of the drum of victory and the jewelled gob- 
let which they had captured."* The Ceylon king also seems to 
have assumed the title Madhura dunu which in effect is equiva- 
lent to the title Maduraikonda or Madhuraniaka assumed by 
the Chola kings subsequently.” The conquest and occupation of 
the Pandya capital, Madurai, has therefore to be taken as complete. 


x. Ciülavamsa, Chap. LI, vv. 38-45. 
2. Geiger: Eng. translation of Culavamsa, Part I, p. 149. n. 4. 
3. The Ceylon Antiquary and Literary Register, vol. IV, pp. 24-25, 


xxxvii 


It is generally considered that a correction of some years must be 
introduced into the Mahavamsa chronology of this period. Apply- 
ing this correction the date assigned for Sena II is A.D. 851-885.’ 
This Pandyan invasion is said to have occurred in the gth year of 
the reign of Sena II? which would place it in A.D. 859-60. 


The Pandya king Varaguna commenced his rule about this 
time. The Aivarmalai inscription * dated in his 8th regnal year 
coupled with Saka 792 (A.D. 870-1) places the commencement of 
his reign in Saka 785 or A.D. 863-4. He was the son of Srimara 
Srivallabha who conquered Ceylon earlier in the reign of Sena I. 
It is likely that the Pandya who died as a result of the spear-wound 
received while fighting with Ceylonese riding on the back of an 
elephant * was this Srivallabha. 


This Srivallabha, we know, was a Maravarman and had an- 
other son, Parantaka Viranarayana, who seems to have lived in ami- 
ty with his elder brother Varaguna and succceded his brother on the 
throne. This Parantaka was a Sadaiyan (Jatilavarman) and his son 
Rajasimha who succeeded him was Maravarman. Considering this, 
Varaguna who preceded Parantaka Viranarayana should bave been 
a Maravarman As such, it is necessary that there should 
have reigned another king, a Sadaiyan between Varaguna and his 


G. C. Mendis: The Early History of Ceylon, p. 153. 

Codrington: The Ceylon Antiquary and Literary Register, op.cit. 
Ep. Ind., Vol. IX, pp. 86-8. 

Culavamsa, Chap. LI, v. 37. 


5. ltisto be noted that this Varaguna is referred to in his 
inscriptions merely as Varaguna Maharaja without any epithet, 
Maran Sadaiyan or Sagaiyan Maran. This may be due to the following 
circumstances. This Varaguna, being a Maravarman, would have to 
be styl-1, accoraing to the practice then in vogue, in the inscriptions l 
es Sa/aiyen Maran. But this would not apply to Varaguga as he 
was the son of Srivallabha who was also a Máravarman, Inscriptions 
of a Varaguna with the epithet Maran Sadaiyan should be ascribed to 
a different king, 


BOB 


father. It was probably this king, of whom nothing further is 
known, that was set up on the throne by the Ceylonese.' 


Varaguna appears to have remained friendly with the Pallava 
king Nripatuüga, as evidenced from the Tiruvadi record? dated in 
the 18th regnal year of the latter wherein the Pandya is said to have 
given 570 kalañju of gold to the magaratiar of Adiyaraiyaman- 
galam for providing, with the interest on the amount, certain 
specified offerings to the god Tiruvirattanattu-Mahadéva of that 
village. Considering this, it is possible to surmise that the 
Pandya who obtained military help from  Nripatunga was 
Varaguna and that he required this assistance to recover the 
Pandya throne, his patrimony, from the rival who had been ins- 
talled thereat by the Ceylonese king. It is probably this help of 
the Pallava to Varaguna against the Ceylonese protege that is 
alluded to in the Bahar plates. 


This event took place in the early years of Nripatunga’s 
reign. We have already seen that Varaguna was staying on 
the banks of the river Pennaiyaru in the 18th regnal year of Nripa- 
tunga. An inscription’ from Ambasamudram in the Tirunel- 
véli district, dated in the 4th + 12th year of Varaguna’s reign 
registering the gift of gold to god Tiruppottu-udaiyar Sri koyil 
Bhatara, states that the king was camping at Araisur on the 
banks of the river Pennai in the Tondai country at that time, 
These two records might be taken as having been issued by Vara- 
guna from his different camps in the course of the same journey. 
Then, the 16th year of Varaguna would correspond to the 


I. Alternatively, the situation may also be reconstructed as 
follows: Srimgran Srivallabha for some reason or other favoured his 
younger son Parantaka Viranarayana and nominated him as successor. 
Varaguna, the elder, who was thus ignored, went to Ceylon seeking help 
and with their assistance obtained the throne. Viranarayana sought 
the assistance of the Pallava and waged war to regain the throne. 
Probably,a compromise was effected that both of them should rule the 
Pandyan kingdom jointly. Even then, it does not materially affect 
the position we have taken in regard to the Pallava king Nripatunga. 


2. S.LI. (Texts), vol. XII, No. 71. 
3. No. 105 of 1905 of the Madras Epigraphical Collection, 


xxxix 


18th year of Nripatufga and this would place the accession 
of Nripatunga to the Pallava throne in circa A.D. 861-2. 


This victory of Varaguna on the banks of the river Arisil(Arichit) 
is different form the defeat he sustained at Sripurambiyam at the 
hands of the Gaüga king Prithivipati I and the Pallava king 
Aparajita. The Udayéndiram plates of Ganga Prithivipati IT 
record the part of his grandfather and namesake in the battle 
as follows: “ At the head of the great battle of Sripurambiya, 
this hero (Prithivipati I) quickly defeated Varaguna, the Lord of 
the Pandyas ; and having, at the expense of his own life, secured 
that his friend was Aparajita (unconquered) in fact as in name, he 
ascended to heaven". Prithivipati Y who fought in the above 
battle and lost his life is mentioned in two records? from Ambir, 
North Arcot district, dated in the 26th year of Nripatunga’s reign 
as his subordinate. The battle of Sripurambiyam wherein he 
fought against Varaguna on the side of the Pallava Aparajita there- 
fore should have been a later event. 


Aparajita was the Pallava king from whom the Cholas con- 
quered the Tondai country. The one definite date in the history of 
the Cho]as of the period, from which we have to work backward and 
forward, is that of accession of Parantaka I which took place bet- 
ween 15th January and 25th July, A.D. 907.* The date of accession 
of his father Aditya I is taken as A.D. 870 or 871 on the basis of 
his Takkolam inscription’ mentioning a solar eclipse which took 
place in the month of Ani in his 24th regnal year, taking it as the 
one which occurred either on A.D. 894, June 7 or on A.D. 895, 
May 28. We have inscriptions ascribable to him only up to the 
27th year and in fact no inscription of a Rajakésarivarman bear- 
ing a date higher than the 3oth regnal year is found as yet. If 
so, the last date of Aditya’s reign would be A.D. 897 and there would 
be a gap of about ten years between the last date of Aditya I and 


I. S$..I., vol. IT, No. 76, v. 18. 
2. Ep. Ind., vol. IV, pp. 180-3. 


3. Ibid., vol. VIII, p. 260; also An. Rep. om S. I. Epigraphy 
for the year 1906, Part II, para 21. 


4. Ep. Ind., vol. XIX, No, 12. 


xl 


the accession of his son and successor Parantaka I in A.D. 907, to 
be explained. The next satisfying date for the solar eclipse in the 
24th year of Aditya I is A.D. 913, June 7, and this would place 
his accession in A.D. 889-90. Then, his 27th regnal year would be 
A.D. 916-7, necessitating a joint-rule of Aditya I and Parantaka I 
(father and son) for about 10 years. This joint-rule is not new 
to the Chola history and even Parantaka had, in the later years 
of his reign, nominated his son Rajaditya as his co-regent. And it 
may also be explained that Aditya crowned his son as co-regent 
on the eve of the expedition against the Tondai country which 
was conquered and brought under sway before his 21st regnal 
year. And this assumption is strengthened by the absence of 
Parantaka’s inscriptions in the Tondaimandalam earlier than his 
3rd year. 


There is also one other evidence which goes to substantiate 
very much the above. Nambi Andar Nambi, the author of Tirut- 
tondar-tiruvantadi in his verse (65) on Idangali, a veliv chief of 
Kodumbalur and one of the sixty-three Saiva saints incidentally 
‘refers to the chief as ‘an ancestor of the family to which also 
belonged Aditya who covered the roof of the Chidambaram 
temple with gold obtained from Kongu.’ This statement is 
found repeated by Sekkilar in his Periyaburanam' and by 
Umapati Sivacharya in his Tiruttondar-puranasaram (verse 
59). But the Tiruvalangadu plates” and the Leyden grant’ as- 
cribe this pious deed to Parantaka I. The Tiruvisaippa‘ of 
Gandaraditya on Koyil (Chidambaram) also confirms the state- 
ment of the copper-plates and says that ‘the sabha of Tillai was 
covered with gold by the Chola who conquered with the valour 
of his arm the Pandya country and llam. It is also worth- 
noticing that another achievement, viz., the conquest of Ceylon 
claimed as his by Parantaka 1 in the inscriptions and confirm. 
ed by Gandaraditya in the verse referred to above, is attribu- 
ted to his father Aditya I by Nambi Andar Nambi in the 
Tiruttondar-tiruvantadi (verse 50). 


Idangali-nayanar-puranam, verse 3. 

S.I.1., vol. IIL, No. 205. 

Ep. Ind., vol. XXII, p. 256, verse 17. 

Tiruvisaippa, (gth Tirumurai) Koyil padigam, verse 8, 


eoe DH 


xli 


But against this latter date, there is one difficulty and that 
probably an insurmountable one. An inscription from Tirumal- 
puram! in the North Arcot district dated in the r4th year, 216th 
day in the reign of Uttama Chola, gives the following details: 
Sirriyarrür in Manaiyil-nadu, a sub-division of Manaiyil-kottam 
had been granted as a devadana and brahmadéya in the arst 
regnal year of Tondaman-arrurt-tufi‘ina Udaiyar (7.e., Aditya I), to 
the sabha of Puduppakkam, a brahmadzya of Purigai-nadu in the 
same kottam. Though a sasana was lrawn up in the next year, 
the village was not entered in the accounts as a dévadana and 
brahmadeya. This mistake was rectified in the fourth year of the 
reign of Parakesarivarman who took Madurai and llam and the 
sabha of Puduppakkam were remitting the produce and gold due 
from them to the temple of Mahadeva at Tirumalperu. In the 
36th regnal year of the king last mentioned, the dues from Pudup- 
pakkam were increased as the result of a fresh grant ; the village 
assembly did not remit the new items properly, and the temple 
authorities lodged a complaint to the king when he was in the 
palace at Kafichipuram. The king after due enquiry fined the 
village assembly and restored the grant to the temple. 


This record thus registers the course of a transaction during 
the period of nearly one century, It willbe seen therefrom that 
even though the gift was given effect to and the document drawn 
upin the very next year, it was not registered in the accounts 
immediately and was done only in the 4th year of Parantaka 
1. There should have been an interval of a few years between 
these two events. If A.D. 889.90 is taken as the initial date of 
the reign of Aditya I, his 22nd regnal year when the sasana of the 
above grant was drawn up would be A.D. 9gro-rr, while the 4th 
year of Parantaka I when the grant was entered in the accounts 
would be the same year. Then there would be no interval bet- 
ween the drawing up of the gift-deed and its entry in the accounts 
as required in the inscription. We have therefore to take the 
former year A.D. 870 or 87x as the date of accession for Aditya I. 


X. SIZI, vol. III, No. 142. 
B 


xlii 


This will necessitate, as already stated, a gap of about ro 
years before the date of accession of Parantaka I to be explain- 
ed. The inscriptions of the Pandya king Maran Sadaiyan found 
in the Tafijavir district and the surrounding areas probably fall 
in this period. A record from Tillaisthanam' in the Tafijavir 
taluk dated in the 4th year of Maran Sadaiyan registers the 
gift of 300 kasu, for a lamp for the spiritual merit of Varaguna 
Maharaja, made up of two amounts, 200 kasu received from the 
queen of Varaguna Maharaja and roo kasu received from king 
(kon) Parantakanar. Evidently Varaguna was not alive then and 
as such the date of the above record should be sometime after 
the battle of Sripurambiyam. That these inscriptions have to be 
assigned to a period earlier than the date of accession of the Chala 
king Parantaka I will be evident from the fact that the Pandya 
Parantaka Viranarayana was not alive on that date. The Chola 
king Parantaka I assumed the title Maduraikonda from the 3rd 
year of his reign. From the Udayéndiram plates’ of Ganga Prithi- 
vipati IL,we know that the adversary of Parantaka was the Pandya 
king Rajasimha, the son and successor of the above mentioned 
Viranarayana. This Rajasimha was dead by A.D. 92122 when 
the above grant was issued, as it is stated therein that when 
Parantaka Chola ‘had defeated the Pandya (king) Rajasimha, 
two persons experienced the same fear at the same time: (Kubéra) 
the lord of wealth on account of the death of his own friend.(and) 
Vibhishana on account of the proximity (of the Chola) dominions 
to Ceylon. This battle which took place at Vellar and in 
which the Pandya, though helped by the Ceylonese forces was 
completely routed, should have taken place immediately preceding 
the 12th year of Parantaka I, 2.e., A.D. 918-9. An inscription? 
from Kilappaluvür in the Tiruchirappalli district dated in that 
year registers the gift of a lamp to the temple by a Commander 
Nakkan Sattan to commemorate the victory of the Paluvétta- 
raiyar chief Kandan Amudanar when the Pandya king, helped by 
the Ceylonese army, attacked the Chola king at the battle 


I. S.1.1., (Texts), vol. V, No. 608. 
2. S.I.l., vol. II, No. 76, vv. 9-11. 
3. No. 231 of 1926. 


xliii 
„and died. Another record! from ‘Tirupparkkadal in the North 
Arcot district registers in the same year the creation of an endow- 
ment for the merit of four warriors (seévakar) who died in the 
frontal attack (nerri Senra) at Velur (Vellür) on the occasion when 
the Pandyan and Ceylonese kings came and fought a deadly battle 
(asti-gadas seyda fianru) with the Chola king (perumānadigal). As 
the Larger Sinnamanür plates* of this Rajasimha were issued in the 
16th year of his reign, he should have ascended the Pandyan 


throne at least some four years prior to the accession of Paran- 
taka I. 


The stand taken by the Chola king Aditya I in this fight 
is not mentioned anywhere. But we have to remember that 
the Udayéndiram plates are our only authority for this war. At 
the time when these plates were issued, Prithivipati IL, who was 
the grandson of Prithivipati I, the Sripurambiyam hero, was 
' a subordinate of the Cholas. We cannot expect the part played 
by Chola king Aditya, a former member of the suzerain power to 
be mentioned in a grant wherein the victories of a member of the 
family then subordinate to them are described. But from the 
prevalence of the inscriptions of Aditya I in the Tondaimandalam 
from his 2rst regnal year, 1.6. from about 80% A.D., we have to 
take that the Chola was on the side of Aparajita. The epithet 
Tondainadu-pavina applied to Aditya I (Solan-palyanaikho-kantán 
ayina Rajakésarivarma) in an inscription from Tillaisthanam" 
should be taken in the same way as the title Cholarajya-pratish- 
thacharya borne by the Hoysala kings later. 


The battle of Sripurambiyam should have been fought before 
the 24th regnal year of Aditya I as evidenced by his Takkolam 
inscription * mentioning thesolar eclipse. This inscription regis: 
ters the gift of a silver vessel (kendi) to Tiruvüral-Mahadeva by 
Piritipatiyar, son of Maramaraiyar, i.e., Prithivipati II, son of 
Marasimha II and grandson of Prithivipati I. Since Prithivipati I 
was alive and owed allegiance to Nripatunga in the latter’s 26th- 


I S LI. vol. IIL, No. 99. 

2. Ibid, No. 206. 

3. Ibid. No. 89. 

4. Ep. Ind., vol. XIX, No. 12. 


xliv 


regna] year, the battle at Sripurambiyam should have been fought 
sometime after A.D. 888 and before A.D. 894. We may take its 
date as circa A.D. 890. At this battle, Prithivipati I took the side 
of Aparajita, evidently against Nripatunga, of whom we have an 
inscription in the 4Ist year. It would thus seem that at Sri- 
purambiyam, Nripatunga and Varaguna ranged on one side while 
Aparajita and Prithivipati fought on the other side, and that 
victory was with Aparajita. 

Aparajita who thus got the Pallava throne rebelling against 
the reigning monarch ruled for 18 years. But Nripatunga who 
lost his position was not idle, but tried to recover the position 
lost. That he was successful, at least partially, will be evident from 
aninscription ona hero-stone dated in his 41st regnal year found 
at Mathavalam near Tiruttani'. And in this, he was probably aided 
by the Pandya who viewed with apprehension the growing power 
of the Cholas at close proximity. It was at this time that the 
Pandya expedition to Idavai in the Chola country referred to in an 
inscription of Maran Sadaiyan (No. 1070) from Ramanathapuram 
near Dindigal took place. Idavai is referred to as place in Manni- 
nàdu. A late record? of the Vijayanagara period dated in Saka 1369, 
from Tiruppanandal in the Kumbakonam taluk, near Lower Anicut, 
refers to a place Idavai alias Pandiyanai-venkanda-Sola-chatur- 
védimangalam in Manui-nádu. The river Maaniyaru flows very near 
Tiruppanandal. Idaivai should be somewhere near Tiruppanandal. 

The Pandyan occupation of the Chsla country seems to 
have been complete and continued for about ten years. But 
Aditya I appears to have survived this eclipse of the Chola 
power. The Tiruvalangadu plates state that Aditya overthrew 
the strong Pallava ruler Aparajita and deprived him of his terri- 
tory. The Kanyakumari inscription’ of the Chola king Virarajén- 

I. Ancient India, No. 5, p. 54. 

2. No. 42 of 1914. Solapuram, a vilage nearby, aboui 4 miles from 
Tiruppanaudal on the bus-route to Kumbakonam from Lower Anicut, 
contains some antiques o? which the seaied image of Buddha lying on 
the roadside to its west is one. It is possible that Solapuram is a later 
day contraction of Pandiyanai-venkanda-gola-chaturvédimangalam, 

3. Travancore Archaeological Series, vol. III, p. 142, v. 55, 


xlv 


dra gives Aditya the surname of Kodandarama, and states that in 
battle he pounced upon and slew the Pallava king who was 
seated on the back of a tall elephant. It is possible that these two 
relate to the same event. Then this victory of Aditya I over 
Aparajita should have taken place at the close of the latter's reign. 
Since we know that Aparajita became king only after his 
victory in the battle at Sripurambiyam which took place in circa 
A.D. 890 and ruled for 18 years thereafter, this event could have 
happened only by about A.D. 907. It was at this time that 
Parantaka I ascended the throne and tried to re-establish the 
Chola power. 

It appears that the Rastraktitas also were involved in these 
wars. A stone inscription’ from the temple of Kallesvara at 
~ Isamudra village in the Chitaldrug taluk of the Mysore State con- 
taius a very significant passage. 


Paleyarol Devan atand iridu madipidom 
Pandyanam Déva-putram 

gala kondam Viranarm Sripuradol iridon 
Indratmajam Pallavésar 

kkalan Indram geldan i-Kannaran adhika-balam 
Ganga-Permmaliyam kond 

eleyam Bhiivallabhang itt iridu negaldar 
i-Rashtrakttanvayarkkal 


The above verse is given at the end of the record dated in 
Saka 859, Hemalambi, Bhadrapada, ba. amavasya, Thursday, 
corresponding to A. D. 937, September 7, in the reign of the 
Rashtraküta king Amóghavarsha III, registering the tax-free gift 
of some land by Kannayya, a member of a collateral branch of the 
Ràshtrakata family, ruling over the Kadambalize Thousand, asa 
subordinate of the main family. Tc geneology of this line which 
branches off from Amoghavarsha I 15 given in the record as fol- 
lows: “‘ Reckoned as the celebrated Amoghavarsha's son was 


1. Ep. Car., vol XI, Cd. 76. 


xlvi 


Deva. Deva’s eldest son was Indra, who on account of his 
valour was considered the brave (kali) hero of the Kali age. 
Indara's son, Deva (II), was celebrated like his father. Dévaraja’s 
son was Gabhindra. His son, with reverenced feet, was Iriva- 
Kannara, devoted to dharmma’’ referred to as Kannayya in the 
inscription later on. - 


The above verse which summarises the glory of the members 
of this branch may be translated as follows : 


“In Paleyar, Deva attacked, smote and slew Pandya; Déva’s 
son slew Vira; in Sripura, Indra’s son smote the Pallava kings ; 
Indra gained victory. This Kannara, of greater might, slew Ganga- 
Permmali and gave the land to Bhüvallabha: thus did those of 
this Rashtrakuta line slay and gain renown.’ 


It will be evident that the two places Paleyar and Sripura, 
referred to in the verse are Palaiyarai to the south of the river 
Arisil, near Kumbakonam and Sripurambiyam. 


For how long Nripatunga reigned after his 41st year and 
what became of his decendants are not clear. 


Nandivarman, the Victor at Tellaru. 


The next Pallava king represented in the collection is Nandi- 
varman. Since Nandivarman III, the father of Nripatunga 
reigned only for about Io or 12 years and the inscriptions from 
Kilür and Tiruvannamalai are dated in the 17th regnal year, these 
should belong to a different Nandivarman. 


The mention of Vanakovaraiyar in the inscriptions helps us in 
identifying this king. The Banas are an ancient dynasty of 
rulers and they have played a considerable part, though of a 
subordinate role, in the history of the South. The earliest men- 


x. The translation of the above verse as given by L. Rice in the 
Ep. Car. is defective. Vidyaratna Sri R. S. Pagchamukhi, retired 
Director of the Kannada Research Institute, Dharwar, discussed 
with me this problem years ago and pointed out this defect. Sri 
M. Govinda Rao, Lecturer in Kannada in the University of Madras, 
helped me in correcting the translation now. 


xlvi 


tion of them is found in the Talagunda inscription of the 
Kadamba king Kakusthavarman’ giving the history his family. 
Mayiirasarman, the progenitor of the family, early in his career as 
a ruler, is said to have easily over-powered the frontier guards of 
the Pallava kings, established himself in the dense forests round 
about the Sriparvata hills (in the Kurnool district) and levied 
tribute from the Brihad Bana and other rulers. The term Brihad 
Bana is found in Tamilas Perumbanar and the country they 
ruled as Perumbanap-padi. This tract is referred to inscriptions 
as Vadugavali merku or Vadugavalt (12,000) Pannirayiram in 
Tamil and as Andhrat pathah paschimatah in Sanskrit. In the 
Chalukyan inscriptions, the kings of this family are referred to as 
of the Perbanavamsa. 


Konkanivarman, the first king of the Western Gangas is 
referred to as the ‘confounder of the Bana kula’* and the ‘forest 
fire to the stubble of Bana.’* It is also stated in the Udayen- 
diram plates, above referred, that he was consecrated as a ruler 
to subdue the Banas (Ketkaninamadheya yo Banamandala 
jayaya kritabhishekah). The Ganga kingdom is said to have 
comprised orginally the Pana-nadu only, to which was added 
later on the Punal-nadu (referred to in later histories as Pannad 
and Punnad.) The titles of the Banas like the Nandigiri-natha 
etc. have also been appropriated by the Gaügas. Lokavibhaga, a 
Digambara Jain work in Sanskrit dealing with the Jain cosmo- 
graphy, the manuscript of which was discovered by the Mysore 
Archaeological Department in 1909, is said to have been copied in 
Saka 380, corresponding to A.D. 458, by the Muni Sarvanandin 
in the village Patalika of the Panarashtra, which has been iden- 
tified with Patalipuram (i.e., Tiruppadirippuliyür) in the South 
Arcot district! These will give us an indication of the extent 
of the Bana territory. 


Towards the close of the 9th and the beginning of the roth 
centuries, the Banas appear to have been ruling over two dis- 


1. Ep. Ind., vol. III, pp. 24-36; Ep. Car., Vol. VII, Sk, 76. 
2. Küglür grant, Mys. Arch. Report for 1930. 

3. Ep. Car., vol. IX, Db. 67. 

4. Mys. Arch. Report, 1909, paras 109-112, 


xlvii 


tinct regions, Perumbanappagi and Vanakoppadi, ruled over 
by two different branches. It is also known that the Banas 
were divided into two main divisions, the Perumbanar and biru- 
panar. The former seems to have ruled over the Perumbanap- 
padi or Vadugavalimzrku with the title of Mavali-vanarayar and 
the latter over the Vanakoppadi with the title Vanakovaraiyar. 


Even though we have references to the Perumbanar from 
early times, we meet with the Vanakovaraiyar in the inscrip- 
tions only from about this period. 


A record on a hero-stone from Sennivaykkal’ near Lalgudi 
dated in the 21st year in the reign of Nandivarman ‘ who obtain- 
ed the kingdom after defeating (his enemies at) Tellaru' (Tellarr- 
erindu-rajyamum-konda) mentions the temple of Arindigai- 
Iévaram built at Parantakapuram, which must have been respect- 
ively named after the Cholas, Arifijaya and his father Parantaka I. 
‘From palaeography also the record may be assigned to the roth 
century A.D.’ That this Nandivarman should have lived only 
about this period will be evident from another record found at 
Tiruvaigaviir? in the Papanasam taluk of the Taüjavür district 
which, dated in the 22nd regnal year of Nandivarman, registers 
the gift by purchase of land from the sabha of Tribhuvanama- 
dévi-chaturvédimaügalam by a private person for burning a per- 
petual lamp and offerings to the god Tiruvaigavudaiya-Mahadeva. 
The village should have been renamed as Tribhuvanamadevi- 
chaturvédimangalam, after the Chola queen Tribhuvanamadevi 
and it could have happened only after the accession of Parantaka I. 
Finding that these two records do not fit in with the existing 
scheme of chronology of the period, the editor of these records has 
added the following notes to them: ‘It therefore appears to be 
a later copy of the original record’ for the Sennivaykkal hero- 
stone and ‘The mention of Tribhuvanamadeévi-chaturvedimanga- 
lam as the surname of Tiruvaigavir, which is only found in later 
inscriptions, clearly indicates that this is not an exact copy of the 
original record, though in the last line this epigraph is stated to 
be a copy of a stone inscription’ for the other. 


1, S.L.1., vol XII, No. 56. 
2. Ibid, No. 58. 


xlix 


It is true that when temples become dilapidated they were 
reconstructed and that before the commencement of the work, 
inscriptions found on their walls were transcribed and re-engraved 
on the walls after renovation. This re-copying was always done 
exactly as it had originally been found on the stone. We have 
not come across a single instance wherein the text of the original 
record was altered or tampered with when re-copying. 'And in 
the case of the Tiruvaigavir record it is stated that it is ‘a true 
copy of an old stone inscription’ (idu kalvettuppadi). As such, it 
cannot be presumed that the record was not copied exactly and 
that its text was altered. 


Again, this re-copying of old inscriptions appears to have been 
made only in the case of temples reconstructed. This was prob- 
ably due to the fact that temples were public places of worship 
and that such records related to gifts and endowments to such 
temples which required maintenance. Hero-stones stand ona 
different footing. They are only memorials to the dead. It may 
even be said that they lose their importance with the passing of 
time. We do not know of any other instance where such hero- 
stones have been renewed or inscriptions recording the setting up 
of such hero-stones re-copied. It is therefore reasonable to take 


these two records as genuine and assign them to the period to 
which they rightly belong. 


This record engraved ona hero-stone, bearing the figure of a 
Brahmana being pierced by an arrow near the neck, is slightly 
damaged and refers to a-certain Mavali, i.e , a Bana chieftain and 
to a raid cansing the destruction of a matha, in saving which a 
Brahmana hero named Sattimurrat-tevan met with his death. 
. The Bana is referred to as ‘ruling over an alien territory’ (Mavali- 
y-aniyasthanam-alvan) and that he destroyed the matha, ‘having 
brought the Sevana horses’ (Sevanar kundu kondu vandu). The 
Udayendiram plates mention that Parantaka I uprooted two 
Bana kings, conquered the Vaidumbas and handed over the 
Bana kingdom to his Gaga feudatory Prithivipati II, together 
with the title ‘Sembiyan Mahabali-Vanaraya.’ It is generally 

C 


taken that the two Bana kings uprooted by Parantaka I are the 
two Bana rulers Vikramaditya II and his son Vijayaditya II], the 
latter of whom bears the epithet Pugalvippavargandan.’ Instead 
of taking the two kings uprooted by the Chola as the father and 
son, it would be more appropriate to take them as the kings 
ruling respectively overthe two Bana kingdoms, Perumbanapadi 
and Vanakoppadi. 


The Sholinghur inscription’ of the oth year of Parakésarivar- 
man identified with Parantaka I mentions that the Ganga  Prithi- 
vipati (11) Hastimalla won a distinction in the battle fought at Val- 
lala which may be identified with Tiruvallam in the North Arcot 
district and thus vindicated ‘his fitness for the possession of a par- 
ticle of the sun’, 7.¢., his position as a feudatory of the Chola king 
who belonged to the solar race. That this battle was fought even 
before the 6th regnal year of Parantaka I, i.e. A.D. 913, will be 
evident from an inscription’ of that year from Pullamangai in 
the Tafijavür district wherein Prithivipati II, referred to as 
Sembiyan Mahabali Vanarayan, figures as the donor. 


Mavali Vana thus dispossessed of his ancient territory which 
had been handed over to the Ganga, had perforce to seek the assist- 
ance of another power to help him in regaining his original home. 
In those days the only power that could help him against the 
Cholas was that of the Rashtrakitas. Probably the latter gave 
asylum to the Banas and assigned them some territory to rule over 
till such time as they regain their old home. Then, the raid of the 
Bana chief referred to in the Sennivaykkal record should have 
taken place some after A.D. 913. 


4 


I. K.A. Nilakanta Sastri, The Colas, vol. I, p. 151. It is also 
sometimes taken that “the Bana opponents may have been Vijàya- 
ditya Prabhuméru whose dated records come up to A.D. 9og-1o and 
who probably lost his life in this battle, and his son Vikramaditya 
who figures as the heir-apparent in the Gugimallam plates." (Ep, 
Ind., vol. XXVI, p. x14). 


2. Ep. Ind., vol. IV, pp. 221-4. 
3. Ibid., vol. XXVI, pp. 112-4. 


li 


The Sevanas whose horses were brought for his assistance by 
the Bana chief are evidently the members of the ruling family 
known to Muslim historians as the Yàdavas of Dévagiri and who 
called themselves by the name of Seuna throughout their period of 
rule. The records of other dynasties, particularly those of the Hoy- 
salas, name them as Seunas and the Sanskrit literary work Praia- 
parudriya refers to them’ as the rulers of the Seuna country. 
Their earliest inscription is the Sangamner stone record? dated in 
Saka 922 (A.D. 1000) of the reign of Bhillama II which traces 
the history of the family. Hemadri, the celebrated minister of 
the kings Mahadéva and Ramachandra of this family, also gives 
in his Vratakhanda, the early history of the this family. Seuna- 
chandra I is considered as the first historical personage of this 
family, even though some take his father Dridhaprahara as such. 
Vaddiga, the fourth in descent from Seunachandra (his grandson’s 
grandson) is described as the follower of Krishnaraja who is doubt- 
‘less the Rashtraktita Krishna III (939-68 A.D.) as the Sangamner 
record of his son Bhillama, referred to above, bears the date A.D. 
1000. Then Seunachandra, the progenitor of the family, may be 
placed in the latter half of the oth century A.D. as a contemporary 
of the Rashtrakiita king Amoghavarsha I. Seunachandra is said to 
have founded the town Seunapura, known as such after his name’. 
Seunadesa was, in the earlier days, roughly confined to the terri- 
tory extending from Dévagiri to Nasik. The present Khandésh 
may be roughly taken to represent the area and it is even said 
that the name Khandésa is nothing but a corrupt form of 
Seunadésa. 


Even though they are referred to as Seunas in the later 
records and histories, their earlier grants give the name as 
Sevana‘ and it is significant to note that it is this form which is 
found in Sennivaykkal inscription which is perhaps the earliest 
epigtaphic record referring to them. 


I. Ind, Ant., vol. XXI, p. 199. 

2. Ep, Ind., vol. IL, p. 217; Ind. Ant., vol. XVII, p. 120. 
3. Ind. Ant., vol. XIV, p. 314; Ef. Ind., vol. XIII, p. 198. 
4. Ej. Ind., vol. III, p. 219, verse. i 


lii 


The Seunas were famous for their horses, referred to in later 
times, as the Mahratta horses. They also had the title asvapati 
(lord of the horses). But at the period of the present inscription 
they were not an independent power and were ruling their country 
under the aegis of the Ràshtrakütas. Therefore the raid of the 
Bana chief with the Seuna horses would only mean that the 
Banas were helped in their expedition by the Rashtrakütas. 


It cannot be held that this raid was directed against the 
Pallava king Nandivarman, the victor at Tellaru. We know that 
at this time the Cholas had completely occupied the Tamil 
country and that the Pallavas had ceased to rule. The present 
record itself says that Nandivarman, got his kingdom by his vic- 
tory at Tellaru. It seems therefore reasonable to presume that the 
raid was undertaken to help the Pallava against the Choólas and 
that victory was with the invaders. It would therefore appear 
that Nandivarman who had lost his ancestral kingdom to 
the Cholas, sought the assistance of the Rüshtrakütas and in the 
battle which took place at Tellaru, defeated the enemies, 7.e., the 
Chojas and obtained the kingdom. That the Bana chief, who was 
evidently Vikramaditya II, fought on the side of the Pallava will 
be clear from two inscriptions. The first of them from Tiruvals 
lam in the North Arcot district is dated in the 17th regnal year 
of Nandivikramavarman and refers to Vikramaditya Mavali- 
Vanaraya as a feudatory of the Pallava king. The other from 
Gudimallam is dated in the 23rd year of Nandipottaraiyar and 
speaks of the same Banaraya.” This Nandivarman cannot be 
identified with the father of Nripatunga as we have shown above 
that he did not have such a long reign. As such, these records 
have to be ascrbied to Nandivarman (IV), the victor at Tellaru. 


Nandikkalambakam, a Tamil poem sung on this Pallava king, 
the victor of Tellaru, mentions Kurukkottai among other places. 
^ where he fought and gained victory. Kurukkottai of the Kalamba- 


i. SIl, vol 11, p. 94. 
2. No. 229 of 1903. 


liji 


kam has to be identified with Kurugodu in the Bellary district, 
having a historic past. This battle at Kurugodu was probably 
the first he fought in his attempt to dispossess the Cholas from 
his ancestral kingdom, with the aid of the Rashtrakiitas. Other- 
wise, his victory at far off Kurugodu cannot be easily explained. 


The recently discovered Karandai Tamil Sangam plates of 
Rajendra I also supports the above. Of Parantaka I the record 
gives the following verse :' 

Nirjjitya Simhala-patim yudhi Pandya-rajam 
prakhyata-kirtim =atha Keralam =apy =ajayyam(jéyam) 
viras=sa Pallava-nripafi=cha yasarhsi tésham 

rashtrani ch =adi(dhi)ta vasuni cha vahanani 

* This hero (i e., Parantaka) vanquished in battle the Lord 
of the Sirhala (Ceylon), the Pandya king, the Kerala who was 
renowned as unconquerable and the Pallava ruler and took from 
them their fame, kingdom, wealth and vehicles." The mention 
of the victory of Parantaka over the Kérala and the Pallava in 
this grant is a new and important information not found elsewhere. 
Hitherto it was believed that Aditya I had wiped out the Pallava 
power by defeating Aparajita and annexing his kingdom. But 
from the present grant it is seen that the Pallavas had not comple- 
tely disappeared on the death of Aparajita and that they recap- 
tured their kingdom from the Cholas at least for a short time. 


In the fight of the Pallavas with the Cholas for their king. 
dom, the Pandyas also seem to have sided with the former. A 
hero-stone record? found at Karshanapalle in the Punganiir taluk 
of the Chittoor district dated in the reign of the Western Gaüga 
chief, Priduvayya, 4.௪, Prithivipati, mentions the fight of the 
Pandya and the Chola and the death of a hero therein, The 
place is in the heart of the Bana country and we have also many 
Bana records there. So, Priduvayya of this record could only be 
Prithivipati II who was appointed by Parantaka to rule over the, 
Bana country and as such, the encounter of the Pandyas with 
the Cholas here could have happened only after A.D. 913. 


Journal of Oriental Research, vol. XIX, p. 150. 
2 No, 337 of 1912. 


liv 


The Tiruvalangadu plates say: “ Encircled by the fire of his 
(Parantaka's) prowess, the Pandya, as if desirous of cooling the 
heat caused by it, quickly entered the sea (embarked for Ceylon), 
abandoning his royal state and the kingdom inherited from his 
ancestors.” (verse 51). This is confirmed by the Mahavamsa’ 
-which records that in the reign of the Ceylonese king Dappula IV 
(923-934 A.D.), the Pandya king ‘through fear of the Chola left 
his country, took ship and came to Mahatittha.’ The Ceylon 
king rcceived him properly and promised to wrest from the Chola 
not only the Pandya throne, but also ‘his own (the Chola throne). 
He made the necessary preparations; buta rebellion arose in the 
land and the invasion could not come off. Finding that no use- 
ful purpose would be served by his remaining there, ‘he left his 
diadem and other valuables behind and betook himself to the 
Kéralas. The Kerala ruler evidently came to the help of the 
Pandya and fought with the Cholas, probably with no success. It 
is this encounter of Parantaka 1 with the Keralas that is referred 
tointhe Karanthai Tamil Sangam copper-plates verse quoted 
above. 


It is possible that the Pandya king finding himself helpless in 
the South approached as a last resort the Rashtrakutas, the only 
power then in a position to help him against the Cho]as. We thus 
find the Pallava, the Bana and the Pandya kings, all of them dis- 
possessed of their ancestral kingdoms by the Chola Parantaka, 
approaching the Rashtrakita for his help. The Rashtraküta 
monarch probably responded to their appeal for assistance and 
helped them to regain their lost territories. 


A study of Nandikklambakam reveals some new and interesting 
informations. In addition to the victory he issaid to have gained at 
Kurukkottai which is eulogised in five verses, more than 
half a dozen verses extol his victory at Tellaru. This success is 
described eloquently. He is credited with victories at Vellaru, 
Kadambür, Veriyalür, Tondi and Palaiyaru. In one of the yerses, 
it is stated that he won the battles merely by the strength 


I. Cülavamsa, chap. LIII, vv. 5 ff. ம்‌ 


lv 


of his arm even though the enemies were numerically strong. 
One verse states that he conquered the enemies who 
gained access and surrounded a stronghold in the Pandya coun- 
try. Not only the Tondai country was under his way ; the 
Chola and Kongu countries also were ruled over by him and he 
is addressed as Kongan, Sonadan and Urantaiyar-kon, 


He is also credited with victories in the north. He is 
described as ‘he who has wed the Kumari and he who has married 
the river Ganga ' (Kumari-k-konkan Gangai-manalan) (verse 28) 
The rulers of the North paid him tribute (verse 27). Heis also 
referred to in one verse (No. 39) as the Lord of the Anga 
country (anga-nidan). And finally, there is also a quaint 
statement in two of the verses (Nos. 6 and 12) that he fought 
like Atravata, the elephant of the celestial king Indra. This 
crypt statement probably gives the clue for the victories he 1s 
said to have gained in the north as well as in the south. 


The reference to Airavata, to the valour of which the hero of 
the poem is compared, evidently suggests that he participated 
ànd gained victories in the battles of Indra, here referring to the 
Rashtrakiita king of that name. We know that/Indra III led an 
expedition to the north against the Gürjara-Pratihara king Mahi- 
pala of Kanauj. This is mentioned in the Cambay plates' of his 
son and successor Govinda IV as follows : 


yan = madyad = dvipa-danta-ghata-vishamam 
Kalapriya-pranganam 

tirna yat-turagair-agadha-Yamuna- 
sindhuprati-spardhini 

yen=edam hi Mahoday = ari-nagaram 
nirmilam =unmilitam 

namni'dy-àpi janaih Kusasthalam-iti 
khyatim param niyate 


I. Ep. Ind., vol, VIL, No. 6, verse 19. 


191 


From this, it is evident that (1) the courtyard of the temple 
of Kalapriya became uneven by the strokes of the tusks of 
Indra’s elephants; (2) that he crossed the river Jamna and (3) 
that he destroyed the enemy’s city Mahddaya which came to be 
known as a consequence as Kudasthali. From the celebrated 
work Bharata, otherwise known as Vikramarjuna Vijayam' of 
Pampa in Kannada, it is seen that Narasimha II, the Chalukya 
chief of the L&mulavada branch also participated in the expedition. 
Narasimha's achievements are fully described by the poets of the 
Lemulavada court. Briefly stated they are: (r) he conquered 
the Latas ; (2) reduced the Seven Malavas to ashes, and exacted 
tribute from the vanquished rulers; (3) defeated Mahipala, king 
of the Gürjaras in battle and putting him to flight subjugated the 
Gürjara kingdom and (4) bathed his horses in the waters of the 
Ganges river, 


For a correct appraisal of the achievement of this expedi- 
tion, we should know the circumstances which necessitated the 
same. On the death by Mahendrapala I, the Gürjara-Pratihara 
king of Kanauj in A.D. 907-8, the succession to the throne was 
disputed. Both his sons, Bhoja II and Mahipala, coveted the 
throne and a civil war broke out. Of the two, Bhoja, probably 
the rightful claimant, was the weaker, but had powerful allies. 
Kokkala I, the Haihaya king of Chedi, who was probably related 
to him, rendered him valuable assistance and installed him on the 
throne. Kokkala is said to have 'set up two unprecedented 
columns of his fame—in the quarter of the Pitcher-born (i.e., 
Agastya), the well-knowa Krishnaraja, and in the quarter of 
Kuwera, Bhojadéva, a store of fortune.’ Krishnaraja and Bhoja 
are without doubt, the Rashtrakiita Krishna II (grandfather 
and the immediate predecessor of Indra III) and the 
Gürjara- Pratihara Bhoja II respectively. Both of them, 
wererelated to Kokkala to whom they were indebted in gain- 
ing their respective thrones. Bhoja II, however, was not able to 

.retain the sovereignty of Kanauj. Mahipala gathered strength 
and with the help of Harshadeva, the Chandella prince, overthrew 


I. Vihramarjuna Vijayam, Y, vv. 36-38. 
2. Bilahari inscription, இற்‌, Ind., vol. I, p. 256. 


lvii 


Bhoja and occupied the kingdom. 176 not only expelled the Kar- 
nataka allies of his brother, but soon followed them,leading an inva- 
sion. Mahipala is said to have subjugated the Muralas, Mekhalas, 
Kalingas, Keralas, Kulütas, Kuntalas and Ramathas.’ When 
exactly he made this conquest is not known ; but the invasion of 
Mahipala on the Rashtrakuta (Kuntala)kingdom and other southern 
countries must have taken place before the coronation of Indra III, 


The Nausari plates? issued on the occasion of his pattabandha 
at Kurundhaka on February 24, A.D. 915 refer to his conquest of 
Meru, infliction of a defeat on a chief called Upéndra and capture 
of the fort of Govardhana. These exploits of his should have 
happened when he was Ywvaraja, i.e., during the reign of his 
grandfather Krishna II. 


“This Indraraja (111) having uprooted Mēru with ease was 
not puffed up with pride at (his) defeating (king) Upendra who 
had saved Govardhana just as the God Indra who uprooted 
(mount) Meru with ease was not puffed up with pride at his van- 
quishing the (God) Upéndra (Krishna) who had uplifted the 
Govardhana mountain.” 


The passage in couched in a double entendre. Meru, whom 
Indra is said to have conquered, should be a Bana king as the 
members of this family have had the titles Prabhuméru and Jaya- 
mēru. Vijayaditya H Prabhuméru whose inscriptions range from 
Saka 820 to 831 (A.D. 898 to 009) was evidently the adversary 
of Indra. Upendra, the other adversary referred to in the verse, 
was the Paramara chief Krishnaraja, who was also known as 
Upendra, and the fort of Govardhana where he suffered defeat 
at the hands of Indra III was situated in the neighbourhood of 
Nasik. These events took place in the closing years of the reign 
of Krishna II. Indra was in Malava when Krishna died. The 
compaign in which Indra was engaged had to be suspended for his 
coronation. 


i. Rajasekhara’s Balabharatam, I, 7. 
2. Ep. Ind., vol, IX, No. 2, pp. 36 and 40. 
p 


lviii 


The exact date of Indra's expedition to the north is not known. 
Tt was hitherto believed that as his reign which began in A. D. 915 
had come to a close by A.D. 918, it was thought that this invasion 
should have happened sometime in the interval, circa 916-7. But 
now we know that he lived up to the closing months of the year 
A.D. 927 and hisreign probably continued for some one or two years 
more. It may be noted here that Krishna III, who was the 
crown-prince and de-facto ruler of the Rashtrakiita kingdom from 
the accession of his father, Amoghavarsha III, in A.D. 935, was 
engaged in a war with some of the northern states while he was 
only a (kumara) prince. It is quite likely that Krishna III also 
took part in the expedition of Indra III in the north. There is 
also epigraphic evidence which indicates that in the period imme- 
diately following the death of Indra III, the Gürjara-Pratiharas 
recovered Malava. It may therefore be reasonably assumed that 
this expedition took place sometime about A.D. 925. 


Pampa's Vikramarjuna-v jayam states that Narasimha, the 
Chalukya chief of Lemulavada, in the course of his military cam- 
paign in the north bathed his horses at the waters of the Ganges. 
Nandikkalambakam refers to its hero as Anga-nadan, i.e., the 
ruler of the Angadesa. Anga country would only mean the region 
of that name in the neighbourhood of Bhagalpuür. No other place 
is known have had that name.” As both of them were engaged 
in the same expedition, it will not be wrong if we assume that 
Nandivarman gained a victory in Anga, during the course of this 
expedition, even though, we may not have full details of the 
march. 


1. Ep. Ind., vol. XXVI, pp. 161-2. 


2. Nerür, near Karir, is known from Kongu Chola inscriptions 
to have been situated in KiJanga-nadu which may be taken to mean 
the East-Anga. Probably there wasa Mél-anga-nadu also of which 
particulars are not available. Nandivarman is also said to have been 
in possession of Kongu. It is possible that the region about Nerür was 
named as Aüga-nadu in the mediaeval days, like so many other regions 
known with the classical names like the Chédi, etc. But even then 
it is very doubtful if it existed in the days of Nandivarman. 


lix 

It will thus be been that Nandivarman was in close touch 
with the Ràshtraküta king Indra III. 1t was probably with the 
help of the Rashtrakitas that Nandivarman, the victor of Tellaru, 
regained his lost kingdom. Nandikkalambakam (verse 81) men- 
tions that he gained victories over his younger brothers’ ‘ making 
all their wish go wrong.” There is also a literary tradition recorded 
in a late work that there was rivalry between Nandivarman and his 
younger brother, who finding himself unable to succeed militarily 
had the poem Nandikkalambakam written interspresed with inaus- 
picious words and that Nandivarmau met with his death on having 
read the poem, because of its evil-effect. 


An undated inscription,’ palaeographically assignable to this 
period, in three parts incised over three recesses in the architrave 
of the garbagriha of the Siva temple at Pali, twelve miles north of 
Ratanpur in the modern Madhya Pradesh records the construction 
of the temple by Vikramaditya, the son of the Mahamandales- 
vara Malladeva of the Mavali (family). A Bana chief could have 
remained at that place far off from his original home only as a 
subordinate or with the support of the overwhelming power of 
the Rashtrakiitas at that time. Mavali referred to as ‘ruling over 
an alien country ' in the Sennivaykkal inscription, had probably 
some connexion with this Central Indian branch, when only 
he could have brought the Sevana horses on behalf of his overlord 
to help the Pallava against the Chola. 


A record from Tirumalpuram’ in the North Arcot district 
dated in the 13th regnal year of Parthivendravarman men- 
tions Vajjavai-mahadeviyar, the daughter of Nandivarma-Kadu- 
pattigal, who was perhaps a queen of Parthivendravarman” This 
Nandivarman could only be the victor at Tellaru, who in all prob- 


ability was the grandson of Nandivarman III, as suggested by his 
name. 


1. Tamil work: Somesar Mudumoli-Venba. 


2. Proceedings of the Indian History Congress, Third Session, 
1939, றற. 323-6. 
3. SJ.I., vol, III, No. 197. 


ix 


Nandivarman, the victor of Tellaru appears to have ruled for 
23 years, it being the last date ascribable to him in his inscription. 


CHOLAS 


Of the Cholas we have more than 75 inscriptions prior to the 
time of Rajaraja I. With the exception of two records of Parthi- 
véndravarman (Nos. 497 and 498) and nearly twenty records by 
Madiraikonda Parakésarivarman (7.e., Parantaka), all of them are 
dated in the reign of either Rajakésarivarman or Parakésarivar- 
man, without any epithet distinguishing the ruler. In the case 
of most of such and similar records the identity of the ruler is 
either obscure or disputed. 


The Cholas used the titles Rajakesarivarman and Parakésari- 
varman alternately beginning with Vijayalaya, the first of the 
Imperial line of Tafijavir, who wasa Parakésari. Among the 
kings who ruled before the time of Rajaraja I, who was a Raja- 
kesari, four persons Parantaka I, Arinfijaya,Aditya II and Madhu- 
rantaka Uttamachdla are taken as Parakésarivarmans while Aditya 
I, Gandaraditya, and Sundarachola (Parantaka II) are taken as 
Rajakésarivarmans. 


Vijayalaya, 


All the accounts treat this king as the first of the new line. 
The Tiruvalangadu plates simply state that he caught hold of 
Tafijavar for his pleasure as if the city were his lawful spouse and 
that he founded a temple to (Durga) Nishumbhasüdini (verses 45 
and 46) there. 


No information is available as to how he came in possession 
of the city. The four historical was of the Tamil literature state 
that his body was adorned with ninety-six wounds, thus proclaim- 


1. The Kanyakumari inscription (Tr . Arch. Ser., vol. III, p. 142 
verse 54) states that Vijayalaya founded Tanjavür. Thisis clearly an 
exaggration as we know that the Muttaraiyars were already ruling there 
and that they were known as T'asfjat-k-kón, Tatjai-nar-fugaldlan, etc. 
(Ep. Ind., vol. XIII, pp. 134 ff.) 


lxi 


ing his valour. Nothing further is known about him. But that he 
actually ruled as king will be evident from an inscription! from 
Tirunedungalam in the Tiruchirappalli taluk, of a Tribhuvana 
chakravartin Konérinmaikondan registering a gift of land accord- 
ing to an earlier charter of Parakésarivarman alias Sri Vijayalaya- 
Choladeva and another record * of the fifth year of Vikrama Chola 
from Kilputtur in the North Arcot district which makes a specific 
reference to a stone inscription (kal-vettu) of the 4th regnal year of 
Vijayalaya. 


It is true that some Chola chiefs figure in the inscriptions of the 
later Pallavas. A record‘ from Tiruchchanür near Tirupati dated 
in the 51st regnal year of Danti-Vikramavarman (circa A. D. 850) 
registers the gift of 30 kalanju of gold for burning a perpetual 
lamp before the god Tiruvilankoyil Perumanadigal set up in the 
temple of Tiruvénkatattu-Perumanadigal at Tiruchchoginür by 
Solanar Ulagapperumanar of Sola-nadu. The Velürpálaiyam plates 
of the 6th year of Nandivarman III register the gift of the village 
Srikattuppalli to the Siva temple built by Yajiabhatta, at the re- 
quest of Chola Maharaja Kumarankusa. It is sometimes thought 
that Vijayalaya and Kumarankuga might have belonged to one 
and the same family. The latter should probably have belonged 
to the family of the Telugu Chodas of Rénadu, as we know that 
ankusa is an epithet more commonly used by the Eastern Chaluk* 
yas and Balliya Choda of that family bore the title Kumarankusa,. 
evidently to express his subordinate position under the Eastern 
Chalukyas. A Vijayalaya-chaturvédimangalam is mentioned, among 
the brahmadéya villages which were required to supply men for 


I. Vikrama $olan-ulà kannt 15. 
Kwlottunga-solan-ulà — ,, 21. 
Rajaraja-solan-uli » 19. 


Sankara $olan-ulà » X 
2. No. 673 of 1909. 
3. No. 164 of 1915. 

S.I.I. (Texts), vol. XII, No. 43. 


3. Journal of Indian History, vol. XV, p. 258. 


Ixii 


service in the Taüjavür temple in Rajaraja’s reign.’ A late Pan- 
dya inscription" from Narttamalai in the former Pudukkottai 
State mentions a Vijayalayacholesvara temple at the place. 


It is tempting to suggest that Vijayalaya might be either 
Ulagapperumanar of the Tiruchchanur record or his son. But 
there are some difficulties for such a postulation. The members 
of the Imperial Cholas of Tafjavür in their copper-plate grants 
as well as in literature, trace their descent, after the mythical kings 
of the solar race and kings of the Sangam age, only from Vija- 
yalaya. The name of Ulagapperumanar is nowhere mentioned 
therein. If Ulagapperumanar had been the father of Vijayalaya, 
this would certainly have been mentioned therein as the first 
member of the family and commenced the genealogy from him. 


A damaged and incomplete record? from Tiruppalanam in the 
Tafijavür taluk dated in the 21st regnal year of Rajakésarivarman, 
who is identifiable with Aditya, I seems to record an endowment 
in land for the maintenance of 12 servants in the temple together 
with 2 kankatt? and 2 gardeners at the request of [Ullaga-perumal. 
Possibly this person had some sort of relationship to Ulagapperu- 
manar mentioned above. 


A fragmentary Tamil inscription from  Küdalür in the 
Bangalore District of the Mysore State consisting of only one line 
without either the beginning or end mentions the Chola king 
Vijayalaya. It is learnt therefrom that he “had long arms and 
Sword worthy of (?) Pattanippara-nadan and resided at the city of 
Kudal". From the fragmentary nature of the record, it is not pos- 
sible to draw defiinite conclusions. But this inscription has been as- 
cribed by R. Narasimhachariar, the then Director of Archaeologica] 
Researches in Mysore to Vijayalaya, the first of the Imperial Cholas 
of Tafijavir. It is doubtful whether the city of Kadal mentioned 


S J.I., vol. II, No. 69, para 139. 

Inscription (Texts), of the Pudukkéttai State, No. 282. 

524 (Texts), No. XIII, No. 295. 

Mysore Archaeological Report for the year 1909, p. 17, para 68. 


^ € க 


Ixiii 


in the inscription would refer to Madurai, the Pandya capital! It 
may be that it refers to Küdalür itself where the record is found. 
In that case the presence of Vijayalaya at this far off place requires 
some explanation. 


An inscription on a hero-stone at Virasolapuram in the Tiru- 
kóvalür taluk refers to the 3rd regnal year of Parakésarivarman 
who is mentioned therein as Tafichai kotta ko-b-Parakesari pan- 
mar. The epithet Tajichai kotta has been equated with Taiichi- 
konda and taken to mean, ‘Parakésarivarman who captured Tafi- 
javar. The word kotta has nowhere been used to mean konda and 
there is no warrant to correct it. It can only mean kottam a 
territorial division or koffa? a fort. The word kottai does not 
seem to have come into vogue then. As such, we have to take it as 
only referring tothe territorial division and we find the mention of 
Tiruvenkata-kottam in the Tiruchchanür inscription above referred 
io. Therefore the inscription will only refer to the the third 
regnal year of Parakésarivarman of the Tafijaviir-kottam. 


It is generally thought that Vijayalaya conquered the Chola 
country from the Muttaraiyars, supplanting them in the region. 
But the Muttaraiyars had not disappeared from the area and they 
continued there as ruling chiefs holding important positions in the 
administration of the country for some considerable time after- 
wards. The 95/89 chiefs of Kodumbaltr also were in the neigh- 
bourhood. If Ulagapperumal of the Tillaisthanam record and 
Ulagapperumanar of the Tiruchchanir inscription could be assu- 
med to have some relationship, may be grandfather and grand 
son, the difference between these records being about 45 years, then 
we have to postulate the existence of another family of the Chola 
chiefs in the rigion. 


I. Periyapurünam mentions a Chola prince as residing in the 
city M Madurai, having married the daughter of the Pandya king 
during the days of the Saivite saint Sundara. When Sundara went to’ 
that city in company with the Chéra king Chéraman-Perumgl, both of 
them were received by the Chola who was residing there having mar- 
ried the Pandya’s daughter and the Pandya king. But the date of 
Sundara who lived in the first half of the 8th Century A.D. is too 
early for this record. [Kalarirrarivar-puranam, vv. 9r, 92.] 

2. No. 31 of! 1936. 


Ixiv 


One thing has to be remembered. The banks of the river 
Kaveri have been studded with battle-fields ever since the days of the 
Western Chalukya king Vikramaditya I who was encamped in the 
latter half of the 7th century A D., in his southern expedition at 
Uragapura on the outskirts of the present town Kumbhakonam. 
Battles have been fought at Palaiyarai, Kudamukku (Kumbha- 
konam), Sripurambiyam, Idavai, Niyamam and other places, in the 
region. It will thus be seen that this was then the border-land 
susceptible of attacks by enemy kings every now and then, It 
should also be noted that we do not have inscriptions of Danti- 
varman in the latter part of his reign in the Chola country when 
it was occupied by the Pandyas The Pallavas evidently wanted 
to strengthen the area and post some dependable person there as 
gaurdian of the watch. Vijayalaya on account of his valour and 
faithful service and as he also belonged to the ancient family of 
the Cholas was probably chosen to that responsible office. T 
might be that prior to his selection to govern the Chola country 
as viceroy over the local rulers, he was employed in a similar 
capacity in the western regions and that might explain for the 
presence of his record in the present Mysore State. 

This appointment of Vijayalaya as viceroy of the Chola 
country might have been made sometime after the battle of Palai- 
yarai about circa A.D. 860. 


Vijayalaya does not seem to have enjoyed this new position 
for long. We have references only to his 4th regnal year as the 
latest. Aswe have already shown, he was succeeded by his son 
Aditya I, Rajakésarivarman. 


Aditya I. 


We have already narrated the important events of his reign in 
the discussion under the Pallavas. Towards the end of his 
reign, he suffered reverse and for about ten years, nothing is 
known of him. The Rashtrakütas also have had something to.do 
in the struggle of the Cholas with the combined force of the 
Pallavas and the Pandyas. Krishna II was then the Rashtraktta 


monarch, 


Ixy 


The Jaina work Uttarapurana of Gunabhadra which was 
completed in Saka 830, 4.2, A.D. 908-9, states in the colophon * 
that the war-elephants of Krishna II drank the waters of the 
Ganges and enjoyed the cool shades of the sandal trees in the 
forests of the Kumari. This is not mere conventional praise of the 
king. We have already seen that Krishna II, on the death of the 
Giirjara-Pratihara king Mahéndrapala of Kanauj in 907-8, invaded 
the Yamuna-Ganga doab to help and instal his relation Bhója II 
on the throne. This shows that Gunabhadra's statement so far as 
it concerns the drinking of the waters of the Ganges by the war 
elephants of Krishna is substantially correct. Similarly the resting 
of his elephants in the forests of Cape Comorin may not have been 
due to mere fancy. 


The Kanyakumari inscription’ of the Chola Virarajendra 
states that Parantaka had earned the title of Viva Chola by his 
victory over the unconquered Krishna and narrates this event 
immedialely after his conquest of Madurai. The Sholinghur 
record" of the gth year of Parantaka refers to the king in verse 9 
by the title of Vira Chola and from the Tamil verse at the end of 
the record, it is seen that his Ganga feudatory Prithivipati II also 
had assumed the same title, evidently bestowed upon him by the 
overlord. Parantaka, therefore should have come into conflict early 
in his reign with Krishnaraja who can be no other than the 
Rashtraküta king Krishna II. Ifthis encounter is,the same as 
that mentioned in the Uttarapurana, it should have happened 
immediately on his ascending the throne or just before it. 


It has already been pointed that both Aditya I and his son 
Parantaka I claim victory over Ceylon and the gilding of the 
Chidambaram temple and that it is possible that both of them 
might have had a joint-rule at least for a shortwhile. Aditya 
should have been very old by that time. That Parantaka had 
already had a grown up son, Arikulakesari, not the eldest, whose 
queen Padi Adichcha Pidariyar had built a stone temple for ^ 


I. Uitarapurinam, Mysore Edition, vol. III, pp. 877-8. 
2. Trav. Arch. Series, op. cit., v. 58. 

Eb. Ind., vol. IV,.p. 124. 

E ka e 


ixvi 
Chandrasekhara before the second year of his reign is evident from 
a stone record’ from Tiruchchendurai in the Tiruchirappalli district. 


Aditya was probably king only in name and Parantaka was the 
ruler de facto. 


Parantaka, energetic and ambitious, wanted to retrieve the 
lost glory of the family and regain the territories previously held 
by his father. The Pandyas who had occupied the Chola country 
and were ruling there:for about ten years were the main forces 
he had had to contend with to attain his object. Pallava 
Nripatuüga was probably dead by this time. His rival Aparajita 
who was ruling from Kafichi had lost some outlying areas to the 
main branch. The Banas ruling over the Perumbanappadi, the 
erstwhile subordinates of the Pallavas, had thrown off their yoke 
and assumed independence as will be evident from their records 
ranging from Saka 810 to 832 (A.D. 888 to 910), jwithout mention- 
ing any overlord. 


It seems that Aditya I had married a Rashtrakita princess 
Ilango-Pichchi? who was his senior queen and also had a son Adittan 
Kannaradeva.’ It is possible that Aditya married the daughter 
of Krishna II and prince Kannaradeva bore the name of his grand- 
father. As it was Parantaka who had succeeded Aditya, it may 
have to be presumed that the claims of Kannaradéva, the son of 
the senior queen, were superseded by the more powerful Parantaka, 


I. S.I. vol. III, No. 126. 


2. No. 14 of 1920 from Tirumalavadi in the Tiruchirappalli 
district dated in the 27th year of Rajakésarivarman registering a gift of 
gold for lamps: “Sdlaperuma......rkku munnam pugunda Miattadéviyar 
Iango-p-Pichchi Tirumaluvadi-p-Perumanadigalukku nonda......" and 
further on ‘“Ivvaippil Vallavaraiyar magalar I1angó-p-Pichchi vatytta 
vilakku.” 


3. S.I.L. (Texts), vol. V, No. 595 from Tillaisthanam dated in 
the 8th regnal year of a Rajakésarivarman registering the gift of gold 
for lamp by the prince who is mentioned therein as “Solapperuma- 
nadigal maganar Adittan Kannaradévan”’. 


ixvii 


another son, probably by a different queen.’ This may perhaps 
explain the attitude of the Rashtraküta Krishna II who had come 
into conflict with Parantaka and fought with him. 


Theexact course of eventsis not known. But we may infer from 
the Isamudra Kannada record of the time of Amoghavarsha III, 
already quoted, that there was another battle at Sripurambiyam 
and that a Pallava king was killed there. At Tiruppurambiyam 
where this battle took place, there is even today a hero-stone 
shrine” known as ‘ Kachchiyandavan koyil'. This is probably 
the hero-stone erected at the spot where the Pallava king died. 
As we know that Nripatunga did not die in the first battle at 
Sripurambiyam and as Aditya is said to have killed a Pallava king 
before he annexed the Pallava kingdom to his own, it is likely that 
Aparajita was the person who died in the battle at Sripurambiyam 
which took place a second time. 


It is true that Aditya had originally helped Aparajita in 
getting the throne ousting Nripatuüga. The title Tondat nadu- 
pavina borne by him, the tenor of an inscription’ from Tirukkaluk - 
kunram of the 27th year of Rajakésari, ascribed to him, renewing 
the gift of some lands to the local temple made originally by 
Skandasishya and continued by Vatapikonda Narasinga-pottarai- 
yar, both well-known Pallava kings of former days, and his other 
inscriptions in the locality unmistakably show him in the role of a 
conqueror and not as a subordinate or an ally of the ruling 
monarch. This overbearing attitude of him might certainly have 
embittered the feelings of Aparajita and estranged them. This 
might explain why Aditya later on turned against Aparajita and 
fought with him. 


Rashtrakiita Krishna's intervention in the affairs of the south 
might be to help the Pandya and the Pallava, as also his own 
grandson Kannaradeva against Parantaka who evidently began 
to assert his power and influence in the closing years of his father, _ 
Aditya I. : 

I. Ep. Ind., vol XXVI, p. 234. 


a, T. V. Sadasiva Pandarattar: History of the Later Cholas 
(Tamil), Part I, pp. 22-3. 


3. Ep. Ind., vol. 111, p. 279. 


lxviii 


Parantaka 1. 


It may be said that he began his reign brilliantly. Very soon 
he was able to subdue the turbulent elements and bring the 
entire Tamil country under his sway. But it was very difficult for 
him to maintain that position for any length of time. The Pallavas 
who had had an unbroken rule over an extended area and who 
had been a power to reckon with for the last nearly seven centuries 
would not submit very easily to their erstwhile subordinates. The 
Pandyas were also powerful in the south. As such, he had to be 
waging constant wars with the other kings of the peninsula and the 
island of Ceylon throughout his reign. 


Towards the closing years of his reign, Parantaka had to 
encounter a powerful adversary in the person of the Rashtrakita 
Krishna III who was then in the prime of his life. It is generally 
taken that the Rashtraküta agreession commenced in A. D. 949 
which resulted in the battle of Takkolam wherein Rajaditya met 
with his death. But it seems to have started even earlier. An 
inscription! from Siddhalingamadam in the South Arcot district 
dated in the 5th year of Kannaradéva’s reign (A.D. 944-5) gives 
him the title, Kachchiyum-Taiijaiyum-konda. It is sometimes 
considered spurious. The inscription is a copy of an old record 
re-engraved on the walls of the Vyaghra-padésvara temple there 
when it was renovated in the reign of Kulottunga I. The interval 
between the date of the original grant and the period of its re- 
engraving was only about a century and a half and the script 
would not have become difficult of decipherment then. We have 
not come across of cases wherein errors had crept in when such 
records were being re-copied, There is no necessity to take it as 
spurious. Recently another inscription has been found in the 
Chingleput district dated in the 7th regnal year of the king giving 
him the same title. One other record also mentains the Rashtra- 
kuta conquest of Tafijavur earlier than the battle of Takkolam. 
The Sidi plates of the Western Ganga Bütuga who killed Rajaditya 
in a hand to hand fight on the back of an elephant in the battle at 


1, No. 375 of 1900. 


lix 
Takkolam, state that he (Bütuga) after comquering Rajaditya 
attacked Tafijavur, Nalkote and a number of other fortresses 
and handed over to Krishna (his overlord) elephants, horses and a 
vast amount of treasure captured from these places. This grant 
which was issued immediately after the coronation of Krishna III 
should be assigned to the first half of the year A.D. 940. This 
grant mentions only the conquest of Bütuga over Rajaditya and 
not of killing him as mentioned in the Atakiir stone record” of 
nine yearslater. Considering that the records of Krishna III as 
well mention his victory over the Cholas right almost from the 
beginning of his reign, we may have to take that this conquest 
should have been effected before the accession of Krishna III to 
the throne, while he was yet a Y wvaraja. 


We know that Parantaka I has given in marriage his daughter 
Viramadevi to the Rashtraküta king Govinda IV.’ Two records 
from Takkolam dated the 31st regnal year of Parantaka I regis- 
ter the gift of gold forlamp by Viramadéviyar the daughter of 
Solaperumanadigal and the queen (mahadeviyar) of Govinda- 
Vallavaraiyar. t.e., Rashtrakiita Govinda IV. We have inscrip- 
tions of Govinda IV even from the year A.D. 918. But his father 
Indra III was alive up to the close of the year A. D. 927. Indra 
should have died some time after that when he was succeeded by 
Amoghavarsha II, another son of Indra and elder brother of 
Govinda IV. But he did not reign long. Govinda deposed his elder 
brother and usurped the Ràsbtraküta kingdom. This event is 
known to have happened in A. D. 930. * Govinda proclaims in his 
copper-plate grants that he did not ill-treat his elder brother. It will 
be apparent therefrom that there were some such rumours to that 
effect in the kingdom and that he had to come forward to publicly 
refute such statements. Whatever might have been the real 


I. Ep. Ind., vol. III, pp. 179-80. 


2, Ep. Ind., vol.VI, pp. 50-7; also J.R.A.S., 1909, pp. 443-6 fot 
correction. 


3. Ep. Ind., vol. XXVI, No. 29. 
4. Cambay plates, Ibid., vol, III, p. 29. 


ixx 


situation, he ‘became very unpopular in the country. And it 
seems that he became very much addicted to love and its 
pleasures and spent his time in pursuit of the same. To save 
the kingdom and at the earnest entreaty of the people, so it is 
said in the grants, Amdghavarsha III, uncle of Govinda IV had to 
come to Manyakhéta from Tripuri, evidently the capital of the 
Chedi country, where he was residing having married a Chédi 
princess, and assume the crown setting aside his nephew. Amogha- 
varsha was an old man then. It was his son Krishna III, ambi- 
tious and in the youth of hislife, who actually carried on the admi- 
nistration of the country in the name of his aged father. The 
deposed king Govinda IV had to flee to his father-in-law, the 
Chola king Parantaka I. 


Parantaka I would not have allowed this usurpation to go 
unchallenged on behalf of his son-in-law. It may even be taken 
that Govinda should have had the backing of his father-in-law 
even at the time of his setting aside his elder brother and perhaps 
the rightful claimant and usurping the throne. As such, Krishna 
III would certainly have come into conflict with the Cholas even 
before his actul accession to the throne. It is quite possible that 
Parantaka I would have taken up the cause of his son-in-law imme- 
diately on the accession of Amoghavarsha and concerted measures 
to re-instal Govinda on the Rashtraktita throne. It was probably to 
defeat this purpose and as a reprisal to such an intervention that 
Bütuga, the Western Ganga feudatory and brother-in-law of 
Krishna HI, raided the Chola dominion. 


A record! from Kilmuttgiir in the North Arcot district dated 
in the 29th year of Parantaka I (A.D. 936) registers the death of 
a hero in a cattle-raid by the Western Ganga king (Perumanadigal). 
About this time, Rajaditya, the crown-prince was found stationed 
with a large army including an elephant corps and cavalry in the 

‘banks of the Pennai in the Tirumunaippadi-nadu. Vellan Kumaran’, 
Kerala general who later on the death of Rajaditya in the battle 


1. Ep, Ind., vol. IV, pp. 173-9. 
a, Ibid., vol, XXVII, No. 47. 


ixxi 


of Takkolam renounced the world and became an ascetic known 
as Chaturanana pandita, was with him, Arikulakésari was also 
in the region about the same time assisting his elder brother. These 
arrangements of Parantaka were made evidently to meet the inva- 
sion of the Western Gangas and the Rashtrakütas. Thus, there is 
reason to disbelieve the evidence of the Sidi plates that Bütuga 
conquered Rajaditya in the first instance, thus taking Kafichi and 
subsequently,!in the course of the same expedition, captured 
Tafjavür. It was at the end of this invasion that Krishna III 
should have assumed the title Kachchiyum-Tanjaiyum-konda, 


The Siddhalingamadam record dated in his 5th year cannot 
for the reasons stated above be considered as spurious any 
longer. That Krishna should have invaded the Choja country 
again in his 5th year will be evident from another inscription. 
A damaged inscription’ from Kumbakonam dated in the 3rd 
year of Rajakesarivarman seems to register the sale of land by 
the miila-paradai-p-perumakkal of the place, evidently as a 
consequence of the fine: (dandam) of 3000 kalaiiju of gold levied 
from them by Madiraikonda Udaiyar (i.e., Parantaka) in the 38th 
year of his reign (A.D. 944-5) for some help rendered by them to 
the Pandya (Pandi-p-padatyar)» It is further learnt from the 
record that the sale property was obtained by them from the king 
as abhisheka-dakshinai. 


We have seen above that the Pandyas and the Pallavas had 
engaged themselves with the Rashtrakütas when Indra III led his 
expedition against Kanauj a few years earlier and that Krishna III 
also probably took part in it and it is quite possible that the 
Pandyas were now too on the side of the Rashtrakütas. 


It will thus be seen that Krishna III interfered in the Chola 


politics even before the Takkolam battle and possibly had some `` 
control over at least some portion of the kingdom. 


L SII, (Text), vol, XIII, No. 46. 


Ixxii 


Arinjaya, or Arikulakesari as he is also called, appears to 
have predeceased both his father Parantaka and elder brother 
Rajaditya as will be shown in the sequel. He is known by the 
title Arruri«tuijina«deva, i.e., the king who died at Arrür. This 
Arrür seems to be near Kalahasti and it is quite possible, that he 
lost his life in one of the battles which the Cholas fought with 
Krishna III during this period. 


Succession after Parantaka I 


The battle at Takkolam which took place in Saka 871 (A. D. 
949-50) and in which Rajaditya was killed by the Western Ganga 
king Bütuga fighting for his overlord and brother-in-law the 
Rashtrakiita king Krishna III is another land-mark in the history 
of the period. The death of Rajaditya, the heir-apparent and 
probably co-regent, was a serious blow to the aged morarch and 
the Chola kingdom. Parantaka survived this disaster and ruled for 
at least five more years, as evidenced by a Kannada record 
from Vanamaladinne in the Chittoor district dated in his 48th 
regnal year (Madura-gonda Go-Parakesart naluailentage) cor- 
responding to A.D. 954-5. Probably he tried to dislodge the Rashtra- 
kütas from the northern part of his domains; but that he was not 
completely successfulin his attempt will be evident from the 
provenance of Kannaradeva's inscriptions dated from his 15th 
regna] year right up to his last, 4. e., the 28th year in that area. 


The short interval of about twenty years from the death of 
Rajaditya to the accession of Madhurantaka Uttama?Chola is one 
of the most difficult periods of the Chola history. Relying on the 
Larger Leyden grant, it is generally taken that after Parantaka, the 
succession to the Cho]a throne took place in the order of Rajaditya, 
Gandaraditya, Arifijaya, Parantaka II, Aditya Il and Madhuran- 
taka and the chronology settled on the basis of the above. It 
will become too lengthy to discuss this problem here in full, detail- 
ing various theories, as the evidences are most confusing and no two 
scholars are agreed in the interpretation of the relevant facts. I 
am fully alive to the responsibility of making this review. Of the 
several stone inscriptions of Rajakésarivarman and Parakésarivar- 
man without any distinguishing epithet, at least some unmistakably 
belong to this period. There are also some records mentioning 


Ixxiii 


the kings with epithets, We have eleven inscriptions of a Madurai- 
konda Rajakésari with dates ranging from the fifth to the seven- 
teenth regnal years. Four inscriptions belong to Sundara Chola 
with titles Madhurantaka and Pandiyanai-ch-churam irakkina: two 
of these are dated in the fifth and seventh years, while the dates 
of the other two arelost. A considerable number with the dates 
ranging from the second to the fifth regnal years are of a Para- 
kesari with the title Pandiyan-ialai-konda or Vira-Pandiyan-talai- 
konda, A still larger number are of Parthivendravarman, whose 
name is found in the inscriptions in several variants, like Parthi- 
vendradhipativarman, etc., with the title Pandiyan-talai-konda 
or Vira Pandiyan-íalai konda. There are also two inscriptions, 
both of them dated in the second regnal year, of a Rajakésari- 
varman whose other name was Perunar-Kill. And finally,we have 
an inscription of Mummudi Chola Gandaraditya mentioning his 
second regnal year. 


One thing will be clear. If the highest regnal years found 
in these inscriptions are added, taking these rulers to have suc- 
ceeded one another in the regular order in the manner implied by 
the copper-plate grants, the period of their rule will be much too 
long for theinterval, being nearly three times its actual dura- 
tion. Anditis also possible that their reigns might have lasted 


for some more years after their latest regnal years found in the 
inscriptions secured so far. 


Another fact has also to be borne in mind, in discussing: this 
problem and fixing the chronology and order of succession. As 
already pointed out, Kannaradéva, t.e., Krishna III was in occu- 
pation of the country to the north of the river Pennai flowing in 
the South Arcot district. Assuch, any Chola king or other chief 
whose inscriptions are found in this area during the period of 
Krishna's occupation could not have been an independent monarch 
and should have assumed at least nominally the suzerainty of the 
Rashtrakutas. 


Of the four kings Gandaraditya, Ariijaya, Sundara Chola and . 
Aditya II, we know definitely from the Anbil plates that Sundara 
Chola was a Rajakésari. 

His four inscriptions are as follows: 

Year 5. Tiruvisalür (Tanj.) S.LI., iti, No. 121, 


F 


Ixxiv 


(Sundara Chola. Gift of lamp by Siruvela described 
Irungolakula-pradipa and Pirantakasyaimaja-varga 
varya.) 


Year 7. Tirukkalittattai (Tanj.) E.I., xii, pp. 121-6, 
(Pandyanai-ch-churam-irakkina Perumal Sri Sundara 
Choladeva. Gift of gold by Pirantakan Siriyavelan 
alias Tirukkarralip-pichchan, who was serving as 
general of the king’s forces.) 


Date lost Kodumbaltr (Pud.) P.I. No 82. 
(Madhurantaka Sundara Chola). 


y Tirukkalittattai (Tanj.) No. 302 of 1908. 
(Perumal Sundara Chola ‘who drove the Pandya 
into the forest’. Mentions Pirantakan Siriyavelar, 
a general, and Ponmaligai). 


It will be seen that all his inscriptions are found only in the 
Tafijavir district and its outlying area. The general Paranta- 
kan Siriyavelar of Kodumbalür referred to in the above inscriptions 
is known, from an inscription’ of the 27th regnal year of Rajaraja 
I from Tiruvenkadu in the Tafijavir district to have died in [lam 
(Ceylon) in the 9th regnal year of Udaiyar Ponmaligaiyir-tugjina- 
devar i.e., Sundara Chola. That this expedition to Ceylon took 
place in the 9th regnal year of Sundara Chola will be evident 
from two other inscriptions given below: (a) A copper-plate 
grant? from Tiruchchengodu in the Salem district dated in the roth 
regnal year of Rajakésarivarman identifiable with Sundara Chola, 
registering an endowment by Kollimalavan Piradigandan alias 
Sundara Chola to appease the great-thirst of his father who 
died in Ceylon (eigal-achchar-ilaituppada-avar Srimadahattuk- 
kuch-chirupadu); and (b) Another record’ from Tirunagesvaram 
near Kumbakonam, dated in the 9th year of Rajakésarivarman, 
who is doubtless Sundara Chola registering an endowment by a 
princess called Ariüjigai Pirattiyar, the daughter of Arikula- 
. kesari and the wife of a Bana chief, (Sri Banapperundzvi) 


I. S.LI., vol. V, No. 980. 
2. S.I.I., vol. HI, No. 212. 


3. SJL.I., (Texts) vol. XIII, No. 197. 


ixxv 


for the conduct of worship, etc., to god Amarasundaradevar ins- 
talled by her in the temple probably in memory of her husband. 
As the opening portion of the record which contains two verses in 
Sanskrit is damaged, the name of the Bana chief is lost. But from 
the available portion it may be gathered that he was the ornament 
ofthe Balikula (Balikulatilaka) and that he achieved fame by 


his heroic deed in Simhala (Ceylon), during which fight probably 
he fell. 


This invasion to Ceylon is also mentioned in the Mahavaméa'. 
In the reign of Mahinda IV (A.D. 956-72), it records that the 
*Vallabha king sent a force to Nagadipa' (the north-western part of 
Ceylon) and the Simhala ruler sent his senapati Sena to repel the 
invader. “As the kings with the Vallabha (king), at their head, 
were unable to vanquish our (Ceylon) king, they made a friendly 
treaty with the ruler of Lanka’. The Vessagiri slab inscription ? 
of Mahindu mentioning the successful campaign of senapali Sena 
furnishes epigraphical confirmation of the statements in the 
chronicle and the Chola Tamil inscriptions cited above. 


But the Mahavamsa mentions the invader as Vallabha who 
came there at the head of a number of (minor) kings. The word 
Vallabha, wherever it occurs in the chronicle Mahavamsa, has been 
used only to denote the Western Cha]ukyas* or their succesors the 
Rashtrakütas, as in the Tamil inscriptions of the Cholas. It cannot 
therefore be taken to respresent valava, thereby meaning a Chola, 
who are always specifically mentioned by the name Chola in the 
chronicle. The Rashtraküta king at this time was Krishna III. 
The Karhad plates of his dated on the 9th March 959 A.D., shows 
that Krishna was still in his camp at Melpadi at the end of his 


t. Cülavamsa, chap. LIV, vv. 12-16. 
2. Ep. Zeylanica, vol. 1, pp. 29 ff. 


3. Cülavamsa, chap. XLVII, v. 15 states: “While the two (i.e. . 
the Kanduvethi or Kaduvetti ruler Narasiha meaning the Pallava king ` 
Narasimhavarman and the Simhala prince Manavamma) so lived 
(together), the V al/abha king came to make war on Narasiha.” Here the 
Vallabha distinctly denotes the Western Chalukya ruler. 


4. Ep. Ind,, vol. IV, p. 280. 


Ixxvi 


southern campaign. It is stated therein that in the course of his 
digvijava in south, “he uprooted the family of the Cholas, distribut- 
ed their territory among his followers, extorted tributes from 
several kings, including the king of Ceylon and erected a pillar 
of victory in Ramésvaram.” It will thus be seen that it was 
Krishna 111 who led the invasion to Ceylon, at the head of many 
of his vassals, and that it was this expedition in which Parantakan 
Siriyavelar and the Bana chief referred to above took part, as the 
Ceylon chronicles do not mention any other invasion by the kings 
of mainland on the island in this period. 


Then, the 9th year of Sundara Chola in which this expedition 
took place should be earlier than the date of the Karhad plates in 
A.D. 959. From stone records from Allür and Palar near Tiruchi- 
rappalli dated in the 5th regnal year of a Rajakésarivarman, regis- 
tering the gift of some land by the Kodumbalür prince Mahimalaya 
Irukkuvel on the occasion of a lunar eclipse which occured in the 
month of kanni of that year, it has been shown! that the Raja- 
késarivarman of these records should have come to the throne in 
A.D. 949-50. Then the Rajakésarivarman of these records could 
only be Sundara Chola Parantaka II. 


If Sundara Chola is taken to have ascended the Cho]a throne in 
A.D. 949-50, it will mean that he succeeded his uncle Rajaditya 
immediately on his death in the battle at Takkolam which took 
place in the same year. 


There is no direct evidence of inscriptions to the rule of 
Arifijaya, the father of Sundara Chola. On the other hand, we may 
even take that there are evidences to show that he predeceased his 
father, some time before the battle of Takkolam. The Tirunages- 
varam inscription? of the 9th year of Rajakesarivarman, who is 
doubtless Sundara Cho]a, referring to the Ceylon expedition, quoted 
'- above, mentions the donatrix, Arifijigai Pirattiyar, the wife of the 
Bana chief, as the daughter of prince (pillaiyar) Arikulakesari, If 


i. Ep. Ind., vol. XXVI, pp. 82-4. 
2. S.LI., (Texts), vol. XIII, No. 197. 


Ixxvii 


Arifíjaya had really ruled as a monarch, he would not have been 
referred to simply as pillaiyar in a record of his own son. We know 
of two stone records! from Tiruchchendurai in the Tiruchirapalli 
district, dated in the 2nd amd 3rd regnal year respectively of a 
Parakesarivarman identified with Parantaka I, which mention gifts 
of land and gold by Padi Adichcha Pidariyar, wife ‘of Tennavan 
llangovelan and queen of Arikulakesariyar, son of Solapperuman- 
adigal to the stone temple of Chandrasekhara which she had 
built at the place. Arikulakésari should have already been person 
in the prime of his life at the time of his father’s accession. 


Some stone records from Tiruppalatturai near Tiruchirappalli 
all of them dated in the 8th year of a Rajakésarivarman mention 
the officers of Pillaiyar Arikulakésaridévar and a servant of Alvar 
Arikulakésaridévar. The only person who seems to have preceded 
Sundara Chéla, after Parantaka I, so faras we know, was Rajaditya. 
The Atakir stone inscription* of Bütuga, mentioning his victory 
over Rajaditya, ascribes the title Müvadichola to him (Mivadi 
chola Rajaditya méle[ba]ndu). It is quite likely that Rajaditya was 
a co-regent at that time and in that case the above records wherein 
Arikulakésari figures as a prince should be ascribed to Rajaditya. 


Sundara appears to have ruled at least for fourteen years. A 
record? from Udaiyargudi in the South Arcot district dated in the 
12th year of Rajakesari registers the gift of land by purchase by 
Udaiyapirattiyar Viman Kundavaiyar, the achchiyar (mother) of 
Arifijiya-Pirantakadevar for bathing the god with one thousand pots 
of water on the sankranti day of every month. Another record‘ 
from the same place dated in the 14th year of the same king 
(Rajakésari) registers a similar grant. One inscription! from 
Tirukkalittattai in the Tafjavür district dated in the same 14th 
year of Rajakesarivarman registers the gift of two lamps, twenty- 


I. Ibid., vol. III, Nos. 126 and 96. 
2, Ep. Ind., vol. VI, pp. 50-7. 

3. No. 572 of 1920. 

4. No, 589 of 1020, 

5. மீ, vol. III, No, 122. 


Ixxviii 


five ilakkasu for each by Rajadichchi and Kufijaramalli, the wife 
and daughter of Siriyavélar, evidently the general who died in 
Ceylon. Rajakesarivarman of these inscriptions could only be 
Sundara Chola Parantaka II. 


Aditya II, also known as Karikala, was the son of this Sun- 
dara Chola. The Larger Leyden grant tells us that Aditya, while 
yet a boy, played with Vira Pandya, “like a lion's whelp sporting 
with a tusker." ' The Tiruvalangadu plates say that Aditya 
killed Vira Pandya. We thus see that he is well entitled to his 
claim for the title Vira Pandiyan talai-konda found in his inscrip- 
tions. The title Parakésari borne by him shows that he succeeded 
his father Sundara who was a Rajakésari. The latest regnal year 
found for him in the inscriptions is five.” 


An inscription ê from Udaiyargudi dated in the 2nd regnal 
year of Rajakésarivarman who is doubtless Rajaraja I, records 
the measures taken by the sabha of Sri-Viranarayana-chaturvedi- 
mangalam under orders from the king for the confiscation and sale 
of properties of some persons who were liable for treason as they 
had murdered ‘‘Karikala Chola who took the head of the Pandya”. 
This shows that Aditya fell a victim to assassination. The Tiru- 
valangadu plates say that “Aditya disappeared owing to his 
desire to see heaven" and that even though people wanted 
Arumo]i (i. e., Rajaraja I) to dispel the darkness of sin which 
prevailed on the setting of Aditya, “he (Arumo}i) did not desire 
the kingdom for himself even inwardly as long as his paternal 
uncle coveted” the same and also that ‘‘Madhurantaka installed 
Arumoli in the position of Y'varaja " (vv. 68-9). From the above 
we may conclude that Aditya was murdered just before the 
accession of Madhurantaka in A. D. 968-9. His latest regnal year 
so far available being five, he should have ascended the throne in 
about A.D. 964 when probably the reign of his father Sundara 
Chola ended. We thus find a regular succession of Sundara Chola 
and his son Aditya II, after the death of Rajaditya in the battle of 
Takkolam, before the time of Madhurantaka Uttama Chola. 


1. Ep. Ind., vol. XXII, verse. 28. 
2, S.LI. (Texts), vol. VII, No. 800. 
à Ep. ind, vol, XXL, No. 27. 


Ixxix 


Arifijaya, not having ruled, we have Gandaraditya to be 
accommodated in this period. In addition, there are the inscrip- 
tions of Maduraikonda Rajakésarivarman which go up to his 17th 
regnal year and of Parthivendravatman with his 15th regnal year 
as the latest, whose identity have to be settled and their period 
fixed. That Gandaraditya did rule for some time will be evident 
from an inscription! of his 2nd regnal year from Solavandipuram in 
the Tirukkoyilur taluk and a reference to the same year of Ganda- 
radityadeva alias Mummudi-Choladeva in an inscription’ from 
Tiruvenkadu in the Tafijavur district of the 6th regnal year of 
Rajakésarivarman, evidently Rajaraja I, mentioning the images, 
jewels and vessels presented to the temple by Sembiyan Madeviyar, 
the queen of Gandaraditya on several occasions. 


The eleven inscriptions of Maduraikonda Rajakésarivarman 
so far secured are as follows: 


Year 5. Karikal (N.A.). E.L., iv, p. 331. 

T Tiruvorriyur (Ching.) S.L.I., iii, No. 115, 

» Vélachchéri (Ching.) ” No. 114. 

Year 7. T i No. 116. 

a Ten-Mahadévamangalam(N.A.) ,, Xiii,N0.173-A. 
Year 12. 

day 130. Madhurantakam (Ching.) No. 396 of 1922. 

Year 14. Tiruppurambiyam (Tanj.) S.LI., vi, No. 24. 

Year 17. Allür (Trich.) » Viii, No- 69r. 

‘> Tirumalavadi (Trich.) No. 2 of 1920. 

) Tirumalpuram S.L.I., iii, No. 117. 

T » 59 118. 


It will be seen from the above that all of them except the 
three records of the 14th and 17th regnal years, are found in the . 
North Arcot and Chingleput districts. We have also to bear in 


I. 252 of 1937. 
2. No. 444 of 1918, 


Ixxx 


mind that thís area was under the direct rule of the Rashtraküta 
king Krishna III at least from his 16th year, i. e., A. D. 955 to 
967 and that according to the Karhad plates he was still at 
Melpadi in A. D. 939 having uprooted the family of the Cholas, 
distributing their territory among his followers. This position 
cannot be reconciled unless we take that the Chola king Madurai- 
konda Rajakésari, whoever he might have been, was a protege of 
the Rashtrakuta Krishna III and one of those benefited by his res 
distribution of the conquered Chola territory among his followers. 


The inscription of the 2nd regnal year of Gandaraditya- 
Mummudi-Chola from Solavandipuram already referred to, is in 
Tamil verse and mentions a chief Siddhavadavan described there- 
in as Malayakulodbhava, Ranabhima, victor over a confederation 
of enemies at Virasolapuram, protector of the Tamils and as a 
descendent of family of the celebrated Ori of the Chedi country 
who married the daughters of Pari of Parambu-nadu of Sangam 
fame. The record registers the gift of the village Parappadi for 
the worship of Pindik-kadavul (Jaina Tirthankara) and for 
feeding ascetics. By the side of this record which is incised 
on a rock known as Andi-malai in the village, are sculptured the 
images of Jaina deities. The image of Mahavira is found in one 
place. About two furlongs off, at a place where two rocks meet, 
there are images of Padmavati and Gommatégvara facing each 
other. By the side of Gommata, there is an inscription stating 
that Veli Kongaraiyar Puttadigal constructed the Devzram. 


Siddhavadavan figures in a record from Tirunamanallür? in the 
same taluk dated in the 17th regnal year of Kannaradéva, t.e., 
Krishna III (7.e., A.D. 956) registering the gift of gold for a lamp. 
In this record he is similarly described with high sounding titles 
and as ruling over Maladu, 2௪. Malayaman-country. A record 
from Tiruchchatturai? in the Tafijavir taluk dated in the 11th 
year of a Parakésarivarman identifiied with Madhurantaka Uttama 
Chola registers the gift of sheep for a lamp by Chedimahadeviyar, 
queen of the Maladu chief Siddhavadattadigal. 


I. An. Rep. on S.I. Epigraphy for the year 1937. 
2. Ep. Ind., vol. VII, pp. 135-6. 


3. No. 193 of 1931, 


Ixxxí 


The gift of land for the worship made in the 2nd regnal year 
of Gandaraditya could have happened only after the installation 
of the Devaram. Puttadigal, the donor of the Devaram, appears to 
be the same person who figures as an officer of Hastimalla alias 
Kannaradéva Prithivi Gangaraiyar, a subordinate of Krishna III 
in an inscription ! from Solapuram, near Vellore, dated in Saka 
{8175 or A.D. 953-4, registering the gift of some land to Siva and 
Vishnu temples. That Sri Veli Kongaraiyar Puttadigal, who 
might be taken asa Jaina, was tolerant enough to endow for 
Siva and Vishnu temples, will be evident from the fact that he 
appears to have constructed a temple for Vishnu known as Sri 
Veli-Vishnugriha at Uttaramérir near Kafichipuram for which a 
queen (Tambirattiyar) of Parthivéndravarman had made an 
endowment of land in the 12th year of her husband's reign’. 


The above would indicate that Gandaraditya was ruling over 
the northen portion of the Chola dominion, during the days of its 
occupation by the Rashtraktita king Krishna III. This would 
mean that the title of Madurai konda Rajakesari should be applied 
to Gandaraditya and not to Sundara Chola as was hitherto 
believed. This position is in a way supported by an inscription of 
Maduraikonda Rajakésari from Tiruvorriyür near Madras mention- 
ing Madhurantaka Uttama Chola. 


The inscription? dated in the 5th regnal year of Madirai- 
konda Rajakesarivarman registers gift of sheep by one of the 
Kalesi-Perundaram who had accompained Udaiyar Uttama 
Choladeva to the temple of Tiruvorriyür Mahadeva. In this 
record, Uttama Chola is given the title of a ruling king and not 
that ofa prince. It will also be seen therefrom that he had his 
own retinue of nobles (perundaram). 


A faint echo of this position also appears in inscrip- 
tions. A record dated in the 2nd regna] year of Parakésarivarman, 


Ep. Ind., vol. VII, p. 196. 
S.L.L., vol. IIT, No. 194. 
Ibid., No. 115. 


‘OY POH 


Ixxxii 


from Udaiyargudi', near Chidambaram, registering the gift of sheep 
for lamp to Tiruvanantésvarattalvar of Viranarayana-chaturvedi- 
mangalam by Parantakan Madevadigal alias Sembiyan Madeviyar, 
the daughter of Malavaraiyar and queen of Gandaradittan, 
mentions the king Gandaraditya with the epithet Mérkelunda- 
rulina-devar (i.e., ‘the king who was pleased to go west’). 


We know that some Chola kings after their death are referred 
to in the inscriptions of their successors with special epithets like 
Arrir-tuiijina-devar (the king who entered eternal rest at Arrür), 
Ponmaligaiyiriusjina-devar (the king who died in the golden 
palace), Anaimer-tuiijina-devar (the king who died while seated on 
the elephant), etc. But here the epithet is quite different. It does 
not refer to his death, but only his going in the western direction, 
from which probably he did not return. This crypt epithet 


probably contains a reference to the fact of Gandaraditya joining 
the Rashtrakütas. 


If so, it will mean that when Krishna III was in occupation 
of the Tondai country, the Cho]a kingdom itself was divided into 
two, the southern portion remaining under the rule of Sundara 
Chola and his son Aditya while the northern portion was being 
held by Gandaraditya and his son Uttama Chola. 


It is true that ௭௦70௦ not have definite evidences clearly 
pointing to the above position beyond question. Each item when 
considered separately may not be capable of giving such a cons- 
truction. But when all the evidences are considered as a whole in 
the context of the then prevailing situation in the country, we 
cannot find any other possible solution to the problem. 


That the kingdom of the Cholas was divided into two, ruled 
over by two separate kings after the time of Parantaka, is 
testified by Kongude$a Rajakkal. After narrating the events of 
the reign of Parantaka I, who is mentioned therein as Virasola- 
raya, the work proceeds as follows: ° 


I, No. 540 of 1920. 


2. Kongudésa Rajakkal: (Madras Government Oriental Series 
Edition), p. 1o. 


Ixxxiii 


“This king (Virasdlaraya or Parantaka I) had several sons. 
Of them, he gave the Choladesa to Desodittiya-raya (i.e., Raja- 
ditya) and the Dravidadesa to Arifijeya and attained suarga. 


“ His son Desodittiyaraya crowned himself in the city of 
Tafijavir and crowned his elder brother Arifijeya as the ruler 
of Dravidadesa and ruled the country inclusive of the Kongudesa 
righteously according to the rules of dharma, and constructed four 
agraharas like chatussamudram (the four seas) on the banks of the 
Kaveri. He had no son." 


The identity of Parthivendravarman who seems to have 
ruled in this period is another problem. He is generally identified 
with Aditya II because of the title [Vira] Pandiyan talai-konda 
assumed by both. But there is one great objection to this identifi- 
cation. The inscriptions of Aditya II with the title ‘Vira-Pandiyan 
talai-konda Parakésari’ go only up to his 5th regnal year, while 
those of Parthivéndravarman go up to his 15th regnal year. It is not 
conceivable that why the same person should adopt two different 
names for issuing his records with different sets of dates at the 
same time. As such, it will be quite apparent that both of them 
should be different. And it will be clear all the more when we 
know that the region where the inscriptions of Parthivendra- 
varman are found were under the direct control of the Rashtra- 
kütas at that time while the other was not so. 


If Parthivéndravarman cannot be identified with Aditya II, 
then the only posibility is to take him as a son of Gandaraditya. 
We know that Madhurantaka Uttama Chola was his son. But 
it would be difficult to identify Parthivéndra with Uttama Chola. 
If both these names represent the same person, then the necessity 
of two official names with different sets of dates, one following 
the other, is not apparent. The records of both of them mention 
the names of severalof their queens. If both of them are identi- 
cal, then the names of their queens would have been the same; 
but they are not so. 


So, we have to take Parthivendravarman as another son of 
Gandaraditya, hitherto unknown and about whom no particulars 


Ixxxiv 


are found elsewhere, who probably died by about A.D. 969 neces- 
sitating the accession of Uttama Chola. 


Two inscriptions from the Tafijavir district of a king Perunar- 
lili-Chola who was a Rajakésari are also found. A damaged 
inscription from Tiruvenkadu’ in the Shiyah taluk dated in the 2nd 
year of Rajakésarivarman registering the gift of sheep for a. lamp 
mentions Peruna[r*]ki[]*] Chola. Another record from Tirup- 
palanam” in the Taíijavür taluk dated in the same year registers 
the gift of gold for a perpetual lamp ın the temple by Solapperu- 
manadigal Perunarkillich-Chola. The king bore the name of his 
ancestor of the Sangam period, ‘ Perunarkilh who performed the 
Ràájasuya scarifice.’ The identity of this king ıs not clear. But, 
whoever he was, he should have borne this name evidently to 
remind the golden days of old.’ 


We know that Aditya II, son of Sundara Chola, had the 
surname Kankala, the name of another celebrity of the Sangam 
age  ltis possible that Rajaraja I, his younger brother who was 
also Rajakésari, had the surname Perunarkiln At the time of 
Aditya's death, the Chola kingdom was divided into two, the 
North and the South. Aditya was ruling over the southern portion, 
while in the northern division Parthivendravarman was the ruler. 
Aditya’s murder appears to have been the outcome of his effort 
to unify the two divisions of the Chola kingdom into one and 
bring 1t under his rule. 


A study of the provenance of Aditya’s inscriptions would give 
us some interesting insight. Only a few records of the latter half 
of his reign are found in the region to the north of the river 
Pennai. Krishna III who was having control over this area died 


i. SJL. (Texts), vol. XII, No, 15. 

2. Ibid., 21. 

3. A late record (Pud. Ins. No. 530) of an unidentified Sundara 
Pandya from a rock in Tirugokarnam in the former Pudukkottai State 
regi.teis the gift of some land to the Jain temple of god “ Perunarkilli- 
cli-Chola-p-Pervmpelh-5 á]var." I am indebted to Sri K. R. Srinivasan, 
Superintendent of Archaeology, Southern Circle, Madras, who informs 
me that the image of the Jama Tirthankara by the side of which the 
above record 15 1ncised cannot be earlier than. the tenth century A. D. 


iconographically. 


ixxxv 


towards the close of A.D. 967 or the beginning of A.D. 968. 
Aditya could not take any action to recover that area and annex 
it to his own kingdom so long as Krishna III wasalive. His death 
evidently created an opportunity favourable for him in his venture. 
That he was partially successful in his attempt will be evident 
from his inscriptions in that area and the absence of Parthi. 
véndravarman’s records after his 13th year ; and his 14th and 15th 
year records are found only on the northern borders of the region. 


Arumolivarman, who was later known as Rajaraja, on the 
murder of his elder brother Aditya, would certainly have ascended 
the throne of the southern portion with the title of Rajakesari- 
varman, Aditya being a Parakesarivarman. The manoeuvres of 
Madhurantaka to obtain the southern portion also would have 
taken some time. Even though A.D. 969-70 is stated to be the 
year of Madhuràntaka's accession to the throne, there are two 
inscriptions from Kumbakonam' which point to a date some two 
years later as that of his accession. This interval was probably 
the period he had to wage war with Rajaraja for capturing 
the southern division. 


The Udaiyargudi inscription of the second regnal year of Raja- 
késarivarman mentioning the assassination of Aditya II contains 
the following astronomical details, Mésha, Sunday and Purattadi, 
with the aid of which the date has been calculated as the 15th 
April in A.D. 988.’ Rajaraja I with whom this Rajakésarivarman 
is to be identified, is known to have commenced his reign some 
time between the 25th June and 25th July in A. D. 985. Then 
the date of the Udaiyargudi inscription would fall in the 3rd 
regnal year and not the second as stated in the record. The next 
previous date satisfying the above details is A. D. 971, March 26. 
This would place the accession of Rajaraja in 969-70, immediately 
on the death of his elder brother Aditya II. This very same date 
is claimed by Madhurantaka for his accession for whom there is 
also another date some two years later for his accession. It will not 


ri. Ibid., vol. III, No. 129 of the 4th regnal year corresponding 
to A.D. 975, April 22 and No, 131 of the 8th year yielding A.D, 979, 
January 30, as its date. 


a. Ep. Ind, vol, XXI, No. 27. 


Ixxxvi 


therefore be unreasonable to assume that Rajaraja I ascended the 
throne once in 969-70 and resisted the advances of Madhurantaka 
to take possession of the southern half also. 


One other thing has also to be noted. Even though Raja- 
raja I immediately took necessary action to avenge the murder of 
his brother, he was not able to secure the persons of the culprits, 
who were highly placed as ministers probably under Madhuran. 
taka and thus beyond his reach, in the northern sector. Only the 
properties of some of their relations who were also probably invol. 
ved in the affair were confiscated and sold. 


Probably Rajaraja found himself unequal to the task of resis- 
ting Madhurantaka who had possibly a stronger force supported by 
the allies of the Rashtrakütas. Taking a realistic view of the 
situation, he should have submitted to his uncle, with one condi- 
tion that he, Rajaraja, should be nominated as the successor to the 
throne and not Gandaráditya, Madhurantaka's own son. It might 
be that this proposal was also approved of by Sembiyanmadevi, 
the mother of Madhurantaka and accepted by prince Gandaraditya 
who had evidently a religious turn of mind, as we find him enquir- 
ing into the the affairs of temples in the reign of Rajaraja and was 
known as Sivajiiana Gandaraditya. 


One other king, víz., Kampavarman, the Pallava king, also 
has to be assigned to this period. His date has not been satisfac- 
torily settled so far, and even his identity has sometimes been 
doubted. 


The Madras Museum plates' of Uttama Chola dated in his 16th 
regnal year, corresponding to A.D. 984-5 record in detail how the 
gold necessary for instituting and maintaining the services men- 
tioned therein were obtained. They were as follows : 


“ (1) gold obtained by the sabhas of Küram and Ariyar-Perum- 
bakkam as per stone inscription dated in the 22nd year of king 
Parakésarivarman ; 


“ (2) gold obtained by the sabha of Ulaiytir as per stone 
inscription [of the same year]; and 


1 S.J.J., vol. II], No. 128.. 


Ixxxvii 


*(3) gold received by the sabha of Olukkaippakkam in the 
oth year of king Vijaya-Kampa-panmar' (ll. 28-36). 


If the previous transactions referred to above are taken as 
having been recorded in the chronological order, then the oth year 
of Kampavarman should be some time after the 22nd year of 
Parakésarivarman, i.e., Parantaka I (A.D. 928-9), and before the 
date of copper-plates. 


This interval may be reduced still further. The Solapuram 
inscription’ dated in the 8th regnal year of Vijaya Kampa records 
the construction of a Siva temple by Rajaditya-Mahadeva as a 
memorial to his father Prithivi Gangaraiyar at the place where his 
body was laid to rest. From the damaged Sanskrit portion at 
the beginning of the record it is learnt that the name of the dead 
king was Attivarma. 


Another inscription? at the same place, registers the construc- 
tion of a tank in memory of Kalli-Nangai who died at Arungun- 
ram. Kalli-Nangai is stated therein to be the daughter of Atti- 
malla alias Kannaradéva Prithivi Gangaraiyar, son of Vayiri 
Adiyan of Pangala-nadu, born to Kamakkanar alias Gangamà- 
deviyar who was the daughter of Vanakovaraiyar Orriyüradiyan. 
The date of this record is found expressed in three ways. This 
inscription which bears the Saka date 871 (A.D. 949) is dated in 
the 2nd regnal year, of some king not named in direct relation to 
this regnal year describing it as the year in which Chakravartin 
Kannardeva Vallabhan entered Tondaimandalam after the over- 
throw of Rajaditya. 


That this Attimalla alias Prithivi Gangaraiyar was alive four 
years later will be evident from one other inscription? from the 
same place dated in Saka [8]75, îe, A.D. 953, stating that 
Puttadigal an officer under him gave land to the Siva 
and Vishnu temples. It will thus be seen that Attimalla Prithivi 
Gangaraiyar who was alive in A.D. 953 was dead by the 8th 


7, Ep, Ind., vol. VIL p. 193. 
2.5 Ibid., p. 195. 
3. Ibid., p. 196. 


Ixxxviii 


regnal year of Kampavarman. And that this date was not far 
will be evident from the same inscription as it mentions the name 
of the Siva temple as Nandi- Kampisa t.e., god Siva named after 
or installed by Kampa son of Nandi, thereby showing that Kampa- 
varman who thus appears to be the son of Nandivarman the 
victor of Tellaru, had already come into power. 


So the date of accession of Kampavarman should be some- 
time between A.D. 945 and 953 even if we take Attimalla to have 
died immediately after the Solapuram record. 


An inscription’ from Tiruvorriyür, dated in the 19th year of 
Kampavarman registers the gift of some land to the temple of god 
Nirafijane$vara erected by the teacher Nirafijana Guru at the 
place. Vellan Kumaran, the Kerala general of Rajaditya who 
became an ascetic after the death of his master, is known from 
another inscription from the same temple dated in the 20th regnal 
year of Krishna 111 to have practised austerities in the monastary 
of Nirafijanaguru, evidently receiving initiation from his hands. 


A Niraijana-pandita figurers in an inscription? from Tiru- 
malam in the Taüjavür district dated in the 2nd regnal year of 
Pandiyan-talai-konda Parakésarivarman, i. e., Aditya II. Therein 
he is described as having the sihana of Sri-mahakala at Ambar. 
We have not met with this name in inscriptions any where else. 
It is therefore possible that both these names represent the same 
person and that he was a contemporary of Krishna III. 


If Kampavarman had ascended the throne sometime between 
A. D. 945 and 933, it should have happened only with the help 
of the Rashtraktitas. We have already seen that his father, 
Nandivarman, the victor at Telléru, gained his kingdom only with 
their help. The inscription from Solpuram already referred to, 
dated in three ways in Saka 87r and the year in which Chakra- 
vartin  Kannaradéva Vallabhan entered Tondaimandalam after 
the overthrow of Rajaditya and in the second year of some king 


x. S.LI., (Texts), vol. XII; No. 105. 


2. No. 117 of 1910. 


Ixxxix 

not named. The last date is sometimes taken as the regnal year 
of Rajaditya. This is impossible. The Ganga feudatory Kannara- 
deva Prithivi Gangaraiyar figures in the record, wherein the 
Rashtrakiita king is mentioned with the imperial titles. This 
Ganga feudatory figures in the other inscription from the same 
place which is dated in the 8th regnal year of Kampavarman. As 
such, we may not be wrong if the present inscription also is taken 
as dated in his reign. Then Kampavarman should have ascended 
the throne in Saka 870 or A.D. 948-9. He reigned at least 
for thirty-two years, which would take him up to A.D. 980, 
towards the close of Madhurantaka Uttama Chola’s reign. 


The result of the above discussions may be summarised as 
follows : 
Rajaditya 

When Parantaka I decided in circa A.D. 934-5 to interfere 
in the internal affairs of the Rashtraküta kingdom and restore 
to his ancestral throne, his son-in-law, Govinda IV driven out by 
Amoghavarsha III and his son Krishna (III), he probably expected 
that there would ensue some trouble to the northern part of his 
dominion. To combat this, he made his son and heir apparent 


Rajaditya as co-regent and placed him in charge of the northern 
frontier. Tirunavalar, now known by its original name Tirunama- 


I. From the fact that he was the son of Nandivarman and that 
he came to the throne in A. D, 948, it is to be surmised that his father, 
Nandivarman, the victor of Tellaru, died in that year. Nandivarman, 
the victor of Telláru is known to have reigned for at least 23 years as 
testified by the latest regnal year of the inscriptions ascribable te 
him. In that case his reign should have commenced in circa A.D. 925 
and the battle of Tellaru should have taken place in the reign of the 
Rashtraküta king Amoghavarsha III, when his son Krishna III was 
engaged jointly with Butuga in the invasion on the Chola dominion, at ' 
the conclusion of which he assumed the title Kachchiyum-Taiijaiyum. 
konda. It is also to be noted in this connexion that Nandikkalam- 
bakam also attributes only the Tondai-nadu and Chola-nggu ‘as the 
territories under the rule of Nandivarman. 


H 


xe 


nallir, on the banks of the Pennai, was renamed Rajadityapuram 
and was his residence. Prince Arikulakesari, his brother, was also 
in the same region evidently assisting him. 


But these arrangements were not sufficient to ward off the 
trouble from the Rashtrakitas. Krishna III could not brook Paran- 
taka's interference in his affairs and in the internal matters of the 
Rashtrakiita kingdom and invaded the Chola dominions by way of 
retaliation. Probably he had also another object. His dethroned 
rival Govinda was given an asylum in the Chola kingdom by his 
father-in-law. Krishna could not consider his position safe until 
Govinda was removed or made powerless and of no consequence. 


Krishna III was successful in his retaliation and Parantaka 
had to strive hard in keeping his own dominion intact, probably 
leaving his son-in-law to his own fate. 


Arifijaya seems to have died in one of the battles he fought 
with the Rashtrakiitas at Arrür, near Kalahasti, on the northern 
frontier. This event took place before the battle of Takkolam 
in A.D. 949 where Rajaditya himself met with his death. 


Sundara Chola and Gandaraditya. 


Parantaka I, the aged king was alive at that time and 
Rajaditya’s death was a heavy shock to him. He was now faced 
with the problem of selecting an heir to the throne. Considering the 
troubulous time and the imminent danger to the kingdom from 
the inveterate enmity of the Rashtrakita king, it was but natural 
that his selection should fall on a person, young and energetic. But 
we do not know what considerations weighed in his mind. The 
choice fell on his grandson Sundara Chola, the son of Arifijaya. 


Gandaraditya, one of his sons, was alive at that time. He 
could not approve of his father's choice. Possibly Gandaraditya 
expected that he being the only surviving son, the other sons of 
Parantaka I having all become deceased by that time, the choice 
would naturally fall on himself. 


xci 


Gandaraditya, it is generally held, was a great devotee 
of Siva. His poems, sung in praise of Siva, are included in the 
Saiva-Tirumurai, It is not therefore posssible to presume that 
he would have openly revolted against his very aged father. But 
it is sometimes taken" that this Gandaraditya, was not the author 
of the Tiruvisaippa, and that it was the work of his grandson 
Gandaraditya, the son of Madhurantaka Uttama Chola, who 
served Rajaraja I as an important official in the department of 
temple-affairs and who was also known as Sivajfana deva. 


Without entering into a discussion of the authorship of the 
Tiruvisaippa, we have to note that Gandardditya, the son of 
Parantaka I, had at that time sons, in the prime of their youth, 
who later on ruled successively with the titles Parthivén- 
dravarman and Madhurantaka Uttama Chola. They would not 
have allowed their father to rest without this injustice rectified. 
Finding that the position could not be altered, Gandaraditya and 
his sons might have joined the Rashtrakiitas, who received them 
evidently with pleasure and helped them by recognising Gandara- 
ditya as the ruer of the northern portion of the Chala kingdom. 


The Chola kingdom became divided as a consequence into 
two. Parantaka did not evidently accept this division and tried 
to bring back the northern tegion also under his rule. It was prob- 
ably in the course of this expedition, that the hero for whom a 
memorial was set up in his 48th regnal year at Vanamaladinne, 
met with his death. Parantaka did not long survive the expe- 
dition and died with a sense of frustration soon after. 


Krishpa III had again to interfere in the affairs of the Cholas 
as we find his 15th year record at Kuram’, from which year his 
records are found continuously in the Tondai country up to the 
close of his reign. 


x. T. A. Gopinatha Rao, Sélavamsa-charittiva-chechurukkam 
p. 16, n. 


2, S.L.1., (Texts), vol. VII, No. 37. 


xcii 


It seems that Sundara Chola appears to have been forced 
to recognise the supremacy of Krishna III as we find — Paran 
takan Siriyavelar of Kodumbalür,a general of Sundara Chola, 
taking part in Krishna's expedition to Ceylon in A.D. 958. 


Sundara Chola is referred to in some of the records of his 
successors as Ponmaligaiyir tunjina devar, i.e., the king who 
died in the Golden Palace. The palace at Kafichipuram was in 
those days known as Ponmaligat.' There should be some special 
significance for the use of expression. As already pointed out, 
his death should have taken place some time in A.D. 964-5. 
The three records of Gandaraditya with the title Maduraikonda 
Rajakésari dated in his 14th and 17th regnal years found on the 
banks of the Kaveri fall in this period. It is inconceivable that 
these records of the ruler of the northern portion would be found 
in the southern region in the ordinary course, in the divided state 
ofthe country then. Itis possible that Gandaraditya invaded 
and captured the southern region and brought that also under 
his rule. Sundara Chola was evidently brought to Kafichipuram 
and made to live there. The expression Ponmaligaiyir-bufijina-devar 
evidently expresses that he died in captivity in the golden palace 
at Kafichipuram. 


Parthivendravarman 


We have already seen that his inscriptions are found in the 
districts of North Arcot, Chittoor, and Chingleput, with the 15th 
as his latest regnal year. His records are found in large numbers 
only up to his thirteenth regnal year. There are two inscriptions 
of his 14th year and only one of the 15th. The fifteenth year 
record’ found at Parandür in the Chingleput district registers the 
tax-free gift of land for' the maintenance of seven musicians for 
service during sribali. The other two records’ of the fourteenth 
year are from the Tirupati devasthanam and they appear to be late 


1. S.1.I., vol. III, p. 228 and x. 5. 
2. No. 75 of 1923. 


9. Tirumalat Tirupati Dévasthinam Inscriptions, vol, 1, Nos. 8 
and 9; see also S.J.J., (Texts), vol. IV, Nos, 291-2. 


zéi 

copies of older ones. These register the gifts by Samavvai alias 
Kadavan-perundévi, daughter of Pallava-pergadaiyar and queen of 
Satti Vitankan alias Sri Kadapattigal. The name of the king is 
found written in these two records, as Ko-p-Patra-mahendra- 
panmar in one and as Ko-p-Patra-panmar in the other. We know 
that this name is found misspelt in the inscriptions on many 
occassions and we even have the form ‘Vira pandiyan-talaikonda- 
Patma-maharajar.’” The name of Satti Vitankan, the Pallava 
chief, brings to our mind the name of Danti-Satti-Vitankiyar alias 
Ulokamahadevi, the queen of Rajaraja I and it is not possible 
to say definitely whether these two persons had any relation. Any- 
how, the ascription of these two records to Parthivéndra need not 
therefore be doubted. 
Aditya II 

Gandaraditya, should have been an old man when he revol- 
ted against his very aged father not accepting the nomination of 
Sundara-Chola as heir to the Chola throne and as such it is pos- 
sible that his son Parthivéndravarman was the ruler de facto. On 
the death of Parántaka I in A.D. 954-5, Parthiveéndra was evi- 
dently made the co-regent of his father. His 13th regnal year 
would then be A.D. 967. It had been stated above that after the 
death of the Rashtraktita king Krishna III in that year, Aditya 
II who had long been waiting for an opportunity, wanted to 
incorporate the northern sector of the kingdom with his own and 
invaded that region. And that he was successful in the attempt 
is borne out by the provenance of his inscriptions dated in the 
last years of his reign in the northern portion, and the absence of 
Parthivendra's records in the period. Even though Parthivéndra 
lost much of his territory, he was still able to hold on to some of 
the northernmost portion, at least round about Melpadi, the 
southern capital of the Rashtrakitas. 


No inscriptions of Parthivendra are found after his 15th rege 
ial year (corresponding to A.D. 969). It is possible that he lost 
his life in the battle with Aditya II, in the final attempts to rete 
tieve the countty and was succeeded by Madhurantaka. 


Lo 


t S4. vol, III, No. 154 


keiv 

Finding that a military victory could not be gained against 
Aditya II, Madhurantaka was infuriated by the helpless condition 
in which he found himself. The Rashtrakütas were then no longer 
in a position to help the Cholas, as they had themselves to 
face , some internal trouble as well as some enemies from the 
north. He had therefore to resort to subterfuge with the result 
that Aditya II fell a victim to assassination. 


Perunar-Killt 


On the death of Aditya II by foul play in A.D. 969, his 
younger brother Arunmoli, who was known famously later on as 
Rajaraja I, ascended the throne of the main line in the southern 
portion with the title Rajakésarivarman and Perunar-Killi. He 
continued the struggle in the northern sector from where it had 
been left by Aditya II. His adversary was now Madhurantak a 
Uttama-Chola, his brother  Parthivendravarman having met 
with his death probably at the same time as that of Aditya or a 
little earlier. 


Madhurantaka and Rajaraja 


The civil war between these two branches had now entered 
a critical stage. Two generations of the Chola kings (father and 
son, $.2., Sundara Chola and his son Aditya II of the main line 
in occupation of the southern region and Gandaraditya and his 
son Parthivendravarman of the collateral line in occupation of 
the northern portion) were engaged in fight on each side for the 
nearly twenty years and died. One other generation, viz., Raja- 
raja of the main line and Madhurantaka of the collateral branch 
"had begun to continue the feud. This was fraught with serious 
consequences and would certainly bring disaster to both the sides. 


d Sembiyan Mahadévi, the wife of Gandaraditya and mother of 
Madhurantaka Uttama Chola sought to interfere in this quarrel 
and restore peace between the two contestants. Both Madhurantaka 
and Rajaraja I probably adhered to the stand taken by themselves, 
and both of them aspired for the crown. A compromise was 
sought. Madhurantaka, probably the elder of the two and senior 
in relationship was to be the ruler, on condition that the 
sucession should pass on to Rajaraja I on the demise of Madhuran- 


xcv 


taka and not to the son of the latter. This position, unless approved 
and assented to, by Gandaraditya II, the son of Madhurantaka, 
would not fructify and this sacrifice, Gandaraditya II was qnite 
willing to make in the larger interest of the kingdom. This was 
probably in keeping with his religious turn of mind. Or it 
might be that he turned his mind towards religion and devo- 
tion to god to atone for his father’s sin of murdering Aditya, 


The Chslas, engaged in their internecine war, do not appear to 
have taken any effective step to control or keep under subjugation 
the subordinate chiefs ruling over different areas of the kingdom. 
Probably they thought that the existence of such chieftains would 
bean additional source of help to them in the conduct of these 
wars. The subordinate chiefs, on the other hand, appear to have 
gained power and prestige by their connexions with the overlords. 
They thus seem to have entrenched thmselves by strengthening 
their own positions in the period. But when once the civil war 
ended and peace was restored in the kingdom, things began to take 
a different shape. Rajaraja I whose succession to the throne after 
Madhurantaka had been decided upon and settled, not having 
any anxiety on that score, was probably able to have sufficient 
time to watch keenly the administration of the country 
and effect such improvements as were necessary and possible at 
the time, after his ascending the throne. Thereafter the subordi- 
nate chieftains of older standing slowly began to disappear. 


The history of the Cholas which covered a period of nearly 
four centuries from the latter half of the ninth century to the 
latter half of the thirteenth century A.D. can be divided into 
four parts, each covering a period of nearly one century. The first 
period, from the days of Vijayalaya when this line of kings was 
established at Tafíjavür to the date of accession to the throne by 
Rajaraja I in A. D. 985, is one of the most difficult periods when 
the newly born kingdom had to struggle for its very existence. 
As the history of this period has not been estimated properly 
necessitating a fresh study of the same, it had to be discussed at 
some length here. 


Rajaraja I 

It was in the time of Rajaraja I that a new dynasty of rulers 
with cognomen of the Chola appear to rule over the Kongu coun- 
try. These kings bore the surnames Rajakésarivarman and Para- 
késarivarman like the Cholas of the main line and issued inscrip- 
tions in their own names. Their officers also bore the designations 
similar to those of the main line as will be evident from the names 
of the signatories to these records. These kingsalso appear with 
the title of Pandya when the power of the Cholas declined and the 
Pandyas rose in their place. 


The history of this line of kings has not been studied hither- 
to. Of the inscriptions included in these volumes nearly more 
thanone fifth or nearly one fourth belong to the Kongu area. 


A study of these records throw additional light in the history 
of the Cho]as and the Pandyas and correct some of -the inaccura- 
cies that had crept into it. As the history of Kongu during this 
period is an untrodden field, it is necessary to discuss it at some 
length. This will be done in the next part of the volume. 


xcvii 
சரித்திரக்‌ குறிப்புகள்‌ 


கர்னல்‌ மக்கென்ஸியின்‌ உதவியாளர்கள்‌ பிரதி செய்த 
சாசனங்களிலே, தென்னிந்திய கோயிற்‌ சாசனங்கள்‌ மூன்று 
பாகங்களிலுமாக ஆயிரத்திருதாற்றுக்கு மேற்பட்ட தமிழ்ச்‌ 
சாசனங்கள்‌ அடங்கியுள்ளன. இவை தமிழ்‌ ஜில்லாக்களி 
லிருந்தும்‌; சுற்றுப்‌ புறத்தில்‌ திருவாங்கூர்‌-கொச்சி, மைசூர்‌ 
ஆந்திர ரரஜ்யங்களிலும்‌ சென்னை ராஜ்யத்தின்‌ மலையாளம்‌ 
ஜில்லாவிலும்‌ சேர்ச்துள்ள தமிழ்ப்‌ பகுதிகளிலிருக்தும்‌ (ரதி 
செய்யப்‌ பெற்றவை: இ. பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ மத்தி 
யிலிருந்து பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ துவக்கம்‌ வரை 
யில்‌ உள்ள சுமார்‌ ஆயிரம்‌ ஆண்டு காலத்தைச்‌ சேர்ந்தவை. 
இந்த இடைக்‌ காலத்திலே இப்பகுதியில்‌ ஆண்ட அரச 
பரம்பரை ஒவ்வொன்றுக்கும்‌ உரிய சாசனங்கள்‌ இந்தக்‌ 
தொகுப்பிலே கரணக்‌ இடைக்கன் றன. இதுகாறும்‌ 
வெளியாகயுள்ள சாசனங்களின்‌ உதவியோடு இப்போது 
வெளியிடப்பெறும்‌ சாசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது 
பல புதிய விஷயங்கள்‌ வெளியானெறன. அவற்றை நரம்‌ 
கழே கொடுத்திருக்கிறோம்‌. 


பல்லவர்கன்‌' 


இந்தத்‌ தொகுப்பிலே அடங்கியுள்ள சாசனங்களில்‌ 
காலத்தால்‌ மிகவும்‌ முற்பட்டவை, காஞ்சிபுரத்திலிருக்து 
அரசு செலுததிய பல்லவ மன்னர்களில்‌ கிருபஅங்க வர்மன்‌, 
நந்தி வர்மன்‌ ஆகிய இருவருடைய ஆட்சிக்‌ காலத்தன 
வாகும்‌. திருக்கோவலூர்க்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள க&ீழுரிலி 
G65 இடைத்த கல்வெட்டு (கெ. 50) விஜய கிருபதுங்க 
வர்மனுடைய ஆட்சியின்‌ இருபத்தோராம்‌ ஆண்டு கொண்‌ 
டது; திருவீரட்டானத்து மகாதேவருக்கு ஒரு நதொந்தா 
விளக்கு எரிக்க வேட்டுவதரையருக்கு ‘ அரும்‌ உண்ணும்‌ ? 
நன்னன்‌' கொற்றன்‌ என்பான்‌ பன்னிரு கழஞ்சு பொன்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


நந்தி வர்மன்‌ ஆட்சிக்‌ காலதீதனவாக இரண்டு கல்வெட்டு 
கள்‌ இடைத்துள்ளன. அவை திழூரிலிரும்தும்‌ திருவண்ணா 
மலையிலிருக்தும்‌ (நெ. 51, 118) முறையே பிரதி செய்யப்‌ 
பெற்றவை. விஜய நந்தி விக்செமவர்மனுடைய பதினேழாம்‌ 
I 


xcviii 


ஆண்டு கொண்ட அவை இரண்டும்‌ வாணகேரவரையர்‌ போகி 
யார்‌ அந்த ஊர்க்‌ கோயில்களிலே நொந்தா விளக்கு எரிக்கப்‌ 
பதினைந்து கழஞ்சு பொன்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்‌ 
ueram (sb. 


இவ்விரு அரசர்களின்‌ ஆட்சிக்காலத்திலே தென்னாட்டுச்‌ 
சரித்திரத்தில்‌ பல முக்கியமான நிகழ்ச்சிகள்‌ நடந்திருக்கின்‌ 
றன. அவைகளைக்‌ கவனிக்க வேண்டுவது அவசியம்‌, 


நிருபதுங்க வர்மன்‌ 


இவன்‌ 669 வர்மன்‌ மகன்‌; 569 வர்மனுடைய பெயரன்‌, 
இவனுடைய கொள்ளுப்பாட்டனாகிய பல்லவ மல்லான 
(இரண்டாம்‌) BEA வர்மன்‌ தன்னுடைய பன்னிரண்டாம்‌ 
ஆண்டிலே அரசுரிமையை அடைந்து அறுபத்தைந்து ஆண்டு 
கள்‌ ஆட்சி புரித்திருக்கிறான்‌. தற்தைக்குப்‌ பின்‌ மகன்‌ 
என்ற முறையிலே அவன்‌ பட்டத்தை அடைந்தவன்‌ அல்ல, 
அவனுக்கு முன்‌ இருந்த பரமேச்வர வர்மன்‌ பட்டத்துக்கு 
உரிய பிள்ளைகள்‌ இன்றியே இறந்து போனான்‌. அதற்குப்‌ 
பிறகு மந்திரிகளும்‌ மற்றோரும்‌ கூடி இளைய பரம்பரையைச்‌ 
சேர்ந்த நந்தி வர்மனைத்‌ தேர்ந்கெடுத்து மகுடம்‌ சூட்டினார்‌ 
கள்‌. உல்சால என்னும்‌ இடத்திலே மேலைச்‌ சாளுக்யெ 
அரசனான விஜயாதித்தியனுடைய ஆட்சிக்‌ காலத்தின்‌ 
முப்பத்தைநக்காம்‌ ஆண்டு கொண்ட கல்வெட்டு ஒன்று இடைக்‌ 
Gps. அதிலே சாளுக்கிய யுவராஜனான இரண்டாம்‌ விக்கிர 
மாதித்தியன்‌ காஞ்சீபுரத்தை வெற்றி கண்டு, பல்லவ மன்ன 
னை பரமேச்வர வர்மனிடம்‌ திறைகொண்டு வெற்றி வீரகைத்‌ 
திரும்பி வந்த செய்தி குறிக்கப்பட்டிருக்றெது. (புராதன இந்‌ 
தியா,(அரசாங்க வெளிமீடு.)நெ. 5, பக்கம்‌ 54.)விஜயாதித்தியன்‌ 
இ, பி. 696-ல்‌ பட்டம்‌ எய்தியவன்‌. ஆதலால்‌ அந்தச்‌ சாசனம்‌ 
730-1- ஆம்‌ ஆண்டைக்‌ கொண்டதாகும்‌. அப்போது பல்லவ 
பரமேச்வரன்‌ உயிருடன்‌ இருந்திருக்கிறான்‌. அதற்குப்‌ பிறகே 
அவன்‌ காலமான தும்‌, BEA வர்மன்‌ அரசுரிமை எய்தியதும்‌ 
நிகழ்ந்திருக்கவேண்டும்‌. பரமேச்வர வர்மன்‌ நீண்ட காலம்‌ 
ஆண்டதாகத்‌ தெரியவில்லை. அவனுடைய ஆட்சியின்‌ மூன்‌ 
ரும்‌ ஆண்டுக்கு மேற்பட்ட சாசனம்‌ இதுகாறும்‌ இடைக்க 
வில்லை. ஆகவே 6.19. 730-1-க்குப்‌ பிறகு அவன்‌ நீண்ட 
காலம்‌ இருந்திருக்குவில்லை. இதனால்‌ பல்லவ மல்லனாயெ 


xcix 


நந்திவர்மன்‌ A. பி. 788 அல்லது 784- ஆம்‌ ஆண்டில்‌ சிங்காத்‌ 
னம்‌ ஏறினான்‌ என்று கொள்வது தவறாகாது. JUNKY MUS 
OTE ஆண்டுகள்‌ அரசுசெலுத்தியபிறகு அவன்‌ மகன்‌ தந்தி 
வர்மன்‌ பட்டம்‌ எய்தினன்‌. அவனும்‌ ஜம்பத்தோராண்டுகள்‌ 
ஆட்சி ஈடத்தியிருக்றொன்‌. அவனுக்குப்‌ பிறகே கிருபதுங்க 
வர்மனுடைய தந்தையான மூன்றாம்‌ BER வர்மன்‌ பல்லவ சிங்‌ 
காதனம்‌ ஏறியிருத்தல்‌ வேண்டும்‌. அம்‌ நிகழ்ச்சியின்‌ காலம்‌ 
சுமார்‌ இ. 19. 850-ஆம்‌ ஆண்டு எனக்‌ கொள்ளலாம்‌. அவனு 
டைய ஆட்சிக்‌ காலத்தின்‌ ஆரும்‌ ஆண்டில்‌ அளிக்கப்பட்ட 
வேலூர்ப்‌ பாளையம்‌ செப்பேடுகள்‌ (தென்னிந்திய சாசனங்கள்‌, 
மூன்றாம்‌ வால்யூம்‌, செ. 98) ஈமக்குக்‌ இடைத்துள்ளன. அதற்‌ 
குப்‌ பிறகு அவன்‌ எவ்வளவு காலம்‌ ஆண்டான்‌ என்பது நமக்‌ 
குத தெரியாது, ஆயினும்‌ அவனுடைய தகப்பனும்‌ பாட்டனும்‌ 
நீண்ட காலம்‌ ஆண்டதைக்‌ கொண்டும்‌ அவனுடைய மகனான 
நிருபதுங்கனும்‌ அதேபோல நாற்பத்தோராண்டுகள்‌ ஆண்டி 
ருப்பதைக்‌ கொண்டும்‌ மூன்றாம்‌ ஈந்திவர்மனுடைய ஆட்சிக்‌ 
காலம்‌ குறைவாகவே இருத்தல்‌ வேண்டும்‌ என முடிவு கட்ட 
லாம்‌. ஆயினும்‌ ஒன்றுமட்டில்‌ கிச்சயம்‌. ௮வன்‌ தெள்ளாற்‌ 
தெறிந்த நந்திவர்மனாக இருக்க முடியாது. மூன்றாம்‌ BiR 
மனுடைய மகனான கிருபதுங்க வர்மனுடைய ஆட்சியின்‌ எட்‌ 
டாம்‌ ஆண்டில்‌ அளிக்கப்பட்ட வாஹு௰ர்ச்‌ செப்பேடுகளில்‌ 
அவன்‌ தந்தையின்‌ தெள்ளாற்றுவெற்றி குறிக்கப்படவில்லை, 
அவ்‌ வெற்றியைக்‌ கொண்ட BERAD அதைப்‌ பெருமிதத்‌ 
தோடு தன்‌ கல்வெட்டுகளில்‌ கூறிக்கொள்கிறான்‌. ஆகவே 
உண்மையில்‌ அவ்‌ வெற்றி நிருபதுங்கனுடைய தந்தை 
கொண்டதாக இருக்குமானால்‌, மகன்‌ அதைத்‌ தன்னுடைய 
செப்பேடுகளிலே குறிக்காமல்‌ இருக்திருக்கமாட்டான்‌. தெள்‌ 
ளாற்றில்‌ வெற்றிகொண்ட நந்திவர்மன்‌ சோழ மன்னனான 
முதற்‌ பராந்தகனுடைய காலத்தில்‌ வாழ்ந்தவன்‌. அதைப்‌ 
பின்னால்‌ விளக்குவோம்‌. மூன்றாம்‌ 669 வர்மன்‌ நீண்டகாலம்‌ 
ஆண்டிருக்க முடியாது என்பதாலும்‌, அவன்‌ மகனான கிருப 
அங்க வர்மனுடைய ஈாற்பத்தோராம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு 
ஒன்று நமக்குக்‌ கடைத்திருப்பதா லும்‌, மிருபஅங்கன்‌ இ. பி. 
900-க்கு அணித்தான காலம்‌ வரையில்‌ அரசு செலுத்தியிருத்‌ 
தல்‌ வேண்டும்‌ என்பது பெறப்படும்‌. 

கிருபதுங்கன்‌ ராஷ்டிரகூட ராஜ குமாரியான சங்கா 
என்‌ பவளுடைய மகன்‌. 8. பி. 814-.ஆம்‌ ஆண்டு ராஷ்டி.ரகூட 


€ 


சிங்காதனம்‌ ஏறி, 878 வரையில்‌ அறுபத்துகாலு ஆண்டுகள்‌ 
அரசு செலுத்திய முதலாம்‌ அமோகவர்ஷன்‌ என்பானுக்கு 
கிருபதுங்கன்‌ என்ற விருது உண்டு. அவனே நந்தி வர்மன்‌ 
தேவியான சங்கையின்‌ தகப்பன்‌ போலும்‌. அவ்விதமாயின்‌ 
கிருபதுங்கன்‌ தன்‌ தாய்வழிப்‌ பாட்டன்‌ பெயரையே தரித்‌ 
தான்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. 

aran Org செப்பேடுகளில்‌ கிருப அங்க. அடைய புகழை 
விவரித்துக்‌ கூறும்‌ இரண்டு சுலோகங்கள்‌ பின்‌ வருமாறு 
உள்ளன. (எபிகிராபியா இந்திகா வால்யூம்‌ XVIII, பக்‌. 5-10) 

*(16) முன்‌ ஒரு சமயம்‌ பாண்டியனுக்குப்‌ படையுதவி 
அளித்த இம்‌ மன்னன்‌ கெருப்பையொத்து (அரசில்‌) அரிசித்‌ 
என்னும்‌ ஆற்றின்‌ மறுகரையில்‌ எதிரி மன்னர்களின்‌ கூட்டங்‌ 
களைச்‌ சட்டு எரித்தான்‌. 

“(17) தன்‌ இளமையிலேயே இவ்‌ வரசன்‌ நிருபதுங்கன்‌ 
(அரசர்களுள்‌ உயர்ந்தவன்‌) என்ற பெயரைப்‌ பெற்றான்‌. 
இவன்‌ புகழ்‌ இப்‌ பூமியில்‌ மட்டுமல்லாமல்‌ ராமனைப்போலப்‌ 
பிற இடங்களிலும்‌ பரவியது.” 

(ராமனைப்‌ போல? என்று சுலோகம்‌ குறிப்பதைக்‌ 
கொண்டு கிருபதுங்கனுடைய புகழ்‌ கடல்‌ ELES இலங்கை 
யிலும்‌ பரவியது என்று மாம்‌ கொள்ளலாம்‌. இவனுக்குச்‌ 
சமகாலத்தவனக இலங்கையை ஆண்டவன்‌ இரண்டாம்‌ 
சேனன்‌ என்பான்‌. அவன்‌ 8066-ஆம்‌ ஆண்டு முதல்‌ 901 வரை 
யில்‌ அரசு செலுத்தினான்‌ என்று கணக்கிடுவர்‌. இலங்கைச்‌ 
சரித்திரத்தை எடுத்துரைக்கும்‌ மகா வமிசத்தில்‌ இவனுக்கு முன்‌ 
அம்‌ காட்டை ஆண்ட இவன்‌ பெரிய தந்தை முதலாம்‌ சேனன்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ பாண்டியர்கள்‌ அம்தத்‌ தீவின்மீது படை 
யெடுத்துச்‌ சென்று வெற்றிகொண்ட செய்தி விவரிக்கப்‌ 
பட்டிருக்றெது. பாண்டியர்கள்‌ கடல்‌ கடந்து, தீவில்‌ இறங்கத்‌ 
தீங்கள்‌ காலை ஊன்‌ NSISTOAG, மாட்டின்‌ வடபகுதி முழுவ 
தையும்‌ சூறையாடி அழித்து விட்டார்கள்‌. மஹாதாலித என்‌ 
னும்‌ இடத்தில்‌ அவாகள்‌ பூர்ண வெற்றி அடைந்தார்கள. 
சிங்கள அரசன்‌ தலைமகரத்தைத்‌ துறக்து தெற்கே ஓடிக்‌ குன்‌ 
Lua topos மலையப்‌ பகுதியை அடைந்து ஒளிந்து 
கொண்டான்‌. 

தலைககரைக்‌ கைப்பற்றிய பாண்டியர்கள்‌ ஏராளமான 
பொன்னையும்‌ மணியையும்‌ வாரிச்சென்றனர்‌. விலையுயர்ந்த 


ei 


பொருள்‌ எதையும்‌ விட்டு வைக்கவில்லை. ₹யக்கர்கள்‌' புகுந்து 
கொள்ளையிட்டுச்‌ சென்றதைப்போல்‌ தலைஈகரம்‌ காட்சியளித்‌ 
தது? என்று மகாவமிசம்‌ கூறுகிறது. (சூளவமிசம்‌, அத்தி 
யாயம்‌ 50, சுலோகங்கள்‌ 12-42), கடைசியில்‌ சிங்கள அரசன்‌ 
பணிந்துவிடவே நாட்டை அவனுக்கே திருப்பி அளித்து 
விட்டுப்‌ பாண்டியர்கள்‌ மதுரைக்குத்‌ திரும்பினார்கள்‌. 


பாண்டியர்கள்‌ இலங்கையில்‌ இருந்த காலத்தில்‌ சிங்கள 
அரசனான சேனனுடைய சகோதரன்‌ கஸ்ளபனைக்‌ கொன்று 
விட்டார்கள்‌. அவன்‌ மகனே தன்‌ பெரிய தந்தைக்குப்‌ பிறகு 
இரண்டாம்‌ சேனன்‌ என்ற அபிஷேகநாமத்துடன்‌ சிங்கா 
தானம்‌ ஏறினவன்‌. அவன்‌ பாண்டியர்களால்‌ தங்களுக்கு 
Gribig அவமானத்தைப்‌ போக்கிப்‌ பழிதீர்த்துக்‌ கொள்ள 
வும்‌, அவர்கள்‌ கவர்ம்துசென்ற பொருள்களை மீட்டு வரவும்‌ 
பாண்டிய நாட்டின்மீது படையெடுத்துச்‌ சென்று வெற்றி 
பெற்றான்‌. இதுவும்‌ இலங்கைச்‌ சரித்திரத்தில்‌ விவரிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 


அவன்‌ படையெடுத்துச்‌ செல்லவேண்டிய ஏற்பாடுகளைச்‌ 
செய்து வந்தபோது, அதிர்ஷ்டம்‌ ஒருவிதமாக அவனுக்கு 
உதவியது. பாண்டிய அரச குமாரன்‌ ஒருவன்‌ தன்‌ Bb 
தையை விரோதித்துக்‌ கொண்டு, அரசுரிமையைத்‌ தானே 
கைப்பற்றத்‌ தீர்மானித்து அதற்கு இலங்கை அரசன்‌ உத 
வியை நாடி அவ்விடம்‌ வந்தான்‌. சேனனும்‌ அவனை வர 
வேற்று உபசரித்து, அவனுடைய உதவியுடன்‌ தன்‌ படை 
களை அனுப்பி வைத்தான்‌. ஈழத்துப்‌ படை பாண்டி நாட்டில்‌ 
இறங்கி, காட்டைப்‌ பாழ்படுத்தி மதுரையை முற்றுகை இட்‌ 
டது. யானைமீது அமர்ந்து போரிட்ட பாண்டியன்‌ போர்க்‌ 
களத்தில்‌ காயமுற்று, நகரைத்‌ துறந்து பாதுகாப்பான இடச்‌ 
துக்கு ஓடிப்போனான்‌. போன இடத்திலே அவன்‌ இறந்து 
போனான்‌. அவனுடன்‌ சென்ற அவன்‌ தேவியும்‌ இறந்தாள்‌. 
அதன்மீது ஈழத்துப்‌ படை கிர்ப்பயமாக நகருள்‌ நுழைந்து 
நகரைக்‌ கொள்ளையிட்டது. தேவ பட்டணங்களை அசுரர்கள்‌ . 
கொள்ளையிட்டதுபோல இருந்ததாம்‌ ௮௮. சிங்கள சேனாபதி 
அரண்மனைப்‌ பொக்கிஷத்தை rubs சோதனையிட்டான்‌. 
தன்நாட்டிலிரும்‌துகொணர்ந்த விலையுயர்க்த பொருள்களோடு 
இங்கே நாடு ஈகரங்களில்‌ இரும்தவற்றையும்‌ அவன்‌ கைப்‌ 
பற்றினான்‌. தான்‌ கைக்கொண்ட மாட்டைத்‌ தன்‌ இஷ்டப்‌ 


வ்‌ 


படி அரசு செலுத்தினான்‌. அப்பால்‌, அவன்‌ பாண்டிய அரச 
குமாரனுக்கு அந்த காட்டை அளித்து முறைப்படி மகுடாபி 
ஷேகம்‌ செய்து வைத்தான்‌. அவனுக்கு எந்தத்‌ திசையிலும்‌ 
எதிர்ப்பு இல்லை. யானை, குதிரை, அடிமைகள்‌ பலரைக்‌ கைக்‌ 
கொண்டான்‌. கடைசியாகத்‌ தன்‌ நாடு திரும்பித்‌ தான்‌ 
கொணர்க்தவற்றை அரசரிடம்‌ சமர்ப்பித்தானாம்‌. (சூளவமிசம்‌, 
அத. 51, சுலோகங்கள்‌ 38-45). 


மகாவமிசம்‌ இவ்விதம்‌ கூறிச்‌ செல்கிறது. அதன்படி 
இலங்கை மன்னன்‌ இரண்டாம்‌ சேனன்‌ கொண்ட வெற்றி 
பரிபூரணமானது, ஈம்‌ தாட்டுச்‌ சரித்திரத்திலே இந்தச்‌ 
செய்தி குறிக்கப்படவே இல்லை. அதனால்‌ இதை முற்றிலும்‌ 
உண்மையாகக்‌ கொள்ள முடியாது என்று சில சமயம்‌ ௧௬ 
தப்படுவது உண்டு. எனினும்‌, இலங்கையின்‌ பழைய சரித்‌ 
திரத்தை எடுத்துக்கூறும்‌ நான்கு நூல்களும்‌ இதை விவரித்து 
உரைத்துள்ளன. இந்தப்‌ படையெடுப்பின்‌ காரணமாக 
இலங்கை யரசன்‌ “மதுரா Hep)’ என்னும்‌ பட்டத்தையும்‌ 
சூட்டிக்‌ கொண்டிருக்கிறுன்‌. WH அவன்‌ கல்வெட்டுக்‌ 
களிலே காணப்படுகிறது. பிற்காலத்திலே சோழர்கள்‌ 
தரித்துக்கொண்ட “மதுராந்தகன்‌, “மதுரை கொண்ட? 
என்ற விருதுகளைப்போலவே (மதுராதுனு ? என்பதும்‌ ௮தே 
பொருளைத்‌ தான்‌ கொடுக்கும்‌. ஆகவே, அதை நாம்‌ புறக்‌ 
கணிப்ப தற்கில்லை. 


மகாவமிசத்தில்‌ காணப்படும்‌ ஆண்டுக்‌ கணக்கில்‌ இந்தச்‌ 
சந்தர்ப்பத்தில்‌ சில ஆண்டுகளைக்‌ குறைத்துக்‌ கணக்டெை 
வேண்டும்‌ என்று கருதப்படுகிறது. அவ்விதம்‌ கணக்டட்டு; 
இரண்டாம்‌ சேனனுடைய ஆட்சிக்‌ காலம்‌ இ. பி. 851-க்கும்‌ 
885-க்கும்‌ இடைப்பட்ட காலம்‌ என்‌ அ முடிவு கட்டியிருக்கறொர்‌ 
கள்‌. (ஸ்ரீ மெண்டிஸ்‌ என்பார்‌ எழுதிய இலங்கையின்‌ பழைய 
சரித்திரம்‌, பக்கம்‌ 153). பாண்டிய நாட்டுப்‌ படையெடுப்பு ௮வ 
னுடைய ஆட்சியின்‌ ஒன்பதாம்‌ ஆண்டில்‌ நடந்ததாம்‌. ஆகவே, 
அது A. பி. 859-60-ஆம்‌ ஆண்டுக்கு ௮ணித்தாக கிகழ்க்திருத்‌ 
்‌ * தல்‌ வேண்டும்‌. 

இச்சமயம்‌ பாண்டிய சிங்காதனம்‌ ஏறியவன்‌ வரகுணன்‌ 
என்பான்‌. ஜவர்மலையில்‌ இடைத்துள்ள ஒரு கல்வெட்டி 
லிருந்து சகாப்தம்‌ 792 அவனுடைய ஆட்சியின்‌ எட்டாம்‌ 
ஆண்டு ஆகும்‌. (எபிகிராபியா இந்திகா, வால்யூம்‌, IX, பன்‌ 


ciii 


கம்‌ 88). அதனால்‌ அவனுடைய ஆட்சி சகரப்தம்‌ 785 (இ.பி. 
863-4)-ல்‌ ஆரம்பித்திருக்கவேண்டும்‌. அவன்‌ முதலாம்‌ சேன 
னுடைய ஆட்சியில்‌ இலங்கைமீது வெற்றிகொண்ட ஸ்ரீமாற 
ஸ்ரீவல்லப னுடைய மகன்‌ ஆவான்‌. அதனால்‌ இரண்டாம்‌ 
சேனன்‌ பாண்டிய நாட்டின்மீது படையெடுத்து வந்த காலத்‌ 
தில்‌ யானைமீது அமர்ந்து போராடிக்‌ காயமுற்று அதனால்‌ 
பிறகு இறந்த பாண்டிய மன்னன்‌ இந்த ஸ்ரீவல்லபனாகவே 
இருத்‌ தல்வேண்டும்‌, 


ஸ்ரீவல்லபனுக்கு வரகுணனைத்‌ தவிரப்‌ பராந்தக வீர 
சாராயணன்‌ என்ற மற்றொரு பிள்ளையும்‌ இருந்திருக்கறோன்‌. 
வரகுணனுக்குப்‌ பிறகு இர்தப்‌ பராக்தகனே பாண்டிய 
சிங்காதனம்‌ ஏறியவன்‌. 


பாண்டிய மன்னர்கள்‌ ஜடாவர்மன்‌, மாறவர்மன்‌, (சடை 
யன்‌; மாறன்‌) என்ற பட்டப்‌ பெயர்களை மாறிமாறித்‌ தரித்து 
வந்தார்கள்‌. அதன்படி ஓர்‌ அரசன்‌ சடையனாக இருந்தால்‌ 
அவனுக்குப்‌ பின்னால்‌ வருகிறவன்‌ மாறாகவும்‌ மூன்றாவதாக 
வருபவன்‌ பழையபடியே சடையனாகவும்‌ ஆவான்‌. இதன்படி 
வரகுணனுக்குப்‌ பின்னால்‌ வந்த பராக்தக வீர நாராயணன்‌ 
சடையன்‌ ஆவன்‌. அவனுக்குப்‌ பின்‌ வந்த ராஜஸிம்ஹன்‌ 
மாறவர்மன்‌ ஆவான்‌. ஆகவே பராந்தகனுக்கு முன்னதாகப்‌ 
பட்டம்‌ எய்திய வரகுணன்‌ ஒரு மாறவர்மனாக இருத்தல்வேண்‌ 
டும்‌. ஆனால்‌ அவன்‌ தந்தையான ஸ்ரீமாறன்‌ ஸ்ரீவல்ல 
பனோ ஒரு மாறவர்மன்‌ ஆவான்‌. ஆகவே ஸ்ரீவல்லபனுக்கும்‌ 
அவன்‌ மகனான வரகுணனுக்கும்‌ இடையில்‌ 4 சடையன்‌ * 


1. சாசனங்களிலே இரந்த வரகுணன்‌ சடையன்‌, மாறன்‌ என்ற அடை 
மொழி எதுவும்‌ இல்லாமல்‌ வரகுண மகாராஜா என்றே குறிச்சப்படுகிறான்‌. 
பாண்டியர்கள்‌ பொதுவாக இர்தப்‌ பட்டங்களை மாறஞ்சடையன்‌ அதாவது 
(மாறன்‌ மசன்‌ சடையன்‌) என்றோ, சடையன்‌ மாறன்‌(சடையன்‌ மசன்‌ மாறன்‌) 
என்றோ கொள்வது வழக்கம்‌. வரகுணன்‌ சம்பந்தப்பட்ட வரையில்‌ இம்‌ 
முறை பொருந்தாது. அவன்‌, அவன்‌ தர்தை Z9u இருவருமே மாறவர்மர்‌ 
scr. அதனாலேயே அவன்‌ அவ்விதம்‌ தனக்குப்‌ பட்டப்‌ பெயர்‌ எதையும்‌ சூட்‌ 
டிக்கொள்ள வில்லே போலும்‌. மாறஞ்சடையன்‌ என்ற அடைமொழியுடன்‌ 
காணும்‌ வரகுணன்‌ கல்வெட்டுகள்‌ வேறு ஒரு வரகுணனைச்‌ சார்ந்தவை. 


ev 


என்ற விருதைத்‌ தாங்யெ வேறு ஒருவன்‌ இருந்திருத்தல்‌ அவ 
சியம்‌. ஈழத்து அரசனால்‌ பாண்டிய சிங்காதனத்தில்‌ அமர்த்‌ 
தப்‌ பெற்றவன்‌ அவனே போலும்‌. அவனைப்‌ பற்றிய வேறு 
விவரம்‌ ஏதும்‌ இப்போ து கிடைக்கவில்லை. 


இர்த வரகுணன்‌ பல்ல su அரசனான தநிருபதுங்கனுடன்‌ 
சுமுகமான உறவு கொண்டிருந்தான்‌ என்று Qf ms. 
பெண்ணையாற்றங்கரையில்‌ உள்ள திருவதிகையில்‌ இடைக்கும்‌ 
ஒரு கல்வெட்டு கிருபதுங்கனுடைய ஆட்சியின்‌ பதினெட்டாம்‌ 
ஆண்டில்‌ அதியரைய மங்கலத்து ஈகரதீதாரிடம்‌ வரகுணமகா 
ராஜா ஜச்நாற்று எழுபது கழஞ்சு பொன்‌ அளித்து அதன்‌ 
வட்டியைக்‌ கொண்டு அவ்வூர்‌ திருவீரட்டானத்து மகாதேவரு 
டைய வழிபாட்டை நடத்த ஏற்பாடு செய்த விவரத்தைக்‌ 
குறிக்றெது. (தென்னிந்திய சாசனங்கள்‌, வால்யூம்‌ X IT, கெ. 71). 
இகைக்‌ கவனிக்கும்போது நிருபதுங்கனிட.மிருக்து படை 
யுதவி யடைந்ததாக anan Ore செப்பேடுகளில்‌ குறிக்கப்‌ 
பெற்ற பாண்டியன்‌ வரகுணனே என்று கருதலாம்‌. ஈழத்து 
அரசனால்‌ முடிசூட்டப்பெற்ற தாயாதியை வெற்றிகொண்டு 
அவனிடமிரும்‌து அரசியலை அடைவதற்காகவே அவன்‌ அந்த 
உதவியை வேண்டியிருத்தல்‌ கூடும்‌ இவ்விதம்‌ வரகுணனுக்கு 
உதவிசெய்து அவனைப்‌ பாண்டிய சிங்காதன த்தில்‌ அமர்த்தி, 
ஈழத்தரசனால்‌ முடிசூட்டப்பெற்றவனை விரட்டியடித்த பெரு 
மையையே இவன்‌ புகழ்‌ இலங்கையிலும்‌ பரவியதாக 
வாஹுர்ச்‌ செப்பேடுகள்‌ குறிக்கன்‌ றன போலும்‌." 


1 Qis நிலைமையை வேறு விதமாகவும்‌ கணிக்க முடியும்‌. ஸ்ரீவல்லபன்‌ 
ஏதோ ஒரு காரணத்தால்‌ தன்‌ இளைய குமாரன்‌ பரார்தகனே தனக்குப்‌ 
பின்‌ பட்டம்‌ கட்டப்பெற வேண்டுமென்று முடிவு செய்தான்‌. இதனால்‌ 
வெகுண்ட வரகுணன்‌ இலங்கை யடைந்து அச்சாட்டு அரசன்‌ உதவியால்‌ 
பாண்டிய சிங்காகனச்தைக்‌ கைப்பற்றினான்‌. தோல்வியுற்ற பராந்தகன்‌ பல்லவ 
அரசனுடைய உதவியை நாடினான்‌. இதன்‌ பலனாக அண்ணன்‌ தம்பிகளுக்குள்‌ 
சமரசம்‌ ஏற்பட்டு இருவரும்‌ சேர்ந்து அரசுரிமையை வூக்சலாம்‌ என்று 
ஏற்பாடு செய்யப்பட்டது. எவ்விதம்‌ ஈடர்ததென்பதை நாம்‌ நிச்சயமாகக்‌ 
கூறமுடியாது. எனினும்‌, பல்லவ அரசனான ிருபதுங்கன்‌ ஆட்சியைப்‌ 
பற்றிய வரையில்‌ அதனால்‌ பெருத்த மாறுதல்‌ ஏதும்‌ ஏற்பட்டுவிடாது. 


ev 


இச்சிகழ்ச்சி நிருபதுங்கனுடைய ஆட்சியின்‌ ஆரம்ப 
காலத்தில்‌ நிகழ்ந்தது. அவனுடைய ஆட்சியின்‌ பதினெட்‌ 
டாம்‌ ஆண்டிலே பெண்ணை யாற்றங்கரையில்‌ வரகுணன்‌ 
இருந்ததைத்‌ தருவதிகைக்‌ கல்வெட்டால்‌ அறிந்தோம்‌. இரு 
நெல்வேலி ஜில்லா அம்பாசமுத்திரத்திலிரும்‌ த கிடைக்கும்‌ 
வரகுண மகாராஜாவின்‌ கல்வெட்டு ஒன்று அவனுடைய 
ஆட்சியின்‌ கான்காம்‌ ஆண்டுக்கு எதிர்‌ பன்னிரண்டாம்‌ ஆண்‌ 
டில்‌ (அதாவது பதினாறாம்‌ ஆண்டில்‌) திருப்போத்துடையார்‌ 
ஸ்ரீகோயில்‌ படாரருக்காக அவன்‌ கொண்டை நாட்டில்‌ 
பெண்ணை யாற்றங்கரையில்‌ அரைகசுரில்‌ இருக்கையில்‌ பொன்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது (1905-ஆம்‌ ஆண்டு 
105 நெ. சாசனம்‌). இவ்விரண்டு சாசனங்களும்‌ ஏற்பட்ட 
காலத்தில்‌ வரகுணன்‌ பெண்ணை யரற்றங்கரையில்‌ தங்கியிருக்‌ 
திருக்ரென்‌. அவன்‌ பாண்டிய நாட்டிலிருந்து இவ்விடம்‌ 
போந்த ஒரு சமயத்திலே இவ்விரண்டு கானங்களும்‌ வழங்கப்‌ 
பட்டனவாக இருத்தல்கூடும்‌. அவ்விகமானால்‌ அம்பாசமுத்‌ 
இரம்‌, திருவதிகை ஆகிய இரண்டு ஊர்ச்‌ கல்வெட்டுகளும்‌ சம 
காலத்‌ கனவாகும்‌. வரகுணனுடைய ஆட்சியின்‌ பதினாறும்‌ 
ஆண்டும்‌, நிருபதுங்கனுடைய ஆட்சியின்‌ பதினெட்டாம்‌ 
ஆண்டும்‌ ஒன்றாகும்‌. அவ்விதமாயின்‌ நிருபதுங்கன்‌ இ. பி, 
861-2-ல்‌ பல்லவ Hast sorb ஏறியவன்‌ ஆவன்‌. 


வரகுணன்‌ அரசிலாற்றங்கரையில்‌ கொண்ட வெற்றி 
அவன்‌ ஸ்ரீபுறம்பியத்திலே நடத்திய போரினின்றும்‌ வேறா 
னது. திருப்புறம்பயப்பேரரில்‌ I USOT SW மன்னன்‌ முதலாம்‌ 
பிரிதிவீபதி, பல்லவ அரசன்‌ அபராஜிதன்‌ ஆகதியவர்களிடம்‌ 
தோல்வியுற்றன்‌. முதலாம்‌ பிரிதிவீபதியின்‌ பெயரனான 
இரண்டாம்‌ பிரிதிவீபதியின்‌ உதயேர்திரம்‌(தேன்னிந்‌ திய சாசனங்‌ 
கள்‌, வால்யூம்‌ III, 76 கெ.) செப்பேடுகளில்‌ அவன்‌ பாட்டனைப்‌ 
பற்றிப்‌ பின்வருமாறு கூறப்பட்டுள்ள து:ஸ்ரீபு.றம்பியத்திலே 
நடந்த பெரும்போரில்‌ இவ்வீரன்‌ (முதலாம்‌ பிரிதிவிபதி) 
பாண்டிய மன்னனான வரகுணனை வெகு சீக்கிரம்‌ முறியடித்‌ 
தான்‌. மேலும்‌, தன்‌ உயிரையே கொடுத்துத்‌ தன்‌ நண்பன்‌ 
அபராஜிகனை (வெற்றி கொள்ள முடிபாதவன்‌) பெயரால்‌ 
மட்டுமன்றி உண்மையாகவும்‌ அப்படி௪ செய்து சுவர்க்கம்‌ 
புகும்தான்‌.”(சுலோகம்‌18). இவ்விதம்‌ திருப்புறம்பயப்‌ போரில்‌ 
உயிர்‌ துறந்த பிரிதிவீபதி, பல்லவ நிருப அங்க இடைய இருபத்‌ 
தாறாம்‌ ஆண்டு கொண்டு வட ஆர்க்காடு ஜில்லாவிலிருக்து 

J 


evi 


இடைக்கும்‌ இரண்டு கல்வெட்டுகளில்‌, கிருபதுங்கன்‌ Gps 
சிற்றரசனாகக்‌ காணப்படுகிறான்‌. (எபி. இந்தி, வால்யூம்‌ TV, 
பக்கங்கள்‌ 180-3). அதனால்‌ அவன்‌ பல்லவ அபராஜிதனுடன்‌ 
கூடிக்கொண்டு திருப்புறம்பயத்தில்‌ வரகுணனோடு 
போரிட்டு உயிர்‌ துறந்தது கிருபதுங்கனுடைய ஆட்சியின்‌ 
இருபத்தாறாம்‌ ஆண்டுக்குப்‌ பிறகே நிகழ்ந்திருக்க வேண்டும்‌, 


சோழர்கள்‌ தொண்டை நாட்டைப்‌ பல்லவ அபராஜித 
னிடமிருக்தே கைப்பற்றினர்‌. அந்தக்‌ காலத்துச்‌ சோழர்‌ 
களுடைய சரித்திரத்திலே ஈமக்கு நிச்சயமாகத்‌ தெரியக்‌ 
கூடியது முதற்‌ பராந்தக சோழன்‌ சிங்காதனம்‌ ஏறிய காலம்‌ 
ஆகும்‌. அது ௫. பி. 907-ம்‌ வருஷம்‌ ஜனவரி மாதம்‌ 15-ஆம்‌ 
தேதிக்குப்‌ பிறகு ஜூலை மாதம்‌ 25-ம்‌ தேதிக்குள்ளாக 
இருக்கவேண்டும்‌ என்று கிச்சயிக்கப்பட்டிருக்கறது. (ழே 
வால்யூம்‌ VIII, பக்கம்‌ 260). அதைக்‌ கொண்டுதான்‌ நாம்‌ 
முன்னும்‌ பின்னும்‌ கணக்கிட்டு மற்றத்‌ தேதிகளை நிர்ணயிக்க 
வேண்டியிருக்கறது. பராந்தகன்‌ தந்தையான முதலாம்‌ 
ஆதித்தியனுடைய ஆட்சியின்‌ இருபத்து நாலாம்‌ ஆண்டு 
ஆனித்தலைப்பிறையில்‌ ஒரு சூரிய ரெகணம்‌ கேர்ந்ததாகத்‌ 
தக்கோலத்தில்‌ உள்ள அவனுடைய கல்வெட்டு ஒன்று கூறு 
ama. இ.பி. 8994-ஆம்‌ வருஷம்‌ ஜுன்‌ மாதம்‌ 7-ஆம்‌ தேதி 
ஒன்றும்‌, 8995-ஆம்‌ வருஷம்‌ மே மாதம்‌ 28-ஆம்‌ தேதி ஒன்று 
மாக நேர்ந்த இரண்டு சூரிய கரகணங்களுக்குள்‌ ஒன்றாகவே 
YH இருத்தல்வேண்டும்‌. அவ்விதமானால்‌, அவனுடைய yi A 
யின்‌ ஆரம்ப காலம்‌ 8. பி. 870 அல்லது 871 ஆக இருத்தல்‌ 
வேண்டும்‌ என்னு துணிர்திருக்கிறுர்கள்‌. (ழே. வால்யூம்‌, XIX, 
கெ. 12). 


ஆதித்தனோ இருபத்தேழு ஆண்டுகளே அரசு புரிந்த 
தாகக்‌ கொள்ளப்படுகிறது. அவனுடைய ஆட்சியின்‌ 27-ஆம்‌ 
ஆண்டுக்கு மேற்பட்ட காலத்துக்‌ கல்வெட்டு ஒன்றும்‌ இது 
வரையில்‌ இடைக்கவில்லை. பார்க்கப்‌ போனால்‌, முப்பதாம்‌ 
ஆண்டுக்கு மேற்பட்ட ராஜகேசரி வர்மன்‌ சாசனம்‌ எது 
வுமே கிடைக்கவில்லை. 


இதனால்‌ ஆதித்தியனுடைய ஆட்சியின்‌ கடைசியான 
27-ஆம்‌ ஆண்டு A. பி. 897 ஆகும்‌. அவ்விதமாயின்‌ அதற்‌ 
கும்‌ அவன்‌ மகன்‌ முதற்‌ பராக்தகனுடைய ஆட்சியின்‌ ஆரம்‌ 


cvii 


பமான இ, பி. 907-க்கும்‌ இடையில்‌ ஒரு பத்து வருஷ காலம்‌ 
இடைவெளி ஏற்படுகிறது. 

தக்கோலம்‌ கல்வெட்டில்‌ கண்ட சூரிய ரெகணம்‌ நேர்ந்த 
தென அடுத்தபடியாகக்‌ கணக்டெக்கூடியது இ. பி. 9018-ஆம்‌ 
ஆண்டு ஜூன்‌ மாதம்‌ 7-ஆம்‌ தேதி. அதைக்‌ கொண்டால்‌ 
ஆதித்தன்‌ A. பி. 889-90-ல்‌ பட்டமெய்தி 916-7 ஆண்டு வரை 
யில்‌ ஆட்சி புரிந்திருக்கவேண்டும்‌. இதன்படி, தந்தையும்‌ மக 
னும்‌ சேர்ந்து ஒரு பத்து வருஷ காலம்‌ ஆட்டி புரிந்திருக்க 
வேண்டும்‌. இம்‌ முறையைச்‌ சோழர்களுடைய சரித்திரத்திலே 
புதியதாகக்‌ கொள்ளமுடியாது. பராக்தகனே தன்னுடைய 
இறுதிக்‌ காலத்தில்‌ ராஜாதித்தியனுக்கு இளவரசனாக மகுடம்‌ 
சூட்டி அரசியலில்‌ அவனை எடுபடுத்தியிருக்கறான்‌. அதே 
போல, ஆதித்தியனும்‌ கொண்டை நாட்டை வெற்றிகொள் 
ளத தான்‌ புறப்பட்டகாலத்தில்‌ தன்‌ மகன்‌ பராந்தகனுக்கு 
முடிசூட்டிவிட்டுக்‌ ளெம்பினன்‌ என்று கொள்ளலாம்‌. பராம்‌ 
தகனுடைய கல்வெட்டுக்களில்‌ மூன்றாம்‌ ஆண்டுக்கு முற்பட 
டது எதுவும்‌ தொண்டை நாட்டில்‌ இடைக்காதது இந்தக்‌ 
கொள்கையை வலியுறுத்தும்‌. 


ஆதித்தனும்‌ பராந்தகனும்‌ சிறிது காலமாவது சேர்ந்தே 
ராஜ்ய பாரம்‌ தாங்கி வந்திருக்கிறார்கள்‌ என்பதை உறுதிப்‌ 
படுத்த வேறு ஒரு சான்றையும்‌ காட்டலாம்‌. திருத்தோண்டர்‌ 
திருவந்தாதியிலே அதன்‌ ஆசிரியர்‌ ஈம்பி ஆண்டான்‌ BOI, 
இடங்கழி நாயனாரைப்‌ பற்றிக்‌ கூறும்போது, 
சிங்கத்‌ துருவனைச்‌ செற்றவன்‌ சிற்றம்‌ பலமுகடு 
Qr D கனகம்‌ ௮ணிந்த ஆதித்தன்‌ குலமுதலோன்‌ * 
(செய்யுள்‌ 65) 
என்று பாராட்டுகிறார்‌. இதே செய்தியைக்‌ கோச்செங்கணா 
னைப்‌ பற்றிக்‌ கூறும்போது, 
(செம்பொன்‌ gobs சிற்றம்பலத்‌ தைச்சிவ லோகமெய்தி 
நம்பன்‌ கழழ்‌£ழ்‌ இருந்தோன்‌ குலமுதல்‌ என்பர்‌? ர 
(செய்யுள்‌ 82) 
என்று குறிக்றொர்‌. இதிலிருந்து சிதம்பரம்‌ கோயிலுக்குப்‌ 
பொன்‌ வேய்ந்த பெருமை ஈம்பி ஆண்டார்‌ ஈம்பியால்‌ ஆதித்‌ 
தனுக்கு ஏற்றிக்‌ கூறப்பட்டிருப்ப அ புலனாகும்‌. 


cviii 


இதே வரலாற்றைச்‌ சேக்கிழார்‌ பேரிய புராணத்திலும்‌, உமா 
பதி சிவாசாரியார்‌ தம்முடைய திருத்தோண்டர்‌ புராண சாரத்தி 
௮ம்‌ இவ்விதமே குறித்துச்‌ செல்கிறார்கள்‌. ஆனால்‌ திருவாலங்‌ 
காட்டுச்‌ செப்பேடுகள்‌, லீடன்‌ பட்டயம்‌ (எபி. இந்தி, வால்யூம்‌ 
XXII, பக்கம்‌ 256, சுலோகம்‌ 17) ஆகியவை இரண்டும்‌ சிற்‌ 
றம்பலத்அக்குப்‌ பொன்‌ வேய்ச்த பெருமையை இவன்‌ மகன்‌ 
பராம்தகனுக்கு ஏற்றிக்‌ கூறுகின்றன. கண்டராதித்தரும்‌ 
தம்முடைய திருவிசைப்டாவிலே, 


* வெங்கோல்‌ வேந்தன்‌ தென்னாடு 
மீழமுங்‌ கொண்டதிறற்‌ 
செங்கோற்‌ சோழன்‌ கோழிவேந்தன்‌ 
செம்பியன்‌ பொன்ன ணிந்த ’ 
(கோயிற்‌ பதிகம்‌, செய்யுள்‌ 8.) 
என்று இதையே கூறுரரோர்‌. 


மதுரையும்‌ ஈழமும்‌ கொண்டவனாகப்‌ பராந்தகன்‌ தன்‌ 
னைக்‌ கல்வெட்டுகளில்‌ பெருமையுடன்‌ a. n s seris cor. 
அதையேதான்‌ திருவிசைப்பாவும்‌ உறுஇப்படுத்துகிறது. எனி 
னும்‌ ஈம்பியாண்டவர்‌ நம்பி திருத்தோண்டர்‌ திருவந்தாதியிலே 
புகழ்ச்‌ சோழ நாயனாரைப்‌ பற்றிக்‌ குறிக்கும்போது, 


*புலமன்‌ னியமன்னைச்‌ சிங்கள நாடு பொடி. படுத்த 
குலமன்‌ னியபுகழ்க்‌ கோகன நாதன்‌ குலமுதலோன்‌ ' 
(செய்யுள்‌ 50) 
என்று உரைக்கிறார்‌. 


இவற்றால்‌ சிற்றம்பலம்‌ பொன்வேய்ந்தது ஈழத்தில்‌ வெற்றி 
கொண்டது ஆகிய இரண்டு நிகழ்ச்சிகளையும்‌ ஆதித்தியன்‌ 
பராந்தகன்‌ ஆகிய இருவருக்கும்‌ ஏற்றிப்‌ பலபடியாகக்‌ 
கூறப்படுவது தெரியவரும்‌; இதனால்‌ இவ்விரு கிகழ்ச்சிகளில்‌ 
இருவரும்‌ ஈடபட்டிரும்த அம்‌ தெரியவரும்‌. தந்தை தொடங்கிய 
காரியங்களை மகன்‌ பூர்த்திசெய்து வைத்ததாகவோ, தந்‌ைத 
யும்‌ மகனும்‌ சேர்கதே மிறைவேற்றியதாகவோ கொள்ள 
லாம்‌. 
ஆனால்‌ ஆதித்தியனுடைய ஆட்சியின்‌ ஆரம்பத்தைக்‌ 
இ. பி. 889-90-லிரு்து கொள்வதற்கு முக்கிய ஆக்ஷேபனை 
ஒன்று உள்ளது. வட ஆர்க்காடு ஜில்லாவில்‌ திருமால்புரம்‌ 


cix 


என்னும்‌ ஊரில்‌ மதுராந்தக உத்தம சோழனுடைய பதினான்‌ 
காம்‌ ஆண்டு கொண்ட சாசனம்‌ ஒன்று இருக்கிறது. அது 
பின்வரும்‌ விவரத்தைத்‌ தெரிவிக்கிறது: மணயில்‌ கோட்‌ 
டத்து மணயில்‌ நாட்டுச்‌ இற்றியாற்றார்‌ என்னும்‌ இராமம்‌ 
தொண்டமானாற்றூர்த்‌ அஞ்சின (முதலாம்‌ ஆதித்திய) உடை 
யாருடைய ஆட்சியின்‌ இருபத்தோராம்‌ ஆண்டில்‌ புரிசைக்‌ 
கோட்டத்துப்‌ புரிசை நாட்டுப்‌ பிரமதேயம்‌ புதுப்பாக்கத்துச்‌ 
சபையாருக்குக்‌ தேவதானப்‌ பிரமதேயமாக அளிக்கப்பட்‌ 
டது. அடுத்த ஆண்டிலேயே அதற்கான சாசனம்‌ எழுதப்பட்‌ 
டிருந்தும்‌, ரொமத்தைத்‌ தேவதானப்‌ பிரமதேயமாக உடனே 
கணக்கில்‌ எழுதவில்லை, இந்தக்‌ குறை மதுரையும்‌ ஈழமும்‌ 
கொண்ட பரகேசரி வாம(முதற்‌ பராந்தக) அடைய ஆட்சியின்‌ 
நாலாம்‌ ஆண்டில்‌ நிவர்த்திக்கப்‌ பெற்று வரியிலிடப்பெற்றது. 
அது முதல்‌ புதுப்பாக்கம்‌ சபையார்‌ தாங்கள்‌ செலுத்தவேண்‌ 
டிய பொன்னைத்‌ திருமால்பேற்று மகாதேவர்‌ கோயிலுக்குக்‌ 
இரமமாக அளித்து வந்தனர்‌. மதுரையும்‌ ஈழமும்‌ கொண்ட 
பரகேசரி வர்மனுடைய முப்பத்தாறாம்‌ ஆண்டில்‌ புதிதாக 
அளித்த இலவற்றைக்கொண்டு புதுப்பாக்கம்‌ சபையார்‌ 
செலுத்தவேண்டிய பொன்‌ அதிகமாக்கப்பட்டது. அதிக 
மாகச்‌ செலுத்தவேண்டியதைச்‌ சபையார்‌ சரியாகச்‌ செலுத்த 
வில்லை. அதன்மீது கோயில்‌ அதிகாரிகள்‌ அரசனிடம்‌ முறை 
யிட்டார்கள்‌. அரசனும்‌ காஞ்சீபுரத்தில்‌ தங்கியிருந்த நாளில்‌ 
விசாரணை செய்து சபையாருக்குத்‌ தண்டம்‌ விதித்து, அவர்‌ 
கள்‌ முறைப்படி செலுத்தவேண்டுமென்று உத்தரவிட்டான்‌. 
(தேன்‌ இந்தியசாசனங்கள்‌, மூன்றாம்‌ வால்யூம்‌, கெ, 142). 
இவ்விதம்‌ சுமார்‌ ஒரு நூற்றாண்டுக்‌ காலத்து விவரம்‌ 
சாசனத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. தானம்‌ அளிக்கப்‌ 
பெற்ற அடுத்த ஆண்டிலே சாசனம்‌ எழுதப்பெற்றிரும்தா 
னும்‌ அதை உடனே வரியில்‌ இடவில்லை யென்றும்‌ பராந்தக 
னுடைய ஆட்சிக்‌ காலத்தின்‌ நான்காம்‌ ஆண்டிலேதான்‌ 
அது வரியிலிடப்‌ பெற்றதென்றும்‌ கூறப்பட்டுள்ளது, இத 
னால்‌ இவ்விரண்டுக்கும்‌ இடையில்‌ சில ஆண்டுகளாவது இடை 
வெளியிருத்தல்‌ அவசியம்‌. ஆனால்‌ ஆதித்தியன்‌ இ, பி, 889- 
90-ல்‌ அரசு புரியத்‌ துவங்கனான்‌ என்று கொண்டால்‌ அவனு 
டைய இருபத்திரண்டாம்‌ ஆண்டில்‌ சாசனம்‌ எழுதியது இ.பி. 
910-11-ஆம்‌ ஆண்டு ஆகும்‌. அதை வரியிலிட்ட பராந்தகனு 
டைய கான்காம்‌ ஆண்டும்‌ ௮துவே யாகும்‌. அப்போது இரண்‌ 


cx 


டுக்கும்‌ சாசன தீதில்‌ கண்டுள்ளபடி இருக்கவேண்டிய இடை 
வெளி ஏதும்‌ இல்லாமல்‌ போய்விடும்‌. அதனால்‌ ஆஇத்தியன்‌ 
சிங்காதனம்‌ ஏறியது முன்னதாக உள்ள ௫. பி. 870 அல்லது 
811 ஆகிய இரு தேதிகளுள்‌ ஒன்றாகவே இருத்தல்வேண்டும்‌ 
என்பது தெளிவாகும்‌. 
ஆகவே ஆதித்தியனுடைய இருபத்தேழாம்‌ ஆண்டுக்கும்‌ 
பராந்தகன்‌ சிங்காதனம்‌ ஏறியதற்கும்‌ இடைப்பட்ட பத்து 
வருஷ காலத்துக்கு விவரம்‌ காணவேண்டிய அவசியம்‌ கேரிடு 
இறது. தஞ்சை ஜில்லாவிலும்‌ அதைச்‌ சுற்றியுள்ள பிரதேசங்‌ 
களிலும்‌ காணும்‌ பாண்டிய அரசனான மாறஞ்சடையனுடைய 
கல்வெட்டுக்கள்‌ இந்தக்‌ காலத்தைச்‌ சேர்க்தனவாக இருத்தல்‌ 
வேண்டும்‌ என்று தெரிகிற௫. மாறஞ்சடையனுடைய நான்‌ 
காம்‌ ஆண்டு கொண்ட கல்வெட்டு ஒன்று தில்லைஸ்கானத்‌ 
திலிருந்து இடைத்துள்ளது. (தே. இ சாசனங்கள்‌, வால்யூம்‌ V, 
கெ. 608). ௮து வரகுண மகாராஜாவின்‌ புண்ணியத்துக்காகத்‌ 
திருநெய்தானத்து மகாதேவர்‌ திருமுன்‌ ஒரு விளக்கு எரிக்க 
வரகுண மகாராஜாவின்‌ தேவி கொடுத்த இருநாறு காசும்‌ 
கோன்‌ பராந்தகனார்‌ அளித்த காசு நூறும்‌ ஆக முந்நூறு 
காசு அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. பொன்‌ அளிக்‌ 
கப்பட்ட காலத்தில்‌ வரகுண மகாராஜா உயிருடன்‌ இருக்க 
வில்லை போலும்‌. அதனால்‌ அது திருப்புறம்பயத்துச்‌ சண்‌ 
டைக்குப்‌ பிறகே நிகழ்ர்திருத்தல்‌ வேண்டும்‌ என்பது தெளி 
வாகும்‌. இன்னும்‌, இந்தச்‌ சாசனம்‌ பராந்தகசோழன்‌ சிங்கா 
தனம்‌ ஏறிய. பி. 907-க்கு முற்பட்ட காலத்தைச்‌ சார்ந்ததாக 
வேண்டும்‌. ஏனெனில்‌ பராந்தகசோழன்‌ சிங்காதனம்‌ ஏறிய 
காலத்தில்‌ பாண்டிய மன்னனான பராந்தக வீரகாராயணன்‌ 
உயிருடன்‌ இருக்கவில்லை. 
சோழ அரசனான பராந்தகன்‌ தன்னுடைய மூன்றாம்‌ 
ஆண்டிலேயே மதுரைகோண்ட என்னும்‌ விருதைத்‌ தரித்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌. கங்க பிரிதிவீபதியின்‌ உதயேந்திரம்‌ 
செப்பேடுகளிலிரும்து பராந்தக சோழன்‌ வெற்றி கொண்ட 
பாண்டியன்‌ ராஜஸிம்ஹன்‌ ஆவான்‌ என்பது புலப்படுகிறது. 
்‌ இவன்‌ பாண்டிய பராந்தக வீர நாராயணனுடைய குமாரன்‌. 
உதயேந்திரம்‌ செப்பேடுகள்‌ வழங்கப்பட்ட (B. பி. 921-22) 
காலத்தில்‌ இந்த ராஜஸிம்ஹன்‌ காலமாகிவிட்டான்‌ என்பது 
அந்தச்‌ சாசனத்திலே குறிக்கப்பட்டிருக்றெது. பராந்தக மன்‌ 
னன்‌ * பாண்டிய ௮ரசனான ராஜஸிம்ஹனை வெற்றிகொண்ட 


exi 


வுடனே ஒரே சமயத்தில்‌ இருவர்‌ ஒரே விதமான பயத்தை 
அடைந்தார்கள்‌. தன்‌ அருமைத்‌ தோழன்‌ இறந்துபோய்‌ 
விட்டதால்‌ தன பதியான குபேரனும்‌, சோழர்களுடைய ராஜ்‌ 
யம்‌ இலங்கையைச்‌ சமீபித்துவிட்டதால்‌ விபீஷணனும்‌ நடுக்‌ 
கம்‌ கொண்டார்கள்‌.” (சுலோகங்கள்‌ 9-11). அர்தப்‌ போர்‌ 
வெள்ளூர்‌ என்னும்‌ இடத்தில்‌ நடந்தது. அதிலே ஈழத்துப்‌ 
படையின்‌ உதவி இடைத்தும்‌ பாண்டிய ராஜஸிம்ஹனால்‌ 
வெற்றிகொள்ளமுடியாமல்‌ அவன்‌ இறக்க நேரிட்டது. 


இச்‌ சம்பவம்‌ பராம்தகனுடைய பன்னிரண்டாம்‌ ஆண்டுக்‌ 
குச்‌ சற்று முன்னதாக (இ. பி. 918-9) நிகழ்ந்திருத்தல்‌ 
வேண்டுமென்பது இரண்டு சாசனங்களால்‌ தெரியவருநிறது, 
திருச்‌சிராப்பள்ளி ஜில்லாவிலே ிழப்பழுவூர்‌ என்னுமிடத்தி 
லிருந்து டைக்கும்‌ பராந்தக சோழனுடைய பன்னிரண்டாம்‌ 
ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்‌ று (1926-ஆம்‌ ஆண்டு, 231 நெ.) வெள்‌ 
ஞூரிலே ஈழத்துப்‌ படையின்‌ உதவியோடு பாண்டிய அரசன்‌ 
சோழ அரசனைத்‌ தாக்யெபோது போரிட்டு உயிர்‌ துறந்த பழு 
வேட்டரையர்‌ கண்டன்‌ அமுதனாரின்‌ Creu நக்கன்‌ சாத்‌ 
தன்‌ பேரில்‌ விளக்கு எரிக்க நிவந்தம்‌ அளித்த செய்தியைக்‌ 
குறிக்கறது. அதே ஆண்டு கொண்டு வடஆர்க்காடு ஜில்லா 
திருப்பாற்‌ கடலிலிருந்து இடைக்கும்‌ மற்றொரு கல்வெட்டு 
(தே. இ. சாசனங்கள்‌, வால்யூம்‌ III, நெ. 99) வெ[ள்‌]ளூரில்‌ பெரு 
மானடிகளோடு பாண்டியனும்‌ சிங்களத்தரசனும்‌ போரிட்டு 
அஸ்திகடை செய்த ஞான்று நெற்றி சென்று உயிர்துறந்த 
நாலு சேவகர்‌ புண்ணியமாகத்‌ தர்மம்‌ ஏற்படுத்தப்பட்ட செய்‌ 
feug தெரிவிக்கிறது. இவ்விதம்‌ இ. பி. 918-9-க்குச்‌ சற்று 
முன்னதாக இறந்துபோன ராஜஸிம்ஹ பாண்டியனுடைய 
சின்னமனூர்‌ செப்பேடுகள்‌ அவனுடைய ஆட்சியின்‌ 16-ஆம்‌ 
ஆண்டு கொண்டது. (ழே. Gs. 206). ஆகவே பாரக்தகன்‌ 
சோழ சிங்காகனம்‌ ஏறியதற்கு முன்னதாக ராஜஸிம்ஹன்‌ 
பாண்டிய சிங்காதனம்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. அவன்‌ 
தந்தையான பாண்டிய வீரகாராயணன்‌ சாசனம்‌ அதற்கும்‌ 
முற்பட்ட காலத்ததாதல்‌ தெளிவாகும்‌. 


திருப்புறம்பயம்‌ சண்டையில்‌ சோழ அரசனான ஆதித்தி 
யன்‌ எந்தப்‌ பக்கத்தில்‌ சேர்க்துகொண்டு போரிட்டான்‌ என்ற 
விவரம்‌ தெரியவில்லை. அம்தப்போரைப்பற்றி உதயேர்திரம்‌ 
செப்பேட்டுச்‌ சாசனம்‌ ஒன்றுதான்‌ நமக்குத்‌ தெரிவிக்கிறது. 


exif 


அதுவே நமக்கு முக்கிய ஆதாரம்‌. அந்தச்‌ சாசனம்‌ வழங்கப்‌ 
பட்ட நாளில்‌; திருப்புறம்பயப்‌ போரில்‌ வெற்றிகொண்டு 
உயிர்நீத்த கங்க மன்னன்‌ முதலாம்‌ பிரிதிவீபதியின்‌ பெயர 
னை இரண்டாம்‌ பிரிதிவீபதி சோழர்களின்‌ இழ்ச்‌ சிற்றரச 
கை விளங்கினான்‌. சிற்றரசாக விளங்கும்‌ வமிசத்தின்‌ மூதாதை 
யர்‌ ஒருவனுடைய புகழைக்‌ கூறும்‌ ஓர்‌ இடத்திலே Curse 
பரம்பரையின்‌ மூதாதையர்களுள்‌ ஒருவன்‌ அவனுக்கு எவ்‌ 
விதம்‌ உதவினான்‌ என்பதைக்‌ குறித்துச்‌ சொல்வார்‌ என்பதை 
நாம்‌ எதிர்பார்க்கலாகாது. அதுவும்‌ இப்போது பேரரசாக 
விளங்குவோரும்‌ சிற்றரசர்களாக உள்ளவர்களும்‌ அந்த 
நாளிலே அதே நிலையில்‌ விளங்கவில்லை என்பது நிச்சயமாக 
இருக்கும்போது அவ்விவரத்தை அவர்கள்‌ குறித்துச்‌ சொல்‌ 
லவேமாட்டார்கள்‌. எனினும்‌, தொண்டைமண்டலத்திலே 
ஆதித்தனுடைய சாசனங்கள்‌ இருபத்தோராம்‌ ஆண்டு 
(கி.பி. 891) முதல்‌ கிடைப்பதால்‌ அவன்‌ பல்லவ அபராஜிதன்‌ 
பக்கலிலே இருந்திருத்தல்‌ வேண்டும்‌ என கரம்‌ கொள்ள 
லாம்‌. தில்லைஸ்தானத்திலிருச்து கிடைக்கும்‌ ‘சோழன்‌ பல்‌ 
யானை கோக்கண்டனாயின ராஜகேசரி வர்மன்‌ ' என்னும்‌ முத 
லாம்‌ ஆதித்தியனுடைய; ஒரு கல்வெட்டில்‌ அவனுக்கு அளித்‌ 
துள்ள விருதான தோண்டைகாடு பாவின என்பது ஹொய்சள 
மன்னர்கள்‌ தரித்துக்கொண்ட சோழ ராஜ்ய பிரதிஷ்டாசாரி.ப 
என்னும்‌ விருது போலே ஆகும்‌. அவன்‌ அளித்த உதவி 
யாலே தொண்டை நாட்டில்‌ அபராஜிதனுடைய ஆட்டு 
நிலை மிறுத்தப்‌ பெற்றது என்பதையே அது தெரிவிக்கும்‌. 
தக்கோலத்திலிருந்து கிடைக்கும்‌ ஆதிததியனுடைய ஆட்டு 
யின்‌ இருபத்து நான்காம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு அந்த ஆண்டு 
அனித்தலைப்பிறையில்‌ தீண்டிய சூரிய ரெகணத்தின்போது 
மாரமரையர்‌ மகன பிரிதிபதியார்‌ திருவூறல்‌ மகாதேவருக்கு 
ஒரு வெள்ளிக்கெண்டி அளித்த செய்தியைக்‌ குறிக்கிறது. தானம்‌ 
அளித்தவன்‌ கங்க அரசன்‌ முதற்‌ பிரிஇவீபதியின்‌ பெயரனும்‌, 
இரண்டாம்‌ மாரசிம்மனுடைய மகனுமான இரண்டாம்‌ பிரிதிவீ 
பதியாவன (எபி, இந்தி, வால்யூம்‌ XIX, நெ. 15). முதற்‌ பிரிதிவீ 
பதி நிருபதுங்க வர்மனுடைய இருபததாறாம்‌ ஆண்டில்‌ உயிரு 
டன்‌ இருக்திருக்கறுன. அதனால்‌ இருப்புறம்பயப்‌ போர்‌ அதற்கு 
(ல. பி. 888-க்னா)ப்‌ பிறகு, 894-க்கு முன்னதாக கடைபெற்றிருத 
தல்‌ வேணடும. அது நடந்தது சுமார்‌ 4, பி. 890 எனக்‌ கொள்ள 
லாம்‌ அப்போது நிருபதுஙகன உயிருடன இருந்இருக்கிறான. 
அவனுடைய நரற்பத்தோராம ஆண்டுக்‌ கல்வெட்டு நமக்குக்‌ 


03211 


கிடைத்திருக்கிறது. எனினும்‌, திருப்புறம்பயப்‌ போரில்‌ கங்க 
பிரிதிவீபதி பல்லவ அரசனான அபராஜிதன்‌ பக்கத்தில்‌ சேர்ந்து 
கொண்டு வரகுணனோடு போர்‌ புரிந்திருக்கறான்‌. இதனால்‌ AÈ 
தப்‌ போர்‌ நிருபதுங்கனுக்கு விரோதமாக அபராஜிதன்‌ நடத்தி 
யதே போலும்‌, அதிலே நிருபதுங்கனும்‌ வரகுணனும்‌ ஒரு கட்சி 
யிலும்‌ அபராஜிதனும்‌ பிரிதிவீபதியும்‌ அவர்களுக்கு எதிராகவும்‌ 
சேர்ந்து போரிட்டார்கள்‌ என்பது தெளிவாகும்‌, போரில்‌ அபரா 
ஜிதன்‌ வெற்றி கொண்டு காட்டை அடைந்தான்‌. 

இவ்விதம்‌ நாட்டைப்‌ பெற்ற அபராஜிதன்‌ பதினெட்டு 
ஆண்டுகள்‌ அரசு புரிந்திருக்கிறான்‌. நாட்டை இழந்த நிருபதுங்‌ 
கன்‌ சும்மா இருக்கவில்லை, இழந்த அரசுரிமையை மீட்க 
முயன்று ஓர்‌ அளவு வெற்றியும்‌ கொண்டான்‌. திருத்தணிக்குப்‌ 
பக்கத்திலே மடவளம்‌ என்னுமிடத்திலீருந்து கிடைத்த அவனு 
டைய ஆட்சியின்‌ காற்பத்தோராம்‌ ஆண்டு கொண்ட கல்வெட்டு 
இதனை வலியுறுத்துறெ.து; (புராதன இந்தியா, நெ. 5, பக்கம்‌ 54). 
இம்முயற்சியிலே அவனுக்குப்‌ பாண்டியர்களுடைய உதவியும்‌ 
இட்டியிருத்தல்‌ வேண்டும்‌, பாண்டிய நாட்டை ஓட்டி வெகு 
சமீபத்தில்‌ சோழர்கள்‌ பலம்‌ பொருந்தியவர்களாக வளருவதைப்‌ 
பாண்டியர்கள்‌ ஒருநாளும்‌ பொறுத்திருக்கமாட்டார்கள்‌. இதே 
சமயத்தில்தான்‌ பாண்டியர்கள்‌ சோழ நாட்டு இடவை என்‌ 
னும்‌ இடத்தின்மீது படையெடுத்துச்சென்று அதைக்‌ கைப்பற்றி 
யது. திண்டுக்கல்‌ பக்கத்தில்‌ ராமநாதபுரம்‌ என்னும்‌ ஊரிலிருந்து 
கிடைத்த கல்வெட்டு ஒன்று (1070 Qs.) பராந்தகப்‌ பள்ளி 
வேளானாயின கக்கம்‌ புள்ளன்‌ கோ மாறஞ்சடையனோடு சோழ 
நாட்டு இடவை யாத்திரை சென்ற செய்தியைத்‌ தெரிவிக்கிறது, 
நக்கம்‌ புள்ளன்‌ என்ற அவ்வதிகாரி பராந்தகப்‌ பள்ளி வேளான்‌ 
என்று கொண்டுள்ள பட்டப்‌ பெயரினின்றும்‌ அவன்‌ பாண்டிய 
மன்னனான பராந்தகனுடைய அதிகாரி என்பதும்‌, இடவை யாத்‌ 
திரை செய்த மாறஞ்சடையன்‌ பராந்தக வீர நாரயணனே என்ப 
தும்தெளிவாக விளங்கும்‌. இடவை என்பது மண்ணி நாட்டில்‌ ஓர்‌ 
ஊர்‌, கும்பகோணம்‌ தாலூகாவில்‌ அணைக்கட்டுக்குப்‌ பக்கத்தில்‌ 
உள்ள திருப்பனந்தாள்‌ என்னும்‌ ஊரில்‌ கிடைத்த பிற்காலச்‌ 
சாசனம்‌ ஒன்று இடவையைக்‌ குறிக்கிறது. விஜய நகர மன்னர்‌ 
களின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ சகாப்தம்‌ 1969 கொண்ட அக்‌ கல்‌ 
வெட்டு, இடவையான பாண்டியனை வென்கண்ட சோழ சதுர்‌ 


E 


cxiv 


வேதிமங்கலம்‌ என்னும்‌ ஊரைக்‌ குறிக்கிறது, (1914-ஆம்‌ ஆண்டு 
Qm. 42). மண்ணியாறு அவ்வூரின்‌ பக்கத்தில்‌ ஓடுகிறது. 
இடவையும்‌ அதன்‌ பக்கத்திலேதான்‌ இருத்தல்வேண்டும்‌ 1. 


பாண்டியர்கள்‌ சோழ நாட்டைக்‌ கைக்‌ கொண்டு சுமார்‌ பத்து 
ஆண்டுகள்‌ அரசு செலுத்தி வந்திருக்கிறார்கள்‌. அந்நாளிலே 
ஆதித்திய சோழன்‌ இறந்துபோய்‌ விடவில்லையென்றும்‌ உயிருட 
னேயே இருந்தான்‌ என்றும்‌ எண்ணுவதற்கு இடபிருக்கற.து: 
திருவாலங்காட்டுச்‌ செப்பேடுகளில்‌ ஆதித்தன்‌ ப்ல்லவர்‌ பேரரச 
னான அபராஜிதனை வெற்றிகொண்டு அவன்‌ நாட்டையும்‌ கைப்‌ 
பற்றினான்‌ என்ற செய்தி காணப்படுகிறது. வீரராஜேந்திர 
சோழனுடைய கன்னியா குமரிக்‌ கல்வெட்டிலிருந்து (திருவாங்கூர்‌ 
ஆர்க்கியலாஜிகல்‌ ஸீரீஸ்‌, வால்யூம்‌ ITI, பக்கம்‌ 142, சுலோகம்‌ 55) 
ஆதித்தியனுக்குக்‌ கோதண்டராமன்‌ என்ற பெயர்‌ உண்டென்‌ 
றும்‌ போர்க்‌ களத்திலே அவன்‌ யானைமீது அமர்ந்திருந்த பல்லவ 
மன்னன்மீது பாய்ந்து அவனைக்கொன்று வெற்றிகொண்டான்‌ 
என்றும்‌ தெரியவருகிறது. இவ்விரண்டும்‌ ஓரே நிகழ்ச்சியைக்‌ 
குறிப்பனவாகக்‌ கொள்ளலாம்‌. அவ்விதமாயின்‌, அவன்‌ அபரா 
ஜிதனை வெற்றிகொண்டது அபராஜித வர்மனுடைய ஆட்சியின்‌ 
முடிவிலேயே யாகும்‌ என்பது பெறப்படும்‌. திருப்புறம்பயம்‌ சண்‌ 
டைக்குப்‌ பிறகே அபராஜிதன்‌ அரசுரிமை அடைந்ததாலும்‌ AÈ 
தப்‌ போர்‌ சுமார்‌ கி.பி. 8690-ஆம்‌ ஆண்டில்‌ நிகழ்ந்ததாலும்‌, அப 
ராஜிதன்‌ பதினெட்டு வருஷ காலம்‌ ராஜ்ய பாரம்‌ தாங்கியிருப்ப 
தாலும்‌, ஆதித்திய சோழனிடம்‌ அவன்‌ தோற்றுப்‌ போர்க்களத்‌ 
தில்‌ உயிர்துறந்தது சுமார்‌ இ. பி. 90-ஆம்‌ ஆண்டில்‌ ஆதல்‌ 
வேண்டும்‌. அதே சமயத்தில்தான்‌ முதற்‌ பராந்தக சோழன்‌ 
சிங்காதனம்‌ ஏறி, இடைக்காலத்தில்‌ மங்கிய சோழர்கள்‌ புகழை 
மறுபடியும்‌ ஒளிரச்‌ செய்வதற்கு அடிகோலினான்‌. 


1. அணைக்கட்டிலிருக்து கும்பகோணம்‌ செல்லும்‌ சாலையிலே திருப்‌ 
பனக்தாளுக்கு ஈான்கு மைல்‌ தொலைவில்‌ சோழபுரம்‌ என்னும்‌ ஊர்‌ ஒன்று 
இருக்கறது. அவ்வூரிலே புராதனச்‌ சன்னங்கள்‌ சிதறிக்‌ டெச்சின்றன. 
சாலைக்கு மேற்காக ஊர்ப்புறத்தே தியானத்தில்‌ yorig நிலையில்‌ உள்ள 
புத்த விக்ரெகமும்‌ அவற்றுள்‌ ஒன்று, சோழபுரம்‌ என்பதே பாண்டியனை 
வென்கண்ட சோழ சதுர்வே இமங்கலம்‌ என்னும்‌ பெயரின்‌ பிற்காலச்‌ குறுச்ச 
மாச இருத்தல்‌ வேண்டும்‌ போலும்‌, 


cxv 


மேலே நாம்‌ விவரித்த போர்களிலே ராஷ்டிரகூடர்களும்‌ 
ஈடுபட்டிருந்தார்கள்‌ எனத்‌ தெரிகிறது. மைசூர்‌ ராஜ்யத்தில்‌ 
சித்தல துர்க்கம்‌ தாலுகாவில்‌ இசாமுத்திரம்‌ என்னும்‌ ஊரில்‌ 
உள்ள கல்லெச்வரர்‌ ஆலயத்தில்‌ கிடைக்கும்‌ கல்வெட்டு ஒன்‌ றில்‌ 
இதைப்பற்றிய குறிப்புக்‌ காணப்படுகிறது. (எபிகிராபியா கர்‌ 
நாடிகா; வால்யூம்‌ XI, சித்தல துர்க்கம்‌ 76). கன்னட மொழியில்‌ 
உள்ள அந்தச்‌ சாசனத்தின்‌ கடைசியிலே, ராஷ்டிரகூடர்களின்‌ 
பெருமையை எடுத்துக்‌ கூறுவதாக அமைந்துள்ள அந்தச்‌ சுலோ 
கம்‌ பின்வருமாறு : 


பளெயொரறொள்‌ ஆடர்‌ திறுது மடிபிதோம்‌ 
பாண்ட்ய௩ம்‌ தேவபுத்ரம்‌ 

களகொர்தம்‌ வீரணம்‌ ஸ்ரீபுரதோள்‌ இறிதோன்‌ 
இந்த்ராத்மலம்‌ பல்லவேசர்க்‌ 

களன்‌ இந்தரம்‌ கெல்தன்‌ ஈ கன்னரன்‌ அதிகபளம்‌ 
கங்கபேர்ம்மாளியம்‌ கொர்த்‌ 

எளெயம்‌ பூவல்லபங்‌ இத்தி றுது நெகழ்தர்‌ 
F ராஷ்ட்ரகூடாந்வயர்க்கள்‌. 


இ. பி. 9987-ஆம்‌ வருஷம்‌ ஸெப்டம்பர்‌ மாதம்‌ 7-ஆம்‌ தேதிக்‌ 
குச்‌ சரியான சகாப்தம்‌ 859, ஹேமளம்பி வருஷம்‌, பாத்ரபத 
மாதம்‌ கிருஷ்ணபக்ஷத்து அமாவாசையும்‌ வியாழக்கிழமையும்‌ 
கொண்ட நாளில்‌ ராஷ்டிரகூட அரசனான மூன்றாம்‌ அமோக 
வருஷன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ பொறிக்கப்பட்டது அக்கல்வெட்டு, 
ராஷ்டிரகூடர்களின்கழ்க்‌ கதம்பாளிகே ஆயிரம்‌ பகுதியைச்‌ 
சிற்றரசாக ஆண்டு வந்த அவ்வமிசத்து இளைய பரம்பரையைச்‌ 
சேர்ந்த கன்னய்யன்‌ என்பான்‌ நிலம்‌ அளித்த செய்தியைத்‌ தெரி 
விப்பது. அவ்விளைய பரம்பரை முதலாம்‌ அமோகவருஷன்‌ காலத்‌ 
திலிருந்து பிரிகிறது. அதன்‌ விவரமும்‌ அந்தச்‌ சாசனத்திலே 
கொடுக்கப்பட்டுள்ள si. அமோகவருஷனுடைய மகன்‌ எனப்படு 
வன்‌ தேவன்‌ என்பான்‌. தேவனுடைய மூத்த குமாரன்‌ இந்திரன்‌, 
தன்னுடைய பராக்ரெமத்தாலே கலியுகத்திலே அவன்‌ ஒரு கலி 
(வீரன்‌) ஆக விளங்கனான்‌. இந்திரன்‌ மகன்‌ (இரணடாம்‌) 
தேவன்‌; தநக்தையைப்போலப்‌ புகழ்பெற்றவன்‌. தேவராஜன்‌ . 
மகன்‌ கபீந்திரன்‌. அவனுடைய மகன்‌ தர்மத்தைக்‌ கடைப்பிடிக்‌ 
கும்‌ இறிவ கன்னரன்‌.! -இவனே தானம்‌ அளித்த கன்னய்யன்‌ 
ஆவான்‌ என்பது சாசனத்தின்‌ பது தியில்‌ உள்ள வாசகத்தால்‌ 
தெளிவாகிறது. 


cxvi 


மேலே கொடுத்துள்ள சுலோகம்‌ இந்த இளைய பரம்பரை 
யில்‌ வந்தவர்களுடைய புகழைச்‌ சுருக்கமாக எடுத்துரைப்ப 
தாகும்‌. அதன்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பு வருமாறு : 


“ பளெயாறில்‌ தேவன்‌ பாண்டியளைத்‌ தாக்க, எறிந்து 
கொன்றான்‌ ; தேவன்‌ மகன்‌ வீரனைக்‌ கொன்றான்‌ ; ஸ்ரீபுரத்திலே 
இந்திரனுடைய மகன்‌ பல்லவ அரசர்களை எதிர்த்தான்‌; இந்திரன்‌ 
வெற்றி கொண்டான்‌ (கெலித்தான்‌); அதிக பலமுள்ள இக்‌ 
கன்னரன்‌ கங்க பெர்மாளி (கங்க பெருமானடி)யைக்‌ கொன்று 
ராஜ்யத்தைப்‌ பூவல்லபனுக்கு அளித்தான்‌. இவ்விதம்‌ ராஷ்டிர 
கூட குலத்தவர்கள்‌ (எதிரிகளை) எறிந்து புகழ்‌ அடைந்தார்கள்‌.” 


இந்தச்‌ சுலோகத்திலே கடைசியாகக்‌ குறிக்கப்பட்டி ருப்பது 
கங்க ராஜ்யத்தை ராசமல்லனிடமிருந்து பிடுங்கிப்‌ பூதுகனுக்கு 
அளித்ததே யாகும்‌. இதில்‌ குறிக்கப்பட்ட பளெயொறு என்பது 
கும்பகோணத்துக்குச்‌ சமீபம்‌ அரசிலாற்றுக்குத்‌ தென்புறம்‌ 
உள்ள பழையாறு என்னும்‌ ஊராகும்‌. அதேபோல ஸ்ரீபுரம்‌ என்‌ 
பதும்‌ ஸ்ரீபுரம்பியம்‌ அல்லது திருப்புறம்பயமாகும்‌. இவற்றி 
லிருந்து அந்தப்‌ போர்களில்‌ ராஷ்டிரகூடர்களும்‌ ஈடுபட்டிருந்த 
னர்‌ என்பது தெளிவாகும்‌. 


i நிருபதுங்கன்‌ நாற்பத்தோராம்‌ ஆண்டுக்குப்‌ பிறகு எவ்வ 
ளவு காலம்‌ அரசு செலுத்தினான்‌ என்பதும்‌, அவனுக்குப்‌ பின்‌ 
பட்டம்‌ என்னவாயிற்று என்பதும்‌ தெரியவில்லை. 
தேள்ளாற்றேறிந்த நந்தி வர்மன்‌ 

இந்தத்‌ தொகுப்பிலே உள்ள சாசனங்களில்‌ கண்ட அடுத்த 


பல்லவ அரசன்‌ நந்தி வர்மன்‌ ஆவன்‌. கீழூரிலிருந்தும்‌ திரு 
வண்ணாமலையிலிரும்‌ தும்‌ கடைத்த அவனுடைய கல்வெட்டுக்கள்‌ 


1. இந்தச்‌ Qars nis எபிகிராபியா கர்நாடி காவில்‌ கொடுச்சப்பட்‌ 
டுள்ள மொழிபெயர்ப்பு சரியாக இல்லை. தார்வாரில்‌ உள்ள சன்னட 
ஆராய்ச்சிக்‌ spss இன்‌ தலைவராக இருந்து இப்போது ஓய்வுபெற்றிருக்கும்‌ 
ஸ்ரீ ஆர்‌. எஸ்‌. பஞ்சமுகி அவர்கள்‌ என்னோடு நீண்ட காலத்திற்கு முன்பே 
` இதைப்பற்றி விவா தித்‌ os தவறை எடுத்துச்‌ காட்டியிருச்கிறார்கள்‌. இப்போது 
திருத்தமாக  மொழிபெயர்ப்பதற்குச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ 
சன்னட விரிவுரையாளர்‌ ஸ்ரீ எம்‌, கோவிந்த ராவ்‌ அவர்கள்‌ உதவினார்‌. 


cxvii 


பதினேழாம்‌ ஆண்டு கொண்டவை. ஆனால்‌, நிருபதுங்கனுடைய 
தந்தையான மூன்றாம்‌ நந்தி வர்மன்‌ பத்‌.து அல்லது பன்னிரண்டு 
ஆண்டுகளுக்கு மேல்‌ ஆண்டிருக்க முடியாதென்பதை நாம்‌ 
மேலே காட்டியிருக்கிறோம்‌. ஆகவே, அவை மூன்றாம்‌ maim 
னுடைய கல்வெட்டுக்களாக இருக்க முடியாது. 


இக்‌ கல்வெட்டுக்களை வழங்கிய அரசன்‌ யார்‌ என்பதை 
நிர்ணயிக்க அவற்றிலே வாணகோவையர்‌ பெயர்‌ காண்பது ஒரு 
விதத்தில்‌ உதவுவதாகும்‌. வாணர்கள்‌ அல்லது பாணர்கள்‌ என்‌ 
போர்‌ மிகப்பழைய அரச பரம்பரையினர்‌; தென்னாட்டுச்‌ சரித்‌ 
திரத்திலே முக்கிய புருஷர்களாக விளங்கினார்கள்‌. ஆனால்‌, 
அவர்கள்‌ பேரரசர்களாக விளங்கவில்லை ; சிற்றரசர்களாகவே 
இருந்திருக்கறார்கள்‌. அவர்களைப்பற்றிக்‌ கால முறையில்‌ மிகவும்‌ 
பழமையதாகக்‌ காணும்‌ குறிப்பு; கதம்ப அரசனான காகுஸ்த 
வர்மன்‌ தன்னுடைய வமிசத்தின்‌ வரலாற்றை விவரித்துக்கூறும்‌ 
தாளகுண்டா (ஸ்தான குண்டூர்‌) கல்வெட்டே ஆகும்‌. (எபிகிரா 
பியா இந்திகா, வால்யூம்‌ 6, பக்கங்கள்‌ 24-36; எபிகிராமியா 
கர்நாடிகா, வால்யூம்‌ VIL, எஸ்‌. கே. 76). அவ்வமிசத்தை நிறு 
விய மயூர சர்மன்‌ தன்னுடைய அரசியல்‌ வாழ்க்கையின்‌ ஆரம்ப 
நாட்களில்‌, பல்லவ மன்னர்களுடைய எல்லைப்புறப்‌ பாதுகாவலர்‌ 
களைச்‌ சுலபமாக முறியடித்து, கர்நூல்‌ ஜில்லாவில்‌ உள்ள 
ஸ்ரீபர்வத்தைச்‌ சுற்றிய காட்டுப்‌ பிர 2தசங்களில்‌ கால்‌ ஊன்‌ றிக்‌ 
கொண்டு, பிரஹத்‌ பாணரிடமும்‌ மற்ற அரசர்களிடமும்‌ திறை 
வசூல்‌ செய்தான்‌ என்று அக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. பிரஹத்‌ 
பாணர்‌ என்ற சொல்லே தமிழில்‌ பெரும்பாணர்‌ என்று காணப்‌ 
படுவது. அவர்கள்‌ ஆட்சி செலுத்திய காடு பேரும்பாணப்டாடி, 
யாகும்‌. இந்தப்‌ பகுதி சாசனங்களிலே வடகவழி மேற்கு என்றும்‌ 
வடூகவழி பன்னீராயிரம்‌ என்று தமிழிலும்‌, தந்த்ராத்‌ பத8 பஸ்சிமத$ 
என்று வடமொழியிலும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. இந்த வமிசத்து 
மன்னர்கள்‌ சாளுக்கிய சாசனங்களிலே பேர்பாண வம்சத்தைச்‌ 
சேர்ந்தவர்களென உரைக்கப்படுவர்‌. 


மேலைக்‌ கங்க வமிசத்தின்‌ முதல்‌ அரசனான கொங்கணி — 
வர்மன்‌) கங்க குலத்தை நிலைகுலையச்‌ செய்தவன்‌ ? (கூடலூர்ப்‌ 
பட்டயம்‌, மைசூர்‌ ஜீர்க்கியலாஜிகல்‌ ரிபோர்டு, 1930-ஆம்‌ ஆண்டு) 
என்றும்‌, (பாணர்‌ என்னும்‌ காஷ்டத்துக்கு நெருப்புப்‌ போன்ற 
வன்‌? (எபி. கர்நாடிகா, வால்யூம்‌ XI, டி.பி, 67) என்றும்‌ புகழப்‌ 
படுறான்‌, உதயேந்தரம்‌ செப்பேடுகளிலே அவன்‌ பாண மண்ட 


4 


cxviii 


லத்தை வெற்றி கொள்வதற்காகவே முடிசூட்டப்‌ பட்டான்‌ 
(கொங்கணி காமதேய யோ பாண மண்டல wuru க்ரிதாபி 
ஷேக$) எனறு சொலலப்பட்டுள்ளது. ஆரமப காலத்தில்‌ கங்கர்‌ 
கள்‌ ஆட்சிபுரிந்த காட்டைப்‌ பாண நாடு என்றே வழங்கி 
வந்தராகள்‌. அதற்குப்‌ பிறகே புனல்‌ நாடு என்பது இணைக்கப்‌ 
பட்டது. (இவ்விரண்டுமே பிற்காலச்‌ சரித்திரங்களில்‌ பண்ணாடு 
என்றும்‌ புன்னாடு எனறும்‌ குறிக்கப்‌ பெறுபவை). பாணர்‌ 
களுககே உரிததான நந்திகிரிராதன்‌ என்பதுபோன்ற விருதுகளை 
யும கங்கர்கள்‌ சுவீகரித்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌, ஜைனர்‌ 
களிலே திகம்பரர்களின்‌ மதக்கிரந்தமான லோகவிடாகம்‌ என்‌ 
னும நூலின்‌ பிரதிகள்‌ மைசூர்‌ புதை பொருள்‌ இலாகாவினரால்‌ 
1909-ஆம்‌ ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டன. அதிலே அந்நூல்‌ 
ஸர்வநநதி என்னும்‌ ஜைன முனிவரால்‌ சகாப்தம்‌ 8980-ஆம்‌ 
ஆண்டு பாண ராஷ்டிரத்திலே பாடலிகா என்னும்‌ ஊரில்‌ பிரதி 
செய்யப்‌ பெற்றதாகக்‌ காணப்பட்டது. பாடலிகா என்பது 
தெனனார்க்காடு ஜில்லாவில்‌ உள்ள திருப்பாதிரிப்‌ புலியூர்‌ என்‌ 
னும்‌ பாடலிபுரம ஆகும, இவற்றிலிருந்து பாண மண்டலம்‌ 
எவ்வளவு தூரம்‌ வியாபித்திருந்த தென்பது விளங்கும்‌. 


ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ கடைசியிலும்‌ பத்தாம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ ஆரம்பத்திலும வாணர்‌ பெரும்பாணப்பாடி, வாணகோப்‌ 
பாடி. என்ற இரு வேறு பகுதிகளில்‌ இரண்டு கிளைகளாகப்‌ 
பிரிந்து ஆணடு வந்தனர்‌ என்று தெரிகிறது. பாணர்களிலும்‌ 
பெருமபாணா, சிறுபாணர்‌ என்று இரு பிரிவினர்‌ இருந்திருக்கின்‌ 
றனர்‌. இதை நாம்‌ சங்க நூல்களிலே கூடக்‌ காண்கிறோம்‌. வடுக 
வழிமேறகு என்னும்‌ பெருமபாணப்பாடியை ஆண்டு வந்த பிரி 
வினர்‌ மாவலிவாணராயர்‌ என்ற பட்டப்‌ பெயரைத்‌ தரித்து வந்த 
னர்‌. அதேபோல வாணகோப்பாடியை ஆண்டு வந்த பிரிவினர்‌ 
வாணகோவரையர்‌ என்று பெயரைக்‌ கொணடிருந்தார்‌. 


பழங்காலத்திலிருந்தே பெரும்பாணர்களரன மாவலிவாண 
ராயர்களைப்பற்றிய குறிப்புகள்‌ காணப்படுகின்‌ றன. ஆனால்‌ வாண 
கோவரையர்களைப்பற்றி இந்தக்‌ காலத்திலிருந்துதான்‌ விவரங்‌ 
கள்‌ கஇடைககின்றன. 

லால்குடிக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள சென்னிவாய்க்கால்‌ என்னு 
மிடத்தில்‌ தேள்ளாற்றேறிந்து ராஜ்யமும்‌ கோண்ட 66H போத்தரை 
யருடைய இருபத்தொனரும்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்று கிடைத்‌ 
துள்ளது (தே. இ, சாசனங்கள்‌, வால்யூம்‌ XII, நெ. 56). அது ஒரு 


cxix 


வீரக்‌ கல்லிலே பொறிக்கப்பட்டிருப்பது, அதிலே பரார்தகபுரம்‌ 
என்னும்‌ ஊரிலே எழுப்பப்பெற்ற அறிந்திகை ஈசுவர கிருஹத்‌ 
இன்‌ பெயர்‌ காணப்படுகிறது. பராந்தகபுரம்‌, அறிந்திகை ஈசுவர 
இருஹம்‌ என்பவை சோழர்களான பராந்தகன்‌, அறிஞ்சயன்‌ 
ஆகியோர்களுடைய பெயரை ஓட்டி ஏற்பட்டனவேயாகும்‌. 
கல்வெட்டின்‌ எழுத்து வடிவத்தைக்‌ கொண்டும்‌ அது ௫, பி, 
பத்தாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்ததாகவே கொள்ளலாம்‌. 


இவ்விதம்‌ சோழர்களுடைய ஆட்சி ஆரம்பித்த பிறகு நந்தி 
வர்மன்‌ என்ற பெயர்‌ கொண்ட ஒரு பல்லவ அரசன்‌ ஆட்சிபுரிந்‌ 
இருக்கிறான்‌ என்பதைத்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லா பாபநாசம்‌ தாலூகா 
இருவைகாவூரில்‌ கடைக்கும்‌ மற்றொரு கல்வெட்டாலும்‌ உணர 
லாம்‌ (ஷே நெ, 59). நஈந்திவர்மனுடைய இருபத்திரண்டாம்‌ 
அண்டு கொண்ட அக்கல்வெட்டு திருவைகாவுடைய மகா 
தேவருக்கு ஒரு விளக்கு எரிக்கவும்‌ அமூதுபடிக்கும்‌ சந்திப்பெலி 
யார்‌ என்பார்‌ திரிபுவன மாதேவிச்‌ சருப்பேதிமங்கலத்துச்‌ சபை 
யார்‌ பக்கல்‌ பொன்‌ கொடுத்துப்‌ பொலி கூலிக்குச்‌ செலவாகக்‌ 
காசு கொள்ளா ஊர்க்கீழ்‌ இறையிலியாக நிலம்‌ கொண்டுவிட்ட 
செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. திரிபுவன மாதேவி சதுர்வேதிமங்‌ 
கலம்‌ என்னும்‌ அந்த ஊர்‌ சோழன்‌ மாதேவியான திரிபுவன 
மாதேவியின்‌ பெயரைக்‌ கொண்டு ஏற்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 
இது முதற்‌ பராந்தக சோழன்‌ பட்டத்துக்கு வந்ததற்கு முன்ன 
தாக நிகழ்ந்திருத்தற்கில்லை. 


இதுகாறும்‌ வருத்துள்ள நம்‌ நாட்டின்‌ சரித்திரத்தின்‌ கால 
முறையிலே இவ்விரண்டு கல்வெட்டுகளும்‌ பொருந்தாமையால்‌ 
இவற்றை வெளியிடும்போது பின்வரும்‌ குறிப்பையும்‌ பதிப்பாசி 
ரியர்‌ சேர்த்‌ இருக்கிறார்‌. சென்னி வாய்க்கால்‌ கல்வெட்டைப்பற்றி 
* இது மூலச்‌ சாசனத் துக்குப்‌ பிற்காலத்தில்‌ செய்யப்பட்ட பிரதி 
யெனவே Qf o? என்று எழுதியிருக்கிறார்‌. மற்றதான 
திருவைகாவூர்க்‌ கல்வெட்டின்மீது, “£ இருவைகாவூருக்குத்‌ திரி 
புவன மாதேவிச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ என்‌ mi கொடுக்கப்பட்டுள்ள 
பெயர்‌ பிற்காலத்துச்‌ சாசனங்களிலேதான்‌ காணப்படுகிறது. 
ஆகவே; கல்வெட்டின்‌ கடைசி வரியில்‌ இது ஒரு பழங்‌ கல்‌ 
வெட்டின்‌ பிரதி என்று கூறப்பட்டிருப்பினும்‌ மூலச்‌ சாசனத் HS 
குச்‌ சரியான பிரதி யல்லவென்பது ஈன்றாக விளங்குகிறது ” 
என்று கூறுகிறார்‌. 


exx 


கோயில்கள்‌ ஜீர்ணமடைந்துவிட்டால்‌, அவற்றைப்‌ புதுப்‌ 
பிக்கும்போ.து வேலை துவக்குவதற்குமுன்‌ கோயில்‌ சுவர்களில்‌ 
பொறிக்கப்பட்டிருக்கும்‌ கல்வெட்டுக்களுக்குப்‌ பிரதி எடுத்து 
வைத்துக்கொண்டு ஜீர்ணோக்காரணம்‌ ஆனவுடன்‌ பழையபடியே 
அந்த கல்வெட்டுகளைச்‌ சுவர்களில்‌ பொறித்து வைப்பது வழக்கம்‌. 
இவ்விதம்‌ நடர்திருப்பதைப்‌ பல சாசனங்கள்‌ நமக்கு எடுத்துரைக்‌ 
கின்றன. அங்ஙனம்‌ புதுப்பித்து எழுதும்போது பழைய கல்‌ 
வெட்டுகளை அப்படியேதான்‌ எழுதிவைப்பார்கள்‌. அதன்‌ வாசகத்‌ 
தைக்‌ கொஞ்சமும்‌ மாற்றமாட்டார்கள்‌. அவ்விதம்‌ மாற்றிய 
தாகக்‌ கூறக்கூடிய சான்று இதுவரையில்‌ நமக்கு ஒன்றுகூடக்‌ 
கிடைக்கவில்லை. அன்றி, திருவைகாவூர்க்‌ கல்வெட்டின்‌ அடி 
யிலும்‌ இது கல்வேட்டூப்படி என்று எழழதப்பட்டிருக்கறது.ஆகவே 
நரம்‌ அதை மூலத்.துக்குச்‌ சரியான பிரதி என்றே கொள்ளவேண்‌ 
டும்‌. அவ்விதம்‌ அல்லாமல்‌ அதைத்‌ திரும்பவும்‌ எழுதும்போது 
மூலத்தின்‌ வாசகத்தைப்‌ பிரதி செய்தவர்கள்‌ மாற்றிவிட்டார்கள்‌ 
என்‌ று சொல்லவே முடியாது. 


இன்னும்‌; இவ்விதம்‌ பழைய கல்வெட்டுக்களைப்‌ புதுக்கு 
விக்கும்‌ பழக்கம்‌ கோயில்களை லீர்ணோத்தாரணம்‌ செய்யும்போது 
தான்‌ கையாளப்பட்டதாகத்‌ தெரிகிறது. கோயில்கள்‌ ஊரில்‌ 
பொதுவான ஸ்தலம்‌. இரொமத்தவர்‌ பலரும்‌ கூடி வழிபடும்‌ 
இடம்‌. அக்கோயில்களுக்கு அளிக்கப்பட்ட தானங்களைக்‌ குறிப்‌ 
பனவே அந்தக்‌ கல்வெட்டுக்கள்‌. ஆகவே, அவற்றைப்‌ பாது 
காக்கவேண்டிய அவசியம்‌ உண்டு. ஆனால்‌, வீரக்கல்களின்‌ நிலை 
வேறு. போரில்‌ உயிர்‌ துறந்த ஒருவனுடைய ஞாபகச்‌ சின்ன 
மாக விளங்குவது 9B; கோயிலின்‌ நிலையை அடையாது; காள 
டைவிலே அதன்‌ முக்கியத்துவம்‌ மங்கிவிடும்‌. வீரக்‌ கல்லையோ 
அந்தக்‌ கல்நாட்டைத்‌ தெரிவித்து அதில்‌ பொறித்திருந்த கல்‌ 
வெட்டையோ புதுப்பித்ததாக இதுகாறும்‌ நாம்‌ வேறு எதையும்‌ 
காணவில்லை. சென்னி வாய்க்கால்‌ வீரக்கல்லில்‌ காணும்‌ கல்வெட்‌ 
டும்‌ கி.பி. பத்தாம்‌ நூற்றாண்டின்‌ எழுத்தில்‌ பொறிக்கப்பட்டது. 
கல்‌ காட்டு விழாவை ஓட்டி ஒரு நாற்றாண்டுக்குள்ளாகவே 
அதைப்‌ புதுப்பித்திருக்கறார்கள்‌ என்று கொள்வது எவ்விதத்‌ 
திலும்‌ பொருந்தாது. ஆகவே அந்தச்‌ சாசனங்களைப்‌ போலி 
என்றோ மூலத்தின்‌ தவறான பிரதியென்றோ கருதுவதற்கு இடமே 
இல்லை. அவை உண்மையில்‌ சாசன வாசகத்தில்‌ கண்டுள்ளபடி 
அந்தக்‌ காலத்தனவேயாகும்‌. 


cxxi 


சென்னி வாய்க்கால்‌ வீரக்கல்லில்‌ ஒரு பிராமணனுடைய கழுத்‌ 
துப்‌ பக்கத்தில்‌ அம்பு பாய்ந்து துளைத்‌ துக்கொண்டுபோய்‌ அவன்‌ 
உயிர்‌ துறக்கும்‌ நிலையில்‌ உள்ள உருவம்‌ என்று செதுக்கப்பட்‌ 
டிருக்கிறது, அதை யொட்டியே கல்வெட்டும்‌ பொறிக்கப்பட்‌ 
டிருக்கிறது. மாவலி என்னும்‌ வாண அரசன்‌ படையெடுத்து 
வந்து அவ்வூர்‌ மடத்தைச்‌ சுட்டு அழித்த காலத்தில்‌ அதைக்‌ 
காக்கப்போன சத்திமுற்றத்‌ தேவன்‌ என்பான்‌ இறந்துப்பட்ட 
தைத்‌ தெரிவிக்கிறது அக்கல்வெட்டு, 


சாசனத்திலே “ மாவலி யகியஸ்தான மாள்வான்‌ செவ 
ணர்‌ குண்டு கொண்டுவந்து மடமுஞ்‌ சுட்டுக்‌ காத்த குரவ 
ரையுமெறிக்து இவர்‌ சிஷ்யர்‌ ஒரு ப்ராமணன்‌ சத்திமுற்றத்‌ 
தேவன்‌ துண்டுப்ட்டான்‌ ” என்று காணப்படுகிறது. 
மாவலி அகியஸ்‌ கானம்‌ ஆள்வான்‌ ? என்ன கூறப்படுவதால்‌ 
அவன்‌ தன்னுடைய DEES நாட்டில்‌ ஆளவில்லையென்ப தும்‌ 
வேறு ஏதோ ஒரு பிரதேசத்தில்‌ அரசு புரிந்துவந்கான்‌ என்‌ 
பதும்‌ பெறப்படும்‌. முதற்‌ பராந்தக சோழன்‌ இரண்டு பாண 
அரசர்களை வேரறுத்து, வைதும்பனை வென்று, பாண அர 
சைக்‌ தன்னுடைய சிற்றரசனான கங்க மன்னன்‌ இரண்டாம்‌ 
பிரிதிவீபதிக்கு Wf SF சேம்பியன்‌ மாவலி வாணராயன்‌ என்‌ ற 
பெயரையும்‌ சூட்டினான்‌ என்று உதயேந்திரம்‌ செப்பேடுகள்‌ 
கூறுகின்றன. பராந்தகன்‌ வேரறுத்த இரண்டு பாண அரசர்‌ 
கள்‌ இரண்டாம்‌ விக்ரெமாதித்தியனும்‌ அவன்‌ மகன்‌ புகழ்விப்‌ 
பவர்‌ கண்டன்‌ என்ற விருது கொண்ட மூன்றாம்‌ விஜயாதித்தி 
யனும்‌ ஆவர்‌ என்று பொதுவாகக்‌ கொள்ளப்பட்டு ema ps. 
(ஸ்ரீ ௧. நீ. நீலகண்ட சாஸ்திரி எழுதிய சோழர்கள்‌, வால்யூம்‌ T, 
பக்கம்‌ 151). அவ்விதம்‌ அல்லாமல்‌, மேலே குறிப்பிட்ட இரண்‌ 
டாம்‌ விக்கரமாதித்தியனும்‌ அவன்‌ தந்தையான விஜயாஇத்‌ 
திய பிரபுமேருவும்‌ ஆவர்‌ என்று வேறு சிலர்‌ கொள்வர்‌ (எபி. 
இந்தி, வால்யூம்‌ XXVI, பக்கம்‌ 114, விஜயாதித்திய பிரபுமேரு 
வின்‌ சாசனங்கள்‌ சகாப்தம்‌ 831-வரையில்‌ இடைத்துள்ளன. 
அவன்‌ மகனான விக்ரெமாதித்தியன்‌ குடிமல்லம்‌ பட்டயத்தில்‌ 
ராஜகுமாரனாகு விளங்குகிறான்‌. பராந்தகனுடன்‌ நிகழ்த்திய 
போரில்‌ விஜயாதித்திய பிரபுமேரு இறந்திருக்கக்கூடும்‌ என்‌ 
அம்‌ விக்கிரமாதித்தனும்‌ தோல்வியுற்றிருத்தல்‌ வேண்டும்‌ என்‌ 
அம்‌ அவர்கள்‌ கருதுவர்‌. எவ்விதமாயினும்‌ சோழன்‌ வெற்றி 
கொண்ட இரண்டு பாண அரசர்கள்‌ பெரும்பாணப்பாடியை 
ஆண்டு வந்த தந்தையும்‌ மகனுமாகவே அவர்கள்‌ கொள்ளு 

L 


cxxii 


வார்கள்‌. அவ்விகம்‌ கொள்ளுவது அவ்வளவு பொருத்த 
மன்று. அதைவிட, பெரும்பாணப்பாடி, வாணகோப்பாடி 
ஆகிய இரு வேறு பகுதிகளில்‌ ஆண்டுவந்த இரண்டு பாண 
குல மன்னர்கள்‌ எனக்‌ கொள்வதே ஏற்புடையது, 

பராந்தகனுடைய ஆட்சிக்‌ காலத்தைச்‌ சேர்ந்ததாகச்‌ 
சோளங்கிபுரத்திலிருக்து இடைக்கும்‌ பரகேசரிவர்மனுடைய 
ஒன்பதாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டிலே கங்க மன்னனான பிரிதிவீ 
பதி, வல்லாள (இப்போது வட ஆர்க்காடு ஜில்லாவில்‌ உள்ள 
திருவல்லம்‌ என்பகே போலும்‌) என்னும்‌ இடத்தில்‌ நடந்த 
போரிலே வெற்றிகொண்டு, “குரிய இரணத்தின்‌ ஒரு பகுதி 
யைத்‌ தான்‌ அடைவதற்குத்‌ தன்னுடைய தகுதியை நிரூபித்‌ 
துக்‌ காட்டியதாகக்‌ கூறப்படுகிறது. அதாவது, சூரியவமி 
சத்தைச்‌ Certs சோழர்களது செம்பியன்‌ என்னும்‌ விரு 
தைத்தாங்கு, அவர்களுடைய சிற்றரசனாக இருப்பதற்குத்‌ தன்‌ 
தகுதியை விளக்டிக்காட்டினனாம்‌. இந்தப்‌ போர்‌ பராந்தக 
னுடைய ஆட்சியின்‌ ஆரும்‌ ஆண்டுக்கு முன்னதாக ஙிகழ்ம்‌ 
இருக்கவேண்டும்‌. தஞ்சை ஜில்லா புள்ளமங்கை என்னும்‌ 
இடத்திலே பரகேசரிவர்மனுடைய ஆரும்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு 
ஒன்று, கீழார்க்கூற்றத்துப்‌ ரமதேயம்‌ புள்ளமங்கலத்துத்‌ 
திருவாலம்துறை மகாதேவர்க்குச்‌ சிறுகாலைச்‌ சந்திக்காகச்‌ 
செம்பியன்‌ மஹாபலி வாணராயர்‌ நிலம்‌ கொண்டுவிட்ட செய்‌ 
Sous தெரிவிக்கிறது (எபி, இந்தி, வால்யூம்‌ XXVI, பக்கம்‌ 
112). இதிலிருந்து பராந்தகன்‌ பாண அரசர்களை Coro gs 
தது இ.பி. 918-க்கு முன்னதாகவே நிகழ்க்திருத்தல்‌ வேண்டும்‌ 
என்பது போதரும்‌. 

இவ்விதம்‌ பராந்தகன்‌ வாணர்‌ நாட்டை கைக்கொண்டு 
கங்க பிரிதிவீபதிக்கு அளித்தபின்‌, காடிழம்த மாவலி வாணர்‌ 
கள்‌ இழந்த நாட்டை மீட்டுப்பெறுவதற்கு உதவிகாடி. வேற்‌ 
நிடம்‌ சென்றிருத்தல்‌ வேண்டும்‌. கென்னாட்டிலே வலிபெற்று 
வரும்‌ சோழர்களுக்கு விரோதமாக மாவலி வரணர்களுக்கு 
உதவிசெய்யக்கூடியவர்கள்‌ அந்நாளிலே ராஷ்டிரகூடர்களை த்‌ 
தவிர வேறு யாரும்‌ இருக்கவில்லை. வாணர்களும்‌ ராஷ்டிர 
கூடர்களை அண்டி உதவிவேண்ட அவர்களும்‌ அவ்விதம்‌ 
உதவி அளித்துப்‌ பாணர்கள்‌ தங்கள்‌ நாட்டைத்‌ திரும்பவும்‌ 
அடையும்‌ வரையில்‌ ராஷ்டிரகூடப்‌ பிரதேசத்தில்‌ ஓர்‌ இடத்‌ 
தில்‌ தங்கி gre செலுத்தி வருமாறு இடம்‌ அளித்திருத்தல்‌ 
கூடும்‌, 


cxxiti 


இப்போது மத்தியப்‌ பிரதேசம்‌ என வழங்கும்‌ பகுதியில்‌ 
ரதன்பூர்‌ ஜில்லாவில்‌ பாலி என்னும்‌ இடத்தில்‌ உள்ள சிவன்‌ 
கோவிலின்‌ கர்ப்படருஹச்சுவரிலே ஒரு கல்வெட்டு காணப்‌ 
படுகிறது. (இந்திய சரித்திர காங்கிரஸ்‌, மூன்றாம்‌ மகாநாட்டு 
நடவடிக்கைகள்‌, 1929, பக்கங்கள்‌ 323-6). அதன்‌ காலத்தை 
நிர்ணயிக்கக்கூடிய விவரம்‌ ஏதும்‌ அதில்‌ கிடைக்கவில்லை. 
எனினும்‌, கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கும்‌. எழுத்துச்‌ 
களின்‌ வரி வடிவத்தைக்கொண்டு அந்தச்‌ சாசனம்‌ இந்தக்‌ 
காலத்தைச்‌ சேர்ச்ததாகவே கொள்ளலாம்‌. அது மாவலி 
(வமிசத்தைச்‌ Criss) மகாமண்டலேச்வரன்‌ மல்லதேவன்‌ 
மகனான விக்கிரமாதித்தியன்‌ அந்தக்‌ கோயிலை எழுப்பினான்‌ 
என்று கூறுகிறது. வாணர்களுடைய பிரதேசத்துக்கு வெகு 
தூரத்துக்கு அப்பால்‌ மாவலி வாணராயன்‌ கல்வெட்டு காணப்‌ 
படுவதற்குத்‌ தக்க காரணம்‌ வேண்டும்‌. தவிர, அந்தக்‌ கல்‌ 
வெட்டு இடைக்கும்‌ பிரதேசம்‌ அக்காளில்‌ ராஷ்டிரகூடர்களு 
டைய ஆட்சிக்கு உட்பட்டிருகத தென்பதை நரம்‌ மறத்தல்‌ 
கூடாது. ஆகவே, அந்தப்‌ பகுதியிலே வாண அரசன்‌ அம்‌ 
நாளில்‌ அரசு செலுத்தியிருக்க வேண்டுமானால்‌ ௮து ராஷ்டிர 
கூடர்களுடைய தயவால்‌ அல்லாமல்‌ வேறு விதமாக இருத்தல்‌ 
முடியாது. சென்னி வாய்க்கால்‌ கல்வெட்டில்‌ ‘ அந்கிய ஸ்தா 
னம்‌ ஆள்வான்‌ * என் அ குறிக்கப்பட்ட மாவலிக்கும்‌, மத்தியப்‌ 
பிரதேசத்தில்‌ காணும்‌ மாவலிக்கும்‌ ஏதோ ஒரு தொடர்பு 
இருத்தல்வேண்டும்‌ என்றே எண்ணவேண்டி யிருக்கிறது. ௮து 
எவ்விதமாயினும்‌, சென்னி வாய்க்கால்‌ கல்வெட்டில்‌ குறிக்‌ 
கப்பட்ட மாவலியின்‌ படையெடுப்பு இ, பி, 918-ஆம்‌ ஆண்டுக்‌ 
குப்‌ பிறகு மிகழ்க்ததாகவே கொள்ளுதல்‌ பொருக்கும்‌. 


அந்தக்‌ கல்வெட்டிலே 4 சேவணர்‌ குண்டு கோண்டு வந்து? 
மாவலி தாக்கியதாகக்‌ குறிக்கப்பட்டிருக்கிறது. சேவணர்‌ 
என்பார்‌ பிற்காலச்‌ சரித்திரத்திலே Coal யாதவர்கள்‌ 
என்று பிரசித்தி பெற்றவர்கள்‌. முஸ்லிம்‌ சரித்திர ஆசிரியர்‌ 
களே அவர்களை அவ்விதம்‌ தேவகிரி யாதவர்‌ என்று குறிப்‌ 
பிட்டு எழுதியவர்கள்‌. அவர்களோ தங்களை ‘ ஸேஉணர்‌ ? 
என்றே கூறிக்கொண்டார்கள்‌. பக்கத்து நாட்டு அரசர்கள்‌, 
முக்கியமாக ஹொய்சாளர்கள்‌, அவர்களை ஸேஉணர்‌ என்றே 
குறிப்பிட்டு வச்திருக்கிறார்கள்‌. வடமொழி நூலான பிரதாப 
ருத்திரீயத்தி லும்‌ அவர்கள்‌ ஸேஉண தேசத்து மன்னர்‌ என்றே 
குறிக்கப்பட்டிருக்கின்‌ றனர்‌. அவர்களுடைய சாசனங்களில்‌ 


CXXIV 

காலத்தால்‌ மிகவும்‌ முற்பட்டது சகாப்தம்‌ 922, (அதாவது 
இ. பி. 1000) ஆண்டு கொண்டது. இரண்டாம்‌ பில்லமனுடைய 
ஆட்சியில்‌ கொடுக்கப்பட்ட ஸங்கம்கேர்‌ செப்பேடுகள்‌ 
என்னும்‌ WSF சாசனம்‌ அவ்வரச பரம்பரையின்‌ பூர்வ 
சரித்திரத்தை (இந்தியன்‌ ஆண்டிகுவரி வால்யூம்‌ 21, பக்கம்‌ 199) 
எடுத்து உரைக்கின்றது. அன்றி. அவ்‌ வமிசத்து மன்னர்க 
ளான மகாதேவன்‌, ராமசந்திரன்‌ என்பவர்களிடம்‌ மந்திரி 
யாக இருந்த ஹேமாத்ரி என்பர்‌ தம்முடைய விருத கண்டத்தி 
லும்‌ அவ்‌ வமிசத்துப்‌ பூர்வ சரித்திரத்தைக்‌ கூறிச்‌ செல்டுருர்‌. 
(ஷே வால்யூம்‌ 17, பக்கம்‌ 1205 எபி. இந்தி, வால்யூம்‌ TI, பக்கம்‌ 
117) gis வமிசத்தின்‌ சரித்திர புருஷர்களுள்‌ முதல்வனாக 
முதலாம்‌ ஸேவுண சந்திரனையே பொதுவாகக்‌ கொள்வர்‌. 
சிலர்‌ அவன்‌ தந்தையான தருடப்ரஹாரனை அவ்விதம்‌ கொள்‌ 
வர்‌. எவ்விதமாயினும்‌ ஸேவுண சந்திரனுடைய நாலாம்‌ தலை 
முறையைச்‌ சேர்ந்த (அதாவது பெயரனுடைய பெயரனான) 
வத்திகன்‌ அல்லது வத்தேகன்‌ என்பான்‌ கிருஷ்ணராஜனை 
அண்டியவன்‌ என்ன புகழப்படுகிறான்‌. இந்த வத்தேகனு 
டைய மகன்‌ தான்‌ இரண்டாம்‌ பில்லமன்‌. அவனுடைய சரச 
னம்‌ இ. பி. 1000 ஆண்டு கொண்டிருப்பதால்‌. தந்தையான 
வத்தேகனை ஆதரித்த கருஷ்ணராஜன்‌ என்பான்‌ ராஷ்டிர 
கூட மன்னனை மூன்றாம்‌ கிருஷ்ணனே (8. பி, 939.68) 
ஆவான்‌. அப்படியானால்‌ அவ்வரச பரம்பரையை நிறுவிய 
சேவுண சந்திரனை ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌, 
ராஷ்டிரகூட அரசனான முதலாம்‌ அமோகவருஷன்‌ காலத்‌ 
தைச்‌ சேர்ந்தவனாகக்‌ கொள்ளலாம்‌. சேவுண சந்திரன்‌ தன்‌ 
பெயராலே சேவுணபுரம்‌ என்ற ஒரு ககரத்தையும்‌ கிர்மாணித்‌ 
தானாம்‌. முன்னாளிலே சேவுண தேசம்‌ என்பது தேவூரியி 
லிருந்து நரசிக்‌ வரையில்‌ உள்ள பிரதேசத்தைக்‌ குறித்து 
வந்தது. அதாவது, இப்போது arbaa (காண்டேஷ்‌) 
என்று வழங்கப்‌ பெறும்‌ பிரதேசமே எனக்‌ கொள்ளலாம்‌. 
காந்தேஷ்‌ என்பதே சேவுண தேசம்‌ என்பதன்‌ திரிபு என 
வும்‌ கூறுவர்‌: 


பிற்காலத்திலும்‌ சரித்திரத்திலும்‌ அவர்கள்‌ சேஉணர்‌ 
என்ன குறிக்கப்பட்டு வந்தாலும்‌, பழைய சாசனங்களிலே 
அந்தப்‌ பெயர்‌ சேவணர்‌ என்றே காணப்படுகிறது. (எபி, 
இந்தி)வால்யூம்‌111, பக்கம்‌ 119) சென்னிவாய்க்கால்‌ கல்வெட்டி 
அம்‌ அவர்கள்‌ பெயர்‌ சேவணர்‌ என்றே காணப்படுவது முக்கிய 


Cexxv 


மானது. அவர்களைப்‌ பற்றிச்‌ சாசன வாயிலாகக்‌ டெைக்கும்‌ 
குறிப்புகளுள்‌ மிகப்‌ பழமையானது இச்‌ சென்னி வாய்க்கால்‌ 
கல்வெட்டெ ஆகும்போ லும்‌. 


சேவுணர்‌ குதிரை என்பது சரித்திரப்‌ பிரசித்தம்‌. 
இதுவே பிற்காலத்தில்‌ மகாராஷ்டிரர்‌ குதிரை என்றும்‌ 
மராட்டா தட்ட என்றும்‌ வழங்கப்பட்டது. அவர்கள்‌ seus? 
என்ற விருதையும்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஆனால்‌ இந்தக்‌ கல்‌ 
வெட்டு எழுந்த காலத்திலே அவர்கள்‌ தனியரசு பெற்றிருக்க 
வில்லை ; ராஷ்டிரகூடர்களுடைய ஆதிக்கத்தின்‌ up ஆட்சி 
புரிந்து. வக்தனர்‌. அதனால்‌ சேவணர்‌ குண்டுகொண்டு வாணர்‌ 
வந்து தாக்கினார்‌ என்பது ராஷ்டிரகூட மன்னர்களுடைய 
உதவியுடன்‌ வந்தனர்‌ என்றே கொள்ளவேண்டும்‌. * 


இன்னும்‌ ஒன்று. இந்தப்‌ படை யெடுப்பை வாணர்கள்‌ 
தெள்ளாற்றெறிந்த ஈந்திவர்மனை எதிர்த்து நடத்தியதாகவும்‌ 
நரம்‌ கொள்ளமுடியாது. அந்தக்‌ காலத்திலே சோழர்கள்‌ 
தமிழ்நாடு முழுவதையும்‌ கைப்பற்றித்‌ தங்கள்‌ ஆளுகையின்‌ 
கீழ்க்‌ கொணர்ந்துவிட்டனர்‌. பல்லவர்களின்‌ ஆட்சி அஸ்த 
மித்து விட்டது. இம்தச்‌ சாசனத்திலேயே நந்திவர்மன்‌ தெள்‌ 
ளாற்றெறிர்து ராஜ்யமும்‌ கோண்ட செய்தி தெளிவாக விதம்‌ 
தோதப்பட்டிருக்கிறது. 


1. பழைய காலத்தில்‌ ஈம்‌ சாட்டு அரசர்களில்‌ Awt அசுவபதி, கஜபதி) 
நரபதி என்னும்‌ விருதுகளைக்‌ கொண்டிருந்தார்கள்‌. போர்ப்படையிலே அர்த 
அர்தப்‌ பகுதிகளிலே அவர்கள்‌ மிக்க பலம்‌ பொரும்‌ தியவர்கள்‌ என்பதையே 
இந்த விருதுகள்‌ குறிக்கும்‌. சேவுணர்‌ அசுவபதி ; பிற்காலத்திலே சேவு 
ணர்‌ அரசு அழிந்து முஸ்லிம்களுக்குக்‌ கீழ்ப்பட்ட பிறகு இந்த விருதை முஸ 
லிம்கள்‌ தரித்து வந்தனர்‌. இப்போது ஒரிஸ்ஸா என்னும்‌ பகுதியை ஆண்டு 
வந்த ஒட்ட தேசத்து மன்னர்கள்‌ கஜபதி. விஜயாகரத்து மன்னர்கள்‌ eroa 
எனப்படுவர்‌; காலாட்படை மிகுதி கொண்டிருந்தனர்‌. இந்த விருதே பிற்‌ 
சாலச்‌ சாசனங்களில்‌ £ நரவாகன சக்கரவர்த்தி? என்றும்‌ காணப்படுவது, 


2. “குண்டு? என்ற சொல்லுக்குக்‌ குதிரை என்ற பொருள்‌ பிங்க 
wms முதலிய நிசண்டுகளில்‌ கொடுக்கப்பட்ளெளன. ஆனால்‌ இலக்கிய 
வழக்கு ஏதும்‌ காணவில்லை. Qis இடத்தில்‌ வேறு எந்தப்‌ பொருளும்‌ 
பொருந்தாது, கல்வெட்டில்‌ இத்தப்‌ பகுதி மிகத்‌ தெளிவாக இருக்றெது; 
வேறு விதமாக வாசிக்க முடியாது. 


CXXVi 


அதனால்‌ சோழர்களை எதிர்த்துப்‌ பல்லவர்கள்‌ கடத்திய: 
போரில்‌ வாணர்களும்‌ பல்லவர்களுக்கு உதவியாக வந்திருக்க 
வேண்டு மென்று கொள்ளலாம்‌. ஆகவே நந்திவர்மன்‌ தன்‌ 
னுடைய பிதிரார்ஜித நாட்டை அடைவதற்கு ராஷ்டிரகூடர்‌ 
கள்‌ உதவிகொண்டே சோழர்களோடு போருக்குக்‌ இளம்பி 
னான்‌ என்பதும்‌, தெள்ளாற்றிலே 6.65 சண்டையில்‌ அவன்‌ 
எதிரிகளை முறியடித்து ராஜ்யத்தைக்‌ கொண்டான்‌ என்ப 
தும்‌ தெளிவாகும்‌. வட ஆர்க்காடு ஜில்லா திருவல்லத்திலே 
இடைக்கும்‌ நந்தி விக்கிரம வர்மனுடைய பதினேழாம்‌ ஆண்‌ 
டுக்‌ கல்வெட்டு ஒன்னு (தே. இ. சாசனங்கள்‌, இரண்டாம்‌ வால்‌ 
பூம்‌, பக்கம்‌ 94) விக்கிரமாதித்த மாவலி வாணராயனை அவனு 
டைய சிற்றரசனாகக்‌ குறிக்கிறது. அதேபோல, 669 போத்த 
ரையனுடைய இருபத்து மூன்றாம்‌ ஆண்டு கொண்டதாகக்‌ 
குடிமல்லத்திலிரு்து கடைக்கும்‌ மற்றொரு கல்வெட்டிலும்‌ 
(1903-ஆம்‌ வருஷத்து 229-றெ. சாசனம்‌) அர்த வாணராயன்‌ 
சிற்றரசனாகக்‌ காணப்படுகிறான்‌. இந்த 66D வர்மன்‌, sau 
துங்கனுடைய தந்தையான மூன்றாம்‌ நந்தி வர்மனாக HESSD 
இல்லை யென்பது நாம்‌ மேலே காட்டியுள்ள காரணங்களால்‌ 
நன்கு விளங்கும்‌. ஆகவே அவன்‌ தெள்ளாற்றெறிக்த நந்தி 
வர்மனாகவே இருத்தல்வேண்டும்‌. இதிலிருந்து மாவலி வாண 
ராயனான விக்கிரமாதித்தியன்‌ என்பான்‌ ஒருவன்‌ இம்‌ 66 Raut 
மன்‌ ips சிற்றரசனாக இருந்தான்‌ என்பது போதரும்‌. 


தெள்ளாற்றெறிந்த நந்தி வர்மனைப்‌ ys pbs பாடும்‌ தமிழ்‌ 
நூலான நந்திக்‌ கலம்பகத்தில்‌ அவன்‌ வெற்றிகொண்ட இடங்‌ 
களுள்‌ குருக்கோட்டை என்பதும்‌ ஒன்றாகக்‌ காணப்படுகிறது, 
கலம்பகத்தில்‌ காணும்‌ குருக்கோட்டை என்பது பல்லாரி 
ஜில்லாவில்‌ உள்ள குருகோடு என்னும்‌ ஊராகும்‌. சோழர்‌ 
களிடமிருந்து தன்‌ அடைய நாட்டைத்‌ திரும்ப அடைவதற்கு 
ராஷ்டிரகூடர்களுடைய உதவியோடு அவன்‌ படை திரட்டி 
வந்த காலத்தில்‌ முதற்போர்‌ நடந்த இடமே குருக்கோட்டை. 
போலும்‌. இல்லாவிடில்‌, தமிழ்‌ காட்டிற்கு வெகு தரத்துக்கு 
அப்பால்‌ உள்ள இடத்தில்‌ அவன்‌ வெற்றி கொண்டிருப்ப 
தற்கு வேறு விதத்தில்‌ சுலபமாகக்‌ காரணம்‌ காட்டமுடியாது. 


சமீபத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட முதலாம்‌ ராஜேந்திர 
சோழனுடைய கரந்தைத்‌ தமிழ்ச்‌ சங்கச்‌ செப்பேட்டுச்‌ ere 
ன த்தில்‌ வரும்‌ ஒரு சுலோகமும்‌ மேலே காம்‌ கூறியவற்றை 


cxxviii 


உறுதிப்படுத்தவதாக இருக்நறெது.முதற்பராந்தகனைப்பற்றிக்‌ 
கூறும்போது அதிலே பின்வரும்‌ சுலோகம்‌ காணப்படுகிறது 
(ஜர்னல்‌ ஆப்‌ ஓரியண்டல்‌ ரிஸர்ச்‌, வால்யூம்‌ XIX, பக்கம்‌ 150) :* 


" நிர்ஜ்ஜித்ய ஸிம்ஹள பதிம்‌ யுதி பாண்டிய ராஜம்‌ 
ப்ரக்யாத ஒீர்திம்‌ அத கேரளமப்‌ யஜய்யம்‌ (ஜேயம்‌) 
வீரஸ்ஸ பல்லவ நீருபஞ்ச யசாம்ஸி தேஷாம்‌ 
ராஷ்ட்ராணி சாதித awOél ச வாஹநாமி!' 


“அந்த வீரன்‌ (அதாவது பராந்தகன்‌) யுத்தத்தலே 
ஸிம்ஹளப தி (இலங்கை மன்னன்‌), பாண்டிய அரசன்‌, வெற்றி 
கொள்ளமுடியாதவன்‌ என்று &ர்த்தியையுடைய கேரளன்‌ 
(சேர மன்னன்‌), பல்லவ நிருபதி ஆயெவர்களை வெற்றி 
கொண்டு அவர்களுடைய புகழ்‌; ராஜ்யம்‌; செல்வம்‌, வாககம்‌ 
ஆகியவற்றையும்‌ கைக்கொண்டான்‌ ” என்று அந்தச்‌ சுலோ 
கத்தைத்‌ தமிழில்‌ மொழி பெயர்க்கலாம்‌. பராந்தகன்‌ கேரள 
மன்னனையும்‌ பல்லவனையும்‌ வெற்றிகொண்டு அவர்களுடைய 
நாட்டைக்‌ கைப்பற்றிய செய்தி இர்தச்‌ சாசனத்திலேகான்‌ 
காணப்படுநறெது. மற்றச்‌ சாசனங்களில்‌ காணப்படாத புக 
விஷயம்‌ இத. அதனால்‌ இதுவரை ஆஇத்தியன்‌ பல்லவ 
அபராஜிதனை வெற்றி கொண்டு அவன்‌ நாட்டைக்‌ கைப்பற்றி 
ஆளத்தொடங்கியது முதல்‌ பல்லவர்கள்‌ சரித்திர அரங்கு 
லிருக்து மறைம்து விட்டதாகக்‌ கருதிவந்திரு ்கருர்கள்‌. எனி 
னும்‌; இந்தச்‌ செப்பேட்டிலிருக்து, அபராஜிதன்‌ இறந்த பிற 
கும்‌ பல்லவர்கள்‌ sib காட்டுச்‌ சரித்திர அரங்கிலிருந்து முற்றி 
லும்‌ மழைந்துவிடவில்லை யென்பதும்‌, அவர்கள்‌ திரும்பவும்‌ 
சோழர்களை வெற்றிகொண்டு தங்கள்‌ காட்டை மறுபடியும்‌ 
சிறிது காலமாவது அடைம்திருத்தல்‌ வேண்டும்‌ என்பதும்‌ 
தெளிவாக விளங்கும்‌. 


தங்கள்‌ காட்டைப்‌ பெறுவதற்காகப்‌ பல்லவர்கள்‌ சோழச்‌ 
களோடு கடத்திய சண்டையில்‌ பாண்டியர்களும்‌ பல்லவர்‌ 
களோடு சேர்ந்தே போரிட்டார்கள்‌ என்று எண்ணவேண்டி 
யிருக்கிறது. சித்தூர்‌ ஜில்லா புங்கனூர்த்‌ தாலூகாவில்‌ 
கர்ஷணபள்ளி என்னுமிடத்தில்‌ வீரக்கல்லில்‌ பொறிக்கப்‌ 
பட்ட கன்னடக்‌ கல்வெட்டு ஒன்று உள்ளது. மேலைக்‌ கங்க 


cxxviii 


அரசனான பிரிதுவய்ய, அதாவது பிரிதிவீபதியின்‌ ஆட்சியில்‌ 
பொறிக்கப்பட்ட அர்த வீரக்கல்‌ (1912-ஆம்‌ ஆண்டு 337 றெ, 
சாசனம்‌) பாண்டியனுக்கும்‌ சோழனுக்கும்‌ இடையில்‌ 665 
போரைப்‌ பற்றியும்‌ ஒரு வீரன்‌ போரில்‌ உயிர்‌ துறக்ததைப்‌ 
பற்றியும்‌ தெரிவிக்கறது." அந்தக்‌ கல்வெட்டு கடைத்துள்ள 
கர்ஷணபள்ளி பாண ராஜ்யத்தின்‌ மத்தியப்‌ பகுதியிலே 
அடங்கியது. அங்கே பாணர்களுடைய சாசனங்கள்‌ பலவும்‌ 
இடைக்கின்‌ றன. அதனால்‌ இந்தக்‌ கல்வெட்டில்‌ குறிக்கப்பட்ட 
பிரிதிவீபதி, சோழனிடமிரும்‌ து பாண நாட்டையும்‌ செம்பியன்‌ 
மாவலி வாணராய னென்னும்‌ பட்டத்தையும்‌ பெற்ற இரண்‌ 
டாம்‌ பிரிதிவீபதியாகவே இருத்தல்வேண்டும்‌, ஆகவே, இந்தக்‌ 
கல்வெட்டையுடைய வீரக்கல்‌ இ. பி. 9158-ஆம்‌ ஆண்டுக்குப்‌ 
பிறகே நிறுவப்பட்டதாகும்‌. தமிழ்‌ காட்டின்‌ தென்‌ பகுதியில்‌ 
உள்ள பாண்டியன்‌, இத்தூர்‌ ஜில்லாப்‌ பிரதேசத்திற்கு எவ்‌ 
விதம்‌ வந்து அங்கே சண்டைபோட நேர்ந்திருக்கக்கூடும்‌ ? 


இருவாலங்காட்டுச்‌ செப்பேடுகளிலே பராந்தகன்‌ பாண்டிய 
ரோடு நடத்திய போரை விவரிக்கையில்‌ பின்வருமாறு கூறப்பட்‌ 
டிருக்கிறது: (அவனுடைய (பராந்தகனுடைம௰) பராக்கிரமமாயெ 
நெருப்பினால்‌ சூழப்பட்ட பாண்டியன்‌, அந்த அக்கினிப்‌ பிழம்‌ 
பின்‌ தாபத்தைத்‌ தாங்காமல்‌ அதைத்‌ தணித்துக்‌ கொள்வதற்‌ 
காகவே போலும்‌; தன்னுடைய பிதிரார்ஜிதமான ராஜ்யத்தை 
யும்‌ அரசபதவியையும்‌ துறந்து அவசரம்‌ அவசரமாகக்‌ கடலில்‌ 
புகுந்தான்‌ (இலங்கைக்குச்‌ சென்றான்‌.) சுலோகம்‌ 51). இந்த 
வரலாறு மகாவமிசத்திலும்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது, க. பி. 
9/9-முதல்‌ 9848-ஆம்‌ ஆண்டு வரையில்‌ ஆண்ட இலங்கை 
அரசன்‌ நான்காம்‌ தப்புலன்‌ ஆட்சியில்‌, பாண்டி. அரசன்‌, “சோழ 
னிடம்‌ பயந்து தன்‌ நாட்டைத்‌ துறந்து கப்பலேற்றி மஹா திட்ட 


1. பழைய சென்னை ராஜதானியிலே 1904-ஆம்‌ ஆண்டிலிருர்‌அ 1935- 
ஆம்‌ வரையில்‌ பிரதி செய்த கன்னடச்‌ சாசனங்கள்‌ எல்லாம்‌ தென்னிந்திய 
சாசனங்கள்‌ ஒன்பதாம்‌ வால்யூம்‌ ஆக வெளியிடப்பெற்றுள்ளன. ஆனால்‌ 
அதிலே இக்தச்‌ சாசனம்‌ காணப்பெறவில்லை. அதேபோலச்‌ தெலுங்குச்‌ 
சாசனங்கள்‌ பத்தாம்‌ வால்யூம்‌ gs வெளியாகியுள்ளன. அதிலும்‌ இது இடம்‌ 
பெறவில்லை, 


exxix 


என்னும்‌ இடத்தை வந்தடைந்தான்‌.” இலங்கை அரசன்‌ அவனை 
முறைப்படி வரவேற்று உபசரித்துச்‌ சோமனிடமிருந்து பாண்‌ 
டிய சிங்காதனத்தை மட்டுமல்லாமல்‌ சோழனுடைய சிங்கா 
தனத்தையும்‌ கைப்பற்றி இரண்டையும்‌ பாண்டியனுக்கு அளிப்ப 
தாக வாக்களிததான்‌. அவ்விதமே படையெடுத்துச்‌ செல்வதற்‌ 
காக வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்துவந்தான்‌. ஆனால்‌ இதற்‌ 
கிடையில்‌ ஈழ நாட்டிலே ஒரு கலகம்‌ மூண்டது. அதன்‌ பயனாகப்‌ 
படையெடுப்பு நிற்கவேண்டிபதாயிற்று. இனி, தான்‌ அவ்விடம்‌ 
தங்குவதால்‌ பயன்‌ ஏதும்‌ கிட்டாது என்பதை உணர்ந்த பாண்‌ 
டியன்‌, * தன்னுடைய மகுடத்தையும்‌ தான்‌ கொண்டு சென்றி 
ரு$த இதர விலையுயர்ந்த பொருள்களையும்‌ அவ்விடத்திலே விட்டு 
விட்டுக்‌ கேரளத்தை அடைந்தான்‌. (சூளவமிசம்‌, அத்தியாயம்‌ 
58, சுலோகம்‌ 5 முதல்‌), கேரள மன்னனும்‌ தன்னிடம்‌ வந்த 
பாண்டியனுக்கு உதவுவதற்காகப்‌ படை திரட்டிச்‌ சோழர்களை 
எதிர்த்துப்‌ போரிட்டிருத்தல்‌ கூடும்‌, ஆயினும பயன்‌ ஏதும்‌ 
கிட்டியதாகத்‌ தெரியவில்லை, இவ்விதம்‌ கேரள மன்னனோடு 
பரரந்தகன்‌ போரிட்டு வெற்றிகொண்ட.தே கராதைத்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்துச்‌ செப்பேட்டுச்‌ சாசனத்தில்‌ குறிக்கப்பட்டிருப்பது 
போலும்‌, 


பாண்டிய மன்னனும்‌ கனக்கு உதவக்‌ கூடியவர்கள்‌ தென்‌ 
னாட்டிலே யாரும்‌ இல்லை யென்பதை உணர்ந்து வேறு வழியீல்‌ 
லாமல்‌ ராஷ்டிரகூடர்களுடைய உதவியை நாடியிருத்தல்‌ கூடும்‌, 
இவ்விதம்‌ பராந்தக சோழனால்‌ நகாடி.ழந்த பல்லவன்‌, பாணன்‌, 
பாண்டியன்‌ ஆகிய மூவரும்‌ ராஷ்ர ரகூடர்களை அண்டினார்கள்‌. 
ராஷ்டிரகூட மன்னனும்‌ அவர்களுக்கு அபயம்‌ அளித்து, இழந்த 
BTL அவர்கள்‌ திரும்பவும்‌ அடைவதற்கு உதவினான்‌. 


நந்திக்‌ கலம்பகத்தை ஊன்‌ றிக்‌ கவனித்தால்‌ முக்கியமான சில 
விஷயங்கள்‌ புலப்படும்‌, குருக்கோட்டையில்‌ அவன்‌ அடைந்த 
வெற்றியை ஐந்து பாடல்கள்‌ விவரிக்கின்றன. அதேபோலத்‌ 
தெள்ளாற்றில்‌ அலன்‌ வென்ற செய்தியை ஆறு பாடல்களுக்கு 
மேல குறிததுச்‌ செல்கின்றன. இம்மாதிரியே அவன்‌ இன்னும்‌ 
வெள்ளாறு, கடம்பூர்‌, வெறியலூர்‌, தொண்டி, பழையாறு முத 
லிய இடங்களில வெற்றிகொண்டிருக்கிறன்‌. ஆள்‌ வலியால்‌ 
மாபலம்‌ கொண்டிரு௩த எதிரிகளை அவன தன தோள்‌ வலியா 
லேயே வெற்றிகொண்டானாம்‌. தெனஃனாடான பாண்டி காட்‌ 


டில்‌ அரண்‌ வலி சூழ்ந்த இடத்திலிருந்த பகைவரைச்‌ சூழ்ந்து 
M 


CXXX 


அவன்‌ வாகை சூடினான்‌. தொண்டைநாடு மட்டுமல்லாமல்‌ 
சோணாடும்‌ கொங்கும்‌ அவன்‌ ஆளுகையின்‌ Bip இருந்தன. 
கொங்கன்‌, சோணாடன்‌, உறந்தையர்கோன்‌, காவிரி வளநாடன்‌ 
என்பன போன்ற பெயர்களால்‌ அவன்‌ குறிக்கப்படுகிறொன. 


இன்னும்‌ அவன்‌ வடநாட்டிலும்‌ பல வெற்றிகளைக்‌ கொண்‌ 
டிருந்தான்‌ என்றும்‌ கலம்பகம்‌ குறிக்கிறது. 6 குமரிக்‌ கொண்கன்‌ 
கங்கை மணாளன்‌ ? என்று (செய்யுள்‌ 28) கூறுகிறது, வட 
வேந்தர்‌ அவனுக்குத்‌ இறை செலுத்தினர்‌ (செய்யுள்‌ 27): இன்‌ 
னும்‌ ஓர்‌ இடத்தில்‌ அவன்‌ அங்ககாடன்‌ (செய்யுள்‌ 99) என்றும்‌ 
குறிக்கப்படுகிறான்‌. கடைசியாக, இரண்டு பாடல்களில்‌ (6, 12) 
அவனுடைய போர்த்‌ திறமை ஐராவதத்துக்கு ஓப்பிடப்பட்டி 
ருக்கிறது. மேலெழுந்தவாரியாகப்‌ பார்த்தால்‌, நந்தி வர்மன்‌ 
வடநாட்டு மன்னர்களை வென்று திறைகொண்டது முதலியவை 
கவியின்‌ கற்பனையில்‌ தோன்றிய புகழுரைகளே என்றும்‌, உண்‌ 
மையாக நிகழ்ந்தருக்கக்‌ கூடியவை யல்ல வென்றும்‌ எண்ணத்‌ 
தோன்றும்‌. ஆனால்‌ ஐராவதத்துடன்‌ அவனுடைய போர்த்‌ 
திறமையை ஒப்பிட்டுக்‌ காட்டியிருப்பதைக்‌ கொண்டு அவன்‌ 
கொண்டனவாகக்‌ கூறப்பெறும்‌ வெற்றிகள்‌ யாவும்‌ உண்மை 
யென்பதைத்‌ தெளியலாம்‌. 


ஐராவதம்‌ என்பது இந்திரனுடைய யானை என்பதை நாம்‌ 
அறிவோம்‌. 669 வர்மன்‌ ஐராவதத்தோடு ஒப்பிடப்பட்டிருப்‌ 
பதால்‌ அவனுக்கும்‌ இந்திரன்‌ என்பான்‌ ஒருவனுக்கும்‌ உள்ள 
தொடர்பு வெளியாகும்‌. கலம்பகத்தில்‌ இந்த உவமை ஓர்‌ இடத்‌ 
அல்லாமல்‌ இரண்டு இடங்களிற்‌ காணப்படுவதால்‌ அதை வெறும்‌ 
கவிக்‌ கூற்று எனத்‌ தள்ளிவிடுவதற்கில்லை. அந்தக்‌ காலத்தில்‌ 
இந்திரன்‌ என்ற பெயர்‌ பூண்ட அரசன்‌ ராஷ்டிரகூட மன்ன 
னான மூன்றாம்‌ இந்திரன்‌ ஆவான்‌. அவன்‌ வடகாடுகளிலே 
போரிட்டு வாகை மாலை சூடியிருக்றொன்‌. கன்யாகுப்ஜம்‌ என்‌ 
னும்‌ கன்னோசியில்‌ அரசு புரிந்த கூர்ஜரப்‌ பிரதிஹார மன்‌ 
னர்கள்‌ மீது அவன்‌ படை நடத்திச்‌ சென்றிருக்கிறான்‌. அவன்‌ 
மகனான நாலாம்‌ கோவிந்தனுடைய காம்பே செப்பேட்டுப்‌ பட்‌ 
டயத்தில்‌ (எபி, இந்தி, வால்யூம்‌ VII, நெ. 6, சுலோகம்‌ 19) 


யர்‌ மாத்யத்‌ தீவிப தந்தகாத விஷமம்‌ 
காலப்ரிய ப்ராங்கணம்‌ 

தீர்ணாயத்‌ துரகைர்‌ AETS யமுநா 
ஸிந்துப்ரதி ஸ்பர்திநீ 


cxxxi 


யே நேதம்ஹி மஹோதயாரி நகரம்‌ 
நிர்மூல முந்‌ மூலிதம்‌ 

நம்நாத்‌ யாபி ஜரைகுசஸ்தலமிதி 
க்யாதிம்‌ பரம்‌ நீயதே. 


இந்தச்‌ சுலோகத்திலிருந்து (1) இந்திரனுடைய போர்‌ யானை ' 
கள்‌ அவற்றின்‌ தந்தங்களால்‌ காலப்ரியர்‌ கோவிலின்‌ பிரா 
காரங்களைக்‌ குத்திக்‌ குழி குழியாக்கி விட்டன; (2) அவன்‌ 
யமுனை நதியைக்‌ கடந்து சென்றான்‌; (8) எதிரிகளின்‌ 
நகரமான மகோதயத்தை அவன்‌ அழித்தான்‌; அதனால்‌ 
. 46 நகரம்‌ குசஸ்தலி என்று வழங்கப்பெற வேண்டியதா 
யிற்று என்னும்‌ விஷயங்கள்‌ புலப்படுகின்றன. மகோதயம்‌ 
என்பது கன்னோசியின்‌ தலைககரான கன்யாகுப்ஜ நகரத்‌ 
தின்‌ பெயராகும்‌. இந்திரன்‌ கொண்டனவாக மேலே குறிப்‌ 
பிட்ட வெற்றிகளைச்‌ சாளுக்கியர்களின்‌ லேமுலவாடக்‌ களையைச்‌ 
சேர்ந்தவனான இரண்டாம்‌ நரஸிம்ஹன்‌ என்பவன்‌ அடைந்ததா 
கவும்‌ காணப்படுகிறது. கன்னடக்‌ கவிஞரான பம்பா எழுதிய 
விக்ரமார்ஜப௩ விஜயம்‌ என்ற மறு பெயர்‌ பூண்ட பாரதத்தின்‌ 
முதல்‌ அத்தியாயத்தில்‌ தம்மை ஆதரித்த புரவலரான லேமுல 
வாடச்‌ சாளுக்கியர்களுடைய புகழை எடுத்துரைக்கும்‌ இடத்‌ 
திலே நரஸிம்ஹன்‌ கொண்ட வெற்றிகளை விவரமாகக்‌ கூறி 
யிருக்கிறார்‌. அவன்‌ (1) லாட தேசத்தை வென்று அடிமைப்‌ 
படுத்தினான்‌ [லாட தேசம்‌ என்பது கூர்ஜரம்‌ ஆகும்‌]: 
(2) ஸப்த மாளவத்தை அழித்துச்‌ சாம்பலாக்கி, தோல்வியுமற 
மன்னர்களிடமிருந்து Dom வாங்கினான்‌ ; (8) கூர்ஜர மன்ன 
னான மஹீபாலனைப்‌ போரில்‌ வென்று அவனைப்‌ புறங்காட்டி, 
ஓடச்‌ செய்து கூர்ஜரர்களுடைய நாட்டைக்‌ கைக்கொண்டான்‌; 
(4) தன்னுடைய குதிரைகளைக்‌ கங்கையாற்றில்‌ குளிப்பாட்டி 
னான்‌ என்று பம்பா கவி புகழ்ந்திருக்கறார்‌(சுலோகங்கள்‌ 36-38). 


இவ்விரண்டும்‌ ஒரே போர்‌ நிகழ்ச்சியைக்‌ குறிப்பனவாகும்‌ 
என்பது சுலபமாக விளங்கும்‌. அதற்கு அந்தச்‌ சூழ்நிலையை நாம்‌ 
அறியவேண்டுவது அவசியமாகும்‌. 


கன்னோசியை ஆண்டு வந்த கூர்ஜரப்‌ பிரதிஹார மன்னனான 
முதலாம்‌ மஹேந்திர பாலன்‌ A. பி. 907-0-ஆம்‌ ஆண்டில்‌ காலம்‌ 
ஆனான்‌. அவனுக்குப்‌ பின்‌ யார்‌ பட்டத்தை அடைவதென்‌ 
பதில்‌ அவன்‌ குமாரர்களான இரண்டாம்‌ போஜன்‌, மஹீ 


cxxxii 


பாலன்‌ ஆகிய இருவருக்குள்‌ சச்சரவு மூண்டது. அவர்களுள்‌ 
போஜனே முறைப்படி சிங்காதனத்துக்கு உரியவன்‌ போலும்‌. 
ஆயினும்‌ அவனைக்‌ காட்டிலும்‌ மற்றவனான மஹீபாலன்‌ அதிக 
பலம்‌ பொருநதியவனாகக்‌ காணப்பட்டான்‌. என்றாலும்‌, போஜ 
னுக்குப்‌ பலம்‌ வாய்நத வெளியார்‌ உதவி கிட்டியது. சேதி நாட்டு 
ஹைஹய மன்னனான முதலாம்‌ கோக்கலன்‌ இந்தச்‌ சச்சர 
விலே தலையிட்டுப்‌ போஜனுக்கு உதவி அவனைச்‌ சங்காதனத்‌ இல்‌ 
அமர்த்தினான்‌. கோக்கலன்‌ போஜனுக்கு நெருங்கெய உறவினன்‌. 
கோக்கலனைப்‌ பற்றிப்‌ பிலஹரிச்‌ சாசனத தில்‌, “அவன்‌ அதுவரை 
யில்‌ இல்லாத விதமாகப்‌ பு.துமாதிரியில்‌ இரண்டு ஜயஸ்தம்பங்‌ 
களை நிறுவினான்‌. கும்ப முனிவர்‌ திசையில (அதாவது அகஸ்தி 
யர்‌ திசையான தென்‌ திக்கில்‌) பிரபலமான கிருஷ்ண ராஜனையும்‌ 
குபேரன்‌ திசையில்‌ (அதாவது வடதிசையில்‌; குபேரன்‌ வட 
திசையின்‌ திக்குப்‌ பாலகன்‌) ஸ்ரீதேவியின்‌ இருப்பிடமான 
போஜ தேவனையும்‌ ஸ்தாபித்தான்‌ ? என்று கூறப்பட்டுள்ள து. 
(எபி. இந்தி, வால்யூம்‌ 1, பக்கம்‌, 256). இவ்விடம்‌ குறிக்கப்பட்‌ 
டுள்ள கிருஷ்ணராஜன்‌ என்பான்‌ ராஷ்டிரகூட மன்னனான 
இரண்டாம்‌ கிருஷ்ணன்‌ அல்லது கன்னரதேவன்‌; மூன்றாம்‌ 
இநதிரனுக்கு முன்ன தாகச்‌ சிங்காதனத்தில்‌ அமர்ந்திருந்தவனும்‌ 
அவனுடைய பாட்டனுமாவன்‌. அதே போலப்‌ போஜன்‌ என்‌ 
பான்‌ கூர்ஜரப்‌ பிரதிஹார வமிசத்து இரண்டாம்‌ போஜன்‌ 
ஆவான்‌. இருவருமே கோக்கலனுக்கு உறவினர்கள்‌. அவனுடைய 
உதவியாமலயே இருவரும்‌ தங்கள்‌ அரசுரிமையை நிலைபெறச்‌ 
செய்து கொண்டார்கள்‌. இவறறால்‌, போஜன்‌ கன்யாகுப்‌ஐத்துச்‌ 
சிங்காதனத்தை அடைந்தது தெரியவரும்‌. 


ஆயினும்‌ அவனால்‌ அதிகநாள்‌ அதை ஆண்டு அனுபவிக்க 
முடியவில்லை. சாந்தேல ராஜகுமாரனான ஹர்ஷதேவனுடைய 
உதவியைப்பெற்று மஹீபாலன்‌ கன்னோசியின்‌ மீது படை 
யெடுத்து வந்து போஜனைத்‌ தோற்கடிசுது நாட்டைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டான்‌.போஜனுக்கு உதவியாக நின்ற கர்நாடகப்படை.யை 
யுமநாட்டிலிருக்து வெளிய துரத்தினான்‌. அதனோடு நிற்கவில்லை. 
தன்னுடைய படையை அவர்கள்‌ பின்னாலே செலுத்தி அவர்க 
டைய நாட்டையும்‌ கைக்லொண்டான்‌. ராஜசேகரர்‌ எழுதிய 
பாலடார தத்தில்‌ ம, 7), பஹீபாலன்‌ முரளர்‌, மேகலர்‌, கலிங்கர்‌, 
கேரளா, Garsi, குந்தளர்‌, ரமடர்‌ ஆகியோர்களை வென்று 
அடிப்படுத்தியதாகக்‌ கூறப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிட்ட 
" வெற்றிகளை அவன்‌ எப்போது கொண்டான்‌ என்பதை நாம்‌ 


cxxxiii 


நிச்சயமாகக்‌ கூறமுடியாது. எனினும்‌ அவன்‌ ராஷ்டிரகூடர்‌ 
கள்‌ மீது படையெடுத்துவந்து குந்தள நாட்டையும்‌ அதை 
யொட்டித்‌ தென்‌ திசையில்‌ உள்ள கேரளம்போன்‌ ற நாடுகளையும்‌ 
தாக்கியது மூன்றாம்‌ இந்திரனுடைய மகுடாபிஷேகத்துக்கு 
முன்னதாக நடந்திருக்க வேண்டும்‌ என்று தெரிகிறது. 


இந்திரனுடைய பட்டாபிஷேகம்‌ குருந்தகம்‌ என்னும்‌ 
இடத்திலே ௫, பி. 9156-ஆம்‌ ஆண்டு பிப்ரவரி மாதம்‌ 24-ஆம்‌ 
தேதி நிகழ்ந்தது. அந்தச்‌ சமயத்திலே மன்னன்‌ அளித்த 
தானத்தைத்‌ தெரிவிப்பதாக உள்ள கெளஸாரிச்‌ செப்பேடுகளில்‌ 
அவன்‌ மேருவை வெற்றிகொண்டு உபேந்திரன்‌ என்னும்‌ அர 
சனை முறியடித்துக்‌ கோவர்த்தனம்‌ என்னும்‌ கோட்டையைக்‌ 
கைப்பற்றியதாகக்‌ குறிக்கப்பட்டிருக்கிறது. அவன்‌ பட்டாபி 
ஷேக சமயத்திலேயே இந்த வெற்றிகளைக்‌ கொண்டிருந்ததாகக்‌ 
கூறப்படுவதால்‌ இவை அவன்‌ யுவராஜனாக இருந்தபோது, 
அதாவது அவனுடைய பாட்டனான இரண்டாம்‌ கிருஷ்ண 
னுடைய ஆட்சிக்‌ காலத்திலேயே கொண்டனவாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. அந்தச்‌ செய்தியைத்‌ தெரிவிக்கும்‌ சுலோகத்தைப்‌ 
பின்வருமாறு மொழிபெயர்க்கலாம்‌, 


« இந்திர ராஜனாகிய இவன்‌ சுலபமாக மேருவை வேரறுத்‌ 
தானாயினும்‌, கோவர்த்தனத்தைக்‌ காத்து நின்ற உபேந்திரனை 
வெற்றி கொண்ட தால்‌ பெருமை கொள்ளவில்லை. அது எவ்வித 
மெனில்‌ தேவர்களுக்கு அரசனான இந்திரன்‌ சுலபமாக மேரு 
மலையை வேரறுத்தானாயினும்‌, கோவர்த்தன மலையைத்‌ தூக்கி 
(க்‌ குடையாகப்‌ பிடித்த) உபேநதிரனை (கிருஷ்ண பரமாத்‌ 
மாவை) வென்று அடிப்படுத்நியதற்குப்‌ பெருமை கொள்ள 
வில்லையே, அதேபோல்‌.” (ராயல்‌ ஏஷ்யாடிக்‌ ஸொஸைடமி, 
பம்பாய்க்‌ இளையின்‌ பத்திரிகை, வால்யூம்‌ XVIII; எபி. இந்தி, 
வால்யூம்‌ Xl, பக்கங்கள்‌ 96, 40). 


இந்தச்‌ சுலோகம்‌ சிலேடையாக அமைந்துள்ளது. தேவ 
ராஜனான இந்திரனுக்கு இமமன்னனான இந்திர ராஜன்‌ 
உவமையாக்கப்பட்டிருககிறான்‌. பாண குலத்து மன்னர்களான ' 
மாவலி வாணராயர்கள்‌ பிர)மேரு, ஜயமேரு என்பனபோன்ற 
பட்டங்களைத்‌ தரித்து வந்திருககறுார்கள்‌. ஆதலின்‌, ராஷ்டிர 
கூட அரசனான இந்திரன வெறறி கொண்ட மேரு என்‌ 
பான்‌ மாவலி வாண ராயர்களூள்‌ ஒருவனாகவே இருத்தல்‌ 


CXXXIV 


வேண்டும்‌. சகாப்தம்‌ 820 முதல்‌ 881 வரையில்‌ (அதாவது 
இ. பி. 898 முதல்‌ 909 முடிய) காணும்‌ கல்வெட்டுக்களையுடைய 
வனும்‌ பிரபுமேரு என்னும்‌ பட்டத்தையுடையவனுமான இரண்‌ 
டாம்‌ விக்கிரமாதித்தியன்‌ என்னும்‌ வாண அரசனே இந்திரனால்‌ 
வெற்றி கொள்ளப்பெற்றவன்‌ போலும்‌. இந்தச்‌ சுலோகத்தில்‌ 
குறிக்கப்பெற்ற மற்ற அரசனான e Gugger என்பான்‌ பரமார 
மனனனான கிருஷ்ணராஜன்‌ ஆவான்‌. அவனுக்கு உபேந்திரன்‌ 
என்ற பெயரும காணப்படுகிறது. உபேந்திர ராஜன்‌ தோல்வி 
யடைந்த கோவர்த்தனம்‌ என்னும்‌ கோட்டை நாசிக்‌ பக்கத்தில்‌ 
இருந்தது. இவை ராஷ்டிரகூட கிருஷ்ணனுடைய ஆட்சியின்‌ 
கடைசிக்‌ காலத்தில்‌ நடைபெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. ஏனெனில்‌, 
கிருஷ்ணன்‌ மரணம்‌ அடைந்த காலத்தில்‌ இந்திர ராஜன்‌ மாள 
வத்திலே போரிட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. தன்னுடைய மகு 
டாபிஷேகத்துக்காக அவன்‌ போரை இடையில்‌ நிறுத்தவேண்டி 
யிருந்தது. 


அதற்குப்‌ பிறகே இந்திரன்‌ வடக்கே சென்று வெற்றி 
கொணடு. ஆயினும்‌, அதன்‌ காலத்தை நாம்‌ நிச்சயமாகக்‌ கூற 
முடியாது. இ. பி. 915- இல்‌ பட்டம்‌ எய்திய இந்திரனுடைய ஆட்‌ 
சிக்‌.காலம்‌ க. பி. 916-இல முடிவடைந்து விட்டதாக இதுகாறும்‌ 
கருதிவந்தார்கள்‌. அதனால்‌ இந்த வடநாட்டுப்‌ படையெடுப்பு 
இடைக்காலத்தில்‌, A. பி. 916-7-ல்‌, s. இருக்கவேண்டும்‌ என்று 
தீர்மானித்தார்கள்‌. ஆனால்‌) இந்திரனுடைய ஆட்சி அவ்வளவு 
சீககரமாக முடிந்து விடவிலலை யென்‌ றும்‌, கி. பி. 927-ஆம்‌ ஆண்‌ 
டின்‌ இறுதிவரையிலும அவன்‌ அரசு செலுத்தி வந்திருக்கிறான்‌ 
என்றும இபபோது தெரியவருகிறது (எபி. இந்தி. வால்யூம்‌ 
XXVI, பக்கம்‌ 161-2). அதற்குப்‌ பிறகும்‌ ஒன்‌ றிரண்டு ஆண்டுகள்‌ 
அது நீடி ததிருக்கக்கூடும்‌. இவ்விடத்திலே நரம்‌ மற்றொரு விஷ 
யததையும்‌ ஞாபகத்தில்‌ கொள்ளவேண்டும்‌. இ. பி. 935-ல்‌ மூன்‌ 
ரூம்‌ அமோகவருஷன்‌ ராஷ்டிரகூட சிங்காதனம்‌ ஏறினான்‌. 
அவன்‌ வயதான கிழவன்‌. அவன்‌ ஆட்சிக்‌ காலத்திலே அவன்‌ 
மகனும்‌ இளவரசனும்‌ ஆன மூன்றாம்‌ கிருஷ்ணனே ராஜ்ய பாரத்‌ 
தைத்‌ தாங்கி வந்திருக்கிறான்‌. அவன்‌ (ராஜ) குமாரனாக இருந்த 
காலத்தில்‌ வடநாட்டுப்‌ போர்களிலே ஈடுபட்டு வெற்றிகொண் 
டான்‌ என்று கூறப்படுகிறது. இந்திரன்‌ நடத்திய படையெடுப்‌ 
பீலே கிருஷ்ணனும்‌ ஈடுபட்டிருததல்‌ கூடும்‌. இந்திரனைப்‌ 
போலவே கிருஷ்ணனுக்கும்‌ காலப்பிரியததோடு ஏதோ 
தொடர்பு இருந்திருக்கிறது. காலப்பிரியம்‌ என்பது சிவபெருமா 


CXXXV 


னுடைய புண்ணிய க்ஷேத்திரங்களுள்‌ ஒன்று. யமுனைக்‌ கரை 
யில்‌ உள்ளது. இப்போது கால்பி என்று வழங்கப்படுவது. 


இன்னும்‌ இந்திரன்‌ இறந்த சிறிது காலத்துக்குள்ளாகவே 
கூர்ஜரப்‌ பிரதிஹாரர்கள்‌ ராஷ்டிரகூடர்களிடமிருந்து மாளவத்‌ 
தைத்‌ திரும்பவும்‌ கைப்பற்றி விட்டார்கள்‌ என்பதை நிரூபிக்கக்‌ 
கூடிய சாசனங்கள்‌ உள்ளன. ஆதலால்‌ இந்திரன்‌ நடத்திய வட 
காட்டுப்‌ படையெடுப்பு ௮. பி. 9258-ஆம்‌ ஆண்டுக்கு அணித்தாக 
நடந்ததெனக்‌ கொள்ளலாம்‌. 


பம்ப கவியின்‌ விக்கிரமார்ஜுன விஜயத்தில்‌ லேமுலவாடச்‌ 
சாளுக்கிய அரசனான நரஸிம்ஹன்‌ தன்னுடைய குதிரைகளைக்‌ 
கங்கை(கரங்காவாரிதியில்‌ நீராட்டினான்‌ என்று கூறப்பட்டிருக்‌ 
கிறது, நந்திக்கலம்பகமேோ தன்‌ பாட்டுடை.த்‌ தலைவனை அங்க 
நாடன்‌ என்று கூறுகிறது; அங்க நாட்டில்‌ அவன்‌ கொண்ட 
வெற்றியே, அங்க நாட்டுக்கு அரசன்‌ அவன்‌ என்று அவ்வி 
தம்‌ குறிக்கப்பட்டுள்ளது. அங்க நாடு என்பது பீஹார்‌ ராஜ்யத்‌ 
தில்‌ பாகல்பூரைச்‌ சுற்றியுள்ள பிரதேசமாகும்‌. அந்நாளிலே 
வேறு எந்தப்‌ பகுதிக்கும்‌ அந்தப்‌ பெயர்‌ வழங்கியஇல்லை.” பல்லவ 
நந்தி வர்மன்‌, சாளுக்கிய நரஸிம்ஹன்‌ ஆயெ இருவரும்‌ ஒரே 
போரில்‌ ஈடபட்டிருக்தமையால்‌ நந்தி வர்மனுடைய அங்கநாட்டு 
வெற்றி, இப்போது நமக்கு முழுவிவரங்களும்‌ கிடைக்காவிட்டா 
லும்‌, உண்மையாகவே இருத்தல்‌ கூடும்‌. 


இதுகாறும்‌ கூறியவற்றால்‌, நந்தி வர்மன்‌ ராஷ்டிரகூட ௮ரச 
னை மூன்றாம்‌ இந்திரனுடன்‌ நெருங்கிய தொடர்பு பூண்டிருந்‌ 


1. கொங்குச்‌ சோழ சாசனங்களிலே களூர்ப்பக்கத்திலே உள்ள நெரூர்‌ 
என்னும்‌ ஊர்‌ Sighs நாட்டில்‌ இருர்ததாகச்‌ சாணப்படுகிறது, இழங்க நாடு 
என்னும்‌ பெயரைச்‌ ழ்‌ yis காடு எனக்‌ கொள்ளலாம்‌, அவ்விதமானால்‌ 
மேல்‌ அங்க நாடு என ஒன்று இருத்தல்வேண்டும்‌, ஆனால்‌, அதைப்பற்றிய 
விவ.ரம்‌ ஏதம்‌ இடைச்கவில்லை. எனினும்‌, சேதி காடு போன்ற வடராட்டுப்‌ 
பெயரைச்கொண்ட பகுதிகள்‌ பல, மத்திய காலத்தில்‌ இங்கே இருர்‌ சதை நாம்‌ 
அறிவோம்‌. அம்மா திரியிலே நெளூர்ப்பக்கத்துப்‌ பிரதேசம்‌ ௮ங்கரசாடு என அப்‌ 
போது பெயர்‌ பெற்றிருக்கலாம்‌. 669) வர்மன்‌ சொங்கு காட்டையும்‌ ஆண்டு 
வந்திருக்கிறான்‌. அவனே தன்னுடைய அங்க நாட்டு வெற்றியைக்‌ குறிக்சச்‌ 
கொங்கு காட்டுப்‌ பகுதிக்கு அந்தப்‌ பெயரை இட்டிருத்தல்‌ கூடுமா ? 


exaxvi 


தான்‌ என்பது தெளிவாகும்‌, அதனால்‌ அவன்‌ தான்‌ இழந்த 
நாட்டை மீண்டும்‌ பெறுவதற்கு ராள்டிரகூடர்கள்‌ அவனுக்கு 
உதவி புரிந்திருக்கவேண்டும்‌ என்று கருதுவது மிகையாகாது. 


நந்திக்‌ கலம்பகத்திலே, 


« கொம்புயர்‌ வாமை நாக மெதிர்வந்த 
நந்தி குலவீர ராக மழியத்‌ 
தம்பிய ரெண்ண மெல்லாம்‌ பழுதாக 
வென்ற தலைமான வீர துவசன்‌?? (செய்யுள்‌ 81) 


என்ற பகுதி காணப்படுகிறது. அதனால்‌ அவனுக்கும்‌ அவன்‌ 
தம்பியருக்கும்‌ விரோதம்‌ இருந்து வந்ததென்பது தெரியவரும்‌, 
சோமேசர்‌ முதுமொழி வெண்பாவில்‌ 4 நந்தி கலம்பகத்தால்‌ 
மாண்ட கதை நாடறியும்‌ ? என்று கூறப்பட்டிருக்கறெது. கர்ண 
பரம்பரையாகவும்‌ ஒரு கதை உண்டு. RED வர்மனுக்‌ தம்‌ அவன 
தம்பிக்கும்‌ Qi சுரிமைபற்றி விரோதம்‌ இருந்து வத்து. போரில்‌ 
வெற்றி கொள்ளமுடியாத தம்பி வஞ்சத்தால்‌ வெற்றி காண 
விழைக்கான்‌. தமிழ்க்‌ கவிகளில்‌ தன்‌ அண்ணனுககு உள்ள 
ஆசையை யறிநக்த அவன்‌ அறம்வைத்துப்‌ பாடி. அண்ணன்மீது 
இந்தக்‌ கலம்பகத்தை இயற்றச்‌ செய்தான்‌. அதை அவன்‌ கேட்ப 
தற்கும்‌ ஓர்‌ உபாயத்தைக்‌ கைக்கொண்டு வெற்றி கண்டான்‌. 
கதை யாவரும்‌ அறிந்ததே. கலம்பகத்தை முழுதும்‌ கேட்ட மன்‌ 
னன்‌ கடைசியில்‌ உயிரை யிழந்தானாம்‌. அவன்‌ , தம்பியருக்குச்‌ 
சோழர்கள்‌ உறுதுணையா யிருந்தனர்‌ போலும்‌. 


வட ஆர்க்காடு ஜில்லா திருமால்புரம்‌ என்னும்‌ இடத்தி 
லிருந்து கடைக்கும்‌ பார்த்திவேந்திரவர்மனுடைய பதின்மூன்‌ 
மும்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்று (தே. இ. சாசனங்கள்‌, மூன்றாம்‌ 
வால்யூம்‌, நெ. 197) ஈந்திவர்ம காடுபட்டிகள்‌ மகளார்‌ வஜ்ஜவை 
மகாதேவி அளித்த தானத்தைத தெரிவிக்கிறது. அவள்‌ பார்த்தி 
வேந்திரவர்மன்‌ தேவியாக இருக்கலாம. தெள்ளாற்றெறிந்த 
நந்திவர்மனே இக்கல்வெட்டில்‌ குறிக்கப்பட்ட நந்திவர்ம காடு 
பட்டிகள்‌ போலும்‌. 


இவனுடைய சாசனங்கள்‌ இவன்‌ ஆட்சியின்‌ இருபத்து 
மூன்றாம்‌ ஆண்டுவரையில்‌ தான்‌ கிடைக்கின்றன, 


exxxvii 
சோழர்கள்‌ 


சோழர்களிலே முதலாம்‌ இராஜராஜனுக்கு முற்பட்டகாலத்‌ 
தனவா SE சுமார்‌ எழுபத்தைந்து சாசனங்கள்‌ இத்தொருப்ப்லே 
சேர்ந்துள்ளன. பார்த்திவேந்திரவர்மன்‌ காலத்தன வான இரண்டு 
சாசனங்களும்‌, (நெ. 497, 498), மதிரை கொண்ட பரசேசரிவர்ம 
னான முதற்‌ பராந்தகனுடைய கல்வெட்டுக்கள்‌ சுமார்‌ இருபதும்‌ 
போக மீதி உள்ளவை ராஜ?கசரிவர்மன்‌ என்றோ பரகேசரிவர்‌ 
மன்‌ என்றோ பொதுப்படக்‌ குறிக்கும்‌ அரசர்களுடைய காலத்‌ 
தைச்‌ சார்ந்தனவாகும்‌, இவ்விதம்‌ பொதுப்படையாகப்‌ பெயர்‌ 
ஏதும்‌ இல்லாமலே குறிக்கப்பெறும்‌ மன்னர்கள்‌ யார்‌ யார்‌ 
என்று நிச்சயிப்பது சுலபமல்ல. பல சமயங்களில்‌ ஆராய்ச்சியா 
ளர்களுக்குள்ளே இதுபற்றிக்‌ கருத்து வேற்றுமை ஏற்படுவதும்‌ 
உண்டு. 


சோழ மன்னர்கள்‌ ராஜகேசரிவர்மன்‌, பரகேசரிவர்மன்‌ என்‌ 
னும்‌ பட்டப்பெயர்களை மாறிமாறித்‌ தரித்து வந்திருக்கறோர்கள்‌. 
தஞ்சாவூரில்‌ சோழ பரம்பரையை நிறுவிய முதல்‌ அரசனான விஜ 
யாலய்ன்‌ காலம்தொட்டு இது வழக்கில்‌ வந்திருக்கிறது. அவன்‌ 
ஒரு பரகேசரி, அவனுக்குப்‌ பிறகு, முதலாம்‌ இராஜராஜ 
சோழனுக்கு முன்னதாகச்‌ சோழ சிங்காதனம்‌ ஏறியவர்களாகக்‌ 
கருதப்படும்‌ மன்னர்களுள்‌ முதற்‌ பராந்தகன்‌, அரிஞ்சயன்‌, 
இரண்டாம்‌ ஆதித்தியனான கரிகாலன்‌, மதுராந்தக உத்தம 
சோழன்‌ ஆகிய நால்வரையும்‌ பரகேசரிவர்மர்களாகக்‌ கொள்வர்‌: 
அதேபோல்‌ முதலாம்‌ ஆதித்தியன்‌, கண்டராதித்தியன்‌; இரண்‌ 
டாம்‌ பராந்தகனான சுந்தரசோழன்‌ ஆூய மூவரையும்‌ ராஜகேசரி 
வர்மர்களாகக்‌ கொள்வர்‌, முதலாம்‌ ராஜராஜ சோழனும்‌ ஒரு 
ராஜகேசரிவர்மனாவன்‌ . 


சோழர்கள்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுஇயிலிருந்து 
பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதி வரையில சுமார்‌ நானூறு 
ஆண்டுகள்‌ அரசு செலுத்தியிருக்கிறார்கள்‌. இந்த கானூறு 
வருஷங்களையும்‌, பகுதிக்குச்‌ சுமார்‌ நூறு வருஷங்கள்‌ கொண்ட 
நான்கு பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. வமிசம்‌ நிறுவப்பெற்ற 
காலத்திலிருர்‌து முதலாம்‌ இராஜராஜ சோழன்‌ சிங்காதனம்‌ 
ஏறிய A. பி. 9385-ஆம்‌ ஆண்டு வரையில்‌ உள்ள முதற்பகுதி 
தான்‌ மிகவும்‌ சிக்கலானது. அந்தக்‌ காலத்து நிகழ்ச்சிகளில்‌ பல 
இன்னும்‌ தெளிவாகவில்லை, 

N 


cxxxviii 

விஜயாலயன்‌ 

புதிய பரம்பரையின்‌ முதல்‌ அரசனாக இவனையே எல்லாச்‌ 
சரித்திரங்களும்‌ கூறுகின்றன. இருவாலங்காட்டுச்‌ செப்பேடு 
களிலே இவன்‌ தன்னுடைய இன்பத்துக்காகவே ஏற்பட்டதோ 
வென்னும்படி. தஞ்சாவூரைக்‌ கைக்கொண்டு அங்கே நிசும்பசூ 
தினி என்னும்‌ பெயரால்‌ துர்க்கைக்கு ஓர்‌ ஆலயம்‌ எடுப்பித்தான்‌ 
என்று கூறப்படுகிறது. (சுலோகங்கள்‌, 45, 46). அவன்‌ எவ்விதம்‌ 
தஞ்சையை அடைந்தான்‌ என்பதைப்பற்றிய விவரமே Glen i$ 
வில்லை. ! 

மூவருலாவும்‌ சங்கர சோழனுலாவும்‌ அம்மன்னன்‌ தன்‌ 
னுடைய மார்பில்‌ தொண்னூற்.றறு புண்‌ கொண்டவன்‌ என்று 
புகழ்ந்து கூறுகின்‌ றன. 

“எண்கொண்ட தொண்ணுற்றின்‌ மேலுமிரு மூன்று 
புண்கொண்ட வென்‌ நிப்‌ புரவலனும்‌ ?? 
(விக்ரெம சோழன்‌ உலாஃகண்ணி 15) 


* 8 mio செருவிற்‌ றிருமார்பு தொண்ணூறும்‌ 
ஆறும்‌ படுதழும்பின்‌ ஆர்த்தோன்‌ ?? 
(குலோத்துங்க சோழன்‌ உலா-கண்ணி 21) 
 தொழும்புடைய வாகத்துச்‌ தொண்ணூறு மாறும்‌ 
தழும்புடைய சண்டப்ர சண்டன்‌ ? 
(இராசராச சோழன்‌ உலா-கண்ணி 19) 
“புண்ணூறு தன்‌ றிரு மேனியிற்‌ பூணாகத்‌ 
தொண்ணூறு மாறுஞ்‌ சுமந்தோனும்‌ ?? 
(சங்கர சோழன்‌ உலா-கண்ணி 17) 
மேலே கூறியவற்றைத்‌ தவிர; அம்மன்னனைப்பற்றி வேறு 
விவரம்‌ ஏதும்‌ தெரியவில்லை. எனினும்‌, அவன்‌ உண்மையில்‌ 


1. தஞ்சாவூர்‌ நகரத்தை விஜயாலயனே கிர்மாணித்தான்‌ என்று கன்யா 
குமரிக்‌ கல்வெட்டு கூறுகிறது. (திருவாங்கூர்‌ ஆர்ச்யெலாஜிசல்‌ ஸீரிஸ்‌, 
வால்யூம்‌ 111, பக்கம்‌ 142, சுலோகம்‌ 54). இது கவிஞரின்‌ yart துரையே. 
அந்தக்‌ காலத்துக்கு முன்னரே முத்தரையர்‌ அம்‌ ஈகநிலிருந்து வர்தனா என்‌ 
பதும்‌, அவர்கள்‌ தஞ்ரைக்‌ கோன்‌, தஞ்சை நற்புகழாளன்‌ போன்ற விருது 
களைத்‌ தாங்கியிருர்தனர்‌ என்பதும்‌ செர்தலைக்‌ கல்‌ வெட்டுக்களால்‌ ஈமக்குத்‌ 
தெளிவாகத்‌ தெரிகின்றன. (எபி, இந்தி., வால்யூம்‌ XIII, பக்கம்‌ 134 
முதல்‌.) 


cxxxix 


அரசு புரிந்திருக்கறான்‌ என்பது திருச்சிராப்பள்ளித்‌ தாலூகாவில்‌ 
உள்ள திருநெடுங்களத்திலிருந்து கடைக்கும்‌ ஒரு கல்வெட்டால்‌ 
தெரிகிறது. திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ கோநேரின்மை கொண்‌ 
டான்‌ ஒருவனுடைய சாசனம்‌ அது. பரகேசரி வர்மரான விஜயா 
லய சோழ தேவருடைய ஒரு பழைய சாசனப்படி நிலம்‌ தானம்‌ 
அளிக்கப்பெற்ற செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. (1909-ஆம்‌ ஆண்டு 
673 Qm. சாசனம்‌), அன்றி, வட ஆர்க்காடு ஜில்லாவில்‌ உள்ள 
கீழ்ப்புத்துரிலிரு்து கிடைக்கும்‌ விக்கிரம சோழனுடைய gu 
தாம்‌ ஆண்டு கொண்ட கல்வெட்டு ஒன்று விஜயாலய சோழனு 
டைய நான்காம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்றைக்‌ குறிப்பிடுகிறது. 
(1915. ஆம்‌ ஆண்டு 164 நெ, சாசனம்‌). தஞ்சைப்‌ பெரிய கோயி 
லிலே காணும்‌ முதலாம்‌ இராஜராஜனுடைய கல்வெட்டுக்களில்‌ 
அந்தக்‌ கோயிலில்‌ ஊழியம்‌ பார்ப்பதற்காக எந்த எந்த ஊரார்‌ 
மாணிகளை அனுப்பவேண்டும்‌ என்‌ று குறிக்கும்‌ இடத்தில்‌ பிரம்ம 
தேயம்‌ விஜயாலய ச.துர்வேதிமங்கலத்தின்‌ பெயரும்‌ அத்தகைய 
ஊர்களில்‌ ஒன்றாகக்‌ காணப்படுகிற து. (தே.இ. சாசனங்கள்‌, இரண்‌ 
டாம்‌ வால்யூம்‌, நெ. 69). பழைய புதுக்கோட்டை ராஜ்யத்தில்‌ 
நார்த்தாமலை என்னுமிடத்திலிருந்து இடைக்கும்‌ பிற்காலத்துப்‌ 
பாண்டியர்‌ ஆட்சிக்‌ காலத்துக்‌ கல்வெட்டு ஒன்று விஜயாலய 
சோழீச்வரம்‌ என்னும்‌ ஆலயத்தின்‌ பெயரைக்‌ குறிக்கிறது. 


இவற்றால்‌ விஜயாலயன்‌ நாட்டிலே முறையாக அரசு 
செலுத்தியிருக்கிறான்‌ என்னும்‌ விஷயம்‌ ஈன்கு வெளியாகும்‌. 


பல்லவர்களுடைய ஆட்சியின்‌ கடைசிக்‌ காலத்திலே அவர்‌ 
களுடைய சாசனங்கள்‌ சிலவற்றில்‌ சோழர்களுடைய பெயர்‌ 
காணப்படுகிறது. திருப்பதிக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள திருச்சானூரி 
லிருந்து கிடைக்கும்‌ கல்வெட்டு ஒன்று (தே. இ. சாசனங்கள்‌, 
வால்யூம்‌ XII, நெ, 43) தந்தி விக்கிரம வர்மனுடை ஐம்பத்‌ 
தோராம்‌ ஆண்டில்‌ (சுமார்‌ கி. பி. 850) திருவேங்கடக்‌ கோட்டத்‌ 
துத்‌ திருச்சோகினூரிலே திருவேங்கடத்துப்‌ பெருமானடிகள்‌ 
கோயிலில்‌ நிறுவிய திரு இளங்கோயில்‌ பெருமானடி.களுக்கு ஒரு 
நந்தா விளக்கு எரிப்பதற்காகச்‌ சோழ நாட்டுச்‌ சோழனார்‌ உலகப்‌ 
பெருமானார்‌ முப்பது கழஞ்சு பொன்‌ அளித்த செய்தியைக்‌ குறிக்‌ 
கிறது. மூன்றாம்‌ நந்தி வர்மனுடைய ஆட்சியின்‌ ஆறாம்‌ ஆண்டில்‌ 
சுமார்‌ ௫. பி. 856) அளிக்கப்பெற்ற வேலூர்ப்பாளையம்‌ செப்‌ 
பேடுகள்‌ யஜ்ஞ பட்டர்‌ என்பார்‌ எழுப்பிய சிவாலயத்துக்குத்‌ 
இருக்காட்டுப்பள்ளி என்னும்‌ கிராமத்தைச்‌ சோழ மகாராஜா 


exl 


குமராங்குசன்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பனவாகும்‌. விஜயா 
லயன்‌, குமாரங்குசன்‌ ஆகிய இருவரும்‌ ஒரே வமிசத்தைச்‌ சேர்ட்‌ 
தவர்களாக இருத்தல்கூடும்‌ என்று சில சமயங்களில்‌ நினைத்தது 
உண்டு. அவ்விதம்‌ இருத்தற்கில்லை, அங்குசன்‌ என்ற விகுதியுடன்‌ 
முடியும்‌ பெயர்களை வேங்கி நாட்டுச்‌ கீழைச்‌ சாளுக்கிய மன்னர்‌ 
களே தரித்துவந்தனர்‌. £ ரேகாண்டுச்‌ சோழர்கள்‌ ? எனப்படும்‌ 
தெலுங்குச்‌ சோழர்களில்‌ பல்லிய சோழன்‌ என்பான்‌ குமாரங்‌ 
குசன்‌ என்ற பெயரைத்‌ தரித்திருக்கிறான்‌ (ஜர்னல்‌ ஆப்‌ இந்தியன்‌ 
ஹிஸ்டரி, வால்யூம்‌ XV, பக்கம்‌ 258). தங்களை வேங்கிச்‌ சாளுக்கி 
யர்களுடைய சிறறரசர்கள்‌ என்று குறிப்பதற்காகவே அவர்கள்‌ 
அவ்விதம்‌ SNS துவந்தார்‌ போலும்‌. அகவே, விஜயாலயனையும்‌ 
குமாராங்குசனையும்‌ ஓரே கிளையினராகக்‌ கொள்ளமுடியாது. 


விஜயாலயனைத்‌ திருச்சானூர்க்‌ கல்வெட்டில்‌ கண்ட உலகப்‌ 
பெருமானாராகவோ அவனுடைய மகனாகவோ கொள்ளலாம்‌ 
என்று எணணக்‌ தோன்றுவது இயற்கையே. ஆனால்‌, அவ்விதம்‌ 
கொள்வதற்கு ஓர்‌ ஆக்ஷேபணையும்‌ உண்டு. தஞ்சையிலிருந்து 
ஆண்ட. சோழ மன்னர்களுடைய சாசனங்களிலே அவர்களுடைய 
வமிசாவளியைக்‌ கூறுமிடத்துச்‌ சங்க காலத்திலிருந்த தங்கள்‌ 
மூதாதையருக்குப்‌ பிறகு விஜயாலயனையே குல முதல்வனாகக்‌ 
குறித்திருக்கிறார்கள்‌. இவர்களுடைய ராஜ பாரம்பரியத்தைக்‌ 
கூறும்‌ இலக்கிய நூல்களிலும்‌ இதையேதான்‌ காண்கிறோம்‌, 
உலகப்பெருமானாருடைய பெயர்‌ காணப்படவில்லை. விஜயாலய 
னுடைய தந்தையாக உலகப்பெருமானார்‌ இருப்பானாகில்‌ வமிச 
பரம்பரையை நிச்சயம்‌ அவனையே முதல்வனாகக்கொண்டு ஆரம்‌ 
பித்திருப்பர்‌, விஜயாலயனுக்கு உலகப்பெருமானார்‌ என்ற 
பெயர்‌ இருந்ததாகவும்‌ நமக்குத்‌ தெரியவில்லை. 


தஞ்சாவூர்‌ தாலூகா திருப்பழனத்திலிருந்து கிடைத்த ராஜ 
கேசரி வர்மனுடைய இருபத்தொன்றாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு 
இன்று, [ e. ]/லகப்பெருமாள்‌ விணணப்பத்தால்‌ கோயில்‌ ஊழியத்‌ 
துக்குப்‌ பன்னிருவர்‌, கண்‌ காட்டிகள்‌ இருவர்‌, ஈந்தவனக்‌ குடிகள்‌ 
இருவர்‌ ஆகப்‌ பதினாறு பேர்களுக்கும்‌ காணியாக அரசன்‌ நிலம்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது, (தே. இ, சாசனங்கள்‌, 
வால்யூம XIII, நெ. 295). இந்தச்‌ சாசனம்‌ அளித்த அரசன்‌ முத 
லாம்‌ ஆதிததியனே எனக்‌ கொள்ளலாம்‌, இதில்‌ காணும்‌ உலகப்‌ 


cxli 


பெருமாளுக்கும்‌ இருச்சானூர்க்‌ கல்வெட்டில்‌ கண்ட உலகப்‌ 
பெருமானாருக்கும்‌ ஏதோ ஒரு தொடர்பு இருத்தல்‌ வேண்டும்‌ . 


மைசூர்‌ ராஜ்யத்திலே பங்களூர்‌ ஜில்லாவில்‌ கூடலூர்‌ என்னு 
மிடத்திலிருந்து அரைகுறையாகக்‌ காணும்‌ தமிழ்க்‌ கல்வெட்டு 
ஓன்று கிடைத்திருக்கிறது. ஆரம்பமும்‌ முடிவும்‌ இல்லாமல்‌ 
ஒரே வரி கொண்டதாகக்‌ காணப்படும அது சோழ விஜயா 
லயனைக்‌ குறிக்கிறது; அவனைப்‌ ““பத்தினீப்பார நாடன்‌ (2) 
என்றும்‌, வாள்‌ வலிமிகுந்த கையை உடையவன்‌ என்றும்‌, 
கூடலில்‌ வசித்து வந்தான்‌? என்றும்‌ குறித்‌ துச்செல்கிற து, மைசூர்‌ 
ஆர்க்கியலாஜிகல்‌ அறிக்கை, 1909-ஆம்‌ ஆண்டு; பக்கம்‌ 17, பாரா 68), 
சாசனம்‌ கிடைத்திருக்கும்‌ ௮ளவைக கொண்டு நாம்‌ எதையும்‌ 
நிச்சயமாகக்‌ கூறமுடியாது. எனினும்‌, இதனை ஆராய்ந்த மைகுர்‌ 
புதையல்‌ இலாகாத்‌ தலைவர்‌ காலஞ்சென்ற ஆர்‌. எஸ்‌. நரஸிம்ஹா 
சாரியார்‌ இதைத்‌ தஞ்சையில்‌ புதிய பரம்பரை நிறுவிய விஜயாலய 
சோழனுடைய கல்‌ வெட்டு என்றே கொண்டார்‌, 


சாசனத்திலே அவன்‌ கூடலில்‌ தங்வெந்தான்‌ எனக்‌ காணப்‌ 
படுறது. கூடல்‌ என்பது பாண்டியர்‌ தலைககரான மதுரையையே 
பிரசித்தமாகக்‌ குறிக்கும. சுந்திரமூர்தீதிகள்‌ சேரமான்‌ பெருமா 
ளுடன்‌ மதுரை மாந௩கருக்குச்‌ சென்றபோது அவர்களைப்பாணடிய 
வேந்தன்‌ ஒருவனும்‌; பரண்டியன்‌ மகளை மணம்புரிந்து அந்நகரில்‌ 
முன்னரே போய்த்‌ தங்கயிருந்த அவன்‌ மருமகன்‌ சோழ மன்னன்‌ 
ஒருவனும்‌ எதிர்‌ கொணடு அழைத்தார்கள்‌ என்று பேரிய 
புராணம்‌ கூறுறெது. 


“சேரமான தோழரு மச்சேரர்‌ பிரானும்‌ பணிப்பூண்‌ 
ஆரமார்‌ பரைமதுரை ஆலவாயினில்‌ வணங்க 
வாரமா வந்தணைய வழுதியாக மனக்காதல்‌ 
கூரமாந௩கர்‌ கோடித்‌ தெதிர்கொணடு கொடுபுக்கார்‌. 


* தென்னவர்கோன்‌ மகளாரைத்‌ திருவேட்டு முன்னரே 
தொன்மதுரை ௩கரின்கண்‌ இனிதிருஈத சோழனார்‌ 
அன்னவர்கள்‌ உடன்கூட அணையவ வருங்கூடி 
மன்னுதிரு ஆவலாய்‌ மணிக்கோயில்‌ வந்தணைந்தார்‌.” 


(கழறிற்‌. புராணம்‌ 91-2) 


ஆயினும்‌ இவ்விடத்திலே குறிக்கப்பட்டிருக்கும்‌ கூடல்‌ மதுரை 
மாஈதரமர்க இருக்குமா வென்பது சந்தேகம்‌, சாசனம்‌ 


cxlii 


கிடைத்த கூடலூரே அதில்‌ குறிக்கப்பட்ட கூடல்‌ போலும்‌. 
அவ்விதமாயின்‌ விஜயாலய சோழனுடைய சாசனம்‌ மைசூர்‌ 
சாஜ்யத்திலே காணப்பெறுவ து எங்ஙனம்‌ ? 


திருக்கோவலூர்த்‌ தாலூகாவிலே வீரசோழபுரம்‌ என்‌ 
னும்‌ இடத்திலிருக்து தஞ்சை கோட்ட கோப்‌ பரகேசரி வர்மருடைய 
மூன்றாம்‌ ஆண்டு கொண்ட ஒரு வீரக்கல்‌ இடைத்திருக்கற.து. 
(1936-ஆம்‌ ஆண்டு 81 Qm. சாசனம்‌). சாசன த்திலே வரும்‌ 
தஞ்சை கொட்ட என்பதைத்‌ தஞ்சை கோண்ட என்பதாகக்‌ 
கொண்டு, தஞ்சையைக்‌ கைப்பற்றிய பரகேசரி வர்மனுடைய 
மூன்றாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டென அதைக்‌ கொள்வர்‌. அவ்‌ 
விதம்‌ கருதக்கூடியவன்‌ விஜயாலயனே ஆவன்‌. சாசனம்‌ 
பொறிக்கப்பட்டுள்ள எழுத்தின்‌ வரிவடிவமும்‌ அதற்கு ஒத்த 
தாகவே இருப்பதாகவும்‌ கருதப்படுகிறது. இதிலிருந்து 
விஜயாலயன்‌ தஞ்சையைக்‌ கைப்பற்றியே தன்‌ அரசை அவ்‌ 
விடம்‌ நிறுவினான்‌ எனவும்‌ கொள்வர்‌. ஆனால்‌ கொண்ட என்‌ 
அம சொல்‌ கோட்ட என்ற உருவத்தல்‌ எங்கும்‌ வழங்கியதில்லை. 
அன்றி, “கொட்ட” என்னும்‌ சொல்‌ ‘கொண்ட? என்னும்‌ 
பொருளில்‌ வழங்யெதும்‌ இல்லை. அதனால்‌ அவ்விதம்‌ திருத்து 
வது பொருந்தாது. சாசனத்தில்‌ காணும்‌ கொட்ட என்ற 
சொல்‌ கோட்டம்‌ அல்லது கோட்டை என்பதாகவே இருத்தல்‌ 
வேண்டும்‌. கோட்டை என்னும்‌ சொல்‌ அப்பொழுது பெரு 
வழக்கில்‌ வரவில்லை. தவிர, சாசன ததிலே ஐகாரவிகுதியில்லா 
மல்‌ Qasr என்றே இருப்பதால்‌ இச்சொல்‌ கோட்டம்‌ என்‌ 
பதையே குறிப்பதாகும்‌. கோட்டம்‌ என்னும்‌ சொல்‌ அம்காளி 
லேயே வழகஃல்‌ இருந்திருக்கிறது. இது மேலே நாம்‌ குறிப்‌ 
பிட்ட திருச்சானூர்க கல்வெட்டில்‌ இருவேங்கடக்‌ கோட்டத்‌ 
தின்‌ பெயர்‌ காணப்படுவதிலிருக்து ஈன்கு விளங்கும்‌, அத 
னால்‌, சாசனத்தில்‌ கண்ட அரசன்‌ பெயர்‌ தஞ்சைக்‌ கோட்டத்‌ 
தப்‌ பரகேசரி வாமன்‌ என்றே ஆகும. 


விஜயாலயன்‌ தஞ்சாவூரை முத்தரையரிடமிரும்து கைப்‌ 
. பற்றி அந்த இடத்திலே தன்னுடைய அரசை நிறுவினான்‌ 
என்று பொதுவாகக்‌ கொள்ளப்பட்டுள்ள அ. அவ்விதமாயின்‌, 
முத்தரையர்‌ தங்கள்‌ அரசுரிமையை இழந்திருக்க வேண்‌ 
டும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ இழம்தவிட்டதாகது தெரியவில்லை, சரித்‌ 
தர அரங்கிலிரும்து அவர்கள்‌ மறைகது விடவும்‌ இல்லை. அதற்‌ 
குப்‌ பிறகு மீண்ட, காலம்‌ வரை அவர்கள்‌ அந்தப்‌ பகுதியிலே 


exliii 


முக்கிய புருஷர்களாகத்தான்‌ விளங்கியிருக்ரொர்கள்‌.நர்ட்டின்‌ 
அரசியலிலும்‌ அவர்கள்‌ ஈடுபட்டிருந்தார்கள்‌. அவர்களைப்‌ 
போலவே பக்கத்தில்‌ கொடும்பாளூரில்‌ வேளிர்குல அரச 
பரம்பரை வேறு ஒன்று இருக்கிருக்கிறது. அவர்கள்‌ அம்‌ 
நாளிலே பலம்‌ பொருந்தியவர்களாகத்‌ இகழ்ந்திரு Amis. 
தில்லைஸ்தானம்‌ கல்வெட்டில்‌ காணும்‌ உலகப்பெருமாளுக்கும்‌ 
திருச்சானூர்க்‌ கல்வெட்டில்‌ காணும்‌ உலகப்‌ பெருமானாருக்‌ 
கும்‌ உறவு முறை இருந்திருக்குமாயின்‌, (அவ்விரண்டு சாசனங்‌ 
களுக்கும்‌ உள்ள இடைவெளி சுமார்‌ நாற்பத்தைந்து ஆண்டு 
கள்‌ இருப்பதையும்‌ அவர்களுடைய பெயரையும்‌ கொண்டு 
பாட்டனும்‌ பெயரனுமாகக்‌ கருதலாம்‌) சோழ வமிசத்தின்‌ 
மற்றொரு னெயினரும்‌ அந்தப்‌ பகுதியில்‌ இருந்து வந்தார்கள்‌ 
என்று எண்ணலாம்‌. 


மற்றொரு விஷயத்தையும்‌ காம்‌ நினைவு கூரவேண்டும்‌. 
சோழ நாட்டின்‌ காவிரிக்கரைப்‌ பிரதேசம்‌ அக்காளிலே ஒரு 
போர்க்களமாக விளங்‌ யிஈக்றெது. இர்கிலை பி. ஏழாம்‌ 
நூற்றாண்டின்‌ பிற்பகுரியில்‌ வாதாபிச்‌ சாளுக்கிய மன்ன 
னை முதலாம்‌ விக்ரெமொதித்தியன்‌ பல்லவர்மீது படை 
யெடுத்து வந்து (கும்பகோணத்துக்குப்‌ பக்கத்திலே திருமா 
கேச்வரம்‌ என்று வழங்கப்பெறும்‌ பாம்பூராயெ) உரக 
புரத்தில்‌ பாடி இறங்கி இருந்தகாலம்‌ முதலே ஏற்‌ 
பட்டுவிட்டது, பழையாறை; குடமூக்கு (கும்பகோணம்‌) 
திருப்புறம்பயம்‌* இடவை, நியமம்‌ எனப்‌ பல்வேறு 
இடங்களில்‌ போர்‌ அடிக்கடி நிகழ்க்திருக்கின்றன. சல 
இடங்களிலே ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகளிலும்‌ 
நிகழ்ந்திருக்கன்றன. இதைக்‌ கவனிக்கும்‌ போது, அந்தப்‌ 
பகுதி எதிரி மன்னர்களால்‌ அடிக்கடி தாக்குண்டு போர்‌ 
நேரக்கடிய எல்லைப்புறப்‌ பிரதேசமாக இருந்து abs eor 
பது தெளிவாகும்‌. தம்திவர்மனுடைய ஆட்சியின்‌ பிற்பகுதி 
யிலே அவனுடைய சாசனம்‌ ஏதும்‌ சோழ நாட்டில்‌ கிடைக்க 
வில்லை. அப்போது பாண்டியர்கள்‌ அதைக்‌ கைப்பற்றி 
ஆண்டு வந்திருக்கறார்கள்‌. ஆகலின்‌ பல்லவர்கள்‌, அவ்விதம்‌ 
மேலும்‌ அடிக்கடி மேராமல்‌ அர்த இடத்தைக்‌ கவனித்துப்‌ 
பாதுகாக்க விரும்பியிருத்தல்‌ இயற்கையே. இது கைகூடு 
வதற்குத்‌ தங்களுக்கு நம்பிக்கை வாய்ந்த ஒருவன்‌ அந்த 
இடத்திலே இருக்க வேண்டியது அவயெம்‌. விஜயாலயனே 
அவனுடைய தோள்வலிமையாலும்‌ பழைய சேம பரம்‌ 


exliv 


பரையைச்‌ சேர்ந்தவதைலாலும்‌ இத்தகைய தகுதியும்‌ நம்பிக்‌ 
கையும்‌ வாயந்தவனாகக்‌ கருதப்பட்டான்‌ போலும்‌, பல்லவ 
மன்னன்‌ அவனைத்‌ தேர்ந்தெடுத்து, சோம சாட்டில்‌ அப்‌ 
போது இருந்து ats குறுகில மன்னர்களை ஏதும்‌ செய்யாமல்‌ 
அப்படியே வைத்து விட்ட, அவர்களுக்கு மேலாக ராஜப்‌ 
பிரதிறிதிபோன்‌ ற ஒரு நிலையில்‌ கியமித்திருத்தல்கூடும்‌. அந்தப்‌ 
பதவியை அடைவகற்குமுன்‌ அவன்‌ அதேபோன்ற ஒரு 
பதவியில்‌ மைசூர்‌ ராஜ்யப்‌ பிரதேசத்தில்‌ இருக்கிருக்கவும்‌ 
கூடும்‌. இவ்விதம்கான்‌ நாம்‌ அவனுடைய கூடலூர்க்‌ கல்வெட்‌ 
டுக்கான காரணம்‌ காட்ட முடியும்‌. திருவாலங்காட்டுச்‌ 
செப்பேடுகளிலே விஜயாலயன்‌ கஞ்சையை அடைந்தான்‌ 
என்று பொதுவாகக்‌ கூறப்பட்டிருப்பதும்‌ இதனையே வலி 
யுறுக்தும்‌. இவ்விதம்‌ விஜயாலயன்‌ சோழ நாட்டு அரசு 
ரிமையை அடைந்தது, மூன்றாம்‌ ஈத்தியர்மன்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
தின்‌ இறுதியில்‌, அரிசிலாற்றங்கரையில்‌ C65 சண்டைக்குப்‌ 
பிறகு, அதாவது சுமார்‌ இ.பி, 860-க்குப்‌ பிறகு, நேர்ச்‌இருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. நிருபதுங்கனுடைய ஆட்சியின்‌ ஆரம்பகாலத்‌ 
தில்‌ நிகழ்க்ததாகவும்‌ கொள்ளலாம்‌. 

விஜயாலயன்‌ அந்தப்‌ பதவியை நீண்ட காலம்‌ ஆண்டனு 
பவித்ததாகத்‌ தெரியவில்லை. அவனுடைய ஆட்சியைக்‌ குறிப்‌ 
பதாக ஈான்காம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டுக்கு மேல்‌ நமக்குத்‌ 
தெரியவில்லை, அவன்‌ மகன்‌ ஆதித்திய சோழனும்‌ இ. பி. 
870-1-ல்‌ பட்ட மெய்தியிருக்கெரன்‌. ஆகவே அவனுடைய 
ஆட்சி பத்து வருஷத்துக்குமேல்‌ இருந்திருக்க முடியாது. 
ஆதித்திய சோழன்‌ . 

அவனுடைய ஆட்சியின்‌ தொடக்கத்தையும்‌ இவனுக்கும்‌ 
பல்லவர்களுக்கும்‌ இருக்க தொடர்பையும்‌ பற்றி மேலே 
பல்லவர்களுடைய சரித்திர நிகழ்ச்சிகளைக்‌ கவனிக்கும்‌ போது 
கூறியிருக்கிறோம்‌. அவனுடைய கடைசிக்‌ காலத்தில்‌ ஒரு 
பதீது வருஷம்‌ சோழ காடு அவன்‌ கையை விட்டு ஈழுவியது. 
பாண்டியர்களும்‌ பல்லவர்களும்‌ சேர்ந்து கொண்டு அவனுக்கு 
விரோதமாக இருச்கார்கள்‌. Yg சச்சரவில்‌ ராஷ்டிரகூட 
மன்னனும்‌ ஓர்‌ அளவு ஈடுபட்டான்‌ என்று தெரிறெது. அம்‌ 
srad ராஷ்டிரகூட அரசனாக இருச்தவன்‌ இரண்டாம்‌ 
கிருஷ்ணன்‌ ஆவான்‌. 


exlv 


குணபத்ராசாரியார்‌ என்னும்‌ ஜைன மூனிவர்‌ எழுதிய 
உத்தரபுராணம்‌ என்னும்‌ ஜைன மதக்‌ இரச்தம்‌ சகாப்தம்‌ 880, 
அதாவது இ. பி. 908.9-ஆம்‌ ஆண்டு பூர்த்தி அடைந்தது. 
அதிலே கடைசியில்‌ அவர்‌ தம்மைப்‌ போற்றிய அரசனான 
ராஷ்டிரகூட இரண்டாம்‌ இருஷ்ணனைப்‌ பற்றிப்‌ புகழ்ந்து 
கூறும்‌ இடத்தில்‌ அவனுடைய போர்‌ யானைகள்‌ கங்கையில்‌ 
நீராடிக்‌ குமரி வனத்தில்‌ சந்தன மர நிழலில்‌ தங்‌ Qori 
பாறின என்று கூறுகிறார்‌ (உத்தாபுராணம்‌, மைசூர்ப்‌ பதிப்பு, 
மூன்றாம்‌ பாகம்‌, பக்கங்கள்‌ 877-8). 


இது வெறும்‌ புகழ்‌ அல்ல. இ. பி. 907-இல்‌ கன்னோசி 
நாட்டுக்‌ கூர்ஜரப்‌ பிரதிஹார மன்னனை மறேக்திர பாலன்‌ 
இறந்ததும்‌ ௮வன்‌ மகன்‌ போஜனைச்‌ சிங்காதனத்தில்‌ நிறு 
வக்‌ இருஷ்ணன்‌ கங்கை-யமுனைப்‌ பிராக்நியத்தின்மீது படை 
யெடுத்துச்‌ சென்றான்‌ என்பதை முன்னரே கண்டோம்‌. 
அதனால்‌, அவனுடைய போர்‌ யானைகள்‌ கங்கையில்‌ நீராடின 
என்று குணபத்ராசாரியார்‌ கூறியிருப்பது புனைக்துரை 
அல்லவென்பது தெளிவாகும்‌. அதேபோல, அவனுடைய 
யானைகள்‌ கன்யா குமரியின்‌ சந்தனக்‌ காடுகளில்‌ இளைப்பா 
றின எனக்‌ கூறப்படுவதும்‌ உண்மையான தாகவே இருத்தல்‌ 
வேண்டும்‌. 

வீரராஜேம்திர சோழனுடைய கன்யா குமரிக்‌ கல்வெட்‌ 
டில்‌ பராந்தகன்‌, வெற்றிகொள்ள முடியாதவன்‌ என்று புகழ்‌ 
பெற்ற கிருஷ்ணராஜனை வென்று வீரசோழன்‌ என்னும்‌ பட்‌ 
டத்தை அடைந்தான்‌ என்று காணப்படுகிறது. (திருவாங்கூர்‌ 
ஆர்க்கியலாஜிகல்‌ ஸீரீஸ்‌, வால்யூம்‌ Ill, சுலோகம்‌ 58). இம்‌ 
நிகழ்ச்சி அவன்‌ மதுரை கொண்டதைத்‌ தெரிவிக்கும்‌ சுலோ 
கத்துக்கு அடுத்தபடியாக உள்ளது. சோளங்கிபுர.த்திலிருக்‌து 
கிடைக்கும்‌ பராந்தகனுடைய ஒன்பதாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்‌ 
டில்‌ அவனுக்கு வீரசோழன்‌ என்ற விருது காணப்படுகிறது. 
இன்னும்‌, அதன்‌ இறுதியில்‌ உள்ள ஒரு தமிழ்ச்‌ செய்யுள்‌ 
மூலம்‌ அம்‌ மன்னனுடைய ஏற்றரசனான கங்க பிரிதிவீபதிக்‌ 
கும்‌ 965 விருது ஏற்றிக்‌ கூறப்பட்டுள்ளது. பராந்தகன 
அந்த விருதைப்‌ பிரிதிவீபதிக்கு அளித்திருத்தல்‌ வேண்டும்‌. 
(எபி. இந்திஃ வால்யூம்‌ IV, பக்கம்‌ 124). இதனால்‌ பராந்தகன்‌ 

௦ 


cxlvi 


தன்னுடைய ஆட்சியின்‌ ஆரம்ப காலத்திலேயே இருஷ்ண 
ராஜனடன்‌ போரிட்டிருக்க வேண்டும்‌. (85254 கிருஷ்ணன்‌ 
ராஷ்டிரகூட மன்னனான இரண்டாம்‌ இருஷ்ணனாகவே 
இருத்தல்‌ முடியும்‌. உத்தர புராணத்தில்‌ குறிக்கப்பட்டுள்ள 
சம்பவமும்‌ கன்யாகுமரிக்‌ கல்வெட்டில்‌ குறிக்கப்பட்டதும்‌ ஒன்‌ 
GS இருக்குமானால்‌, பராந்தகன்‌ சிங்காதனம்‌ ஏறிய சமயத்‌ 
திலே கிருஷ்ணனுடன்‌ அவன்‌ சமர்புரிக்திருக்க வேண்டும்‌. 


தந்தையும்‌ மகனுமான ஆதித்தியன்‌, பராந்தகன்‌ ஆய 
இருவரும்‌ இலங்கை வெற்றிகொண்டு, சிற்றம்பலத்துக்குப்‌ 
பொன்‌ வேய்ச்கது ஆகிய இரண்டையும்‌ தங்கள்‌ புகழாகக்‌ 
கொண்டிருந்தனர்‌ என்பதை நாம்‌ மேலே கவனித்தோம்‌, 
ஆதித்திய சோழனுடைய கடைசிக்‌ காலத்தில்‌ AW ஆண்டு 
களாவது தந்தையும்‌ மகனும்‌ சேர்ச்து ஆட்சி நடத்தியிருக்க 
லாமோ என்றும்‌ தோன்றுகிறது. ஆஇத்தியன்‌ அப்போது 
மிகவும்‌ வயதானவனாக இருக்கவேண்டும்‌. ஏனெனில்‌, அச்காஸி 
லேயே அவன்‌ மகனான பராச்தகனுக்கு வயது வந்த பிள்ளை 
கள்‌ இருக்கனர்‌ என்று தெரிகிறது, 


திருச்‌சிராப்பள்ளி ஜில்லாவில்‌ திருச்செந்‌ துறையிலிருந்து 
இடைக்கும்‌ பரகேசரி வர்மனுடைய மூன்றாம்‌ ஆண்டுக்‌ கல்‌ 
வெட்டு ஒன்று அவ்வூரில்‌ அரிகுல கேசரி தேவியார்‌, தென்ன 
வன்‌ இளங்கோ வேளார்‌ மகளார்‌, பூதி ஆதிச்ச பிடாரியார்‌ 
தான்‌ சக்திரசேகரருக்கு எழுப்பிய கற்கோயிலுக்குப்‌ பொன்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்றெது, இந்தப்‌ பரகேசரி 
வர்மன்‌ முதற்‌ பராந்தகனாகவே இருத்தல்வேண்டும்‌. (தே. ஓ. 
சாசனங்கள்‌, மூன்றாம்‌ வால்யூம்‌, 9 நெ. 96). அரிகுலகேசரி என்‌ 
பான்‌ பராந்தகனுடைய மூத்த மகன்‌ அல்ல வென்பதை எண்‌ 
ணும்போது, பராந்தகனுமே அப்போது வயது சென்றவனாக 
இருக்கவேண்டும்‌ என்பது புலனாகும்‌. அதனால்‌ அக்காளிலே 
ஆதித்தியன்‌ பெயரளவில்‌ அரசனாக இரும்தாலும்‌, பராந்த 
கனே ராஜ்யபாரத்தைது தாங்கி வந்தான்‌ போலும்‌. 


தந்தையின்‌ ஆட்சியில்‌ தங்களுக்கு ஏற்பட்ட சிறுமை 
யைப்‌ போக்கிப்‌ பழைய நிலையை அடைவதற்கு அவன்‌ பெரி 
அம்‌ முயன்றிருத்தல்‌ இயற்கையே. அது கைகூடுவதற்கு 
அவன்‌ முதலில்‌, சோழ நாட்டில்‌ புகுந்து அதைக்‌ கைப்பற்றி 


exlvii 


ஆண்டு வந்த பாண்டியர்களை விரட்டியடித்து நாட்டைப்‌ 
பழையபடி தான்‌ அடையவேண்டுவது அவசியம்‌. பல்லவ 
நிருபதுங்க வர்மன்‌ அப்போது இறந்துபோய்‌ விட்டான்‌ 
போலும்‌. அவன்‌ தாயாதியும்‌ பல்லவ அரசசைக்‌ கவர்ந்தவனு 
மான அபராஜிதன்‌ காஞ்சிபுரதீதிலிருக்து தொண்டை நாட்டுப்‌ 
பகுதியை மட்டுமே ஆண்டு வந்தான்‌. அதுகாறும்‌ பல்லவர்‌ 
களின்‌ இழ்ச்‌ சிற்றரசர்களாக விளங்க வாணர்கள்‌ பேரரசை 
உதறியெறிந்து தங்கள்‌ சுதந்தரத்தை நிலைகாட்டிக்கொண்ட 
னர்‌. இது, அவர்கள்‌ பேரரசன்‌ பெயரைக்‌ குறிக்கமால்‌; தங்‌ 
கள்‌ பெயரிலேயே சகாப்தம்‌ 810 முதல்‌ 832 வரையில்‌ (இ. பி. 
888 முதல்‌ இ. பி. 910 வரையில்‌) சாசனங்களை அளித்து வந்த 
இலிருந்து வெளிப்படை. 
இன்னும்‌, ஆதித்திய சோழன்‌ ராஷ்டிரகூட ராஜகுமாரி 
யான இளங்கோப்‌ பிச்சி என்பவளை மணந்திருந்கானென்‌ 
nb அவளே அவனுடைய பட்டமூஷி என்றும்‌ தெரிகிறது. 
திருமழுவாடியில்‌ இடைக்கும்‌ ராஜகேசரி வர்மனுடைய இருபத்‌ 
தோராம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்று; “சோழப்‌ பெருமா 
நார்க்கு முன்னம்‌ புகுந்த மூத்த தேவியார்‌ இளங்கோம்‌ 
பிச்ச திருமமுவாடிப்‌ பெருமானடிகளுக்கு " நொந்த விளக்கு 
வைக்கப்‌ பொன்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 
(தெ. இ, சாசனங்கள்‌, வால்யூம்‌ XIII, நெ. 828) அதிலே பின்னால்‌, 
* இவ்வைப்பில்‌ வல்லவரையர்‌ மகளார்‌ இளங்கேரப்‌ பிச்சி 
வைத்த விளக்கு? என்பதும்‌ காணப்படுகிறது. (எபி. இந்தி., 
வால்யூம்‌ XXVI, பக்கம்‌ 233). அவளுக்குக்‌ கன்னர தேவன்‌ 
என்னும்‌ மகன்‌ ஒருவன்‌ இருக்கான்‌ என்றும்‌ தெரிகிறது. இது 
தில்லைஸ்தானத்திலிருக்து இடைக்கும்‌ ராஜகேசரி வர்மனு 
டைய எட்டாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு orm, சோழப்பெருமா 
னடிகள்‌ மகனார்‌ ஆதித்தன்‌ கன்ன ரதேவன்‌ கொக்தா விளக்கு 
விளக்கு எரிக்கப்‌ பொன்‌ கொடுத்த செய்தியைத்‌ தெரிவிப்பதி 
லிருந்து விளங்கும்‌. (தே. இ. சாசனங்கள்‌, வால்யூம்‌ V, நெ. 595), 
இவற்றை கோக்கும்போது ஆதித்திய சோழன்‌ ராஷ்டிரகூட 
மன்னன்‌ இரண்டாம்‌ இருஷ்ணனுடைய மகள்‌ -இளங்கோப்‌ 
பிச்சியை மணடம்திருந்தானென்ப அம்‌ அவர்களுக்குப்‌ பிறந்த 
பிள்ளையான கன்னர தேவன்‌ தன்‌ தாய்‌ வழிப்பாட்டன்‌ பெய 
ரையே கொண்டிருக்தகான்‌ என்பதும்‌ தெரியவரும்‌. ஆனால்‌, 
ஆதித்தியனுக்குப்‌ பிறகு மூத்த தேவியின்‌ மகனான கன்னர 
| தேவன்‌ inns HG வரவில்லை. வேறு ஒரு தேவியிடம்‌ 19 mi 


exlviii 
தவன்‌ என்று கருதக்கூடிய பராந்தகனே சிங்காதனம்‌ ஏறி 
யிருக்கறான்‌. இதுவே ராஷ்டிரகூட கிருஷ்ணனுக்கும்‌ பராந்த 
கனுக்கும்‌ விரோதத்தை உண்டாக்‌இயிருக்கலாம்‌. அவர்கள்‌ 
போர்க்களத்தில்‌ மோதிக்கொள்வதற்கு வேறு பல காரணங்‌ 
களோடு இதுவும்‌ முக்கியமானதாக இருந்திருக்கவேண்டும்‌. 
(எபி. இந்தி. வால்யூம்‌ XXVI, பக்கம்‌ 234). 


அப்போது விவகாரம்‌ எந்தவகையில்‌ உருவாட எவ்விதம்‌ 
சென்று எப்படி முடிந்ததென்பதை நாம்‌ நிச்சயமாகக்‌ கூறு 
வதற்கு வேண்டிய ஆதாரங்கள்‌ கிடைக்கவில்லை: ஆயினும்‌ 
நாம்‌ மேலே எடுத்துக்காட்டியதும்‌ மைசூர்‌ ராஜ்யத்தில்‌ இசா 
முத்திரம்‌ என்னும்‌ இடத்திலிருந்து இடைப்பதுமான மூன்றாம்‌ 
அமோக வருஷனுடைய காலத்துக்‌ கன்னடக்‌ கல்வெட்டி 
லிருந்து திருப்புறம்பயத்தில்‌ மீண்டும்‌ ஒரு முறை போர்‌ கிகழ்க்‌ 
திருத்தல்‌ வேண்டும்‌ என்றும்‌ அதிலே பல்லவ அரசன்‌ ஒருவன்‌ 
உயிர்‌ துறந்தான்‌ என்றும்‌ எண்ண வேண்டியிருக்கறெது: 
இர்தப்‌ போர்‌ நடந்த திருப்புறம்பயத்திலே இன்றைக்கும்‌ 
கச்சியாண்டவன்‌ கோயில்‌ என்ற பெயருடன்‌ ஈடுகற்‌ கோயில்‌ 
ஒன்று இருக்கிறது (இ. வை. சதாசிவ பண்டாரத்தார்‌ எழுதிய 
பிற்காலச்‌ சோழர்‌ சரித்திரம்‌, முதல்‌ பாகம்‌, பக்கங்கள்‌ 22-3). 
பல்லவ மன்னன்‌ போரில்‌ உயிர்‌ துறந்த இடத்திலே எழுப்பப்‌ 
பட்டது போலும்‌ அக்கோயில்‌. அவ்விடம்‌ கடந்த முதற்‌ 
போரிலே பல்லவ நிருபதுங்கன்‌ இறக்கவில்லை யென்பதை 
யும்‌ காம்‌ மேலே கண்டோம்‌. தொண்டை நாட்டைத்‌ தன்‌ 
ராஜ்யத்தோடு சேர்த்துக்‌ கொள்வதற்கு முன்னர்‌, ஆதித்திய 
சோழன்‌ ஒரு பல்லவ அரசனைக்‌ கொன்றான்‌ என்ப அம்‌ மேலே 
குறிக்கப்பட்டது. இவற்றால்‌ இருப்புறம்பயத்திலே இரண்டாம்‌ 
முறையும்‌ ஒரு போர்‌ நடற்ததென்றும்‌ பல்லவ அபராஜிதன்‌ 
அர்தப்‌ போரில்‌ உயிர்‌ துறந்தான்‌ என்றும்‌ எண்ணுதல்‌ கூடும்‌. 


ஆதித்திய சோழன்‌ முதலில்‌ கிருபதுங்கனுக்கு எதிராக 
அபராஜிதனுக்கு உதவி செய்து காட்டை அவனுக்கு அளித்‌ 
தது உண்மையே. ஆனால்‌ அவன்‌ பிற்காலத்தில்‌ பல்லவனுக்கு 
நண்பன்‌ என்‌ ற முறையில்‌ மட்டும்‌ விளங்கவில்லை. தோண்டை 
நாடு பரவின என்ற விருதைத்‌ தரித்துக்கொண்டான்‌. திருக்‌ 
கழுக்குன்‌ றத்திலிரும்‌து இடைக்கும்‌ ராஜகேசரி வர்மனுடைய 
இருபத்து கான்காம்‌ ஆண்டு கொண்ட ஒரு கல்வெட்டு (எபி, 


exlix 


இந்தி. வால்யூம்‌ 111, பக்கம்‌ 279) முக்யெமானது. அவ்வரசன்‌ 
ஆதித்தியனே ஆவான்‌. பூர்வத்தில்‌ ஸ்கந்த சிஷ்யன்‌ என்னும்‌ 
பல்லவ அரசனால்‌ அளிக்கப்பெற்றுப்‌ பின்னால்‌ வாதாபி 
கொண்ட நரசிங்க போத்தரையரால்‌ ஊர்ஜிதம்‌ செய்யப்‌ 
பெற்ற ஒரு தானத்தைப்‌ புதுப்பித்து ராஜகேசரி வர்மன்‌ 
கோயிலுக்கு நிலம்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது, 
இதன்‌ வாசகம்‌ வெற்றி கொண்ட ஓர்‌ அரசன்‌ தான்‌ வெற்றி 
கொண்ட நாட்டுப்‌ பழைய தானதர்மங்களைப்‌ புதிப்பிக்கும்‌ 
நிலையில்‌ உள்ளதாகக்‌ காண்றெதேயன்றி, அக்காட்டை 
ஆளும்‌ அரசனுடைய நண்பன்‌ என்ற நிலையில்‌ ஆதித்தியனைக்‌ 
காட்டவில்லை. இன்னும்‌ இதே போல வேறு சாசனங்களும்‌ 
உள்ளன. இவற்றிலிருந்து கொஞ்சம்‌ கொஞ்சமாக ஆதித்த 
னுடைய கை மேலோங்கி வருவதைக்‌ காண்டுரோம்‌. அபராஜி 
தன்‌ அதைப்‌ பொறுத்திருப்பானோ? அவர்களுக்குள்‌ மன 
வேற்றுமை ஏற்படுவது சகஜமே. அதனாலேயே அவர்களுக்‌ 
குள்‌ விரோதம்‌ முற்றியது போலும்‌. பின்னால்‌ ஆதித்தியன்‌ 
சோழ நாட்டை இழர்தபோதும்‌ அபராஜிதன்‌ தன்‌ ஈண்ப 
னுக்கு உதவியாக இருக்கவில்லை. 


ராஷ்டிரகூட கிருஷ்ணன்‌ தமிழ்‌ காட்டு விவகாரங்களில்‌ 
சிரத்தை கொண்டு தலையிட்டதற்குக்‌ காரணம்‌ அவன்‌ தன்னை 
அண்டிய பல்லவனுக்கும்‌ பாண்டியனுக்கும்‌ உதவுவதென்‌ 
பதாக மட்டும்‌ இருந்திராது, தன்னுடைய பெயரனான ஆதித்‌ 
தன்‌ கன்னர தேவனுக்கு உதவி அவனைச்‌ சோழ சிங்கா 
தனத்தில்‌ அமர்த்த வேண்டுமென்ற நோக்கமும்‌ இரும்‌ 
திருக்கலாம்‌. 


பராந்தகன்‌ 

இம்மன்னன்‌ ஆட்சி பெரும்‌ வெற்றியுடன்‌ தொடங்கியது: 
அவன்‌ புகழும்‌ பரவியது. வெகு சீக்கிரம்‌ அவன்‌ பக்கத்து 
அரசுகளையும்‌ வெற்றி கொண்டு தமிழ்நாடு முழுவதையும்‌ தன்‌ 
ஆட்சியின்‌கிழ்க்‌ கொணர்ந்து விட்டான்‌. ஆனால்‌ அதை 
நீண்ட காலம்‌ அவனால்‌ காப்பாற்ற முடியவில்லை. பல்லவர்‌ 
களோ தொண்டை காடு மட்டுமல்லாமல்‌ சோழ காட்டையும்‌ 
ஓர்‌ அளவு பாண்டிய மண்டலத்தையும்‌ தலைமுறை தலைமுறை 
யாக ஆண்டு வந்திருக்கிறுார்கள்‌. ஏழு மாற்றாண்டுகளுக்கு 
மேல்‌ அம்சாட்லை அரசு fb wes அவர்கள்‌ அவ்வளவு 


` “ef 


சுலபமாக, அதுவும்‌ அதுகாறும்‌ தங்களுக்குக்‌ இழ்ச்‌ சிற்றரசுப்‌ 
பதவி வ௫த்து வந்த சோழர்களிடம்‌, அடங்கு ௮ரசுரிமையைக்‌ 
கை விட்டு ஒதுங்கு விடுவார்‌ என்று நினைப்பது பொரும்தாது. 
தங்களால்‌ இயன்‌ ற வரையில்‌ அவர்கள்‌ போரிட்டே பார்ப்பர்‌. 
அதற்குரிய செல்வாக்கும்‌ ஓர்‌ அளவு அவர்களுக்கு இல்‌ 
லாமல்‌ போகாது. அதே போலப்‌ பாண்டியர்களும்‌ தென்‌ 
னாட்டிலே ஆதிக்கியம்‌ மிகுந்திருக்கரர்கள்‌. ௮தனல்பராம்தகன்‌ 
பல்லவ பாண்டியர்களோடும்‌, ஈழத்து மன்னனோடும்‌ ஓயாது 
போரிட்டு வரவேண்டி நேர்ந்தது. 

அவனுடைய ஆட்சியின்‌ பிற்பகுதியிலே ராஷ்டிரகூடர்‌ 
களுடைய விரோதமும்‌ சேர்கது கொண்டது. அவர்களையும்‌ 
அவன்‌ எதிர்த்து நிற்க வேண்டியதாயிற்று. அமற்நாளிலே 
ராஷ்டிரகூட அரசனாக விளங்கியவன்‌ மூன்றாம்‌ கிருஷ்ணன்‌. 
தக்கோலத்தில்‌ அவன்‌ போரிட்டுச்‌ சோழ ராஜாதத்தியனைக்‌ 
கொன்ற ஆண்டான ௫. 19-940 முதலாகத்தான்‌ அவனுடன்‌ 
பராக்தக சோழன்‌ சண்டையிட கேர்க்தது என்னு பொதுவா 
கக்‌ கொள்ளப்படுகிறது. ஆயினும்‌ YEBF சண்டை அதற்கும்‌ 
முன்ன தாகவே ஆரம்பமாயிற்று என்னலாம்‌. 

கச்சியும்‌ தஞ்சையும்‌ கோண்ட விருதுடன்‌ காணப்படும்‌ 
கன்னர தேவனுடைய ஜந்தாம்‌ ஆண்டு (6.19. 944-5) கல்‌ 
வெட்டு ஒன்று தென்‌ ஆர்க்காடு ஜில்லா கித்தலிங்க மடம்‌ 
என்னும்‌ இராமத்திலிருக்து கிடைக்கிறது (1909-ஆம்‌ ஆண்டு 
875 கெ. சாசனம்‌). அதை உண்மையான தன்று எனவும்‌ 
போலி என்றும்‌ இலர்‌ கருதுவர்‌. அவ்வூரில்‌ உள்ள வியாக்‌ 
கிரபாதேச்வரர்‌ ஆலயத்தை முதம்‌ குலோத்துங்க சோழன்‌ 
ஆட்சியில்‌ புதுப்பித்த காலத்தில்‌ பழைய கோயிலின்‌ சுவர்‌ 
shed Ris கல்வெட்டுக்களைப்‌ புதுப்பித்த கோயில்‌ சுவர்‌ 
களில்‌ எழுதியவற்றுள்‌ அதுவும்‌ ஒன்றாகும்‌. கன்ன ரதேவன்‌ 
ஆட்சிக்கும்‌ குலோத்துங்கன்‌ ஆட்சிக்கும்‌ இடைப்பட்ட காலம்‌ 
ஒன்றரை அற்றாண்டுக்குமேல்‌ இல்லை, சரியாக வாசிக்க 
முடியாதபடி எழுத்தில்‌ வேறுபாடு ஏதும்‌ அம்தச்‌ சிறிது காலத்‌ 
திற்குள்‌ நேர்ந்து விடவில்லை. அதனால்‌ பிரதி செய்தவர்கள்‌ 
அதைச்‌ சரியாக வாசிக்க முடியாமல்‌ தவறு ஏதும்‌ செய்து 
விடுவதற்லெலை. தவிர, இவ்விதம்‌ பிரதி செய்த சாசனங்‌ 
களில்‌ தவறு நகேர்ந்திருப்பதாகக்‌ காட்டக்கூடிய ஆதாரம்‌ 
Cag ஏதும்‌ இதுவரையில்‌ இட்டியதில்லை. 


eti 


அதைப்‌ போலியெனக்‌ கொள்ள வேண்டிய அவசியமே 
இல்லை. சமீபத்திலே அவனுடைய ஏழாம்‌ ஆண்டுச்‌ சாசனம்‌ 
ஒன்று, அதே கச்சிபு தஞ்சையும்‌ கோண்டவன்‌ என்ற 
விருதுடன்‌ செங்கற்பட்டு ஜில்லாவிலும்‌ இடைத்துள்ளது 
இவற்றைத்‌ தவிர, அவன்‌ தஞ்சாவூரை வெற்றிக்கொண்டான்‌ 
என்று தக்கோலம்‌ சண்டைக்கு முன்னதாகவே வழங்கப்‌ 
பட்ட சாசனம்‌ ஒன்றும்‌ தெரிவிக்கிறது. 


மூன்றாம்‌ இருஷ்ணன்‌ இ. பி. 939-ஆம்‌ ஆண்டு டிஸம்பர்‌ 
மாதத்திலோ அடுத்த 910-ஆம்‌ ஆண்டு முதலிலோ சிங்காதனம்‌ 
ஏறியிருத்தல்‌ வேண்டுமென நிச்சயித்திருக்கிறார்கள்‌. அவனு 
டைய பட்டாபிஷேக சமயத்தை அடுத்து வழங்கப்பட்டது, 
அவனுடைய சகோதரி கணவனும்‌ கிற்றரசனுமான மேலைக்‌ 
கங்க அரசன்‌ பூதுகனுடைய MWO செப்பேட்டுச்‌ சாசனம்‌. 
uasa சோழனனை ராஜாதித்தியனை வேற்றி கோண்ட 19 ms 
தஞ்சாவூர்‌, நாழ்கோட்டை முதலிய பல கோட்டைகளைத்‌ 
தாக்கி ஜயித்து, அவ்விடங்களில்‌ கைப்பற்றிய யானை, குதிரை; 
பருமணிக்குவியல்‌ ஆகியவற்றைத்‌ தன்‌ பேரரசன்‌ கிருஷ்ணன்‌ 
முன்னிலையில்‌ சமர்ப்பித்தான்‌ என்று அது கூறுறெது. 
(எபி. இந்தி., வால்யூம்‌ III, பக்கங்கள்‌ 189-00). ௫. பி. 949.55 
தக்கோலத்தில்‌ நடந்த சண்டையில்கான்‌ பூதுகன்‌ யானைமேல்‌ 
உள்ள ௮ம்பாரியையே போர்க்களமாகக்‌ கொண்டு ராஜாதித்‌ 
தியனுடன்‌ சமர்புரிந்து அவனைக்கொன்றது. அதற்கு நீண்ட 
காலம்‌ முன்னதாக அளிக்கப்பட்டது WOLE செப்பேட்டுச்‌ 
சாசனம்‌. அதிலே அவன்‌ ராஜாதித்தியனை வென்றதாகக்‌ 
கூடிக்கொள்கிறானே யன்றி, ஆதகூர்க்‌ கல்வெட்டில்‌ (எமி: 
இந்தி,, வால்யூம்‌ IV பக்கங்கள்‌ 50-1; அதன்‌ திருத்தத்துக்கு 
ராயல்‌ ஏஷ்யாடிக்‌ ஸோலைட்டி ஜர்னல்‌, 1909, பக்கங்கள்‌ 443-6) 
காண்பதைப்‌ போலக்‌ கொன்றதாகக்‌ கூறிக்கொள்ளவில்லை, 
கிருஷ்ணனுடைய சாசனங்களிலும்‌ அவன்‌ சோழர்கள்மீது 
வெற்றி கொண்டான்‌ என்ற செய்தி அவனுடைய ஆட்சியின்‌ 
ஆரம்ப நரட்களிலிருக்தே காணப்படுகிறது. ஆகவே, 
ஸ௫டிச்‌ செப்பேடுகளில்‌ காணும்‌ சோழ நாட்டுப்‌ படை 
யெடுப்பு கிருஷ்ணன்‌ யுவராஜனாக இருக்க காலத்திலேயே 
நடைபெற்றிருத்‌ தல்‌ வேண்டும்‌. 


மதுரைகொண்ட கோப்பரகேசரி வர்மனான பராந்தகனு 
டைய ஆட்சியின்‌ முப்பத்தொன்றாம்‌ ஆண்டுகொண்ட இரண்டு 


clit 


கல்வெட்டுகள்‌ (எபி. இந்தி., வால்யூம்‌ XXVI, Qs. 29). Gas 
அள்ளன. சோழப்பெருமானடிகள்‌ பரார்தக தேவர்‌ திருமக 
ளார்‌, கோவிந்தவல்லவரையர்‌ மாதேவியார்‌ வீரமாதேவியார்‌ 
திருவூறல்‌ மாதேவர்க்கு விளக்குஎரிக்கப்‌ பொன்‌ அளித்தசெய்‌ 
தியை அவை தெரிவிக்கின்றன. பராந்தகன்‌ தன்‌ மகள்‌ 
வீரமாதேவி என்பவளைக்‌ கோவிந்த வல்லவரையனுக்கு, ராஷ்‌ 
டிரகூட மன்னனான நான்காம்‌ கோவிர்தனுக்கு, மணம்செய்து 
கொடுத்திருந்கான்‌ என்பது (sé கல்வெட்டுகளிலிருக்து 
விளங்கும்‌, கோவிந்தனுடைய சாசனங்கள்‌ இ. பி. 918-ஆம்‌ 
ஆண்டு முதலே கிடைக்கின்றன. ஆனால்‌, அவன்‌ தந்‌ைத 
யான மூன்றாம்‌ இந்திரன்‌ இ. பி. 927-ஆம்‌ ஆண்டின்‌ முடிவு 
வரையில்‌ உயிருடன்‌ இருக்இருக்கறரன்‌. அதற்குச்‌ சிறிது 
காலத்துக்குப்‌ பிறகு இந்திரன்‌ காலமானான்‌; அவனுடைய 
மற்றொரு பிள்ளையும்‌, கோவிச்சனுக்கு மூத்தவனுமான இரண்‌ 
டாம்‌ அமோகவருஷன்‌ ராஷ்டிரகூட சிங்காதனம்‌ ஏறினான்‌, 
ஆனால்‌, அவன்‌ அதிகநாள்‌ ஆட்சி கடத்தவில்லை. கோவிந்தன்‌ 
தன்‌ அண்ணனைச்‌ சிங்காதன த்திலிருக்து விரட்டியடித்துத்‌ 
தானே அதைக்‌ கைப்பற்றினான்‌. இது இ பி. 980-_ஆம்‌ ஆண்டு 
நடந்தது (காம்பே செப்பேடுகள்‌, எபி. இந்தி, வால்யூம்‌ 117, 
பக்கம்‌ 29). 


கோவிந்தன்‌ தன்னுடைய சாசனங்களில்‌, தான்‌ தன்‌ 
னுடைய அண்ணனைக்‌ கோடுமைப்படுத்தவில்லை என்று கூறிக்‌ 
கொள்கிறான்‌. இவ்விதம்‌ அவன்‌ தன்னுடைய சாசனங்களிலே 
கூறிக்‌ கொள்வதற்கு; அக்காளிலே இதுபோன்ற வதந்தி 
ஏதோ ஒன்ன நாட்டில்‌ பரவியிரு சிரு க்க வேண்டுமென்பதே 
காரணம்‌. அவன்‌ தன்‌ அண்ணனைக்‌ கொடுமைப்‌ படுத்தினான, 
இல்லையாவென்பது வேறு விஷயம்‌. உண்மையை அறிய 
முடியாது. ஆனால்‌, அத்தகைய வதந்தி நாட்டில்‌ பரவிவிட்டது. 
அவனுடைய பெருமையை அது நிச்சயம்‌ பாதிக்கும்‌. கோவிக்‌ 
தனைப்பற்றி மற்றொரு விஷயமும்‌ கூறப்படுகிறது. அவனுக்கு 
மங்கையரிடம்‌ மோகம்‌ அதிகமாம்‌. அதனால்‌ அவன்‌ அநேகம்‌ 
பெண்களுடன்‌ கூடி இன்பம்‌ அனுபவித்து வந்தானாம்‌ இவ்‌ 
விஷயங்கள்‌ அவனுக்கு நாட்டிலே அப£ீர்த்தியை உண்டாக்கி 
மக்களை வேறுபடுத்தி யிருக்கும்‌. Os இயற்கையே, குடிகள்‌ 
அவனுக்கு, விரோதமாகக்‌ குமுறிக்‌ கொண்டிருக்தார்களாம்‌. 
அம்நிலையில்தான்‌ கோவிக்தனுடைய சற்றப்பனான மூன்றாம்‌ 


elití 


அமோகவருஷன்‌, நாட்டைக்‌ காப்பாற்ற வேண்டுமென்ற 
மக்களுடைய வற்புறுத்தலின்மீது, தன்னுடைய தள்ளாத 
வயதில்‌ அரசுப்பொறுப்பை ஏற்றானாம்‌. இவ்விதம்‌ கூறுகின்‌ 
றன சாசனங்கள்‌. அமோகவருஷன்‌ அப்போது தன்னுடைய 
வேட்டகமான சேத நாட்டுத்‌ தலைநகர்‌ திரிபுரியில்‌ இருந்துவர்‌ 
கான்‌. கோவிர்தனிடமிருர்து ராஷ்டிரகூட அரசைச்‌ கைப்‌ 
பற்றுவதற்காக அவன்‌ திரிபுரியிலிரும்து மான்ய கேடத்துக்கு 
VESTO. அரசை அமோகவருஷன்‌ கைப்பற்றிக்கொண் 
டான்‌: அவன்‌ இழெவன்‌ ஆதலால்‌ பெயரளவில்தான்‌ அவன்‌ 
அரசன்‌. உண்மையில்‌ ராஜ்ய பாரத்தை அவன்‌ மகன்‌ 
கன்னரதேவனான மூன்றாம்‌ கிருஷ்ணனே நிர்வகித்து வந்‌ 
தான்‌. கோவிந்தனிடமிருந்து சிங்காதன த்தைக்‌ கைப்பற்றி 
யதே இருஷ்ணனுடைய முயற்சி எனக்‌ கொள்ளலாம்‌, பட்டம்‌ 
இழந்த கேரவிந்தன்‌ நாடு துறந்து தெற்கே ஓடிவந்து தன்‌ 
மாமனாரான பராந்தக சோழனிடம்‌ அடைக்கலம்‌ புகுந்தான்‌. 


பராந்தகன்‌ இதைக்‌ கண்டு சும்மா இருந்திருக்கமாட்‌ 
டான்‌. தன்‌ மருமகனுக்கு உதவ நிச்சயம்‌ முன்வக்திருப்பான்‌. 
கோவிந்தன்‌ முதலில்‌ கன்‌ அண்ணனை விரட்டிச்‌ AEST S E 
தைப்‌ பிடித்துக்கொண்டதே அவனுடைய மாமனாரின்‌ உதவி 
யைக்‌ கொண்டல்லாமல்‌ நடந்திருக்க முடியாது என்றும்‌ 
கொள்ளலாம்‌. எவ்விதமாயினும்‌. இப்போது பராந்தகனுக்‌ 
கும்‌ மூன்றாம்‌ கிருஷ்ணனுக்கும்‌ வி2ராதம்‌ மூண்டது நிச்சயம்‌, 
பராந்தகன்‌ தன்‌ மருமகனை மீண்டும்‌ ராஷ்டிரகூட சிங்காத 
னத்தில்‌ அமர்த்த முயற்சி எடுத்திருக்கலாம்‌. ஆயினும்‌, அது 
கைகூடவில்லை. எந்த நிலையில்‌ ௮து முறிக்ததென்ப.து நமக்கு 
நிச்சயமாகத்‌ தெரியாது. ஆயினும்‌, அது கைகூடாதவா DI 
முறியடித்ததில்‌ மேலைக்‌ கங்க அரசனான பூதுகன்‌ முக்யெ 
புருஷனாக விளங்கினான்‌ என்பது மட்டில்‌ நிச்சயம்‌. 


வட ஆர்க்காடு ஜில்லா கிழ்முத்துகூர்‌ என்னும்‌ இடத்தி 
லிருக்து ஒரு ஈடுகற்‌ சாசனம்‌ இடைத்திருக்கிறது. (எபி. இந்தி., 
வால்யூம்‌ IV, பக்கங்கள்‌ 178-9). பராக்தகனுடைய ஆட்ட 
யின்‌ இருபத்தொன்பதாம்‌ ஆண்டு (இ. பி. 936) கொண்ட 
அது மேலைக்‌ கங்க அரசனான பெருமானடிகள்‌ நடத்திய 
மாடு பிடி சண்டையில்‌ ஒரு வீரன்‌ இறந்ததைக்‌ குறிக்கிறது. 
இதிலிரும்து அப்போதே போர்‌ துவங்கிவிட்டது விளங்கும்‌. 
அதே சமயத்திலிருச்து இளவரசனான ராஜாதிததியன்‌ பெரும்‌ 

P 


div 


படையுடன்‌ பெண்ணையாற்றங்‌ கரையில்‌ திருமுனைப்பாடி. நாட்‌ 
டில்‌ தங்கு வந்திருக்கிறான்‌. கேரள சேனாபதியான வெள்ளன்‌ 
குமரன்‌ அவனிடம்‌ ஊழியம்‌ பார்த்து வந்தான்‌. இந்தச்‌ 
சேனாபதிதான்‌ ராஜாதித்யயன்‌ தக்கோலத்துப்‌ போரில்‌ 
இறந்த பிறகு, மனம்‌ வெறுப்புற்று உலகைத்‌ துறந்து சது 
ரானன பண்டிதர்‌ என்னும்‌ பெயரால்‌ சைவத்‌ துறவியானவர்‌. 
(எபி,இந்தி., வால்யூம்‌ XXVII, Os. 47). சோழ ராஜகுமாரன்‌ 
அரிகுலகேசரியும்‌ இந்தப்‌ பகுதியிலே தன்‌ அண்ணனுக்கு 
உதவியாக இருந்து வந்திருக்கிறேன்‌. ராஷ்டிரகூடர்களும்‌ 
மேலைக்‌ கங்கர்களும்‌ தன்‌ நாட்டின்மீது படையெடுத்து வரக்‌ 
கூடும்‌ என்பதை எதிர்ப்பார்த்தே பராந்தகன்‌ இவ்விதம்‌ 
முன்னேற்பாடாக இவைகளைச்‌ செய்துவைத்தான்‌ போலும்‌. 
இவற்றைக்‌ கவனிக்கும்போது ஸடடிச்‌ செப்பேட்டுச்‌ சாச 
னத்தில்‌ கூறியபடி பூதுகன்‌ முதலில்‌ ராஜாதித்தியனை வெற்றி 
கொண்டதால்‌ காஞ்சீபுரத்தையும்‌, ன்னால்‌ தஞ்சாவூரைத்‌ 
தாக்‌ அதனையும்‌ கைப்பற்றி யிருத்தல்கூடும்‌. இச்சப்‌ படை 
யெடுப்பின்‌ பயனாகவே கன்னரதேவனான மூன்றும்‌ இருஷ்‌ 
ணன்‌ கச்சியும்‌ தஞ்சையும்‌ கொண்டவன்‌ என்ற விருதை அடைக்‌ 
தான்போலும்‌. 


மேலே கூறிய காரணங்களால்‌ இனியும்‌ சித்தலிங்க 
மடம்‌ கல்வெட்டைப்‌ போலியன்று கருதவேண்டிய அவசி 
யம்‌ இல்லாமல்‌ போய்‌ விடுகிறது. கன்னுடைய ஆட்சியின்‌ 
ஜந்தாம்‌ ஆண்டை ஒட்டிக்‌ இருஷ்ணன்‌ சோழ நாட்டின்மீது 
படையெடுத்து வந்திருக்கவேண்டு மென்ப து மற்றோர்‌ ஆதாரத்‌ 
தாலும்‌ உறுதியாகிறது. ராஜகேசரி வர்மன்‌ ஒருவனுடைய 
மூன்றாம்‌ ஆண்டு கொண்ட ஒரு கல்வெட்டு கும்பகோணம்‌ 
நாகேச்வர ஸ்வாமி ஆலயத்திலிருசது இடைத்துள்ளது. அது 
(தே. இ, சாசனங்கள்‌, வால்யூம்‌ XIII, கெ. 46). மதிரை கொண்ட 
உடையார்‌ முப்பத்தெட்டாம்‌ ஆண்டில்‌ (இ. பி. 944-5) பாண்‌ 
டிப்‌ படையாருக்குத்‌ தாங்கள்‌ அளித்த ஏதோ உதவிக்காகத்‌ 
தண்டம்‌ கொண்ட பொன்‌ மூவாயிரக்‌ கழஞ்சு செலுத்தவே 
போலும்‌ அவ்வூர்‌ மூல பரடைப்‌ பெருமக்கள்‌ தாங்கள்‌ அரச 
னிடமிரு்து அபிஷேக தக்திணையாகப்பெற்ற நிலத்தை 
விற்ற செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 


ராஷ்டிரகூட மன்னனான இந்திரன்‌ காலத்திலே பல்ல 
வரும்‌ பாண்டியரும்‌ சோழருக்கு விரோதமாகச்‌ சேர்ந்திருக்‌ 


clv 


தார்கள்‌ என்பதை மேலே நாம்‌ காட்டியிருக்கிறோம்‌. அதற்‌ 
குப்‌ பிறகு அதிகசாள்‌ ஆகிவிடவில்லை. அப்போது அவர்க 
ளுக்கு உதவியாக இருந்த இருஷ்ணனே இப்போது ராஷ்டிர 
கூட மன்னனாக இருந்து வந்தான்‌. ஆகவே, இம்தக்‌ காலத்தி 
௮ம்‌ பாண்டியர்கள்‌ ராஷ்டிரகூடர்கள து பக்கத்திலே அவர்க 
ளுக்கு உதவியாக இருந்தார்கள்‌ என்று எண்னுவது மிகை 
யாகாது. 


இவற்றால்‌ தக்கோலம்‌ சண்டை நடப்பதற்கு முன்னதா 
கவே கிருஷ்ணன்‌ சோழ நாட்டின்மீது படையெடுத்துவந்து 
வெற்றிகொண்டதோடு மட்டுமல்லாமல்‌ சோழர்களுடைய ஆட்‌ 
சிக்குள்‌ ofits பிரதேசத்தின்‌ சில பகுதிகளையும்‌ கைப்பற்றி 
மிரும்தான்‌ என்பது தெளிவாகும்‌. 


அரிகுலகேசரி என்ற பெயர்கொண்டவனான அரிஞ்சயன்‌ 
தன்‌ தந்‌ைத பராந்தகன்‌, அண்ணன்‌ ராஜாஇத்தியன்‌ ஆகிய 
இருவரும்‌ உயிருடன்‌ இருக்கும்‌ காலத்திலேயே உயிர்‌ அறம்‌ 
தான்‌ என்று தெரிகிறது.இதை நாம்‌ பின்னால்‌ விளக்குவோம்‌. 
அவன்‌ ஆற்றார்த்‌ தஞ்சின தேவா என்னு குறிக்கப்படுவதால்‌ 
அவன்‌ ஆற்றூர்‌ என்னும்‌ இடத்திலே காலமானான்‌ என்பது 
வெளிப்படை. அவ்‌ வாற்றூர்‌ காளஹஸ்திக்குப்‌ பக்கத்தில்‌ 
உள்ளது. அதைக்‌ கவனிக்கும்போது BESS காலத்தில்‌ 
இருஷ்ணனோடு சோழர்கள்‌ கடத்தியப்‌ போர்களுள்‌ ஒன்‌ றிலே 
அவன்‌ உயிர்துறந்தான்‌ என்று நிச்சயிக்கலாம்‌. 


பராந்தகனுக்குப்‌ பிறகு அரசு மூறை 


சகாப்தம்‌ 811 (இ. பி. 849-50)-ஆம்‌ ஆண்டு தக்கோலத்‌ 
தில்‌ நடந்த சண்டையில்‌ மேலைக்‌ கங்க அரசனான பூதுகனால்‌ 
மாஜாதித்திய சோழன்‌ கொல்லப்பட்டான்‌. இது சோழர்‌ 
சரித்திரத்திலே முக்கியமான கட்டங்களுள்‌ ஒன்று. ராஜா 
தித்தியன்‌ பட்டத்துக்கு உரிய இளவரசன்‌ ; தந்தையின்‌ 
முதுமைப்‌ பருவத்தில்‌ அவனே ராஜ்ய நிர்வாகத்தை நடத்தி 
வந்தான்‌. அவன்‌ இறந்தது பராம்தகனுக்குமட்டுமன்‌ றிசோழ 
ராஜ்யத்துக்கே ஒரு பேரிடியாகும்‌. இர்தச்‌ சம்பவத்துக்குப்‌ 
பிறகு ஓர்‌ ஐந்துவருஷகாலம்‌ பராந்தகன்‌ ஜீவித்திருக்கிறான்‌. 
இக சித்தூர்‌ ஜில்லா புங்கனூர்‌ காலூகாவில்‌ உள்ள வனமால 
தன்னே என்னும்‌ ஊரிலிருந்து கிடைத்த ஒரு கன்னட ss 


clví 


சாசனம்‌ £ மதுரகொண்டகோப்பரகேசரி நால்வத்தேண்டாகே ” 
என்று அவனுடைய நாற்பத்தெட்டாம்‌ ஆண்டு (இ. பி. 954-5) 
கொண்டிருப்பதிலிருக்து தெரியவரும்‌. ராஷ்டிரகூடர்களைத்‌ 
தன்‌ ராஜ்யத்தின்‌ வடபகுதியிலிரும்‌ து வெளியேற்றப்‌ பராந்த 
கன்‌ எடுத்துக்கொண்ட முயற்சிகளுள்‌ ௮து ஒன்றுபோலும்‌. 
ஆயினும்‌ அவனுடைய முயற்சி வெற்றிபெறவில்லை. அதற்கு 
மாறாக ராஷ்டிரகூட மன்னன்‌ அந்தப்‌ பகுதியை கிரந்தர 
மாகச்‌ கைப்பற்றி ஆளத்‌ தொடங்கனொான்‌. கன்னரதேவனு 
டைய ஆட்சியின்‌ பதினைந்தாம்‌ ஆண்டு முதல்‌ அவன்‌ ஆட்சி 
யின்‌ இறுதிவரையில்‌, அதாவது இருபத்தெட்டாம்‌ ஆண்டு 
வரையில்‌ அவனுடைய சாசனங்கள்‌ அங்கே இடைக்கின்‌ றன. 


ராஜாதித்தியன்‌ இறந்துபோன இ. பி. 949-க்கும்‌ மது 
ராக்தக உத்தமசோழன்‌ சிங்காதனம்‌ ஏறிய இ. பி, 969-க்கும்‌ 
இடைப்பட்ட இருபது வருஷகாலம்‌ சோழ சரித்திரத்தி 
லேயே மிகவும்‌ சிக்கலான பகுதிகளுள்‌ ஒன்று. லீடன்‌ பட்ட 
யத்தில்‌ காணப்படுவதைக்கொண்டு பராந்தகனுக்குப்‌ பிறகு 
ராஜாதித்தியன்‌, கண்டராதித்தியன்‌, அரிஞ்சயன்‌; இரண்‌ 
டாம்‌ பராந்தகனான சுந்தரசோழன்‌; இரண்டாம்‌ ஆதித்திய 
னை கரிகாலன்‌; மதுராந்தகன்‌ என்ற முறையில்‌ சோழசிங்கா 
தனம்‌ ஏறினார்கள்‌ என்பதாகக்‌ கொள்ளப்பட்டுள்ள அ, அந்த 
அடிப்படையிலேயே அவர்களுடைய ஆட்சிக்காலமும்‌ நிர்ண 
யம்‌ செய்யப்பட்டுள்ளது. இந்த விஷயத்திலே ஆராய்ச்சியா 
ளர்கள்‌ பற்பலவிதமாகக்‌ கருதிவந்திருக்கிறார்கள்‌. அவைகளை 
யெல்லாம்‌ இவ்விடம்‌ எடுத்துக்காட்டி ஆராய்வது அதிகம்‌ 
இடம்கொள்ளும்‌. ஏற்கெனவே, ஆசிரியர்களிடையே காணும்‌ 
கருத்து வேற்றுமைகளோரடு புதிதாக நானும்‌ ஒன்று அதிக 
மாக்க விரும்பவில்லை. ஆயினும்‌ நிலைமையை நன்கு ஆராய்ச்‌ 
தால்‌ இதுகாறும்‌ மற்றவர்கள்‌ கொண்டுள்ள கருத்துகளுக்கு 
முற்றிலும்‌ மாறாகவே நிலைமை காணப்படுகிறது. 


பெயர்‌ தெரிவிக்காமல்‌ ராஜகேசரி வர்மன்‌ என்றோ பர 
கேசரி வர்மன்‌ என்றோ பொதுப்படக்‌ கூறும்‌ சாசனங்க 
ளிலே ஒரு பகுதி நிச்சயமாக Qis இடைக்காலத்தைச்‌ சார்ந்‌ 
தனவாகும்‌. இவை தவிர, அரசன்‌ பெயரைத்‌ தெளிவாகக்‌ 
கூறும்‌ சாசனங்களும்‌ உள்ளன. 


clvii 


மதுரை கொண்ட ராஜகேசரிவர்மனுடைய சாசனங்கள்‌ 
பதினொன்று கிடைத்துள்ளன. அவை அவன்‌ ஆட்சியின்‌ 
ஜந்தாம்‌ ஆண்டுக்கும்‌ பதினேழாம்‌ ஆண்டுக்கும்‌ இடைப்பட்‌ 
டவை. சுந்தர சோழனுடைய கல்வெட்டுகள்‌ BTG 
உள்ளன. அவற்றுள்‌, அவன்‌ மதுராந்தகன்‌ என்‌ றும்‌ பாண்டி 
யனைச்‌ சுரம்‌ இறக்கினவன்‌ என்றும்‌ குறிக்கப்படுகிறான்‌. அவற்‌ 
அள்‌ ஒன்று அவனுடைய ஜக்தாம்‌ ஆண்டும்‌ மற்றொன்று 
ஏழாம்‌ ஆண்டும்‌ கொண்டவை. மற்றுமுள்ள இரண்டின்‌ 
காலம்‌ இடைக்கவில்லை. பாண்டியன்‌ தலைகொண்ட அல்லது 
வீரபாண்டியன்‌ தலைகொண்ட என்னும்‌ விருதுடன்‌ காணப்படும்‌ 
பரகேசரிவர்மன்‌ ஒருவனுடைய சாசனங்கள்‌ அவனுடைய 
ஆட்சியின்‌ இரண்டாம்‌ ஆண்டு முதல்‌ ஜந்தாம்‌ ஆண்டுவரை 
யில்‌ கிடைத்துள்ளன. இன்னும்‌, அதேபோலப்‌ பாண்டியன்‌ 
தலைகொண்ட அல்லது வீரபாண்டியன்‌ தலைகொண்ட என்ற 
விருதுடன்‌ கூடிய பார்த்திவேந்திரவர்மன்‌ என்பவனுடைய 
சாசனங்களும்‌ கிடைக்கின்றன. அவன்‌ பெயர்‌ சாசனங்‌ 
களிலே பார்த்திவேக்திராதிபதிவாமன்‌ என்பதுபோலப்‌ பல 
வேறு உருவங்களில்‌ கானப்படுகிறது. அவன்‌ சாசனங்கள்‌ 
பதினைந்தாம்‌ ஆண்டு வரையில்‌ உள்ளன. பெருநற்கிள்ளி 
என்னும்‌ பெயரைக்கொண்டிரும்த ராஜகேசரிவர்மன்‌ ஒருவ 
னுடைய சாசனங்கள்‌ இரண்டு கிடைத்துளளன. இரண்டும்‌ 
அவன்‌ ஆட்சியின்‌ இரண்டாம்‌ ஆண்டைச்‌ சேர்ந்தவை. 
கடைசியாக, மும்முடிசோழ கண்டராதித்திய தேவனுடைய 
இரண்டாம ஆண்டு கொண்ட கல்வெட்டு ஒன்றும்‌ இருச்‌ 
கிறது, 


ஒன்‌ மட்டில்‌ நிச்சயம்‌. இந்தச்‌ சாசனங்களிலை காணப்‌ 
படும்‌ அரசர்கள்‌ அனைவரும்‌ ஒருவருக்குப்பின்‌ ஒருவராகச்‌ 
சோழ சிங்காதனம்‌ ஏறி ஆண்டிருக்க முடியாது. ஏனெனில்‌, 
அந்த அரசர்களுடைய அதிகப்பட்சமான ஆண்டுகளைக்‌ 
கூட்டி வந்த தொகையே உள்ள இடைவெளியைக்‌ காட்டி 
௮ம்‌ மும்மடங்கு அதீகமானது: சாசனங்களிலே அவர்களுக்‌ 
குக்‌ காணும்‌ அதிகப்பட்சமான ஆண்டுகளைவிட அவர்கள்‌ 
அதிகமாகவும்‌ ஆண்டிருத்தல்‌ கூடும்‌. 

இவ்விஷயத்தை ஆராயுங்கால்‌ நாம்‌ மற்றொன்றையும்‌ 
நினைவில்‌ இருத்திககொள்ளுதல்‌ அவசியம்‌. ராஷ்டிரகூட 
அரசனான சன்னரதேவன்‌ எனப்படும்‌ மூன்றும்‌ கிருஷ்‌ 


clviii 


ணன்‌ தமிழ்‌ நாட்டின்‌ ஒரு பகுதியைக்‌ கைக்கொண்டு அரசு 
புரிந்திருக்கரன்‌. சென்னார்ர்காடு ஜில்லாவில்‌ பரயும்‌ 
பெண்ணையாற்றின்‌ வடக்கில்‌ உள்ள பிரதேசம்‌ அவன்‌ 
ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அதனால்‌ .3 5,50! பகுபியில்‌ 
காணும்‌ சோழ மன்னர்‌ ஆகயோருடைய கல்வெட்டுக்களைக்‌ 
கொண்டு அவர்கள்‌ அவ்விடத்திலே தனியரசு செலுத்தினார்‌ 
கள்‌ என்று கொள்ளமுடியாது. அம்மன்னர்கள்‌ ராஷ்டிர 
கூடர்களுக்கு அடங்யெவர்களாகவோ சிற்றரசர்களாகவோ 
அவர்களுடைய ஆதரவைப்‌ பெற்றவர்களாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. 

இடைக்காலத்தில்‌ ஆண்டவர்களாகக்‌ குறிக்கப்பெறும்‌ 
சோழ மன்ர்களான கண்டராதித்தியன்‌; அரிஞ்சயன்‌, சுந்தர 
சோழன்‌; ஆதித்திய கரிகாலன்‌ YA நால்வருள்‌ சுந்தர 
சோழன்‌, என்பான்‌ ராஜகேசரியாவான்‌. இது அவனுடைய 
அன்பில்‌ செப்பேடுகளால்‌ ஈமக்குத்‌ தெரிகிறது. சுந்தர 
சோழனுடைய நான்கு சாசனங்களும்‌ பின்வருமாறு : 


ஆண்டு 5. திருவிசலூர்‌ (தஞ்சாவூர்‌ ஜில்லா) 
[சுந்தர சோழன்‌. இருங்கோள குலப்பிரதீப 
பிராந்தகஸ்யாத்மஜ வர்கவர்யனயமின சிறுவேளான்‌ 
ஒரு விளக்கு அளித்தது] 
தே. இ. சாசனங்கள்‌ 111, கெ. 121. 


ஆண்டு T. திருக்களித் தட்டை (தஞ்சாவூர்‌ ஜில்லா) 
(பாண்டியனைச்‌ சரம்‌ இறக்னெ பெருமாள்‌ ஸ்ரீ 
சுந்தர சோழ தேவர்‌. அரசனுடைய சேனாபதி 
யான பிராந்தகன்‌ சிறிய வேளானாயின திருக்கழ்‌ 
றளிப்பிச்சன்‌ பொன்‌ அளித்தது] 
எபி. இந்தி, XI, பக்‌. 191-6 


ஆண்டு கொடும்பாளூர்‌: (புதுக்கோட்டை) புதுக்கோட்டை 
இல்லை. [மதுராக்தக சுந்தர சோழன்‌] சாசனம்‌ கெ. 82. 


டே. திருக்களித்தட்டை (தஞ்சாவூர்‌ ஜில்லா.) 
[ பாண்டியனைச்‌ சுரம்‌ இறக்னெ பெருமாள்‌ சுந்தர 
சோழன்‌. சேனாபதி பிராந்தகன்‌ சிறிய வேளாரை 
யும்‌ பொன்‌ tiere eJ Gcr றன ] 
1908 ஆண்டு கெ. 302 


etix 


அவனுடைய சாசனங்கள்‌ எல்லாம்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லா 
விலும்‌ அதைச்சுற்றியுள்ள பகுதியிலுமே இடைத்துள்ளன * 
அவன்‌ சாசனங்களில குறிக்கப்பெற்ற சேனாபதியான 
கொடும்பாூர்‌ பராம்‌ ககன்‌ சறியவேளான்‌, உடையார்‌ பொன்‌ 
மாளிகையில்‌ தஞ்சனதேவர்‌, அகாவது சுந்தரசோழனுடைய 
ஆட்சியின்‌ ஒன்பதாம்‌ ஆண்டு நடந்த ஈழத்துப்‌ படையெடுப்‌ 
பிலே இறர்துபட்டான்‌ என்று கஞ்சாவூர்‌ ஜில்லா திருவெண்‌ 
காட்டில்‌ இடைக்கும்‌ மு. சலாம்‌ ராஜராஜ சோழனுடைய ஆட்‌ 
சியின்‌ இருபத்தேழாம்‌ ண்டு கொண்ட ஒரு கல்வெட்டால்‌ 
நாம்‌ அறிோம்‌. (தே. இ. சாசனங்கள்‌ வால்யூம்‌ V, 980 Qs.) 
QS ஈழத்துப்‌ படையெடுப்பு சுர்தரசோழனுடைய ஒன்ப 
தாம்‌ ஆண்டிலே நடரம்ததென்பதை வேறு இரண்டு சாசனங்‌ 
களாலும்‌ அறிகிறோம்‌. சேலம்‌ ஜில்லா தருச்செங்கோட்டி 
லிருந்து கிடைத்த ராஜகேசரி வர்மனுடைய பத்தாம்‌ ஆண்டுச்‌ 
செப்பேட்டுச்‌ சாசனம்‌ ஒன்று, கொல்லிமழவன்‌ பிரஇகண்‌ 
டனாயின சுக்கரசோமன்‌ என்பான்‌ mips துப்போரில்‌ இறந்த 
அவனுடைய தந்தையின்‌ தாகத்தைத்‌ தணிக்க (எங்கள்‌ ஆச்சர்‌ 
ஈழத்துப்பட அவர்‌ ஸ்ரீமஹதாஹத்தக்குச்‌ சிறுபாடு) தர்மம்‌ செய்த 
தைக்‌ கூறுகிறது. சாசனத்தில்‌ கண்ட ராஜகேசரி வர்மன்‌ 
சுக்தரசோழனேயாவான்‌ (தே. இ, சாசனங்கள்‌, மூன்றாம்‌ வால்‌ 
யூம்‌, தெ. 212). அகேபோலக்‌ கும்பகோணத்துக்குப்‌ பக்கத்‌ 
தில்‌ உள்ள திருநாகேச்வரத்நிலிருக்து கடைக்கும்‌ ராஜூகசறி 
வர்மனுடைய ஒன்பதரம்‌ ஆண்டுக்‌ கல்‌ வெட்டு ஒன்று, பிள்ளை 
யார்‌ அரிகுலகேசரி மகளார்‌ ஸ்ரீ பாணப்பெருச்தேவியான 
அறிஞ்சிகைப்பிராட்டியார்‌ அர்தக்‌ கோயிலிலே கான்‌ நிறு 
விய அமரசுந்தரதேலருடைய வழிபாட்டுக்காக நிபந்தம்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்றெது, சாசன ஆரம்பத்தில்‌ 
உள்ள இரண்டு வடமொழிச்‌ சுலோகங்கள்‌ மிகவும்‌ சிதிலமாக 
உள்ளன. எனினும்‌, அவற்றிலிரும்து காம்‌ பலிகுல Hos 
னை அந்தப்பாண அரசன்‌ ஈழத்திலே தன்னுடைய பராக்கிர 
மத்தால்‌ புகழை நிறுவி உயிர்‌ துறந்தான்‌ என்பதைக்‌ காண 
லாம்‌. அவன்‌ நினைவாகவே அவன்‌ மனைவி, அமரசுச்தரதேவர்‌ 
என்ற பெயரில்‌ லிங்கத்தைப்‌ பிரதிஷ்டை செய்தாள்போலும்‌. 
(தே. இ. சாசனங்கள்‌, வால்யூம்‌ 111 9௧.197). 


ஈழத்துமீது சென்ற இப்‌ படையெடுப்பைப்பற்றி இலங்‌ 
கைச்‌ சரித்திரமான மகாவமிசத்திலும்‌ கூறப்பட்டிருக்கிறது. 
நான்காம்‌ DMS Sor ஆட்சியில்‌ (A. பி. 956 - 72) இது Cape 


ex 


தது. (வல்லப அரசன்‌ நாகதீப த்தை (இலங்கையின்‌ வடமேற்குப்‌ 
பகுதியைப்‌ பிடிக்க ஒரு சேனை அனப்னொன்‌. சிங்கள மன்‌ 
னனும்‌ அகை எதிர்க்கும்படி தன்‌ சேனாபதியான சேனனைச்‌ 
திட்டம்‌ செய்து அனுப்பி வைத்கான்‌. 4 வல்லபனைத்‌ தலைவனா 
கக்‌ கொண்டு வந்த மன்னர்கள்‌ Bib (இலங்கை) அரசனை 
வெற்றிகொள்ள மூடியரமையரல்‌ இலங்கை அரசனுடன்‌ சமா 
தானமாக உடன்படிக்கை செய்தகொண்டார்கள்‌” (சூளவமிசம்‌ 
அத்தியாயம்‌ 54, சுலோகங்கள்‌ 12-16). இந்தப்‌ படையெடுப்பின்‌ 
உண்மையை மஹிட்துவின்‌ வெஸ்ஸஇூரிச்‌ சாசனமும்‌ உறு 
திப்படுத்துகறது. (எபிரொபியா சிலானிகர, வால்யூம்‌ 1, பக்‌ 
கம்‌ 29 முதல்‌). 


ஆனால்‌ மஹா வமிசத்திலே அந்த நாட்டின்மீது YOBE 
சிற்றரசர்களுடன்‌ படையெடுத்து வந்தவன்‌ அவர்களுக்குத்‌ 
தலைவனை வல்லபன்‌ என்று கூறப்பட்டிருக்கிறது. BOSE 
சரித்திரத்திலே வல்லபன்‌ என்று வரும்‌ இடங்களிளெல்லாம்‌, 
yest சொல்‌ சோழர்களுடைய தமிழ்ச்‌ சாசனங்களைப்‌ 
போலவே மேலைச்‌ சாளுக்யெர்களையும்‌ அவர்களுக்குப்‌ பின்‌ 
னால்‌ குந்தளத்தை ஆண்ட ராஷ்டிரர்களையும்‌ GS USD HS 
Gog. உதாரணமாக, சூளவமிசம்‌ 47-ஆம்‌ அத்தியாயத்தில்‌ 
15-ஆம்‌ சுலோகத்தில்‌, “ அவர்கள்‌ இருவரும்‌, (காடுவெட்டி ஈர 
ஸிர்ஹனும்‌, ஸீம்ஹள ராஜகுமாரன்‌ மானவர்மனும்‌), சேர்ந்து 
வாழ்ந்துவந்த காலத்தில்‌ ஈரஸிம்ஹன்மீது வல்லபன்‌ படை 
யெடுத்துவந்தான்‌ ” என்று கூறப்பட்டுள்ளது. பல்லவ நர 
ஸிம்ஹவர்மன்மீது மேலைச்‌ சாளுக்யெ மன்னன்‌ படை 
யெடுத்துவந்ததையே வல்லபன்‌ என்ற சொல்லால்‌ அந்தச்‌ 
சரித்திரம்‌ குறித்துள்ளது என்பது நன்கு விளங்கும்‌. அத 
னால்‌ அதை வளவன்‌ எனக்கொண்டு சோழனைக்‌ குறிப்பதா 
கக்‌ கருதுவதற்கு இடம்‌ இல்லை. சேரழர்களைக்‌ குறிப்பிடும்‌ 
இடங்களில்‌ எல்லாம்‌ அவர்களை அவ்விதமே சோழர்கள்‌ 
என்று தெளிவாகக்‌ கூறியிருக்கக்‌ காண்கிறோம்‌. அம்நாளிலே 
ராஷ்டி ரகூட மன்னனாக இருந்தவன்‌ மூன்றாம்‌ கிருஷ்ணன்‌. 
அவன்‌ தன்னுடைய தென்திசைத்‌ திக்கு விஜயத்தின்‌ முடிவில்‌ 
மேல்பாடியில்‌ தங்கியிருந்த காலத்தில்‌ க. பி. 959-ஆம்‌ ஆண்டு 
மார்ச்சு மாதம்‌ 9-ஆம்‌ தேதி அளித்த தானத்தைத்‌ தெரிவிப்‌ 
பன கர்ஹாட்‌ செப்பேடுகள்‌ (எபி. இந்தி. வால்யூம்‌ IV பக்கம்‌ 
280). அந்தச்‌ சாசன த்திலே மன்னன்‌ * சோழர்களை வேர 
அத்து அவர்களுடைய நாட்டைத்‌ தன்னை அண்டியவர்‌ 


"chi 


களித்து, இலங்கை அரசன்‌ உள்படப்‌ பல மன்னர்களிடம்‌ திறை 
கொண்டு, ராமேச்வரத்தில்‌ ஒரு ஜயஸ்தம்பம்‌ நிறுவினான்‌ ? 
என்று கூறப்பட்டுள்ளது. இதனால்‌ ராஷ்டிரகூட கிருஷ்ண 
னும்‌ ஈழத்தின்மீது படையெடுத்துச்‌ சென்று வெற்‌, றிகொண் 
டான்‌ என்பது விளங்கும்‌. மஹாவமிசத்தில்‌ அந்தக்‌ காலத்‌ 
தில்‌ இந்த ஒரே படைபெடுப்புமட்டும்கான்‌ கூறப்படுகிறது. 
ஆகவே மஹாவமிசத்தில்‌ குறிப்பிட்ட படையெடுப்பு ராஷ்டிர 
கூட மன்னனான மூன்றாம்‌ கிருஷ்ணன்‌ தலைமையில்‌ நடம்‌ 
ததேயாகும்‌. கொடும்பாளூர்‌ வேளிரான பராந்தகன்‌ சிறிய 
வேளான்‌, பாண குல மன்னன்‌ YAU ED 55 படை 
யெடுப்பிலேயே ஈடுபட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 


கர்ஹாட்‌ சாசனத்தின்படி. இந்தப்‌ படையெடுப்பு ௧. பி. 
959-க்கு முன்னதாக நடந்திருக்கவேண்டும்‌. அது சுந்தர 
சோழனுடைய ஆட்சியின்‌ ஒன்பதாம்‌ ஆண்டு ஈடர்ததென்‌ 
பதை நாம்‌ அறிவோம்‌. ஆகவே சுந்தரசோழனுடைய ஆட்சி 
யின்‌ ஒன்பதாம்‌ ஆண்டு இ. பி. 959-க்கு முன்னதாக இருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில்‌ உள்ள அள்‌ 
ஞூர்‌ பாலூர்‌ ஆடிய இடங்களிலிருந்து இடைத்துள்ள ராஜகே 
சரி வர்மனுடைய ஜந்தாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டுக்கள்‌ அந்த 
வருஷத்துக்‌ கன்னிமாதம்‌ நேரிட்ட ஒரு சந்திர இரகணத்தின்‌ 
போது கொடும்பாளூர்‌ வேளிர்‌ குலத்தைச்‌ சேர்ந்த மஹிமா 
லய இருக்கு வேளான பராந்தகன்‌ வீரசோழன்‌ என்பவன்‌ 
அளித்த தானங்களைக்‌ குறிக்கின்றன. அந்தச்‌ சந்திர Gr 
கணத்தைக்கொண்டு அந்தச்‌ சாசனங்களில்‌ காணும்‌ ராஜ 
கேசரி வர்மன்‌ இ.பி. 949-50- ஆம்‌ ஆண்டிலே சிங்காதனம்‌ ஏறி 
யிருத்தல்‌ வேண்டும்‌ என்று கணக்டுட்டிருக்றொர்கள்‌. (எபி: 
இந்திகா, வால்யூம்‌ XXVI, பக்கங்கள்‌ 82-4). அவ்விதமானால்‌ 
இ. பி. 949-50-ல்‌ சோழ சிங்காதனம்‌ ஏறிய ராஜகேசரி வர்மன்‌ 
பராம்தக சுந்தர சோழனாகவே ஆவான்‌. 


.சுந்தர சோழன்‌ இ. பி. 949-50-ஆம்‌ ஆண்டில்‌ சோழ சிங்‌ 
காதனம்‌ ஏறினான்‌ என்று கொள்வதானால்‌, அதே ஆண்டில்‌ 
நடந்த தக்கோலத்துப்‌ போரில்‌ உயிர்துறந்த தன்னுடைய 
பெரியப்பன்‌ ராஜாதித்தியனுக்கு அடுத்தபடியாக, அவனைத்‌ 
தொடர்க்து, சச்தரசோழன்‌ பட்டம்‌ கட்டப்பெற்றிருத்தல்‌ 
வேண்டும்‌. 


9/ 


elxii 


சுந்தர சோழனுடைய தந்தையான அரிஞ்சயன்‌ அரசு 
செலுத்தினான்‌ என்பதை நேரிடையாகத்‌ தெரிவிக்கும்‌ சாசனம்‌ 
ஏதும்‌ இதுவரையில்‌ ைக்கவில்லை. அதற்கு மாறாக, உள்ள 
ஆதாரங்களைக்‌ கவனிக்கும்போது அரிஞ்சயன்‌ தக்கோலத்துச்‌ 
சண்டைக்கு முன்னதாகவே, தந்தை பராந்தகனும்‌ அண்ணன்‌ 
ராஜாதித்தியனும்‌ உயிருடன்‌ இருக்கும்போதே இறத்துபோனான்‌ 
என்று எண்ணவேண்டி யிருக்கிறது. சுந்தர சோழன்‌ காலத்‌ 
தில்‌ நடந்த ஈழத்துப்‌ படையெடுப்பைக்‌ குறிப்பதாகத்‌ திருநாகேச்‌ 
வரத்திலிருந்து இடைக்கும்‌ கல்வெட்டு (தே. இ. சாசனங்கள்‌, 
வால்யூம்‌ XIII, நெ. 197) தானம்‌ வழங்கெ அறிஞ்சிகைப்‌ 
பிராட்டியாரைப்‌ பிள்ளையார்‌ அரிகுலகேசரி மகளார்‌ என்றே குறிக்‌ 
கிறது. உண்மையில்‌ அரிஞ்சயன்‌ சிங்காதனம்‌ ஏறி அரசுபுரிர்‌ 
இருந்தானாயின்‌ அவனுடைய மகனான சுந்தர சோழன்‌ கல்‌வெட்‌ 
டில்‌ ௮வன்‌ பிள்ளையார்‌ என்று குறிக்கப்பெற்றிருக்க மாட்டான்‌. 
மகன்‌ தன்‌ தந்தையை அரச விருதுடனேயே குறித்திருப்பான்‌ . 
திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில்‌ இருச்செக்துறையிலிருந்து இடைக்‌ 
கும்‌ கல்வெட்டுக்களிலிருந்து பராந்தகனுடைய காலத்‌ 
தனவென்று கருதக்கூடிய பரகேசரி வர்மனுடைய மூன்றாம்‌ 
ஆண்டுக்கு முன்னதாகவே சோழப்பெருமானடிகள்‌ மகனார்‌ 
அரிகுலகேசரியின்‌ தேவியும்‌ தென்னவன்‌ இளங்கோ வேளார்‌ 
மகளுமான பூதி ஆதிச்ச பிடாரியார்‌ சந்திரசேகரருக்கு அவ்வூரில்‌ 
ஒரு கற்கோயில்‌ எடுப்பித்திருந்தாள்‌ என்னும்‌ விவரம்‌ தெரி 
கிறது. (தே. இ. சாசனங்கள்‌, மூன்றாம்‌ வால்யூம்‌, நெ.96). இதி 
லிருந்து அரிஞ்சயன்‌ தன்‌ தந்தையின்‌ ஆட்சி ஆரம்பித்த காலத்‌ 
திலே காளைப்பருவத்தனாக விளங்யெமை தெரியவரும்‌. 


திருச்சிராப்பள்ளி ஜில்லா திருப்பராய்த்‌ துறையிலிருந்து 
கிடைக்கும்‌ ராஜகேசரிவர்மனுடைய எட்டாம்‌ ஆண்டுக்‌ கல்‌ 
வெட்டுகள்‌ பிள்ளையார்‌ அரிகுலகேசரி தேவருடைய பெருந்தரத்து 
அதிகாரிகளையும்‌ ஆழ்வார்‌ அரிகுலகேசரி தேவர்‌ சேவகனையும்‌ 
குறிக்கின்றன. அதிலிருந்து அரிஞ்சயன்‌ இறந்து போவதற்கு 
முன்னதாக, அதாவது பராந்தகன்‌ உயிருடன்‌ இருந்த காலத்தி 
லேயே, ராஜகேசரி என்ற பட்டம்‌ தாங்கிய ஒருவன்‌ இருந்தான்‌ 
என்பதும்‌ தெரியவரும்‌. (Cg. நெ, 111-2) இ.பி. 949-50-ல்‌ சிங்காத 
னம்‌ ஏறிய சுந்தர சோழனுக்கு முன்னதாக அவ்விதம்‌ அரசுரி 
மையை அடைந்தவனாகக்‌ கருதக்கூடியவன்‌ ராஜாஇத்‌ தியன்‌ ஒரு 
வனே யாவான்‌. ராஜாதித்தியனை வெற்றி கொண்ட பூதுகனு 
டைய ஆதகூர்க்‌ கல்வெட்டிலே ராஜாதித்தனுக்கு மும்முடி. 


clxui 


சோழன்‌ என்ற பட்டம்‌ காணப்படுகிறது. மூவடி சோழ 
ராஜாதித்ய மேலே பந்து என்று அது குறிக்கிறது. (எபி. இந்தி. 
வால்யூம்‌ VI, பக்கங்கள்‌ 50-7). அதனால்‌ ராஜாதித்தியனும்‌ 
முறைப்படி. மகுடாபிஷேகம்‌ செய்யப்பெற்று அரசுரிமையை 
அடைந்தவன்‌ என்பது பெறப்படும்‌. அவ்விதமாயின்‌, பிள்ளை 
யார்‌ அரிகுலகேசரியைக்‌ குறிக்கும்‌ திருப்பராய்த்துறைக்‌ கல்‌ 
வெட்டை அளித்த ராஜகேசரி வர்மன்‌ ராஜாஇத்தியனாகவே 
இருத்தல்வேண்டும்‌ என்பதும்‌ அவன்‌ எட்டு வருஷகாலமாவது 
அந்தப்‌ பதவியை வடித்து வந்தான்‌ என்பதும்‌ தெளிவாகும்‌. 


சுந்தர சோழன்‌ பதினான்கு ஆண்டுகளாவது ஆட்சிபுரிந்‌ 
திருத்தல்வேண்டும்‌. தென்‌ ஆர்க்காடு ஜில்லா உடையார்குடியி 
லிருந்து இடைக்கும்‌ ராஜகேசரி வர்மனுடைய பன்னிரண்டாம்‌ 
ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்று அவ்வூர்க்‌ கோயில்‌ மகாதேவரை 
மாதந்தோறும்‌ சங்கராந்தி தினத்தன்று ஆயிரம்‌ குடம்‌ நீராட்டுவ 
தற்காக அரிஞ்சய பிராந்தக தேவர்‌ ஆச்சியார்‌ உடைய பிராட்டி 
யார்‌ வீமன்‌ குந்தவையார்‌ நிலம்‌ கொண்டுவிட்ட செய்தியைத்‌ 
தெரிவிக்கிறது. (1920-ஆம்‌ ஆண்டு, 572 Qm. சாசனம்‌), அவ்‌ 
விடத்திலிருந்து இடைக்கும்‌ அதே ராஜகேசரி வர்மனுடைய 
பதினான்காம்‌ ஆண்டு கொண்ட மற்றொரு கல்வெட்டு ஒன்றும்‌, 
அதேபோன்ற மற்றொரு தானத்தைத்‌ தெரிவிக்கிறது (1920. 
ஆம்‌ ஆண்டு, 589 நெ. சாசனம்‌). தஞ்சாவூர்‌ ஜில்லா திருக்களித்‌ 
தட்டையிலிருந்து இடைக்கும்‌ ராஜகேசரி வர்மனுடைய பதினான்‌ 
காம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்று சிறிய வேளார்‌ தேவி ராஜாதிச்சி 
யும்‌, மகள்‌ குஞ்சரமல்லியும்‌ இரண்டு விளக்கு எரிக்க இருபத்‌ 
தைந்து ஈழக்காசு அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. (தே. இ, 
சாசனங்கள்‌, மூன்றாம்‌ வால்யூம்‌, நெ, 122). அதிலே குறிக்கப்பட்ட 
சிறிய வேளார்‌ ஈழத்துப்போரில்‌ உயிர்‌ துறந்த கொடும்பாளூர்‌ 
வேளிராகவே இருத்தல்‌ வேண்டும்‌. இந்த ராஜகேசரிவர்மனைச்‌ 
சுந்தர சோழனாகவே கொள்ளவேண்டும்‌. அவன்‌ தன்னுடைய 
பதினான்காம்‌ ஆண்டுக்கு மேல்‌ எவ்வளவு காலம்‌ அரசு செலுத்‌ 
தினான்‌ என்பதை நிச்சயமாகக்‌ கூறமுடியாது, 


சுந்தர சோழ பராந்தகனுடைய இரண்டு குமாரர்களுள்‌ 
கரிகாலன்‌ என்று பெயர்‌ பூண்ட இரண்டாம்‌ ஆதித்தியன்‌ மூத்த 
வன்‌. அவன்‌ சிறுவனாக இருக்கும்போது, < சிங்கக்‌ குட்டியுடன்‌ 
விளையாடும்‌ யானைக்‌ கன்றுபோல ? வீரபாண்டியனோடு விளையாடி 
னன்‌ என்று லீடன்‌ பட்டயம்‌ கூறுகிறது. (எபி, இந்தி, வால்யூம்‌ 


cixiv 


XXII, சுலோகம்‌ 86). இருவாலங்காட்டுச்‌ செப்பேடுகளோ அவன்‌ 
வீரபாண்டியனைக்‌ கொன்றான்‌ என்று தெரிவிக்கன்றன, சாசனங்‌ 
களிலே அவன்‌ வீரபாண்டியன்‌ தலை கோண்டவன்‌ என்ற விரு 
துடன்‌ குறிக்கப்படுகிறான்‌. பரகேசரி வர்மனான அவனுடைய 
சாசனங்கள்‌ ஐந்து ஆண்டுகள்‌ வரையிலேதான்‌ கிடைக்கின்றன: 
(தே. இ. சாசனங்கள்‌, வால்யூம்‌ VII, நெ. 600). 


சிதம்பரத்துக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள உடையார்குடியிலிருந்து 
ராஜகேசரி வர்மன்‌ ஒருவனுடைய இரண்டாம்‌ ஆண்டுக்‌ கல்‌ 
வெட்டு ஒன்று கிடைத்திருக்கிறது. அரசன்‌ திருமுகப்பாடி 
வீரபாண்டியன்‌ தலைகொண்ட கரிகால சோழரை?க்‌ கொன்ற 
துரோகிகள்‌ சிலருடைய நிலங்களைப்‌ பறிமுதல்‌ செய்து வீரராரா 
யண சதுர்வேதுமங்கலத்துச்‌ சபையார்‌ விற்ற செய்தியைத்‌ தெரி 
விக்கிறது அந்தக்‌ கல்வெட்டு. (எபி. இந்தி, வால்யூம்‌ XXI, 
நெ. 27). அதில்‌ குறிக்கப்பட்ட ராஜகேசரி வர்மன்‌ கரிகால 
சோழன்‌ தம்பியான முதலாம்‌ இராஜராஜனாகவே இருத்தல்‌ 
வேண்டும்‌. அந்தச்‌ சாசனத்திலிருந்து ஆதித்தியன்‌ எதிரிகளின்‌ 
சூழ்ச்சியால்‌ கொலையுண்டு இறந்தான்‌ என்பது விளங்கும்‌, 
திருவாலங்காட்டுச்‌ செப்பேடுகளிலே, * ஆதித்தன்‌ தேவலோகத்‌ 
தைக்‌ காணவேண்டுமென்னும்‌ ஆசையினால்‌ மறைந்தான்‌ ? என்று 
கூறப்பட்டிருக்கிறது. இன்னும்‌ ஆதித்தியனுடைய ௮ஸ்தமனத்‌ 
தால்‌ நாட்டில்‌ பரவியிருந்த பாபம்‌ என்னும்‌ இருளைப்போக்கும்‌ 
படி. குடிமக்கள்‌ மிகவும்‌ வேண்டிக்கொண்டபோதிலும்‌, க்ஷத்ர 
தர்மத்தை ஈன்கு அறிந்த அருண்மொழி வர்மன்‌, (அதாவது 
ராஜராஜன்‌), “ தன்னுடைய சிற்றப்பனுக்கு அந்த ராஜ்யத்தின்‌ 
மீது ஆசையிருக்கும்‌ வரையில்‌ தான்‌ மனத்தாலும்‌ அதைப்பற்றி 
நினைப்பதில்லை என்று தீர்மானமாக இருந்தான்‌. அன்றீ, மதுராக்‌ 
தகனும்‌ அருண்மொழியை யுவராஜப்‌ பதவியில்‌ நியமித்தானாம்‌. 
(சுலோகங்கள்‌ 68-9). மேலேகாட்டியிருப்பதிலிருக்து ஆதித்தியன்‌ 
கொலையுண்டது மதுராந்தகன்‌ சிங்காதனம்‌ ஏறியதற்குச்‌ சற்று 
முன்னதாகவே இருத்தல்‌ வேண்டும்‌ என்பது தெளிவாகும்‌. 


ஆதித்தியன்‌ ஐந்து ஆண்டுகளே அரசு புரிந்திருப்பதால்‌ 
இ. பி. 964-b ஆண்டு அளவில்‌ சிங்காதனம்‌ ஏறியிருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. அவன்‌ தந்தையான சுந்தர சோழன்‌ பதினான்கு ஆண்டு 
களுக்குக்‌ குறையாமல்‌ ஆண்டிருக்கிறான்‌ என்பதால்‌ சுந்தர 
னுடைய ஆட்சியும்‌ அப்போது முடிவு பெற்றிருக்க வேண்‌ 
டும்‌; இவ்விதம்‌, தக்கோலம்‌ சண்டைக்குப்‌ பிறகு மதுராந்தக 


ckv 


உத்தம சோழன்‌ சிங்காதனம்‌ ஏறியதற்குழுன்‌,! சுந்தர சோழ 
னும்‌ ஆதித்திய கரிகாலனும்‌ இடைவெளி ஏதும்‌ இல்லாமல்‌ 
முறையே ஒருவன்‌ பின்‌ ஒருவனாக அரசு புரிந்திருககிறார்கள்‌ 
என்பது தெளிவாகும்‌. 


மற்றவர்களிலே அரிஞ்சயன்‌ அரசு புரியவே இல்லை என்‌ 
பதை மேலே நாம்‌ கண்டோம்‌. அப்பால்‌, கண்டராதித்தியன்‌ நிலை 
என்னவென்பது தெரியவேண்டும்‌. அது தவிர, பதினேழு 
ஆண்டு வரையில்‌அரசுபுரிந்த மதுரைகொண்ட ராஜகேசரிவர்மன்‌, 
பதினைந்து ஆண்டுகள்‌ ஆட்சி நடத்திய பார்த்திவேந்திரவர்மன்‌ 
ஆகிய இருவரும்‌ இருக்கிறார்கள்‌. இவ்விருவரும்‌ யார்‌ என்பதை 
யும்‌ அவர்கள்‌ ஆட்சிக்‌ காலத்தையும்‌ அவர்கள்‌ எவ்விதம்‌ எங்கே 
அரசு புரிந்தனர்‌ என்பதையும்‌ நிச்சயிக்கவேண்டும்‌. 


கண்டரா தித்தியன்‌ நிச்சயமாக அரசுக்‌ கட்டில்‌ ஏறி இருக்‌ 
இரான்‌. இது திருக்கோவலூருக்குப்‌ பக்கத்திலே சோழவாண்டி. 
புரம்‌ என்னுமிடத்திலிருந்து கடைக்கும்‌ முமமுடி. சோழதேவ 
கண்டராதித்தியனுடைய இரண்டாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டால்‌ 
நன்கு விளங்கும்‌ (1997-ஆம்‌ ஆண்டு 252-நெ, சாசனம்‌), இன்னும்‌ 
தஞ்சாவூர்‌ ஜில்லா திருவெண்காட்டிலிருந்து கடைக்கும்‌ ராஜ 
கேசரிவர்மன்‌ ஆன இராஜராஜனுடைய ஆறாம்‌ ஆண்டுக்‌ கல்‌ 
வெட்டு ஒன்று கண்டராதித்தியன்‌ தேவியான செம்பியன்‌ 
மாதேவியார்‌ அக்கோயிலுக்குப்‌ பல சமயங்களில்‌ அளித்த திரு 
மேனிகள்‌, ஆபரணங்கள்‌; பாத்திரங்கள்‌ ஆகியவற்றை விவரித்துக்‌ 
கூறும்‌ போது, மும்முடி சோழதேவனான கண்டராதித்திய 
னுடைய இரண்டாம்‌ ஆண்டில்‌ கொடுத்தவற்றையும்‌ விவரித்துக்‌ 
கூறுகின்றது. (1918-ஆம்‌ ஆண்டு 444-96. சாசனம்‌.) 


மதுரை கொண்ட ராஜசேசரிவர்மனுடையனவாக இது 
'காறும்‌ இடைத்துள்ள பதினொரு கல்வெட்டுகளும்‌ பின்‌ 
வருமாறு : 


வருஷம்‌ 5 கரிகல்‌ (வ. ஆ. எபி. இந்தி, IV, ப. 831 
» திருவொற்றியூர்‌ (செங்‌) தெ. Q. Fr. II, 115 
» வேளச்சேரி » டே 114 
வருஷம்‌ 7 ழூ ழே. 116 


hi தென்‌ மகாதேவ மங்கலம்‌ 


(வ, ஆ.) ழே. XII 173-A 


clxvi 


வருஷம்‌ 12 மதுராந்தகம்‌ (செங்‌) 1922 ஆண்டு 396 நெ. 
நாள்‌ 130 

வருஷம்‌ 14 திருப்புறம்பயம்‌ (தஞ்‌) தெ. இ.சா. VI, 24 

வருஷம்‌ 17 அள்ளூர்‌ (திருச்சி) Gong. VII, 691 

உட... திருமழுவாடி 5; 1910 ஆண்டு 2 Qm. 

ஸ்‌ திருமால்புரம்‌ (வ. ஆ.) தெ. இ.சா. III, 117 

: டை மை 118 


அவனுடைய சாசனங்களில்‌ பதினான்கு, பதினேழாம்‌ 
ஆண்டுகொண்ட மூன்று சாசனங்களைத்‌ தவிர மற்றவையெல்‌ 
லாம்‌ வட ஆர்க்காடு, செங்கற்பட்டு ஜில்லாக்களிலே தான்‌ 
காணப்படுகின்றன. அக்காளிலே, ராஷ்டிரகூட கிருஷ்ண 
னுடைய ஆட்சியின்‌ 15-ஆம்‌ ஆண்டு முதல்‌ 28-ஆம்‌ ஆண்டு 
வரையில்‌ (8. பி. 954 முதல்‌ 967-வரையில்‌), அந்தப்‌ பிரதே 
சம்‌ அவனுடைய நேர்ப்பார்வையில்‌ இருந்திருக்கிறது. கிருஷ்‌ 
ணன்‌ A. பி. 959-இல்‌ மேல்பாடியில்‌ தங்கியிருந்திருக்றொன்‌. 
சோழர்களை வேரறுத்து அவர்களுடைய நாட்டைத்‌ தன்னை 
அனுசரித்துச்‌ செல்பவர்களுக்கு வழங்கு வந்தான்‌ என்று கர்‌ 
ஹாட்சாசனம்‌ கூறுகறெது.இதைக்‌ கவனிக்கும்போது மதுரை 
கொண்ட ராஜகேசரி என்பவன்‌, அவன்‌ யாராக இருந்தா 
லம்‌, ராஷ்டிரகூட இருஷ்ணனுக்கு அடங்கெயவனாகவே இருத்‌ 
தல்வேண்டும்‌ என்பது வெளிப்படை; அனுசரிததுச்‌ செல்வ 
தால்‌ பயன்‌ அடைந்தவர்களுள்‌ அவனும்‌ ஒருவன்‌ ஆவான்‌. 


சோழவாண்டிபுரத்தில்‌ கிடைத்துள்ள மும்முடி சோழ 
தேவ கண்டராதித்திய சோழனுடைய இரண்டாம்‌ ஆண்டுக்‌ 
கல்வெட்டு தமிழ்ச்‌ செய்யுள்‌ வடிவத்தில்‌ அமைந்திருக்கிறது. 
(1987 - ஆம்‌ ஆண்டு சாசன இலாகா அறிக்கை). சித்தவடவன்‌ 
என்பவன்‌ புகழைப்‌ பாடுவது, கடையெழு வள்ளல்களில்‌ 
ஒருவனான பறம்பு காட்டு மன்னன்‌ பாரியின்‌ மகளை மணந்து 
கொண்ட சேதிகாட்டு ஓரியின்‌ வழிவக்தவன்‌ என்றும்‌, 
கோகல்‌ அதிபன்‌ என்றும்‌, தமிழ்‌ மக்களைக்‌ காப்பவன்‌ என்‌ 
அம்‌, வீரசோழபுரத்தில்‌ நடந்த சண்டையில்‌ எதிரிகள்‌ பலர்‌ 
கூடிவந்தபோதும்‌ அவர்களை முறியடித்தவன்‌ என்றும்‌ 
அவன்‌ புகழப்படுகிறான்‌. மலய குலோதபவன்‌, ரணபீமன்‌ 
TP விருதுகளும்‌ அவனுக்குக்‌ காணப்படு்‌. por. 


eixvil 


அந்தச்‌ சாசனம்‌ அவ்வீடமுள்ள பிண்டிக்கடவுள்‌ (ஜைன 
தீர்த்தங்கரர்‌) பூஜைக்கும்‌ மாதவர்‌ ஜீவனத்துக்குமாகப்‌ பரப்பாடி 
என்னும்‌ கிராமத்தைச்‌ சித்தவடிவன்‌ தானம்‌ அளித்த செய்தி 
யைக்‌ கூறுகிறது, ஊரிலே ஆண்டிமலையென்று குறிக்கப்பெறும்‌ 
பாறைகளில்‌ ஜைன விக்கிரகங்கள்‌ செதுக்கப்பட்டூுள்ளன. மகா 
வீரர்‌ உருவம்‌ ஓர்‌ இடத்தில்‌ காணப்படுகிறது. சிறிது தூரத்திலே 
இரண்டு பாறைகள்‌ ஒன்றோடு ஒன்று சேரும்‌ இடத்தில்‌ நடுவிலே 
பத்மாவதியின்‌ உருவமும்‌ பக்கத்திலே பாறைக்கு ஒன்றாகக்‌ 
கொம்மடேசுவரர்‌ உருவமும்‌ பார்சுவநாதர்‌ உருவமும்‌ எதிர்‌ 
எதிராகச்‌ செதுக்கப்பட்டுள்ளன. கொம்மடர்‌ உருவத்துக்குப்‌ 
பக்கத்திலே வேளி கொங்கரையர்‌ புத்தடிகள்‌ என்பவர்‌ அந்தத்‌ 
தேவாரத்தை நிறுவியதாகக்‌ கூறும்‌ சாசனம்‌ ஒன்று பொறிக்கப்‌ 
பட்டிருக்கிறது, (1997-ஆம்‌ ஆண்டு 287 நெ. சாசனம்‌,) 


திருநாமநல்‌ லூரிலிருந்‌.து கடைக்கும்‌ கன்னர தேவனான மூன்‌ 
றும்‌ கிருஷ்ணனுடைய பதினேழாம்‌ ஆண்டு (8.19. 956) கொண்ட 
ஒரு கல்வெட்டு சித்தவடவன்‌ என்பான்‌ அவ்வூர்க்‌ கோயிலில்‌ ஒரு 
விளக்கு எரிக்கப்‌ பொன்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது, 
(எபி, இந்தி. வால்யூம்‌ VIT, பக்கங்கள்‌ 135-6), இந்தக்‌ கல்வெட்டி. 
அம்‌ அவன்‌ பெயர்‌ (சக்ரான்வய உதயாசல ஆதித்ய, சக்திராத, 
சிம்ஹத்வஜ Gs VEFE, மலய குலோத்பவ, மலயகுல 
சூளாமணி, ஸ்ரீமந்‌ நரஸிம்ஹவர்மா, மிலாடுடைய நாட்டான்‌ 
சித்தவடவன்‌ ஆயெ நரஸிம்ஹவர்மன்‌? என்று காணப்படுகிறது. 
தஞ்சாவூர்‌ ஜில்லா திருச்செந்துறையிலிருந்து கிடைக்கும்‌ 
பரகேசரி வர்மனான மதுராந்தக உத்தம சோழனுடைய பதினோ 
ராம்‌ ஆண்டு கொண்ட கல்வெட்டு ஒன்றில்‌ மலாடுடைய 
சித்தவடத்தடிகள்‌ தேவியார்‌ சேதிமாதேவியார்‌ விளக்கு எரிக்க 
ஆடு அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. (1931-ஆம்‌ ஆண்டு 
193 நெ. சாசனம்‌). 


அந்தத்‌ தேவாரம்‌ மிறுவிய பிறகே அதற்குத்‌ தானம்‌ 
அளித்த செய்தியைக்‌ குறிக்கும்‌ கண்டராதித்திய தேவ 
டைய இரண்டாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு பொறிக்கப்பட்‌ 
டி ருக்கவேண்டும்‌. இந்தத்‌ கானத்தை வழங்கிய புத்தடிகளே : 
சகாப்தம்‌ 875 (A. பி. 958)-ல்‌ தொண்டை நாட்டுப்‌ பகுதியில்‌ 
ராஷ்டிரகூட அரசன்‌ கன்னர தேவனுடைய சிற்றரசன்‌ 
அத்திமல்லராஇய கன்னரதேவ பிரிதிவி கங்கரைய 
ரிடம்‌ அதிகாரியாக இருந்தவன்‌ என்பது வேலூருக்குப்‌ பச்‌ 


elxvilf 


கத்தில்‌ உள்ள சோழபுரத்திலிருக்து மைக்கும்‌ கல்லெட்டி 
லிருக்து தெரியவரும்‌ (எபி. இந்தி., வால்யூம்‌ VIT, பக்கம்‌ 196). 
அந்தச்‌ சாசனம்‌ அவன்‌ சிவ விஷ்ணு ஆலயங்களுக்கு 
நிலம்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்றெது. புத்தடிகள்‌ என்‌ 
னும்‌ பெயரையும்‌ அவன்‌ ஜைன தேவாரம்‌ எழுப்பியதையும்‌ 
கொண்டு அவனை ஒரு சமணனாகக்‌ கொள்ளலாம்‌. ஆயினும்‌ 
அவன்‌ மற்ற மதக்‌ கோயில்களுக்கு நிபக்தங்கள்‌ வழங்குவதில்‌ 
பின்வாங்கவில்லை போலும்‌. வேளி கொங்கரையன்‌ என்ப 
வன்‌ உத்தரமேரூரி.லும்‌ விஷ்ணுவுக்கு ஒர்‌ ஆலயம்‌ எழுப்பியுள்‌ 
ளான்‌. பார்த்திவேந்‌திரனுடைய ஆட்சியின்‌ பன்னிரண்டாம்‌ 
ஆண்டில்‌ அவன்‌ தேவி தம்பிராட்டியார்‌ திரிபுவனமா 
தேவியார்‌ ஸ்ரீ வேளி விஷ்ணு இரகத்துக்கு நிவந்தம்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கும்‌ கல்வெட்டு ஒன்று அங்கே 
உள்ளது (தே, இ. சாசனங்கள்‌, மூன்றாம்‌ வால்யூம்‌, நெ. 194). 


இவைகளைக்‌ கவனிக்கும்போது கண்டராதித்திய சோழன்‌, 
தொண்டைகாட்டுப்‌ பகுதியை ராஷ்டிரகூட மூன்றாம்‌ கிருஷ்‌ 
ணன்‌ ஆண்டு வந்த காலத்தில்‌, அந்தப்பகுதியில்‌ அரசுபுரிக்து 
வந்திருக்ிரொன்‌ என்பது விளங்கும்‌. அப்படியானால்‌ மதுரை 
கொண்ட. ராஜகேசரி என்பான்‌ கண்டராதித்தயனே ஆவான்‌. 
இதுகாறும்‌ கொண்டிருப்பதுபோல அவன்‌ சுந்தரசோழன்‌ 
ஆகமாட்டான்‌. சென்னைக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள திருவொற்‌ 
றியூரிலீரும்து கடைக்கும்‌ அவனுடைய சாசனம்‌ ஒன்று; மது 
ராக்தக உத்தம சோழனைக்‌ குறிப்பதும்‌ நாம்‌ மேலே எடுத்‌ 
துக்‌ காட்டியதை வலியுறுத்தும்‌. 


மதுரை கொண்ட ராஜகேசரிவர்மனுடைய ஐந்தாம்‌ ஆண்டு 
கொண்ட அக்கல்வெட்டு உடையார்‌ உத்தம சோழ தேவருடன்‌ 
சென்ற காலேசிப்‌ பெருந்தரத்தைச்‌ சேர்ந்த ஒருவர்‌ திருவொற்றி 
யூர்‌ மகாதேவருக்கு விளக்கு எரிக்க ஆடு அளித்த செய்தியைத்‌ 
தெரிவிக்கிறது, அதிலே உத்தம சோழன்‌ பிள்ளையார்‌ என்று 
குறிக்கப்‌ பெறாமல்‌ உடையார்‌ என்ற அரசு விருதுடன்‌ காணப்‌ 
படுகிறான்‌. தவிர, அவனுக்கெனப்‌ பெருந்தரத்து அதிகாரிகள்‌ 
தனியாக இருந்து அவனுடன்‌ சென்றனர்‌ என்பதும்‌ அதிலிருந்து 
தெரியவரும்‌, (தே. இ, சாசனங்கள்‌, மூன்றாம்‌ வால்யூம்‌; நெ. 115). 


மேலே கண்ட நிலையைப்‌ பிரதிபலி பதாக வேறொரு குறிப்‌ 
பும்‌ கல்வெட்டுக்கள்‌ மூலம்‌ தெரியவருறெது. உடையார்குடியி 


clxix 


லிருந்து கிடைக்கும்‌ பரகேசரிவர்மனுடைய இரண்டாம்‌ ஆண்டு 
கொண்ட கல்வெட்டு ஓன்று (1920-ஆம்‌ ஆண்டு 540 கெ, 
சாசனம்‌) வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்துத்‌ தருவன ந்தேச்‌ 
வரத்தாழ்வாருக்கு விளக்கு எரிக்கக்‌ கண்டரா இத்தியன்‌ தேவியார்‌ 
மழவரையர்‌ மகளார்‌ செம்பியன்‌ மாதேவியார்‌ ஆடு அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிக்கிறது, அதிலே கண்டராதித்தன்‌ மேற்கேழுந்‌ 
தருளின தேவரான கண்டராதித்தியர்‌ என்று குறிச்சப்படுதிறான்‌. 


மன்னர்கள்‌ காலகதியடைந்த பிறகு அவர்களுக்கு இவ்‌ 
விதம்‌ திருநாமம்‌ சூட்டும்‌ பழக்கம்‌ சோழர்களிடையே இருந்திருக்‌ 
கிறது, முதலாம்‌ ஆதித்திய சோழன்‌ தொண்டைமான்‌ ஆற்‌ 
வார்த்‌ துஞ்சினதேவர்‌ என்று குறிக்கப்பெற்றிருக்கிறான்‌. இதே 
போல ராஜாதித்தியன்‌ : ஆனைமேல்‌ துஞ்சினதேவர்‌? என்றும்‌, 
அரிஞ்சயன்‌ * ஆற்றூர்த்‌ துஞ்சினதேவர்‌? என்றும்‌, சுந்தர 
சோழன்‌ € பொன்‌ மாளிகையில்‌ துஞ்சினதேவர்‌? என்றும்‌ வழங்‌ 
கப்‌ பெறுவர்‌. கண்டராதித்தியனோ “தஞ்சின” என்று இறந்த 
செய்தி குறிக்கப்படவில்லை, “மேற்கு எழுந்தருளின தேவர்‌ ? 
என்று குறிக்கப்பெறுறொன்‌. இதனால்‌ இறப்பதற்கு முன்ன 
தாகவே அவன்‌ மேற்கே சென்றுவிட்டான்‌ என்று சொல்லலாம்‌. 
அவன்‌ சோழர்களிடமிருந்து விலகக்‌ கன்னடர்களான ராஷ்டிர 
கூடர்களுடன்‌ சேர்ந்து கொண்டதையே அவ்விதம்‌ பிற்காலச்‌ 
சாசனங்களில்‌ குறித்துவந்தார்கள்‌ போலும்‌. 


அவ்விதமாயின்‌, ராஷ்டிரகூட கிருஷ்ணன்‌ தொண்டை 
நாட்டுப்‌ பகுதியைத்‌ தன்‌ ஆளுகையில்‌ கொண்டிருந்த காலத்தில்‌ 
சோழர்‌ அரசே இருபிளவாகப்‌ பிரிந்திருந்ததென்பது பெறப்‌ 
படும்‌; தென்‌ பகுதியிலே சுந்தரசோழனும்‌ அவனுக்குப்‌ 
பின்‌ அவன்‌ மகன்‌ ஆதித்திய கரிகாலனும்‌ ஆட்சி புரிந்திருக்க 
வேண்டும்‌ ; வட பகுதியில்‌ கண்டராதித்தியனும்‌ அவனுக்குப்‌ 
பிறகு மதுராந்தக உத்தம சோழனும்‌ ஆண்டு வந்தனர்‌. 


இந்த நிலையை ஐயத்துக்கு இடமின்றித்‌ தெள்ளத்தெளிய 
எடுத்துக்காட்டுவனவாக உள்ள ஆதாரங்கள்‌ போதாவென்று 
நினைக்கக்‌ கூடும்‌. அது ஓர்‌ அளவு உண்மையே. ஆயினும்‌ இது 
காறும்‌ கிடைத்த ஆதாரங்களைக்‌ கொண்டு வேறு விதமாக நாம்‌ 
முடிவுகட்ட முடியாது. நாடு அந்நாளிலே இருந்த நிலையும்‌ 
கிடைக்கும்‌ ஆதாரங்களும்‌ இத்தகைய முடிவையே தான்‌ காட்டு 
கின்றன. 

R 


elzx 


பராந்தகனுக்குப்‌ பிறகு சோழ ராஜ்யம்‌ இரு பகுதிகளாகப்‌ 
பிரிந்து இருந்ததென்பதைக்‌ கோங்குதேச ராஜாக்கள்‌ சரித்திரமும்‌ 
வலியுறுத்துகிறது. வீர சோழ ராயன்‌ என்னும்‌ பெயரால்‌ குறிக்‌ 
கப்பெற்ற பராந்தகன்‌ ஆட்சியைக்‌ கூறிவிட்டு அது பின்‌ வரு 
மாறு தொடர்ந்து உரைக்கிறது. 


“இந்த இராசாவுக்கு (வீர சோழ ராயனான பராந்தகனுக்கு) 
வெகு பேர்‌ பிள்ளைகள்‌, அவர்களிலே தேசோதித்தியராய 
னுக்கு (அதாவது ராஜாதித்தியனுக்குச்‌ சோள தேசமும்‌ BAGS 
செய ராயனுக்குத்‌ திராவிட தேசமும்‌ கொடுத்து ஸ்வர்க்கத்தை 
அடைந்தான்‌. 


* அவன்‌ மகன்‌ தேசோதித்‌ தியராயன்‌ தஞ்சாவூரிலே பட்டா. 
பிஷேகம்‌ பண்ணிக்கொண்டு அண்ணன்‌ அரிஞ்செய ராயனுக்கு 
திராவிட தேசம்‌ பட்டாபிஷேகம்‌ பண்ணுவித்து கொங்க தேச 
முதலானத்துக்கும்‌ இராச்சிய பரிபாலன தருமத்துடனே இராச்‌ 
சிய விசாரணை செய்து காவேரி தீரத்திலே சதுச்‌ சமுத்திரமென்‌ 
கிறதாய்‌ நரலு அக்கரகாரம்‌ பண்ணி இராச்சியம்‌ Qi ah eater: 
அவனுக்கு புத்திரனில்லை.? 


(சென்னை சர்க்கார்‌ ஓரியண்டல்‌ சீரீஸ்‌-- 
ஓலைச்சுவடி. நிலையப்பதிப்பு--பக்கங்கள்‌ 10-11) 


இந்தக்‌ காலத்திலே அரசு செலுத்தியவனாகக்‌ காணும்‌ 
பார்த்திவேந்திரவர்மன்‌ யார்‌ என்பது தெளிவாக விளங்கவில்லை, 
அவன்‌ யார்‌ என்பதை நிச்சயிப்பதற்குப்‌ போதிய ஆதாரங்கள்‌ 
கிடைக்கவில்லை. பாண்டியன்‌ தலைகோண்டவன்‌ அல்லது வீரபாண்டி 
யன்‌ தலைகோண்டவன்‌ என்று பார்த்‌இவேந்திரவர்மனுக்குக்‌ 
காணும்‌ விருது ஆதித்திய கரிகாலனுக்கும்‌ காணப்படுவதைக்‌ 
கொண்டு இருவரும்‌ ஒருவராகவே இருத்தல்வேண்டும்‌ என்று 
முடிவுகட்டி யிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, இவ்விதம்‌ கருதுவதற்கு 
முக்கியமான ஆக்ஷேபணை ஒன்று இருக்கிறது. * வீரபாண்டியன்‌ 
தலைகொண்ட பரகேசரி வர்மன்‌ ' ஆகிய ஆதித்திய கரிகாலனு 
டைய சாசனங்கள்‌ ஐந்தாம்‌ ஆண்டு வரையில்தான்‌ கிடைக்கின்‌ 
றன. பார்ததிவேந்திரனுடைய சாசனங்களோ அவனுடைய 
ஆட்சியின்‌ பதினைந்தாம்‌ ஆண்டு வரையில்‌ கிடைத்துள்ளன 
ஒரே அரசன்‌ இவ்விதம்‌ தனித்தனியான இரண்டு பெயர்களையும்‌ 
இரு வேறு ஆட்சி ஆண்டுகளையும்‌ கொண்டு, சாசனங்களை அளித்‌ 
திருக்க முடியுமா? அவ்விதம்‌ அவன்‌ அளித்த இருவகைச்‌ சாச 


cixxi 


ன்ங்களும்‌ ஓரே இடத்தில்‌ ஒரே சமயத்தில்‌ கிடைக்கும்‌ என்று 
கொள்ளமுடியுமா? ஆகவே ஆதித்தியன்‌, பார்த்திவேந்திர வர்மன்‌ 
ஆகிய இருவரையும்‌ ஒருவராகக்‌ கொள்ளமுடியாது. அவர்கள்‌ 
வெவ்வேறான இருவர்‌ என றே கொள்ளவேண்டும்‌. பார்த்திவேர்‌ 
திர வர்மன்‌ சாசனங்கள்‌ காணும்‌ பகுதி அந்நாளில்‌ ராஷ்டிரகூட 
கிருஷ்ணன்‌ ஆதிக்கத்தில்‌ இருநீதுவந்ததென்பதைக்‌ கவனிக்கும்‌ 
போது காம்‌ மேலே கூறியது இன்னும்‌ வலிமையுடன்‌ உறுதி 
பெறும்‌, ஆதித்திய கரிகாலன்‌ சாசனங்கள்‌ காணும்‌ பகுதியை 
அவ்விதம்‌ கொள்ளமுடியாது. 


பார்த்திவேந்திரனை ஆதித்திய கரிகாலனாகக்‌ கொள்ள முடியா 
விட்டால்‌, அவனைக்‌ கண்டராதித்திய சோழனுடைய மகன்‌ ஒருவ 
னாகவே கொள்ளவேண்டும்‌. கண்டராதித்தனுக்கு மதுராந்தக 
உத்தம சோழன்‌ என்ற மகன்‌ ஒருவன்‌ இருந்ததை நாம்‌ அறி 
வோம்‌. ஆனாலும்‌ பார்த்திவேந்திர வர்மனை மதுராந்தக உத்தம 
சோழனாகக்‌ கொள்வது கடினம்‌. இரண்டு பெயர்களும்‌ ஒருவ 
ரையே குறிக்குமானால்‌) இரண்டு தனித்தனியான பட்டப்பெயர்‌ 
களையும்‌ வெவ்வேறான ஆரம்ப காலத்தையுடைய ஆட்ட? ஆண்டு 
களையும்‌ அவன்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாகக்‌ கொண்டிருக்கவேண்டிய 
அவசியம்‌ என்ன என்பதை நாம்‌ அறியவேண்டும்‌. இதுவரையில்‌ 
வேறிடங்களிலே காணாத புதுமை அது. அன்றி” பார்த்திவேந்திர 
வர்மன்‌, உத்தம சோழன்‌ ஆகிய இருவருடைய சாசனங்களிலும்‌ 
அவர்களுடைய தேவியரின்‌ பெயர்கள்‌ பல காணப்படுகின்‌ றன. 
இரு பெயர்களும்‌ ஒருவரையே குறிக்குமானால்‌, தேவியார்‌ பெயர்‌ 
களும்‌ ஒன்றாகக்‌ காணப்படவேண்டும்‌. ஆனால்‌ அவ்விதம்‌ காண 
வில்லை. இருவருடைய தேவியார்‌ பெயர்களும்‌ வெவ்வேறாக 
உள்ளன. 


ஆகவே, பார்த்திவேந்திர வர்மனைக்‌ கண்டராதித்தியனு 
டைய குமாரர்களுள்‌ வேறு ஒருவனாகவே கொள்ளவேண்டும்‌. 
அவனைப்பற்றிய விவரம்‌ ஏதும்‌ நமக்குத்‌ தெரியாது. அவன்‌ 
சுமார்‌ கி.பி. 969- ஆம்‌ ஆண்டில்‌ காலகதிஅடைந்திருக்கவேண்டும்‌. 
அதற்குப்‌ பிறகே மதுராந்தக உத்தம சோழன்‌ சிங்காதனம்‌ 
ஏறினான்‌ போலும்‌, 


பெருநற்‌ ளெளிச்‌ சோழன்‌ என்ற பெயரையுடைய ராஜ 
கேசரி வர்மன்‌ சாசனங்கள்‌ இரண்டு தஞ்சாவூர்‌ ஜில்லாவிலிருந்து 
கிடைத்துள்ளன. சீகாழித்‌ தாலூகா திருவெண்காட்டிலிருந்து 
கடைக்கும்‌ ராஜகேசரி வர்மனுடைய இரண்டாம்‌ ஆண்டுக்‌ கல்‌ 


cixxii 


வெட்டு விளக்கு எரிக்கப்‌ பெருகற்இள்ளிச்‌ சோழர்‌ ஆடு அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிக்கிறது (தே, இ, சாசனங்கள்‌, வால்யூம்‌ 
XIII, நெ. 15) தஞ்சாவூர்த்‌ தாலூகா திருப்ப்ழனத்திலிருந்து 
கிடைக்கும்‌ அதே ஆண்டு கொண்ட மற்றொரு கல்வெட்டு ஒரு 
நந்தா விளக்கு எரிக்கச்‌ சோழப்பெருமானடிகள்‌ பெருகற்கிள்ளிச்‌ 
சோழர்‌ பொன்‌ அளித்த செய்தியைச்‌ கூறுகிறது (ழே. நெ, 21). 
அந்தச்‌ சோழ மன்னன்‌ யார்‌ என்பது கல்வெட்டிலிருந்து விளங்க 
வில்லை. எனினும்‌ அவன்‌ பெயர்‌ ராஜசூயம்‌ வேட்ட பெருநற்கிள்ளி 
என்று சங்க நூற்களில்‌ குறிக்கப்பட்ட அவனுடைய மூதாதையர்‌ 
களுள்‌ ஒருவன்‌ பெயரேயாகும்‌. பழைய பொற்காலத்தை நினைவு 
படுத்தவே அவன்‌ அந்தப்‌ பெயரைத்‌ தரித்திருந்தான்‌ என்பது 
புலனாகும்‌. 

சுந்தர சோழன்‌ மகன்‌ இரண்டாம்‌ ஆதித்தியனுக்குக்‌ 
கரிகாலன்‌ என்ற வேறு பெயரும்‌ உண்டு. இது மேலே 
நாம்‌ எடுத்துக்‌ காட்டிய உடையார்குடிச்‌ சாசனத்திலிருக்து 
நன்கு தெரியும்‌. கரிகாலன்‌ என்பதும்‌ சோழவமிசத்துப்‌ 
பழைய மன்னர்களிலே பிரசித்தமானவன்‌ ஒருவன்‌ பெயர்‌. 
' ஆதித்திய கரிகாலனுக்குத்‌ தம்பியான ராஜராஜ சோழன்‌ 
பெருகற்கிள்ளி என்ற பெயரைத்‌ தரித்திருத்தல்‌ கூடும்‌. தமிழ்‌ 
நாட்டின்‌ ஒரு பகுதியைக்‌ கைப்பற்றி ஆண்டுவந்த வேற்றர 
சர்களான ராஷ்டிரகூடர்களுக்கு எதிராகத்‌ தமிழ்‌ மக்க 
ளுக்குச்‌ சோழ மன்னர்களின்‌ பழம்‌ பெருமையை நினைப்‌ 
பூட்டி ஒருமையுணர்ச்சியை உண்டாக்குவதற்காகவே போலும்‌ 
இர்தப்‌ பெயர்களை அவர்கள்‌ தாங்கியிருக்தனர்‌." 

ஆதித்தியன்‌ இறந்த சமயத்தில்‌ சோழகாடு இருபிளவாகப்‌ 
பிரிய, ஆதித்தியன்‌ தென்பகுதியில்‌ ஆண்டு வந்தான்‌; வட 
பகுதியைப்‌ பார்த்திவேந்திர வர்மன்‌ ஆண்டுவந்தான்‌. இவ்‌ 


1. புதுக்சோட்டைக்குப்‌ பச்கத்தே உள்ள திறாக்கோகர்ணத்‌ திலிருர்‌து 
கிடைக்கும்‌ சுந்தரபாண்டியன்‌ காலத்துக்‌ கல்வெட்டு ஒன்று, “பெருநற்கிள்ளிச்‌ 
சோழப்‌ பெரும்பள்ளியாழ்வார்‌ ? என்னும்‌ ஜிஈாலயத்துக்கு வழங்கப்பெற்ற 
தானத்தைக்‌ குறிக்கிறது. (புதுக்கோட்டைச்‌ சாசனங்கள்‌, செ. 530), 
அங்கே சாசனம்‌ பொறிக்கப்பட்டிக்கும்‌ இடத்துக்குப்‌ பக்கத்திலே குன்றில்‌ 
சமண தீர்த்தங்கரர்‌ ஒருவருடைய உருவம்‌ அமைக்கப்பட்டிருக்றெதாம்‌, சிற்ப 
வடிவ முறைப்படி அர்த உருவம்‌ இ.பி, பத்தாம்‌ அற்றாண்டுக்கு முற்பட்டதாக 
இருக்கமுடியாது என்று புதைபொருள்‌ இலாகாவின்‌ தென்வட்டத்து அதி 
சாரி uj. Qa. ஆர்‌. ஸ்ரீநிவாஸன்‌ ௮ வர்கள்‌ தெரிவிச்கிறார்‌, 


xxii 


விரண்டு பிரிவுகளையும்‌ அப்படியே விட்டுவிடாமல்‌ ஒன்றாகச்‌ 
சேர்த்துப்‌ பழையபடியே சோழநாட்டை ஒன்றுக்கவிட 
வேண்டுமென்‌ ற முயற்சிகளும்‌ ஈடைபெரறாமல்‌ இல்லை. அதைப்‌ 
போர்முறையிலே செயல்படுத்த எடுத்துக்கொண்ட முயற்சி 
களின்‌ விளைவாகவே ஆதித்தியன்‌ இறக்க நேரிட்டது 
என்னும்‌ கூறலாம்‌. 

ஆதித்தியனுடைய சாசனங்கள்‌ எந்த எந்த இடங்களில்‌ 
திடைக்கின்றன வென்பதை ஆராயும்போது சில விஷயங்கள்‌ 
புலப்படுகின்றன. அவன்‌ ஆட்சியின்‌ பிற்பகுதியைச்‌ சேர்ந்த 
கல்வெட்டுக்கள்‌ சிலவே பெண்ணையாற்றுக்கு வடக்கே உள்ள 
பகுதியில்‌ கிடைக்கின்றன. அந்தப்‌ பகுதியை நிர்வகித்து வந்த 
ராஷ்டிரகூட கிருஷ்ணன்‌ இ. 19. 967-ஆம்‌ ஆண்டின்‌ முடி 
விலோ ௫. பி. 9686-ஆம்‌ ஆண்டின்‌ ஆரம்பத்தி3லோ இறந்து 
போனான்‌. கிருஷ்ணன உயிருடன்‌ இருக்கும்‌ வரையில்‌ ஆதித்‌ 
தியனாலும்‌ அவனைச்‌ சேர்ந்தவர்களா லும்‌ வட பகுதியைத்‌ தங்கள்‌ 
நாட்டுடன்‌ சேர்த்து ஒன்றாக்கி விடுவதற்கு யாதும்‌ செய்யக்கூட 
வில்லை. கிருஷ்ணன்‌ இறந்து போனது அவர்கள்‌ விருப்பத்தைச்‌ 
செய்து முடிக்க நல்ல வாய்ப்பை அளித்தது. ஆதித்தியன்‌ தன்‌ 
னுடைய முயற்சியிலே ஓர்‌ அளவு வெற்றி கண்டான்‌ என்றே 
கூறவேண்டும்‌: அவனுடைய ஆட்சியின்‌ பிற்பகுதிச்‌ சாசனங்கள்‌ 
தொண்டை நாட்டில்‌ கிடைத்துள்ளன. அதுகாறும்‌ அவ்‌ 
விடத்தில்‌ கிடைத்து வந்த பார்த்திவேந்திரவர்மனுடைய கல்‌ 
வெட்டுக்கள்‌ அவனுடைய பதின்மூன்றாம்‌ ஆண்டுக்கு மேல்‌ 
காணவில்லை. பார்த்திவேந்திரனுடைய ஆட்சியின்‌ பதினான்கு, 
பதினைந்தாம்‌ ஆண்டு கொண்ட கல்வெட்டுக்கள்‌ மிகவும்‌ அருகி 
நாட்டின்‌ வடகோடியிலே தான்‌ கிடைக்கின்றன. 


முதலாம்‌ ராஜராஜ சோழன்‌ என்று பிற்காலத்திலே பிர 
சித்திபெற்ற அருண்மொழி வர்மன்‌, ஆதித்தியனுடைய தம்பி, 
பரகேசரிவர்மனான ஆதித்தியன்‌ கொலையுண்டு இறந்ததும்‌ அவன்‌ 
நிச்சயம்‌ ராஜகேசரி என்ற பெயரோடு சிங்காதனம்‌ ஏறியிருப்‌ 
பான்‌. நாட்டின்‌ கென்பகுதியையும்‌ முடிவாக மதுராந்தகன்‌ கைப்‌ 
பற்றுவதற்குச்‌ சிறிது காலம்‌ பிடித்திருக்கும்‌. மதுராந்தக 
உத்தம சோழனுடைய ஆட்சி க. பி. 969-70-ஆம்‌ ஆண்டி 
லிருந்து தொடங்கியதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவ 
னுடைய கல்வெட்டுக்களும்‌ இதனையே எடுத்துக்‌ கூறுகின்றன. 
எனினும்‌, அவன்‌ ஆட்சி இனனும்‌ இரண்டு ஆண்டுகள்‌ கழித்தே 
தொடங்கியதாக எடுத்துக்‌ காட்டும்‌ கல்வெட்டுக்களும்‌ கள்ளன்‌ 


cixxiv 


கும்பகோணத்திலிருந்து கிடைத்துள்ள அவனுடைய இரண்டு 
கல்வெட்டுக்களில்‌, நான்காம்‌ ஆண்டு கொண்ட ஒன்று இ. பி: 
9715-ஆம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ மாதம்‌ 22ஆம்‌ தேதியையும்‌, எட்டாம்‌ 
ஆண்டு கொண்ட. மற்றொன்று ௧. பி. 979-ஆம்‌ ஆண்டு ஜனவரி 
மாதம்‌, 80-ஆம்‌ தேதியையும்‌ கொடுக்கின்றன. (தே, இ. ang 
னங்கள்‌; மூன்றாம்‌ வால்யூம்‌, நெ. 129, 131). அந்த இடைக்காலம்‌ 
ராஜராஜனுக்கும்‌ மதுராந்தகனுக்கும்‌ போர்‌ நிகழ்ந்த காலம்‌ 
போலும்‌. 


ஆதித்திய கரிகாலன்‌ துரோகிகளால்‌ கொலையுண்டதையும்‌ 
அந்தத்‌ துரோகிகளின்‌ நிலங்கள்‌ பறிமுதல்‌ செய்யப்பெற்றதை 
யும்‌ தெரிவிக்கும்‌ ராஜகேசரி வர்மனுடைய உடையார்குடிக்‌ கல்‌ 
வெட்டு அவன்‌ ஆட்சியின்‌ இரண்டாம்‌ ஆண்டு மேஷ மாதம்‌ 
ஞாயிற்றுக்‌ கிழமையும்‌ பூரட்டாதி நாளும்‌ கொண்டது. அந்தச்‌ 
சாசனத்தில்‌ கண்ட ராஜகேசரிவர்மன்‌ என்பான்‌ முதலாம்‌ 
ராஜராஜ சோழனே யாகையால்‌ அதன்‌ காலம்‌ க, பி. 988-ஆம்‌ 
ஆண்டு ஏப்ரல்‌ மாதம்‌ 15-ம்‌ தேதி ஆகும்‌ எனக்‌ கொண்டார்கள்‌ 
(எபி, இந்தி, வால்யூம்‌; XXL, நெ. 27). ராஜராஜனுடைய ஆட்‌ 
சியின்‌ ஆரம்பகாலம்‌ இ.பி. 985- ஆம்‌ ஆண்டு ஜுடன்மா தம்‌ 25-ஆம்‌ 
தேதிக்குப்‌ பிறகு ROW மாதம்‌ 25-ஆம்‌ தேதிக்குள்ளாக இருக்க 
வேண்டு மென்று நிர்ணயித்திருககிறார்கள்‌. அவ்விதமானால்‌, 
இ. பி. 988 கொண்ட உடையார்குடிக்‌ கல்வெட்டு ராஜ ராஜனு 
டைய ஆட்சியின்‌ மூன்றாம்‌ ஆண்டு கொண்டதாகும்‌. கல்வெட்டில்‌ 
கண்டபடி இரண்டாம்‌ ஆண்டு ஆகாது. அதனால்‌ அந்தத்‌ 
தேதி பொருந்தவில்லை யென்பது தெளிவாகும்‌. சாசனத்தில்‌ 
கண்ட பஞ்சாங்கக்‌ குறிப்புகளைக்‌ கொண்டதாகக்‌ காணும்‌ 
அடுத்த முன்‌ தேதி 9. பி. 9714-ஆம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 26- 
ஆம்‌ தேதியாகும்‌. மேலே நாம்‌ காட்டிய காலமுறைக்கு இது 
பெரிதும்‌ பொருந்தும்‌. ஆதித்தியன்‌ மரணத்தை யொட்டி ராஜ 
ராஜ சோழன்‌ இ: பி. 969-70-ஆம்‌ ஆண்டில்‌ சிங்காதனம்‌ ஏறிய 
தாகக்‌ காட்டும்‌. மதுராந்தக உத்தம சோழனுக்கும்‌ இரண்டு 
வருஷங்கள்‌ கழித்துக்‌ காணும்‌ தினம்‌ ஒன்று இருப்பினும்‌, அவன்‌ 
சிங்காதனம்‌ ஏறியதாகக்‌ கொள்ளப்படும்‌ ஆண்டும்‌ இதுவே, 
இவற்றைக்‌ கவனிக்கும்போது A பி. 969-70-ல்‌ ராஜராஜன்‌ 
தென்பகுதியில்‌ சோழ சிங்காதனம்‌ ஏறி, அதைக்‌ கைப்பற்றுவ 
தற்கு வடபகுதி அரசன்‌ மதுராந்தகன்‌ செய்த சூழ்ச்சிகளை முறி 
யடிக்கத்‌ தன்னால்‌ இயன்ற அளவு முயற்சித்திருக்றோன்‌ என்று 
எண்ணுவது தீவறாகர து. 


cixxv 


இவ்விடத்திலே நாம்‌ மற்றொரு விஷயத்தையும்‌ கவனிக்க 
வேண்டும்‌. தன்‌ அண்ணன்‌ கொலையுண்டதற்கு வஞ்சம்‌ தீர்த்துக்‌ 
கொள்ள ராஜராஜன்‌ உடனே முயன்றாலும்‌ துரோகெளை அவ 
னால்‌ பிடிக்க முடியவில்லை. அவர்கள்‌ மதுராந்தக உத்தம சோழன்‌ 
Sip மந்திரி போன்ற உயர்ந்த பதவி வடித்த அதிகாரிகளாக இரும்‌ 
தனர்‌. ராஜராஜனால்‌ அவர்களுடைய உறவினர்களின்‌ நிலங்‌ 
களையே பறிமுதல்‌ செய்ய முடிந்தது. 


மதுராந்தகனுக்கு ராஷ்டிரகூடர்கள்‌ அவர்களைச்சேர்ச்‌ 
தவர்கள்‌ ஆகியோருடைய உதவி இருந்திருக்கவேண்டும்‌. அவ்‌ 
விதம்‌ பலம்பொருக்தியவனோடு கேரடியாகப்‌ போரிட்டு வெற்றி 
கொள்வது சரம சாத்தியமென்பதை ராஜராஜன்‌ உணர்ச்‌ 
இருக்கலாம்‌. இன்னும்‌ இவ்விகம்‌ தாயாதிகள்‌ தங்களுக்‌ 
குள்ளே சண்டைபோட்டுக்‌ கொள்வது இரு தரத்தாரையும்‌ 
அழித்துவிடுமன்றோ ? நிலைமையை உணர்ச்த ராஜராஜன்‌ 
தன்‌ சிற்றப்பனுக்குப்‌ பணிச்துபோயிருக்கவேண்டும்‌. மதுராச்‌ 
தகனுக்குக்‌ கண்டரரதித்தியன்‌ என்ற மகன்‌ ஒருவனும்‌ 
இருந்திருக்கிறான்‌. சிற்றப்பனுக்குப்‌ பிறகு சிங்காதனம்‌ அவ 
னுடைய பரம்பரையில்‌ செல்லாமல்‌, தனக்குத்‌ திரும்புவதான 
வழியில்‌ தன்னை இளவரசனாக ஒப்புக்கொள்வதாக இருக்தால்‌ 
மதுராந்தகனே இருபகுதிகளுக்கும்‌ ௮ரசனாக இருப்பதை 
அவன்‌ ஏற்றுக்கொண்டிருக்கலாம்‌. மதுராந்தகன்‌ தாயான 
செம்பியன்‌ மாதேவியும்‌ இந்தச்‌ சமரச முயற்சிக்குப்‌ பெரிது 
உதவியிருத்தல்‌ கூடும்‌. அன்‌ றி, மதுராந்தகன்‌ மகனான கண்ட 
ரரதித்தியனும்‌ தனக்கு அரசுப்பதவி வேண்டாம்‌ என்று 
ஒதுக்கி இருக்கலாம்‌. அவன்‌ பிற்காலத்தில்‌, ராஜராஜன்‌ ஆட்‌ 
சியில்‌ கோயில்‌ மிர்வாகத்தை ஆராயும்‌ அதிகாரியாக விளங்கு 
யிருக்கறான்‌; வாழ்க்கையின்‌ கடைசி நரளில்‌ சிவஞான தேவர்‌ 
என்னும்‌ பட்டத்தையும்‌ கொண்டிருந்தான்‌. 

இந்தக்‌ காலத்திலே மற்றொரு அரசனும்‌, பல்லவ மன்ன 
னான கம்பவர்மனும்‌, ஆண்டிருக்கிறான்‌ என்று Asians 
அவனுடைய ஆட்சிக்காலம்‌ இன்னும்‌ சரியாக நிர்ணயம்‌ 
ஆகவில்லை. அவன்‌ யார்‌ என்பதைப்‌ பற்றிக்கூட ஆசிரியர்க 
ளுக்குள்ளே சில சமயங்களில்‌ சந்தேகம்‌ எழுந்தது உண்டு. 

மதுராந்தக உத்தம சோழனுடைய (மதராஸ்‌ மியூஸியம்‌) 
சென்னைக்‌ கண்காட்சி சாலைச்‌ செப்பேடுகளில்‌ கம்ப வர்ம 
னைப்‌ பற்றிக்‌ குறிக்கப்பட்டிருக்குறது. அவனுடைய பதினாறாம்‌ 


elxxvi 


ஆண்டில்‌, அதாவ, இ. பி. 984-5-ல்‌, வழங்கப்பட்ட அச்செப்‌ 
பேடுகளில்‌ குறிக்கப்பட்ளெள நிபந்தங்களை ஏற்படுத்துவ 
தற்கு அடியில்‌ கண்ட வகையில்‌ பொன்‌ பெறப்பட்டதாக 
அந்தச்‌ சாசனம்‌ ax. qi mas. 


(1) *சிலாலேகைப்படி கோப்‌ பரகேசரி வர்மற்கு 
யாண்டு இருபத்திரண்டாவது கூரத்து சபையாரும்‌ அரியற்‌ 
பெரும்பாக்கத்து சபையாரும்‌ கொண்ட பொன்‌”; 


(2) [அதே வருஷம்‌] * உழையூர்‌ சடையார்‌ சிலாலே 
கைப்படி கொண்ட பொன்‌ ” ; 


(3) (கோ விசைய கம்ப பந்மற்கு யாண்டு ஒன்பதாவது 
ஒழுக்கைப்பாக்கத்து ஸபையார்‌ சிலாலேகைப்படிக்‌ கொண்டு 
கடவ பொன்‌”. (தே இ. சாசனங்கள்‌, மூன்றாம்‌ வால்யூம்‌, கெ.128) 


அதிலே பழைய நிவந்தங்களைச்‌ குறிக்கும்‌ சலாலேகைகள்‌ 
கால முறைப்படி கொடுக்கப்பட்டிருக்குமானால்‌ கம்ப வர்மனு 
டைய ஒன்பதாம்‌ ஆண்டு, பரகேசரி வர்மனடைய, அதாவது 
முதற்‌ பராந்தக சோழனுடைய இருபத்திரண்டாம்‌ ஆண்டுக்‌ 
குப்‌ பிறகு, (இ. பி. 928-9) சாசனம்‌ அளித்த காலமான இ. பி. 
984-க்கு முன்னதாக இருத்தல்வேண்டும்‌. 


இந்த இடைவெளியை இன்னும்‌ நெருக்கி விடமுடியும்‌. 
சோழபுரத்திலே கிடைக்கும்‌ கம்ப வர்மனுடைய எட்டாம்‌ 
ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்‌ பு, € ப்ரதிவி கங்கரையர்‌ அதீகராயின 
பிற்பாடு தத்புத்ர ராஜாதித்யன்‌ மகாதேவன்‌ பரஈரிபதி மகுட 
கட்டித சரணன்‌ தகப்பனாரைப்‌ பள்ளி படுத்த விடத்து 
ஈச்வராலயமும்‌ அதிய்தகரமும்‌? எடுப்பித்தான்‌ என்று கூறு 
கிறது. (எபி, இந்தி, வால்யூம்‌ VIL, பக்கம்‌ 193). அந்தச்‌ சாச 
னத்தின்‌ ஆரம்பத்தில்‌ உள்ள வடமொழீப்‌ பகுதி மிகவும்‌ 
சிதிலமாகக்‌ காணப்படுகிறது. எனினும்‌, இறந்த ப்ரிதிவிகங்‌ 
கரையரின்‌ பெயர்‌ அத்தி வர்மா என்று தெரிகிறது. இறந்த 
வனுக்குக்‌ கோயில்‌ எழுப்பிய அவன்‌ மகன்‌ ராஜாத்தி 
யன்‌ என்ற பட்டப்பெயர்‌ பூண்டிருப்பதும்‌ கவனிக்கத்தக்கது. 


அதே இடத்திலிருந்து கிடைக்கும்‌ மற்றொரு கல்வெட்டு 
(எபி. இந்தி. வால்யூம்‌ VIT, பக்கம்‌ 195) “பங்கள நாடுடைய வயிரி 
அடியரன்‌ மகனார்‌ அத்தி மல்லராகய கன்னர தேவ பிரிதிவி 


clxxvii 


கங்கரையர்க்கு வாணகோவரையர்‌ ஓற்றியூரடி யான்மகளார்‌ காமக்‌ 
கனாரான கங்கமாதேவீயார்‌ வயிற்றுப்‌ பிறந்து அருங்குன்‌்றத்திற்‌ 
ஸ்வர்க்கராயின கள்ளி நங்கையர்‌?! பெயரால்‌ குளம்‌ கண்ட 
செய்தியைத்‌ தெரிவிக்கிறது, இந்தச்‌ சாசனத்தின்‌ ஆண்டு 
பெயர்‌ குறிக்கப்‌ படாத யாரோ ஓர்‌ அரசனுடைய “யாண்டு 
இரண்டாவது: சகவர்ஷம்‌ எண்ணுூற்றெழுபத்தொன்‌ று. சக்கர 
வர்த்தி கன்னர தேவ வல்லபன்‌ தொண்டை மண்டலம்‌ புகுந்த 
வாண்டு ” என மூன்று விதமாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. சாசன 
காலம்‌ சகாப்தம்‌ O71 அல்லது ௫, பி. 949 ஆகும்‌. (டை. பக்‌. 195) 


இந்த அத்திமல்லனாயின பிரிதிவிகங்கரையர்‌ அதற்கு நான்கு 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகும்‌ உயிருடன்‌ இருந்திருக்கிறான்‌. இதுவும்‌ 
அவ்வூரிலிருந்து கிடைக்கும்‌ மற்றொரு கல்வெட்டால்‌ விளங்கு 
கிறது. 4 சகரயாண்டு ......முபத்தைந்தாவது, ஸ்ரீ அத்திமல்ல 
ராகிய கன்னர தேவ பிரிதிவிகங்கரையர்‌ கல்லெடுப்பூர்‌ மஜ்ஜாதி 
ஆளாவிருப்ப'”அவர்‌ அதிகாரி புத்தடிகள்‌ அவ்வூர்ச்‌ வென்கோவி 
லுக்கும்‌ விஷ்ணு ஆலயத்துக்கும்‌ நிலம்‌ அளித்த செய்தியைக்‌ 
குறிக்கிறது. சாசன காலம்‌ சகாப்தம்‌ (8)76 அல்லது க. பி. 
958 ஆகும்‌. (எபி. இந்தி., வால்யூம்‌ VII, பக்கம்‌ 196) இவ்விதம்‌ 
இ. பி. 958-இல்‌ உயிருடன்‌ இருந்த அத்திமல்லனாகிய பிரிதிவி 
கங்கரையர்‌, கம்பவர்மனுடைய எட்டாம்‌ ஆண்டுக்குள்‌ இறந்து 
போய்விட்டான்‌ என்பது விளங்கும்‌. அவன்‌ இறந்த ஆண்டும்‌ 
இ, பி. 953-46 பிறகு நீண்ட காலம்‌ தள்ளி இருத்தற்கில்லை. 
ஏனெனில்‌; அந்தக்‌ கல்வெட்டிலே புத்தடிகள்‌ நிலம்‌ வழங்கிய 
தாகக்‌ குறிக்கப்பட்டி ருக்கும்‌ சிவன்‌ கோயிலின்‌ பெயர்‌ நந்திகம்‌ 
பீசம்‌ என்று காணப்படுகிறது. நந்தியின்‌ மகன்‌ கம்பவர்மன்‌ 
ஆகிய அவன்‌ பெயரால்‌ எழுப்பப்பெற்ற அக்கோயில்‌ க. பி. 953- 
எழுப்பப்‌ பெற்றிருக்கிறது. அது கம்பவர்மன்‌ பட்டத்துக்கு 
வந்தபிறகே இருத்தல்‌ வேண்டும்‌. அதனால்‌, கம்பவர்மன்‌ இ. 19. 
9538-46 முன்னதாகச்‌ சிங்காதனம்‌ ஏறியிருத்தல்‌ வேண்டும்‌ 
என்பது பெறப்படும்‌. 8. பி.958-_ ஆம்‌ ஆண்டையே அவனுடைய 
ஆட்சியின்‌ எட்டாம்‌ ஆண்டாகக்‌ கொள்வதாயினும்‌ அவனுடைய 
ஆட்சித்‌ துவக்கம்‌ கி. பி. 946-க்கு முன்னதாக இருத்தற்கில்லை. 
. இதனால்‌ கம்பவர்மன்‌ சிங்காதனம்‌ ஏறியது க. பி, 946-561 
955-க்கும்‌ இடையில்‌ நேரிட்டிருக்கவேண்டும்‌. 


திருவொற்றியூர்‌ ஆதிபுரீச்வரர்‌ கோவிலின்‌ இரண்டாம்‌ 
பிராகாரத்தில்‌ உள்ள ஒரு கல்லில்‌ கம்பவர்மனுடைய பத்‌ 
S 


] iii 


தொன்பதாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்று பொறிக்கப்பட்‌ 
டிருக்கிறது. (தே. இ. சாசனங்கள்‌, வால்யூம்‌ XII, கெ. 105). திரு 
வொற்றியூரூடைய நிரஞ்சன குருவென்பவர்‌ எடுப்பித்த 
சிவாலயமான நகிரஞ்சகேச்வரத்து மகாதேவர்க்கு இறையிலி 
தேவ போகமாக நிலம்‌ கொண்டுவிட்ட செய்தியை அது அறி 
விக்கிறது. ராஜாதித்தியனிடம்‌ சேனாபதியாக இருந்த கேர 
என்‌ வெள்ளன்‌ குமரன்‌ தக்கோலத்துச்‌ சண்டைக்குப்‌ பிறகு 
உலகைத்‌ துறந்து துறவியாக மாறிய காலத்தில்‌ கிரஞ்சன 
குருவின்‌ குகையில்‌ விரதம்‌ ஏற்று, அப்பால்‌ சதுரானன பண்‌ 
டிதர்‌ என்ற பெயரில்‌ ஒரு மடத்‌ தலைவரானார்‌. அவர்‌ நிரஞ்சன 
குருவிடம்‌ தீக்ஷை பெற்றார்‌ என்பது இதிலிருர்‌ து பெறப்படும்‌. 
இந்தச்‌ செய்தியைக்‌ தெரிவிக்கும்‌ கல்வெட்டு கன்னர தேவ 
னுடைய இருபதாம்‌ ஆண்டு கொண்டது. (எபி. இந்தி., வால்யூம்‌ 
XXVII, Gs. 47). 


தஞ்சாவூர்‌ ஜில்லா இருமாளம்‌ என்னும்‌ இடத்திலிருந்து 
பாண்டியன்‌ தலைகொண்ட பரகேசரி வர்மனன இரண்டாம்‌ 
. ஆதித்தியனுடைய இரண்டாம்‌ ஆண்டுகொண்ட சாசனம்‌ 
ஒன்று கிடைத்திருக்கு (1919-ஆம்‌ ஆண்டு 117.நெ. ere 
னம்‌). அதிலே அம்பர்‌ ஸ்ரீமஹாகாள ஸ்தானத்திலே கிரஞ்‌ 
சன பண்டிதர்‌ என்பவர்‌ இருந்ததாகக்‌ குறிக்கப்பட்டுள்ள அ. 
நிரஞ்சனகுரு அல்லது நிரஞ்சன பண்டிதர்‌ என்ற பெயர்‌ 
கொண்ட சைவப்‌ பெரியாரைப்பற்றி நமக்கு வேறு எதி 
லிருந்தும்‌ செய்தி இட்டவில்லை. அந்தப்‌ பெயரே வேறிடங்‌ 
களில்‌ காணப்படவில்லை. ஆதலின்‌ இரு பெயரும்‌ ஒருவரையே 


குறிப்பனவாகக்‌ கொள்ளலாம்‌. 


மேலே கூறியவற்றை நோக்கும்போது கம்பவர்மன்‌ 
ராஷ்டிரகூட இருஷ்ணனுக்கு வேண்டியவன்‌ என்றே நினைத்‌ 
தல்‌ வேண்டும்‌. அன்றி, அவன்‌ இ. பி. 946-க்கும்‌, 958-க்கும்‌ 
இடைப்பட்ட காலத்தில்‌ சிங்காதனம்‌ ஏறியிருக்க வேண்டு 
மென்றால்‌ அது ராஷ்டிரகூடர்களுடைய உதவி இல்லாமல்‌ 
நடந்திருக்காது. அவன்‌ தந்தையான நந்திவர்மனும்‌ அவ்வித 
மேதான்‌ ராஷ்டிரகூடர்‌ உதவியைப்‌ பெற்றவன்‌. 


சோழபுரம்‌ சாசனம்‌ மூன்றுவிதமாகக்‌ காலம்‌ குறிப்பிடு 
வதை நரம்‌ மேலே காட்டினோம்‌. அவற்றுள்‌ ஒன்று சக 
வருஷம்‌, மற்றொன்று சக்கரவர்த்தி கன்னாதேவன்‌ தொண்‌ 
டை நாட்டைக்‌ கைப்பற்றியது. மூன்றாவது யாரோ ஓர்‌ அரச 


cixxix 


அடைய ஆட்சியின்‌ இரண்டாம்‌ ஆண்டு. ஆனால்‌ அந்த அர 
சன்‌ யார்‌ என்பது சாசன த்தில்‌ கூறப்படவில்லை. 


அந்தச்‌ சாசனம்‌ சோழ அரசனான ரரஜாஇத்திய 
அடைய இரண்டாம்‌ ஆண்டைச்‌ சேர்ந்ததாகச்‌ சில சமயங்‌ 
களில்‌ கொள்ளப்படுவது உண்டு. இது சிறிதும்‌ பொரும்‌ 
தாது. சாசன த்தில்‌ குறிக்கப்பட்ட குளத்தைத்‌ தோண்டிய 
பிரிதிவி கங்கரையன்‌, கன்னரதேவன்‌ என்னும்‌ பேரரசன்‌ 
மூன்றாம்‌ இருஷ்ணன்‌ பெயரைத்‌ தாங்கியவனாகக்‌ காணப்படு 
கிறான்‌. அது அல்லாமல்‌, ராஷ்டிரகூட மன்னன்‌ ராஜவிரு 
அடன்‌ சக்கரவர்த்தி என்று குறிக்கப்பட்டிருக்கறான்‌. ஆக 
வே அந்தச்‌ சாசனம்‌ ராஷ்டிரகூடர்களுக்கு அடங்கியவர்க 
ளான வேறு ஏதோ ஓர்‌ அரச பரம்பரையைச்‌ சேர்ந்த ஒருவ 
னுடைய ஆட்சியின்‌ ஆண்டாகவே இருக்கவேண்டும்‌. அவ்‌ 
விதம்‌ அந்தச்‌ காலத்தில்‌ அந்தப்‌ பிரதேசத்தில்‌ காணப்படு 
பவன்‌ பல்லவ அரசனான கம்பவர்மனே ஆவான்‌. இதே கங்க 
மன்னனை கன்னரதேவ பிரிதிவி கங்கரையன்‌ கம்பவர்ம 
னுடைய எட்டாம்‌ ஆண்டில்‌ அவன்‌ Gips சற்றரசனாக இரும்‌ 
திருக்கறொன்‌ என்பதை அவ்விடத்திலே கடைக்கும்‌ மற்றொரு 
கல்வெட்டு எடுத்துக்‌ கூறுவதை நாம்‌ மேலே கண்டோம்‌. ஆக 
வே இரண்டாம்‌ ஆண்டு கொண்ட இக்கல்வெட்டும்‌ கம்பவர்ம 
னுடைய ஆட்சியைக்‌ குறிப்பதாகவே கொள்வது தவறாகாது. 


அவ்விதமாயின்‌, கம்பவர்மன்‌ சகாப்தம்‌ 870, அதாவது 
இ. பி. 948-9-ஆம்‌ வருஷம்‌ சிங்காதனம்‌ ஏறியவனாகவேண்டும்‌.! 


1. ஈந்திவர்மன்‌ மகனான கம்பவர்மன்‌ இ. பி, 948-ல்‌ சிங்காதனம்‌ ஏறியவ 
sé கொண்டால்‌ ஈந்‌திவர்மன்‌ அதே வருஷம்தான்‌ Qoi திருத்தல்வேண்டும்‌. 
அர்த ஈர்திவர்மன்‌ தெள்ளாற்றெறிந்த ஈந்திவர்மனாகவே ஆவான்‌ என்பது 
மேலே நாம்‌ காட்டியுள்ள விவரங்களிலிருர்‌து தெரியவரும்‌, அவன்‌ இருபத்து 
மூன்று ஆண்டுகளே gre செலுத்‌ தியதாகக்‌ காண்கிறது. ஆதலின்‌, அவன்‌ 
இ, பி, 925-இல்‌ மூன்றாம்‌ இர்திரனுடைய aem Qu படையெடுப்பு நடந்த 
உடனே சிங்காதனம்‌ ஏறியிருத்தல்வேண்டும்‌. அவ்விதமாயின்‌ தெள்ளாற்றுச்‌ 
சண்டை மூன்றாம்‌ அமோகவருஷனுடைய ஆட்சியில்‌, கிருஷ்ணன்‌ சார்பில்‌ 
பூதுசன்‌ சோழகாட்டின்மீது படையெடுத்துவர்த காலத்தில்‌, ஈடைபெற்றிருத்‌ 
தல்வேண்டும்‌. அந்தப்‌ படையெடுப்பின்‌ பயனாகத்தான்‌ கிருஷ்ணன்‌ 
 தச்சியும்‌ தஞ்சையும்‌ கொண்ட விருதை அடைந்தான்‌. நந்திக்‌ கலம்பகம்‌ தன்‌ 
பாட்டுடைத்‌ தலைவன்‌ தொண்டைராடு சோழநாடு gau இரண்டைமட்டும்‌ 
ஆண்ெர்ததாகக்‌ கூறிச்‌ செல்வது இவ்விடம்‌ குதிப்பிடத்தச்சது. 


clxxx 


அவன்‌ முப்பத்திரண்டு ஆண்டுகள்‌ வரையில்‌ அரசு புரிந்திருப்‌ 
பதாக அவனுடைய கல்வெட்டுக்களிலிருந்து தெரிகிறது. 
அதிலிரும்து மதுராந்தக உத்தம சோழனுடைய ஆட்சியின்‌ 
பிற்பகுதியிலே 8. பி, 980 வரையில்‌ அவன்‌ ஆண்டிருக்க 
வேண்டும்‌ என்பது பெறப்படும்‌. 


இதுகாறும்‌ நரம்‌ விவாதித்த விஷயங்களின்‌ முடிவைப்‌ 
பின்வருமாறு கொள்ளலாம்‌, 


ராஜாதித்தியன்‌ 


பராம்தக சோழன்‌ இ. பி, 934-5-_yid ஆண்டு அளவில்‌, 
ராஷ்டிரகூ டர்களுடைய அரசியல்‌ விவகாரங்களில்‌ ஈடுபட 
நேர்க்தது. அமோகவருஷனும்‌ அவன்‌ மகன்‌ கன்னரதேவ 
னை மூன்றாம்‌ கருஷ்ணனும்‌ சேர்ந்து கொண்டு ராஷ்டி ரகூட 
சிங்காதனத்தைக்‌ கைப்பற்றி அதுகாறும்‌ அரசனாக இருந்த 
கோவிந்தனைத்‌ அரத்திவிட்டார்கள்‌. தன்‌ மருமகனான கோவிக்‌ 
தனை மீண்டும்‌ ராஷ்டிரகூட சிங்காதனத்தில்‌ அமர்த்துவதற்‌ 
குப்‌ பராந்தகன்‌ முன்‌ வந்தான்‌. அதனால்‌ அவன்‌ அமோக 
வருஷனுடனும்‌ இருஷ்ணனுடனும்‌ போராடகேர்ந்தது. இந்தச்‌ 
சண்டையின்‌ பயனாகச்‌ சோழ ராஜ்யத்துக்கு வடபகுதியி 
லிருந்து ஆபத்து கேரிடக்கூடும்‌ என்பதையும்‌ அவன்‌ உண 
ராமல்‌ இல்லை. வடக்கு, மேற்கு ஆகிய இரு திசைகளையும்‌ 
ஒருங்கே கவனித்துக்‌ கொள்ளக்கூடியதான திருமுனைப்பாடி 
நாட்டில்‌ தன்‌ மகன்‌ ராஜாதித்தியனைப்‌ பராந்தகன்‌ நிறுவி 
னன்‌. பெண்ணையாற்றின்‌ கரையில்‌ உள்ள திருகாமகல்லூரீ 
அம்நாளில்‌ ராஜாதித்தியபுரம்‌ என்ற பெயர்‌ பெற்றிருக்கக்‌ 
காண்பதால்‌ அதுவே ராஜாதித்தியன்‌ பாடியாக இருந்தது 
போலும்‌. அவனோடு அரிகுலகேசரியும்‌ உடன்‌ இருந்து 
உதவி வந்தான்‌. 


என்றாலும்‌ இந்தப்‌ பாதுகாப்புகளால்‌ ராஷ்டிரகூடர்களு 
டைய படையெடுப்பைத்‌ தடுத்து நிறுத்த முடியவில்லை. தங்க 
ளுடைய ராஜ்யத்தின்‌ உள்‌ விவகாரங்களில்‌ பராந்தகன்‌ தலை 
யிட்டது இருஷ்ணனுக்குப்‌ பொறுக்கவில்லை. அவன்‌ சோழ 
நாட்டின்‌ மீதே போருக்குக்‌ ளெம்பினான்‌. அவ்விதம்‌ அவன்‌ 
புறப்பட்டு வந்ததற்கு மற்றொரு காரணமும்‌ இருந்திருக்கக்‌ 
கூடும்‌. ராஷ்டிரகூட சிங்ராதன த்திலிறார்து அவன்‌ விரட்டி 


cixxxi 


யடித்த கோவிந்தன்‌ சோழ காடு வந்து அங்கே தன்‌ மாமனார்‌ 
ஆதரவில்‌ தங்கியிருந்தான்‌. அவன்‌ அவ்விடம்‌ இருக்கும்‌ வரை 
யில்‌ தனக்கு ஆபத்துதான்‌ என்பதை உணர்ந்த இருஷ்‌ 
ணன்‌ அவனால்‌ மேலும்‌ தனக்குத்‌ தொந்தரவு ஏதும்‌ TH 
படாதவாறு தடுத்துவிட விரும்பி இருத்தல்‌ இயற்கையே. 
கோவிந்தனால்‌ தனக்கு இனி ஆபத்து எதுவும்‌ உண்டாகாது 
என்று நிச்சயமான மிலையை ஏற்படுத்திக்கொள்ள அவன்‌ 
விரும்பினான்‌. 


அதே நோக்கத்தோடு அவன்‌ சோழர்களைத்‌ திருப்பித்‌ 
தாக்கெதில்‌ பூர்ண வெற்றி கிட்டியது என்றே Gf p. 
பராந்தகனே தனக்கு உள்ளதை நிலைகிறுத்திக்‌ கொண்டால்‌ 
போதும்‌ என்ற நிலையை அடைந்துவிட்டான்‌. அதற்குப்‌ 
பிறகு கோவிந்தனைப்பற்றிய பேச்சே எழவில்லை. 


அரிஞ்சயனும்‌ ராஷ்டிரகூடர்களுடன்‌ இந்தக்‌ காலத்தில்‌ 
நடத்திய போர்களிலே ஒன்றில்‌ காளஹஸ்திக்குச்‌ சமீபமாக 
உள்ள ஆற்றூரில்‌ இறந்துபோனான்‌ என்பதை நாம்‌ முன்‌ 
னரே காட்டியிருக்கிறோம்‌. அவன்‌ இறக்தது இ. பி. 949-இல்‌ 
தக்கோலம்‌ சண்டையில்‌ ராஜாதித்தியன்‌ கொல்லப்பட்டதற்கு 
முன்னதாகவே நேர்ந்தது. 


சுந்ததசோழனும்‌ கண்டராதித்தியனும்‌ 


தக்கோலத்துப்‌ போரில்‌ ராஜாதித்தியன்‌ இறந்தது, 
முதுமைப்‌ பருவத்திலிரு்த பராந்தக மன்னனுக்கு ஒரு 
பேரிடி. அடுத்தப்படியாகச்‌ சிங்காதனம்‌ ஏறுவதற்குத்‌ தகுதி 
யானவரைத்‌ தேர்ர்தெடுக்கவேண்டிய நிர்ப்பந்தம்‌ அவனுக்கு 
ஏற்பட்டு விட்டது. அவனுக்குப்‌ பிள்ளைகள்‌ அநேகர்‌ 
இருந்தும்‌ அவர்களில்‌ பெரும்பாலோர்‌ அதற்கு முன்ன 
தாகவே இறந்துவிட்டனர்‌ எனத்‌ தெரிகிறது. எஞ்சியிருந்த 
வன்‌ கண்டராதித்தியன்‌ ஒருவன்‌ தான்‌. 


நாடு உள்ள நிலைமையையும்‌ ராஷ்டிரகூடர்களிடமிருக்து 
எந்தச்‌ சமயத்திலும்‌ ஆபத்து கேரலாம்‌ என்ற அபாயம்‌ 
இருக்ததையும்‌ கவனித்தால்‌, காட்டை ஆளுவதற்கு அந்நாளில்‌ 
நல்ல யெளவனமும்‌ அஞ்சா மெஞ்சமும்‌ தோள்வலியும்‌ பெற்ற 
ஒருவனே ௮.ரசனாக இருத்தல்‌ அவசியம்‌ என்பது விளங்கும்‌, 


clxxxti 


ஆயினும்‌, பராக்தகன்‌ மனத்திலே என்ன நினைத்‌ 
தானோ 6056S தெரியாது. அவன்‌ தன்னுடைய பெய 
ரனும்‌, அரிஞ்சயன்‌ மகனுமான சுந்தர சோழனைத்‌ தனக்‌ 
குப்‌ பிற்காலம்‌ சிங்காதனம்‌ ஏற வேண்டியவன்‌ என்று 
தேர்ந்தெடுத்து ராஜகேசரி என்ற பட்டத்துடன்‌ அவனுக்கு 
மகுடாபிஷேகம்‌ செய்துவைத்தான்‌. 


இது கண்டராதித்தியனுக்கு ஒப்பவில்லை. உயிருடன்‌ 
இருக்கும்‌ பிள்ளையர்ன தன்னை ஒதுக்கிவிட்டு, இறந்துபோன 
ஒரு மகன்‌ (அதவும்‌ மூத்தமகன்‌ அல்ல) வழிப்‌ பெயரான 
சுந்தர சோழனைத்‌ தேர்ந்தெடுத்ததைக்‌ கண்டராதித்தியனால்‌ 
ஏற்றுக்கொள்ள முடியுமா ? 


கண்டராதித்தியன்‌ தெய்வபக்தி மிகுந்தவன்‌, வெனை 
மறவாத சிந்தையான்‌ என்பர்‌. எம்பெருமான்‌ மீது அவன்பாடி 
யுள்ள பாடல்கள்‌ திருவிசைப்பா என்னும்‌ பெயரில்‌ பன்னிரு 
தருமுறையுள்‌ ஒன்பதாம்‌ திருமுறையிலே இடம்‌ பெற்றிருக்‌ 
இன்றன. அப்படி உலகத்தை வெறுக்கும்‌ மனப்பக்கு 
வத்தை அடைந்திருக்கக்கூடிய அவன்‌ முதுமை பருவத்தி 
்‌ லிருக்கும்‌ தன்‌ தம்தைக்கு விரோதமாகக்‌ இளம்பிக்‌ கலகம்‌ 
செய்திருப்பான்‌ என்று சொல்லுவது சிறிது கஷ்டம்‌ தான்‌. 
ஆனால்‌, திருவிசைப்பா இயற்றிய கண்டராதித்தியன்‌ இவர்‌ 
அல்லவென்றும்‌ இவர்‌ பெயரனும்‌ மதுராந்தக உத்தம 
சோழன்‌ மகனுமான கண்டராதித்தியரே என்றும்‌ 
ஆராய்ச்சியாளர்‌ சிலர்‌ கருதுவர்‌, (து. ௮. கோபிநாத ராவ்‌ 
எழுதியுள்ள சோழ வமிச சரித்திரச்‌ சுருக்கம்‌, பக்கம்‌ 16, அடிக்‌ 
குறிப்பு). இவ்விரண்டாம்‌ கண்டராதித்தியர்‌ சிங்காதனம்‌ 
ஏறவே இல்லை. ராஜராஜ சோழன்‌ ஆட்சிக்கூலத்திலே 
கோயில்‌ நிர்வாகத்தை ஆராயும்‌ அதிகாரியாக அமர்ந்து அவர்‌ 
சைவப்பணி ஆற்றியிருக்கிறார்‌. மைசூர்‌ ராஜ்யத்திலிருக்து 
இடைக்கும்‌ கல்வெட்டிலே இவருக்குச்‌ சிவஞான தேவர்‌ என்ற 
பட்டமும்‌ காணப்படுகிறது. இதைக்‌ கவனிக்கும்போது திரு 
விசைப்பாப்‌ பாடிய கண்டராதித்தியர்‌ இரண்டாம்‌ கண்டரா 
இத்தியராகவே இருத்தல்‌ வேண்டும்‌ என்பதும்‌ புலப்படும்‌. 

எவ்விதமாயினும்‌, கண்டராதித்தியனே தனக்கு அரசு 
few வேண்டாமென்று விலகினாலும்‌ அவனை அவ்வளவு 
சுலபமாக விட்டுவிட மற்றவர்கள்‌ தயாராக இல்லை போலும்‌, 
சண்டீராதித்தியலுக்கு வயது வந்த இரு பிள்ளைகள்‌ கல்ல 


cixxxiii 


காளைப்பருவ மிடுக்கில்‌ இருந்தார்கள்‌, பார்தீதிவேந்திர வர்மன்‌, 
மதுராந்தக உத்தம சோழன்‌ என்ற பெயர்களில்‌ முறையே 
ஒருவர்‌ பின்‌ ஒருவராகச்‌ சிங்காதனம்‌ ஏறி அரசு புரிந்த இரு 
வருமே அவர்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ FEO SONS தாண்டித்‌ 
அளைத்திருக்கக்‌ கூடும்‌. கடந்த அநீதியை மாற்றி நீதி வழங்க 
வேண்டுமென்று அவர்கள்‌ வற்புறுத்தி யிருத்தல்கூடும்‌. கண்ட 
ராதித்தியன்‌ அதற்குச்‌ செவிசாய்க்காமல்‌ இருந்துவிட முடி 
யுமா? ஆயினும்‌, சுச்தர சோழனைச்‌ சிங்காதனத்தில்‌ அமர்த்தி 
யதை மாற்ற முடியாதென்பதை அறிந்தபோது அவன்‌ மனம்‌ 
முறிம்து வெகுண்டு தன்‌ குமாரர்களுடன்‌ ராஷ்டிரகூடர்கள்‌ 
பக்கம்‌ சேர்க்துவிட்டான்‌ போலும்‌. ராஷ்டி ரகூடர்களும்‌ அவர்‌ 
களை வரவேற்றுச்‌ சோழநாட்டின்‌ வடபகுதியை அவர்களுக்கு 
அளித்துக்‌ கண்டராதித்தியனுக்கு முடிசூட்டிவைத்தனர்‌. 


நடக்கக்‌ கூடாதது நடந்துவிட்ட து. சோழ ஸாம்ராஜ்யம்‌ 
இருபகுதிகளாகப்‌ பிளவு உண்டது. ஆயினும்‌ பராந்தகன்‌ 
உயிருடன்‌ இருர்தவரையில்‌ அதிலே தீவிரமான முன்னேற்‌ 
Sur நடவடிக்கையோ ஏதும்‌ ஏற்பட்டகாகத்‌ தெரியவில்லை. 
பராந்தகனோ இந்தப்‌ பிரிவினையை ஒப்புக்கொண்டவனாகவும்‌ 
தெரியவில்லை. பராந்தகன்‌ என்பது உபசார வார்த்தைதான்‌. 
சுந்தரசோழன்‌ என்றே குறிக்கவேண்டும்‌. வடபுலத்தைத்‌ 
தன்‌ JARE கொணர முயன்‌ றிருக்கிறான்‌. பராந்தக 
அடைய ஆட்சியின்‌ நாற்பதி9கட்டாம்‌ ஆண்டு கொண்டதாக | 
வனமாலதின்னேயில்‌ இடைக்கும்‌ கன்னடக்‌ கல்வெட்டு 
இதை எடுத்துக்‌ காட்டுகிறது. வீரன்‌ ஒருவன்‌ மரணத்துக்‌ 
காக எழுப்பப்பெற்ற BAED அது. பராந்தகன்‌ அதற்குப்‌ 
பிறகு நீண்டகாலம்‌ உயிருடன்‌ இல்லைபோலும்‌. 


அதனால்‌ இருஷ்ணன்‌ மறுபடியும்‌ சோழர்‌ விஷயத்திலே 
தலையிட நேர்ம்தது. இற்தத்‌ தடவை அவன்‌ முன்‌ தடவைகளைப்‌ 
போல்‌ வெற்றிகொண்டபிறகு திரும்பித்‌ தன்‌ காடு சென்று 
விடவில்லை, வெற்றிகொண்ட மாடுகளைத்‌ தன்னுடைய ஆதிக்‌ 
கியத்தில்‌ கொண்டு அரசுபுரியவும்‌ முனைந்தான்‌. செங்கற்பட்டு 
ஜில்லா கூரம்‌ என்னுமிடத்தில்‌ கடைக்கும்‌ அவனுடைய 
பதினைந்தாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு (தே. இ. சாசனங்கள்‌, வால்‌ 
யூம்‌ VIT, மெ. 87) முதல்‌ அவனுடைய ஆட்சிக்காலம்‌ முழு 
அம்‌ இந்தப்‌ பகுதியில்‌ அவன்‌ கல்வெட்டுகள்‌ இடைப்பதி 
லிருந்து இது தெரியவரும்‌, 


பார்த்திவேந்திர வர்மன்‌ 


இவனுடைய சாசனங்கள்‌ வட ஆர்க்காடு, செங்கல்பட்டு, 
சித்தார்‌ ஜில்லாக்களில்‌ டைக்கன்றன வென்பதையும்‌ 
அவை அவனுடைய ஆட்சியின்‌ பதினைந்தாம்‌ ஆண்டுவரை 
யில்‌ உள்ளன என்பதையும்‌ நாம்‌ மேலே குறிப்பிட்டிருக்‌ 
கிறோம்‌. சாதாரணமாக அவனுடைய கல்வெட்டுக்கள்‌ பதின்‌ 
மூன்றாம்‌ ஆண்டுவரையில்தான்‌ அதிகமாகக்‌ இடைச்ன் றன. 
பதினான்காம்‌ ஆண்டுச்‌ சாசனங்கள்‌ இரண்டும்‌ பதினைந்தாம்‌ 
ஆண்டுச்‌ சாசனம்‌ ஒன்றும்‌ இடைத்துள்ளன. பதினைந்தாம்‌ 
ஆண்டுச்‌ சாசனம்‌ செங்கற்பட்டு ஜில்லா urisi இராமத்து 
லிருந்து இட்டியுள்ள ௮. (கோவிலில்‌ ஸ்ரீபலி கொட்டும்போது 
இசை எழுப்ப ஏழு வாத்தியக்காரர்களுக்கு இறையிலி நிலம்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்றெது. (1923-ஆம்‌ ஆண்டு 
15-௪ெ. சாசனம்‌). பதினான்காம்‌ ஆண்டு கொண்ட மற்ற 
இரண்டும்‌ திருப்பதி தேவஸ்தான தீதிலிருக்து கிடைப்பவை. 


அவை சத்திவிடங்கனாயின ஸ்ரீகாடபட்டிகள்‌ பெற்கடை 
யரர்‌ மகளார்‌ சாமவ்வையரன காடவப்‌ பெருந்தேவி கோவி 
லுக்கு அளித்த தானத்தைக்‌ குறிப்பனவாகும்‌. இந்தச்‌ 
சாசனங்களிலே அரசன்‌ பார்த்திவேந்திர வர்மன்‌ பெயர்‌ 
ஒன்‌ றிலே கோப்‌ பாத்ர மஹேந்த்ர பன்மர்‌ என்றும்‌ மற்றொன்றில்‌ 
கோப்‌ பாத்ர பந்மர்‌ என்றும்‌ காணப்படுகிறது. இந்தப்‌ பெயர்‌ 
பற்பல விதமாகப்‌ பல்வேறு எழுத்துப்‌ பிழைகளுடன்‌ எழுதப்‌ 
பட்டு வந்திருப்பதை நாம்‌ அறிவோம்‌. * வீரபாண்டியன்‌ தலை 
கொண்ட பாதம மகாராஜா ? என்ற உருவமும்‌ காணப்படுகிற ௮. 
(Gg. இ. சாசனங்கள்‌, மூன்றாம்‌ வால்யூம்‌; 152-056.) இந்தச்‌ 
சாசனங்களில்‌ வரும்‌ பெயரான சத்திவிடங்கன்‌ என்பது, 
முதலாம்‌ ராஜராஜ சோழன்‌ மாதேவியான தந்தி சத்தி 
விடங்கியாரான ஒலோக மாதேவியாரின்‌ பெயரை நமக்கு 
நினைப்பூட்டுகிறது. இவ்விருவருக்கும்‌ உறவு முறை ஏதா 
வது. உண்டாவென்பது நமக்குத்‌ தெரியாது. எவ்விதமா 
யினும்‌ இந்தச்‌ சாசனங்களின்‌ அரசன்‌ பார்த்திவேந்திர 
வர்மனேயாவான்‌ என்று கொள்வதில்‌ தவறு ஒன்றும்‌ இல்லை, 
அவன்‌ வேறு யாராகவும்‌ இருக்கமுடியாது. (திருப்பதி தேலஸ்‌ 
தான சாசனங்கள்‌, வால்யூம்‌ 1, கெ. 8-9; இன்னும்‌ தே. இ. சாச 
னங்கள்‌, வால்யூம்‌ IV, நெ. 611-2), 


cixxxv 
சுந்தரசோழனுக்குப்‌ பின்னால்‌ வந்த மன்னர்களின்‌ 

சாசனங்கள்‌ சிலவற்றுள்‌ அவன்‌ டோன்மாளிகையிற்‌ றுஞ்சின 
தேவர்‌ என்று குறிக்கப்பெறுகறான்‌. பொன்‌ மாளிகை என்‌ 
பது காஞ்‌€புரத்திலிருக்க அரண்மனையின்‌ பெயராகும்‌. இத 
னால்‌ அவன்‌ காஞ்சீபுரத்திலிரும்த பொன்‌ மாளிகை யென்‌ 
னும்‌ அரண்மனையில்‌ இறந்தான்‌ என்பதையே அந்தத்‌ 
தொடர்‌ குறிக்கிறது. (தே. இ. சாசனங்கள்‌, மூன்றாம்‌ வால்யூம்‌, 
பக்கம்‌ 228. இழ்க்குறிப்பு) அவன்‌ மற்ற அரசர்களைப்போலப்‌ 
போரில்‌ இறந்தான்‌ என்று கூறாமல்‌, பொன்‌ மாளிகையில்‌ 
இறந்தான்‌ எனக்‌ கூறுவதிலே சிறப்பான அம்சம்‌ ஏதோ 
ஒன்று இருத்தல்‌ வேண்டும்‌. அது என்ன யென்பது சுலப 
மாக விளங்காவிட்டாலும்சுந்கரசோமன்‌ மரணம்‌ சாதாரணச்‌ 
சாவு அல்ல என்பது விளங்கும்‌. 

அவன்‌ காலமானது இ. பி. 964- 5-ஆம்‌ ஆண்டாகக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்பதை மேலே காட்டினோம்‌. அந்தச்‌ 
சமயத்தில்‌, மதுரை கொண்ட ராஜகேசரியான கண்டரா 
தித்தியனுடைய பதினன்காம்‌ ஆண்டையும்‌ பதினேழாம்‌ 
ஆண்டையும்‌ கொண்ட மூன்று கல்வெட்டுகள்‌ காவிரிக்கரைப்‌ 
பகுதியில்‌ காணப்படுகின்றன. அப்போது நாடு இரு பிள 
வாகப்‌ பிரிந்து ஒன்றுக்கு ஒன்று விரோதம்‌ பாராட்டி நின்ற 
நிலையில்‌, வட பகுதி மன்னனான கண்டராதித்தியனுடைய கல்‌ 
வெட்டுகள்‌ தென்பாதியில்‌ காண்பதைச்‌ சாதாரணமான 
கிகழ்ச்சியாகக்‌ கொள்ளமுடியாது. 

தென்‌ பகுதியையும்‌ கைக்கொண்டு இருபகுதிகளை ஒன்றா 
கக வேண்டுமென்ற முயற்சியில்‌ கண்டராதித்தியன்‌ இறங்க 
மிருத்தல்கூடும்‌. அவ்விதமாயின்‌ அவன்‌ அதில்‌ ஒர்‌ அளவு 
வெற்றிபெற்றுன்‌ என்றே கொள்ளவேண்டும்‌. தென்பகு 
தியை வெற்றிகொண்ட அவன்‌ அங்கே அரசுசெலுத்தி 
வந்த சுந்தர சோழனைச்‌ சிறைப்பிடித்து வந்து காஞ்சிபுரத்து 
அரண்மனையிலே வசிக்க செய்திருக்கலாம்‌, அவ்விதம்‌ அவன்‌ 
சிறைப்பட்டிருக்த விவரத்தையே பொன்மாளிகையில்‌ அஞ்‌ 
சிய தேவர்‌ என்ற அவனுடைய பெயர்‌ குறிக்றெஅு போலும்‌. 

கண்டராதிதீதியன்‌ தன்‌ தமையன்‌ குமாரன்‌ சு்தரசோழ 
னுடைய: உரிமையை ஏற்காமல்‌ முதுமைப்‌ பருவத்திலிருந்த 
தந்தைக்கு விரோதமாகக்‌ இளம்பி வடபத்தியில்‌ தனியரசு 
ஸ்தாபித்த காளையில்‌ அவனும்‌ பெயரளவிலேதான்‌ அரசன்‌ 
என்று இருக்கான்‌ போலும்‌. அவன்‌ மகனான பார்த்திவேக்‌ 

T 


cixxxvi 


திர வர்மனே தந்தையின்‌ சார்பில்‌ ராஜ்ய பாரத்தைத்‌ காங்டு 
வந்தான்‌. அதனால்‌ சுமார்‌ இ. பி, 054.55-ல்‌ முதல்‌ பராக்தக 
சோழன்‌ BM போனதும்‌ கண்டராதித்தியன்‌ தன்‌ மகனை, 
பார்த்திவேற்திரனை, முறைப்படி இளவரசாகப்‌ பட்டம்‌ கட்டி. 
நாட்டின்‌ நிர்வாகத்தை அவனிடம்‌ ஒப்படைத்தான்‌ போலும்‌, 

பார்த்நிலேச்திரனுடைய சாசனங்கள்‌ அவன்‌ ஆட்சியின்‌ 
பதிமூன்றாம்‌ ஆண்டுவரையில்‌ தான்‌ அ கெமாகக்‌ டைத்திருக்‌ 
இன்றன. அது இ. பி. 967-ஆம்‌ ஆண்டு ஆகும்‌. அது ராஷ்‌ 
டிரகூட அரசனான கிருஷ்ணனுடைய கடைசிக்‌ காலம்‌. அவன்‌ 
அப்போது இறந்ததும்‌, அதுகாறும்‌ கண்டராதித்தியனுக்கும்‌ 
பரர்த்திவேந்திர வர்மனுக்கும்‌ வடபகுதியில்‌ இரும்து வந்த 
ஆதரவு போய்விட்டது 
இரண்டாம்‌ அ தித்தியன்‌ 

தென்‌ பகு யிலே அரசனாக விளங்கிய சுந்தர சோழன்‌ 
சுமார்‌ இ. 9. 964-5-ல்‌ இறம்துபோனதும்‌ அவன்‌ மகனான 
ஆதித்திய கரிகாலன்‌ பரகேசரி என்ற பட்டத்துடன்‌ சிங்கா 
தனம்‌ ஏறியிருத்தல்‌ வேண்டும்‌. அவன்‌ தன்‌ தாயாதிகளான 
வடபகுதியின ரை விரோதம்‌ கண்கொண்டே பாவித்து அவர்‌ 
களை லென்‌ அவர்கள்‌ நாட்டையும்‌ கைப்பற்றி, சோழ 
அரசு இரு பகுதிகளையும்‌ கொண்டதாக அமைப்பதற்கு உரிய 
சமயத்தை எதிர்பார்தீதிருத்தல்‌ இயற்கையே. அந்தச்‌ சமயம்‌ 
இப்போது ஓட்டியது. இ ,ஷ்ணனுடைய மரணம்‌ ராஷ்டிர 
கூட ராஜ்யத்தை மிலகுலையச்‌ செய்து விட்டது. அந்த நாட்‌ 
டிலே உள்நாட்டுச்‌ சண்டைகள்‌ ஏற்பட்டன. வடகூலிருச்து 
வேறு விரோதிகள்‌ அவர்கள்‌ சாட்டைக்‌ கவர முயன்று வந்த 
னர்‌. அதனுல்‌ ௮ உர்கள்‌ சோழர்களுடைய விவகாரத்தில்‌ தலை 
DUSE அதிக அவகாசமும்‌ செளகரியமும்‌ இல்லாமல்‌ 
போயிற்று. ஆதிததியன்‌ இக்தச்‌ சமயத்தைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு வடபகுதியின்‌ மீது படையெடுத்துச்‌ சென்றான்‌. 
பார்த்திவேந்திர வர்மனுடைய பதின்மூன்றாம்‌ ஆண்டுக்கு மேல்‌ 
கல்வெட்டுக்கள்‌ அதிகம்‌ இடைக்காமையைக்‌ கொண்டு ஆதித்‌ 
Buor வேற்றி பெற்றான்‌ என்பது பெறப்படும்‌. பார்த்திவேம்‌ 
திரனுடைய ஆட்சி அவனுடைய நாட்டின்‌ வடவெல்லையை 
ஒட்டிய சில பகுதிகளில்‌ மட்டும்‌ ஊசலாடி வந்தது. அதுவும்‌ 
சிறிது காலம்‌ தரன்‌. பதினைந்தாம்‌ ஆண்டுக்கு மேல்‌ அவனு 
டைய சாசனங்கள்‌ இடைக்கவில்லை. அது இ. பி. 969-ஆம்‌ 
ஆண்டு ஆகும்‌. அப்போது பார்த்திவேரந்திர வர்மன்‌ காலமா 


clxxxvii 


இருக்கவேண்டும்‌. அதற்குப்‌ 19 ms அவன்‌ தம்பி மதுரார்‌ 
தகன்‌ சிங்காதனம்‌ er Duc வேண்டும. 

வெற்றி வீரகைக்‌ திகழ்ந்த ஆடித்தியனை மதுராந்தகனால்‌ 
போரில்‌ புறங்காண முடியவில்லை. அதைக்‌ கண்ட அவண்‌ 
மனம்‌ தடுமா யிருத்தல்‌ கூடும்‌. வேறு வழியில்லாமல்‌ அவன்‌ 
வஞ்சனையால்‌ ஆதித்தியனைக்‌ கொன்று தன்‌ காரியத்தைச்‌ 
சாதித்துக்கொள்ள முன்‌ வந்தான்‌. அவன்‌ நினைத்தபடியே 
செய்து முடித்தான்‌. 
பெருநற்கிள்ளி 


ஆனால்‌ அப்போதும்‌ தென்பகுதியைக்‌ கைக்‌ கொண்டு 
அவன்‌ சோழ நாட்டின்‌ தனிப்பேரரசனாக விளங்கமுடிய 
வில்லை. ஆதித்திய கரிகாலன்‌ தம்பியான அருண்மொழி 
வர்மன்‌, ராஜகேசரி என்னும்‌ பட்டத்துடனும்‌ பெருகற்கிள்ளி 
என்னும்‌ அபிஷேக நாமத்துடனும்‌ சிங்காதனம்‌ ஏறினன்‌. 
இவன்‌ தான்‌ பிற்காலத்தில்‌ ராஜராஜசோழன்‌ என்ற புகழ்‌ 
பெற்றவன்‌. தன்‌ அண்ணன்‌ இறக்கும்‌ தறுவாயில்‌ விட்ட 
இடத்திலிருந்து போரைக்‌ தொடர்ந்து நடத்த முற்பட்டான்‌. 


மதுராந்தகனும்‌ இராஜராஜனும்‌ 

இந்தத்‌ தாயாதிச்‌ சண்டை நெருக்கடியான கட்டத்தை 
அடைந்தது. தென்‌ பகுதியிலே சுந்தர சோழனும்‌ அவன்‌ 
மகன்‌ ஆதித்திய கரிகாலனும்‌: வடபகுதியில்‌ கண்டராதித்த 
னும்‌ பார்த்திவேர்திரனும்‌: இவ்விதம்‌ இரு தரப்பிலும்‌ 
இரண்டு தலைமுறைகள்‌, இருபது வருஷகாலம்போர்‌ நிகழ்த்தி 
யாகிவிட்டது. இப்போது கடைசியாக இறக்தவர்களுடைய 
சகோதரர்கள்‌ YEBE சண்டையைத்‌ தொடர அரங்கில்‌ 
குதித்துவிட்டனர்‌. இதனால்‌ ஈாட்டுக்கே பெரிய அனர்த்தம்‌ 
நேரிடக்கூடும்‌. 

இதை உணர்ந்த மற்றவர்கள்‌ சண்டையை நிறுத்தி 
அவர்களிடையே சமரசம்‌ ஏற்படுத்த விழைர்தனர்‌. கண்ட 
ராதித்தியன்‌ மனைவியும்‌ ம்துராந்தகன்‌ தாயுமான செம்பியன்‌ 
மாதேவி அதிலே முக்கியமாக ஈடுபட்டிருக்காள்‌ என்னலாம்‌, 
ராஜராஜனும்‌ நிலைமையை ஊன்‌ றிக்‌ கவனித்துக்‌ கொஞ்சம்‌ 
விட்டுப்‌ பிடிப்பதே மேல்‌ என்று எண்ணியிருக்கலாம்‌. எனி 
னும்‌ தனக்குக்‌ இட்டவிருக்க அரசுரிமையை இழக்கத்‌ தயாராக 
வும்‌ இல்லை. ஆகவே, ஒரு கிபக்தனையின்மீது அவன்‌ சமரசத்‌ 
அக்கு இணங்கியிருத்தல்‌ கூடும்‌. 


clxxxviii 


வயதில்‌ மூத்தவனும்‌ உறவு முறையில்‌ பெரியவனுமான 
மதுராந்தக உத்தம சோழன்‌ அரசனாக அமர்ந்திருப்பதை 
அவன்‌ ஆகேஷேபிக்கவில்லை. ஆனால்‌ அவனுக்குப்‌ பிறகு அரசு 
few மதுராந்தகனுடைய சர்ததியாருக்குப்‌ போய்விடக்‌ 
கூடாது, தனக்கே இட்டவேண்டும்‌; அதை கிரூபிக்க அப்‌ 
போதே தன்னை யுவராஜனாக அமர்த்தி அபிஷேகம்‌ செய்து 
விடவேண்டும்‌ என்ற ராஜராஜன்‌ விரும்பினான்‌. 


Qis ஏற்பாற்டுக்கு மதுராந்தகன்‌ ஒப்புக்கொண்டால்‌ 
மட்டும்‌ போதாது. அவன்‌ மகன்கண்டராதித்தியனும்‌ இந்த 
ஏற்பாட்டுக்கு இணங்குனான்‌. : அரசுரிமையை உதறித்‌ தெய்வ 
நெறியில்‌ இறங்கனொன்‌. அவனே ராஜராஜன்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ கோயில்‌ நிர்வாகத்தைக்‌ கண்காணிக்கும்‌ அதிகாரியாக 
விளங்கியவன்‌. சிவஞான தேவர்‌ என்‌ அ குறிக்கப்பெறுபவன்‌. 


முதலாம்‌ ராஜராஜ சோழன்‌ 


ராஜராஜன்‌ ஆட்சிக்‌ காலத்திலேதான்‌ கொங்கு நாட்‌ 
டில்‌ புதிய அரச பரம்பரை ஒன்று தோன்றியது. அவர்கள்‌ 
சோழர்‌ என்ற பட்டப்பெயரைச்‌ சூட்டிக்கொண்டிருக்த 
னர்‌. ஆனால்‌ சோழ பரம்பரையினர்‌ அல்லர்‌. தஞ்சாவூரிலிருக்து 
ஆண்ட சக்கரவர்தீதி பரம்பரையினரைப்போல அவர்களும்‌ 
ராஜகேசரிவர்மன்‌, பரகேசரிவர்மன்‌ என்ற பட்டப்‌ பெயர்‌ 
களை மாறிமாறித்‌ தரித்து வர்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய 
அதிகாரிகளும்‌ சோழ அதிகாரிகளின்‌ பெயர்களையே தரித்‌ 
துக்‌ கொண்டிருக்கனர்‌. இது அவர்களுடைய கல்வெட்டு 
களில்‌ காணும்‌ அதிகாரிகளின்‌ பெயர்களிலிருந்து விளங்கும்‌. 
மற்றும்‌ ஒன்று, சோழர்‌ ad Gor றி அவர்களுடைய ஸ்தான த்‌ 
தில்‌ பாண்டியர்கள்‌ தோன்‌ றிய நாளிலே இர்தக்‌ கொங்கு மன்‌ 
னர்கள்‌ சோழன்‌ என்ற பட்டப்பெயரை விடுத்துப்‌ பாண்டிய 
விருதைத்‌ தரித்து வமந்திருக்கிறுர்கள்‌. ஆயினும்‌, ராஜகேசரி 
பரகேசரி விருதை விடவில்லை, 


இந்தத்‌ தொகுப்பிலே உள்ள சாசனங்களுள்‌ ஏறக்‌ 
குறைய நாலில்‌ ஒரு பங்கு கொங்கு நாட்டிலிருந்து பெறப்‌ 
பட்டவை. கொங்கு காட்டு மன்னர்களைப்பற்றிய சரித்திரத்தை 
இதுவரையில்‌ யாரும்‌ ஆராய்ந்து எழுதவில்லை. அதைப்‌ 
பற்றிச்‌ சற்று விரிவாகச்‌ கூறவேண்டியிருக்கறது. அதை 
அடுத்த பகுதியில்‌ கூறுவோம்‌, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 


[மூன்றாம்‌ பாகம்‌] 
—0:— 
விஜயமங்கலம்‌ Vijayamangalam 


கோயம்புத்தூர்‌ ஜில்லா ஈரோடு தாலூகாவில்‌ உள்ளது இவ்வூர்‌. இல்‌ 
விடத்திலிருர்‌து பிரதி செய்யப்பட்ட பத்துச்‌ சாசனங்கள்‌ 267-210 Qs. ஆச 
இர்தத்‌ தொகு தியின்‌ முதல்‌ பாகத்தில்‌ வெளியாகியுள்ளன. 


This village, now in the Erode taluk of the Coimbatore district, 
was included in the Perundurai taluk of the district in the days of 
Mackenzie. 


சாசனம்‌ — 1091]. i [D. 2811-௬ 


(சோயம்புச்‌,சார்‌ ஜில்லா பெருக்‌ துறை தாலூகா விஜயமங்கலம்‌ மிட்டா 
மவுசெ (சேர்ந்த) பெடாரியூர்‌ ஈாகேசுவர சுவாமி கோவில்‌ கர்ப்பகிரகத்தில்‌ 
வடபுறம்‌ ழக்கு மூலையில்‌ இருக்கப்பட்ட சிலா சாசனம்‌? என்று மச்சென்ஹி 
யின்‌ பிர தியில்‌ கு.றிச்சப்பட்டிருக்கிற து. 


(No. 558 of 1905). On the south wall (east side) of the central 
shrine in the Nage$varasvàmin temple. Record dated in the 21st 
year, Panguni, in the reign of the Kongu king Virarajendradeva 
(written by mistake as Virarajakésaridéva), registering the gift of 
one pala'falàgai achchu of gold by a S'ivabrahmana of Pidàrlyür in 
Pündurai-nadu for a twilight lamp in the temple of Tirunagiávaram: 
udaiyar at Vijayamangalam. The Epigraphical Report gives the 
date as the 41st year. 


ஹஃறி [ls] வீற ராச கேசரி தேவருக்கு ! ஆண்டு ads இருபத்‌ 
தொன்றாவது” பங்குனி மீ பூந்துரை நாட்டு[ப்‌*] பெடாரியூரில்‌ 


1. வீர ராஜேந்திர தேவர்க்கு? என்று வாடிக்க. 


2. சாசன இலாகாவினர்‌ இதை ₹நாற்பச்தொன்றாவது ? என்று 
வாசித்‌ இருக்கிறார்கள்‌. 


1973 | 


1064 கோயிற்‌ சரசனங்கள்‌ 


ஆரூட * முகமலை யிந்த நாயகார்‌ கொயில்‌ காணி ஓடய சிவப்‌ 
பிறாம்மணரில்‌ ஆலம்‌ ய கொத்தறத்து ரூ.,........ ஏப்‌ வ 
ரஞ்‌ செய்வ புறந்தற செக்கரவர்த்தியென்‌ * புகைய மலை 
விச[ய*] மங்கலத்தா [ளூ](ருடயா[ர்‌ திருநாசேவரமுடையாச* ] 
ருக்கு னந்தர BUDI ஒன்றுக்கு ஓடிக்னெ பளஞ்சால[ா*]கை 
அச்சொன்று யிக்‌ கொயில்‌ சவப்‌ பிறாம்மணரில்‌ ஆத்தரய Oars 
தரத்து seram S மாணிக்கன்‌ அவனுடைய * மாடலய கொத்த 
ரத்து உடயனை அவிநாசி உள்ளுட்‌்ஈ]டா(யாரரும்‌ பிள்ளையா 
ருக்கு வாளவந்தாரும்‌ கைக்கொண்டொம்‌ [ட] 


சாசனம்‌ — 1092] [D. ௬711-௪ 
அதே கோவிலில்‌ கர்ப்பசரகம்‌ தென்புறத்தில்‌ எழுதியிருக்கிற சிலா 


சாசனம்‌. 


(No. 578 of 1905). On the south wall of the [mandapa in front 
of the] central shrine in the same temple. Record dated in Saka 
1085 which was the 7th year in the reign of the Kongu king Vikra- 
macholadeva stating that the mandapa and the prakara of the 
temple of god Tirunági$varasvàmin at Vijayamangalam were re- 
constructed and that before beginning the work of renovation 
copies of all the inscriptions registering the gift of twilight lamps 
found on the walls were made and re-copied after the work was 
completed. Of such copi:s made the following are found: 


(1) Record dated in the 14th year in the reign of Kulottunga- 
choladeva registering the gift of one puduch-chaligai achchu of 
gold by one of the captains, Véldlan-padait-talat, probably stationed 
at Vijayamangalam. 

(2) Another record of the same year, ie.,the 14th regnal year 
of Kulottungachola registering a similar gift by a Kaikkolar. 

(3) Record dated in the 2nd year in the reign of Virarajendra- 
deva registering the gift of one puduch-chalagai achchu ‘by a 
captain, Velalan padait-talai. 


(அளுடையரர்‌ ? என்று வாசிக்க. 
“சைவபுரந்தர சச்கரவர்த்தியென்‌ ? என வாசிக்க. 
* நுந்தா Sub’? என்னு வாசிக்க. 


“உள்ளிட்டாரும்‌ ? என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 


Bw to வம 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1005 


(4) Another record dated in th: 2nd+ist year in the reign of 
Virarajendradeva registering a similar transaction by a Pattali 
Véttuvan ot Vijayamangalam. The record stops with this. 


From the Epigraphical Report it is learnt that one more trans- 
action, the 5th, of the reign of Virarajéndra is also found re- 
engraved there. Again, the report gives the Saka date as 1[1]85 
which would correspond to A.D. 1963-64. Another inscription 
(No. 555 of 1905) in the same temple gives Saka 1179 or A.D. 1257-8 
as the second regnal year of this Kongu king Vikramachó]adeva, 
thus yielding 4.D. 1256-7 as his initial date. 

வஹி ஸ்ரீ [t=] விக்கிறம சோழ தேவர்க்கு ஆண்டு யெழாவது 
சகை யாணடு ஆயிரத்தி யெண்பத்தி அஞ்சு * குரும்பநாட்டு ? 
விஜயமங்கலத்து ஓ[சை]டயார்‌ திருகாகெசுவற சுவாமி கொயில்‌ 
முதல்ப்‌ பிறாகாற மண்டபமாகி * திருப்பணி செய்யக்‌ கொண்ட 
படியால்‌ மண்டபம்‌ செயிது முன்னாள்‌ வைத்த சந்தியா இபங்க 
ளையெ மங்கலம்‌ சொன்ன படியெடுத்து மண்‌[டபத்திச ல்‌ வெட்‌ 
டினபடியாவது : 


ஸ்ரீ குலோத்துங்க சோள தேவர்க்கு பதிநாலாவது விசய மங்‌ 
கலத்து வெளாளன்‌ ப[சை]டத்‌ தலைகளில்‌ ஈம்ம தெவன்‌ ஆருக்கு 
ய* திருநாகெசுவற மு[சை]டயாருக்கு வைத்த சந்தியா தீபம்‌ ஒன்‌ 
Di é* | கொடிக்கிக(ர) [பு]து செலாகை அச்சு ஒன்றும்‌. 

ஸ்ரீ குலோத்துங்க சோளர்க்கு ஆண்டு பதிநாலாவது விசய மங்‌ 
கலத்து கைக்கொள ளமற மெகு தெவனா ருக்குபறா*-இருநாகெ 
சுவற மு[சை]டயாருக்கு வைத்த சந்தியா தீபம்‌ ஓண்ணு[க்‌*] 
கெ[ா*[டிகனே புது சாலகை HF சொன்று[ம்‌*]. 


ஸ்ரீ விற [றா0%]சந்திற தேவர்க்கு ரெண்டாவது விஜய மங்க 
லத்து வெளாளன்‌ ப[சை]டத்தலைகளில்‌ மாமொதெவன்‌ மன 
செரில்‌ உடயான்‌ பெர்‌ கணக்கப்‌ பிள்ளை யாருக்குய* திருநாகெசு 
வற முடயாருக்கு வைத்த சந்தியா தீபம்‌ parel ir] கொடிக்‌ 
இன புதுச்‌ ச(£)லாகை / ஒன்றும்‌* ] 


1. சாசன இலாகாவினர்‌, *யாண்டு ஆயிரத்‌ தொரு நூற்றெண்பத்‌ 
தைந்து? என வாசித்திருக்கிறார்கள்‌ 

2. “குறுப்பு நாட்டு? என்று வாசிக்க. 

9. மண்டபம்‌ இறக்கி? என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 

4. ஆளுடையார்‌ ? என்று இருத்தல்‌ வேண்டும்‌: 


1066 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


ஸ்ரீ விற [றாசே ]சந்திற தெவர்க்கு ஆண்டு இறண்டாவதுக்‌ 
கெதிறாவது விசய மங்கலத்து பட்டரலி வெட்டுவன்‌ சொக்க 
கூறன்‌, க l 


சாசனம்‌ — 10937 [D. 2811-4 
விஜயபுரி ஈசுவரன்‌ கோவில்‌ மகா மண்டபத்திலே தென்புறம்‌ இருக்கப்‌ 


பட்ட சலொசாசனம்‌. 


(No. 579 of 1905). Atthe same place. Record dated in the 
13th year in the reign of the Kongu king Kulottunzgacholadeva 
registering the gift by  Kulottungacho]a Vikramadityadéva, a 
samanta of the king (Perumal), of 2 achchu of Palafiéalágai for 
Tiruppudiyidu and one achchu of puduch-chalagai for a twilight 
lamp in the temple of god Tirunàgi$varam-udaiyár at Vijayaman- 
galam in Kuruppu-nadu. 


ஹவர்‌ ஸ்ரீ [lk] குலோத்துங்க சோழ தேவர்க்கு ஆண்டு பதிமூன்‌ 
டுவது: பெருமாள்‌ /சாமந்தர்‌*/ குலொத்துங்க சொள விக்கிறமா 
தித்த தெவன்‌ குரும்ப நாட்டு விசய மங்கலத்தா ருக்குய...” இரு 
நாகெசுவறமு[ சை [டயாருக்கு திருப்புகஇதர்க்கு கொடிக்கனன” 
வசசு பள மஞ்சலகை“ யிறண்டு; சந்தியா தீபம்‌ [ஒன்றுக்‌*] கொடிக்‌ 
கன புதுச்‌ சாலகை அச்‌ சொனறு கைக்‌ கொண்டொம்‌ யிக்‌ 
கொயில காணீயு[ை]டய சிவப்‌ பிறாம்மணரில்‌ ஆ(தி)த்தறாய 
கொததிறம்‌ தக்ஷிணாமூர்த்தி குருமப நாட்டுப்‌ பட்டனும்‌ 
மாணிககப்‌ பட்டனும மாடல(லி) கொத்தறத்தில்‌ தெத்தியப்ப 
னும்‌ இம மூவர்‌ உபயம்‌ காண(ங்‌) கல(லு) நெல்லு அளந்து 
வெஞ்சநாதி உள்பட செலுத்துவொமாகவும்‌. Ig சந்திறாதித்தர்‌ 
உள்ள வரைக்கும்‌ செலுததிவிப்பாறாகவும்‌. கொடங்‌ கொண்டு 
கொவிலப்‌ புகுவா[ர்‌ செலுத்துவா* ]றாகவும்‌. [இது*] ப(ற்‌)[ன்‌] 
மெசுவற ரெஷ்0ஷ [uw] 


1. சாசனம்‌ இதனோடு நின்றுவிடுறெது. சாசன இலாகாவின்‌ 
அறிக்கையிலிரும்து வீ.ரராஜேர்தர தேவன்‌ காலத்துச்‌ சாசனம்‌ மற்றொன்றும்‌ 
சேர்ர்து மொத்தம்‌ ஐந்து சாசனங்களின்‌ படியெடுத்து வெட்டியிருப்பதாகல்‌ 
காண்கற்து, 

2. “ஆளுடையார்‌? என்று வாசிக்க, 

3. * திருப்புதியிதக்கு ஒடுக்சன ? என இருத்தல்‌ வேண்டும்‌. 


d. CYTE பழஞ்சலாகை ? என்று வாசிக்க. 


கோயி ற்‌ சாசனங்கள்‌ 1061 


சாசனம்‌ — 10947 [D. 9811-9 


கே ஊர்‌ பெருமாள்‌ கோவில்‌ மகாமண்டபத்தில்‌ சர்மி இக்குத்‌ தென்பறம்‌ 
மேற்குச்‌ சுவரில்‌ இரும்த லொசாசனம்‌. 


On the south wall (western side) of the central shrine in the 
temple of Vishnu known as Kariyamanikka-p-perumal in the village. 
Record, the date of which is lost, in the reign of the Pandya king 
Tribhuvana chakravartin Sundara Pandyadeva registering the 
gift by a resident of Pandimandalam of one achchu gold for two 
lamps in the temple of Karu-manikka-Alvar referred to in the 
inscription as Tirumér-koyil (the western temple). 

From the Epigraphical report it is learnt that the temple was 
als; known as Chittiraméli-vinnagar. There are 5 inscriptions of 
Jatavarman Sundara Pandyadéva in this temple (No. 548 to 551 and 
558 of 1905) registering gift of lamps. - But it is not possible 
to identify this inscription with anyone of the above, for want of 
further details. 


[ஸ்வஸ்தி ஸ்ரீ] இரிவிக்கிறம சக்கரவர்தி சுந்திறப்படை 
தேவர்க்கு ......ஆவ.து குருப்ப நாட்டில்‌ விசய பங்கலத்து இரு 
மெர்க்கு கொயில்‌*......காயகார்‌ க்குமாணிக்க மூவர்க்கு* பாண்டி 
மண்டலத்து தறனூயறுக்கு அரையான்‌ திரை தெவரை குவல 
யத்தாரைபவைத்தா யிந்த கொயிர்க்‌ காணி உடய புவன காசம்‌ 
கொத்தரது ANH மணவாள மானை கைகொள்ள அச்சு ஒண்‌ 
ணும்‌ கொண்ணென விளக்கு ரெண்டு கொவில்ப்‌ பூராவும்‌ ஆசா 
றம்‌ செலுத்துவதாக, ஸ்ரீ வெஷவாளை ரெக்ஷிக்க” [W] 


1, 4 திரிபுவன சச்கரவர்த்தி சுந்தரபாண்டிய தெவர்க்கு ? என்று 


2. * திருமெற்கொயில்‌ ? என வாசிக்க. 

8. £ இத்திரமெழி விண்ணகர்‌ ? என்று பூர்த்தி செய்க, 

4, “கருமாணிக்க ஆழ்வார்க்கு ? என வாசிக்க. 

5. “ஸ்ரீ வைஷ்ணவ rene’ என்று இருத்தல்‌ வேண்டும்‌. சாசனம்‌ 
மிகவும்‌ பிழைபடப்‌ பிரதி செய்யப்பெற்றள்ளது. திருத்தமான பாடம்‌ 
கொடுப்பது கஷ்டமாக இருக்கிறது. எனினும்‌ சித்திரமேழி விண்ணகர்‌ 
நாயனார்‌ கருமாணிக்க ஆழ்வார்‌ கோவிலில்‌ விளக்கு எரிக்கப்‌ பாண்டி மண்‌ 
டலத்தைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ ஜர்‌ அச்சுப்‌ பொன்‌ கொடுத்த செய்தியைச்‌ 
கூறுறதென்பது தெரியவரும்‌, T 


1068 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


கோடூவாய்‌ Koduvay 
இவ்வூர்‌ கோயம்பு Sari ஜில்லா தாராபுமம்‌ தாலூகாவில்‌ இருக்கற து. 
இங்கே கிடைத்த சாசனம்‌ ஒன்று முதல்‌ பாகத்தில்‌ 8303-0 ஆக வெளியாகி 
யுள்ள து. 
Koduvay is now a village in the Dharapuram taluk of the 
Coimbatore district. 


சாசனம்‌ — 1095] [ D. 2804-7 


விண்ணிறைக்த பெருமாள்‌ என்று வழங்கப்பெறும்‌ பெரிய பெருமாள்‌ 
கோவில்‌ தென்புறத்துச்‌ சாசனம்‌. 


(No. 108 of 1920). On the base of the south wallof the 
central shrine in the Vinnirainda-perumal temple. Record dated 
in Saka 1411, Sadharana, Karttikai 12, in the reign of the Ummattür 
chief Mahamandalésvara Vira Nanja-raja-Udaiyar stating that the 
inhabitants of the Pojgalirkka-nidu repaired the temple of Vinni- 
rainda-perumi] of the village which had been ruined in the troubl- 
ous time (vanam), re-installed the image of Perumà] from Manar- 
padaividu and  re-engraved on its walls the old defaced 
inscriptions of the Chola and the Chéra kings iecording the gift of 
two villages Ichchikkarani and Valippür for daily worship, offerings 
and repairs in the temple. Mentions also Valippukka-naqu. 

It is seen from the Epigraphical report that this record is 
written on the north and west walls of the central shrine in the 
temple. 


ஹி [Ux] ஸ்ரீமன்‌ மகா மண்டலீசுவறன்‌ வீறனந்து Mug 
[சை]டயார்‌' பிருதிவி றாசசியம்‌ பண்ணி அருளா நினற காலத்தில்‌ 
(கலி) சகாப்தம்‌ *௫ரமக-இ மெல்‌ செல்லா நின்ற சாத[ா*]றண 
Gp சா[ர*]ததிகை மீ Wea பொங்கலூர்கரை நட்‌(டு)[ட]வ 
மராம்‌. கொடுவாயில்‌ மாடம்‌ நிரைந்த மணி மண்டபத்து நிறை 
வற நிரைந்து குறைவர கூடி வாட்டம்‌ இன்ரி கூட்டம பெருகி 
ஒருமித்து யிருந்து யெங்கள நாட்டில்‌ கொடுவாயில்‌ பெருமாள்‌ 
விண்ணிரைந்த பெரிய பெருமாள்‌ கொவில்‌ வாணத்திலெ (யி) 
[வி]ளுக்து சிறணமாயி அனை தத[ா* ]ண்டுங்க பாழாயிக கிடக்கயில்‌ 
இப்பொளுது உபான முதல்‌ பஞ்சாங்கம்‌ முதலாக சரிஈது சிதரிக்‌ 
இடந்த கல்லும்‌ ADIP கடடி வைத்து கொவிலுங்‌ கட்டி 
வைத்து முகப்பில்‌ வைத்து பூர்வம்‌ பெருமாள்‌ மணைப்படை 


— 
க 


1. * வீர நஞ்சயராய உடையார்‌? என்று வாசிக்க. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1069 


வீட்டில்‌ யெழுந்கருளி யிருந்த பெருமாளையும்‌ யெழுக்தருளி 
வித்து சம்புரொக்ஷணையும்‌ பண்ணிவித்‌ து செரன்‌ சொழன்‌ காலத்‌ 
திலெ விட்ட இருவீடைஆட்டம்‌ யிச்சிக்காணி வலிப்பூர்‌ கல்‌ 
வெட்டு சறணத்‌[சை]தயும்‌ உ[த்‌*]தாறணம்‌ பண்ணி வழ 
மான வலிப்பூர்‌ கரை நாட்டு இச்சிக்காறணியும்‌ வலிப்பூரும்‌ 
இவ்விறண்டூோக்கும்‌ உண்டான நர்சை புஞ்சை நார்ப்பாங்க 

யெல்லைக்குள்ள மெல்‌ கொக்கிய மறமும்‌ ஒழ்‌ கொக்கிய ணெரும்‌ 
ஆமையொடு ஈண்டுப்‌ பாளி உள்ளப்பட்ட நிலமும்‌ இந்த வூருக்கு 
வூருகளுக்கு வருங்‌ கந்தாயம்‌ காணிக்கை பிறவ(ர)வரி நாட்டுவினி 
யொகம்‌ அதிகாற வர்த்தனை மற்றும்‌ யெப்பெர்ப்பட்ட சருவ 
சுவாமி பங்குகளும்‌ பெரிய பெருமாளுக்கு திருவாறாதனை திருப்‌ 
பணி திருனந்தா தீபம்‌ வச்சத்‌ துக்கும்‌ இந்த ரெண்டு ஊரும்‌ திரு 
விடையாட்டமாக சந்திறாதித்தியர்‌ வரைக்கும்‌ நடப்பதாக சீற்ண 
மாயிருந்த கல்வெட்டு உத்தாறணம்‌ பண்ணிக்‌ கொடுத்தொம்‌ 
பொங்கலூர்‌ கரை நாட்டு நாட்டவறொம்‌. இந்த தர்ம்மம்‌ காத்‌ 
தான்‌ அடி யெங்கள்‌ தலை மெலெ. யி(ருந்த தர்ம்மம்‌ இறக்குவான்‌ 
யெழச்சம்‌ அருவான்‌! இந்த தன்மம்‌ ஸ்ரீ ஹரிவிஷஃவும்‌ பலமானா 
யவளரும்‌ QICHAB Y ereenn eene இப்படிக்கு கொடு 
வாயில்‌ பூவுலவன்‌ காகுத்தன்‌ எளுத்து...... இப்படிக்கு தாபும்‌ 
பிறவிப்பான்‌ யெழுத்து. யிப்படிக்க பால்வெளாழன்‌ பையதலை 
யிறான்‌ எழுத்து. இப்பா, தென்பள்ளி உடையான்‌ எழுத்து. 
இப்படிக்கி குடைத்து சுவாமி பெருமாள்‌ எழுத்து. இப்படிக்கி 
குரையூர்‌ பூமியான்‌ எழுத்து. இப்படிக்கி அலகைத்‌ தொளுச்‌ 
சனம்‌ பெருமான்‌ எழுத்து. இப்படிக்கி புத்தூர்‌ வாழாழ வழி 
யெழுத்து. யிப்படிக்கி பல்லக்‌ கொலை பிறமாண்டன்‌ யெழுத்து, 
இப்படிக்கி உபாயனூரு நல்லப்‌ பெருமான்‌ எழுத்து. யிப்படிக்கி 
பெருந்‌ தொளுவு STUTT ரன்‌ யெழுத்து. இப்படிக்கி கக்கம்‌ 
பாடி. கொம்மயான்‌ எழுத்து. இப்படிக்‌ புதீதரைச்சலு[டை|ட 
யான்‌ யெழுத்து. யிப்படிக்கி இச்‌ செம்பு தொழல்லணன்‌ 
யெழுத்து [Vx ]* 


1. “வழி எச்சம்‌ அறுவான்‌ ? என வாசிக்க. 

2. “இத்‌ தன்மம்‌ up GIAN பகை ? என்பது போன்ற ஒரு 
வாசகமாக இருத்தல்‌ வேண்டும்‌. 

3. சாசன இலாகாவின்‌ அறிக்கையிலிருக்து இந்தச்‌ சாசனம்‌ கர்ப்ப 
இரகத்தின்‌ வடபுறத்திலும்‌ மேற்குப்புறத்திலும்‌ பொறிக்கப்பட்டிருப்பதாகத்‌ 
தெரிறெது 


1070 கோயிற்‌ சாசனங்கள்‌ 
சாசனம்‌ —10967 [ D. 8804-௩ 


அதே சோவிலில்‌ war மண்டபத்தின்‌ தென்புறம்‌ உள்ள சாசனம்‌. 


(No. 109 of 1920). [On the base of the south wall of the central 
shrine in the Vinnirainda-perumal temple]. Record dated in Saka 
1411, Sadharana, Karttikai 12, in the reign of the Ummattür 
chief Vira Nanja-raja-udaiyar stating that the residents of 
Koduvay gave some land in Vélampindi to the priest of the 
Perumal temple to provide (kambu) food for Brahmana travellers, 


ஷஹி [16] ஸ்ரீமன்‌ மகா மண்டலீசுவறன்‌ ஸ்ரீ ஸ்ரீ வீறாந்து 
ராயரு உ[சை]டயாரர்‌*]* பிரிதிவி ராச்சியம்‌ பண்ணி அருளா 
நின்ற காலத்தில்‌ (கலி) சகாப்தம்‌ ஸ்‌ ௬௪௭௱௦௧-இ மெல்‌ செல்லா 
நின்ற சாதாறண வருஷம்‌ கார்த்‌ இகை மீ Dea. பொங்கலூர்‌ 
கரை நாட்டுக்‌ கொடுவாயில்‌ ஊரும்‌ ஊ[ர*]வற்றொம்‌: யெங்கள்‌ 
தன்ம [செ]தசாந்நிறப்‌ பிராமணருக்கு உ பிச்சு பொக[ா* ss ig. 
கம்பு அசனம்‌ & ONG து யெங்களூ ன வெலம்பூண்டியில்‌ மல்லீசு 
வறன்‌ கணெத்திர்க் தம்‌ அடுத்த நீளெஅடி பள்ளத் துக்கும்‌ மெர்க்கு 
தளிகை யெல்லைக்கும்‌ நெக்கு அல்லாள புறத்து எல்லைக்கு 
தெர்க்கு இந்த நரர்ப்பாங்‌ கெல்லையும்‌ சுரபியில்‌ உண்டான செவு 
ளதும்‌ சதுரத்து எருக்கு உளத்‌ தக்கதாக கட்டளை பண்ணிக்‌ 
குடுத்து பெருமாள்‌ கொவில்‌ ஸ்தானீகரையும்‌ கர்ப்பித்தொம்‌ 
வ கொடுவாயில்‌ இவ்வூறாண்டு வருகுறொம்‌. இது கா[த்‌£] 
தாற அடி தலை மெலெ. இது இரைக்கு(5)[வரன்‌* குடி எச்சம 
அறிவி 


சாசனம்‌---1097/ [D. 2808 


கொடுவாயில்‌ ஈசுவரன்‌ கோவிலில்‌ உள்ள சிலாசாசனம்‌. 


In the [vara temple at Koduvay. The exact place in the 
temple where this is found engraved is not stated. Highly damaged 
record dated in the 4th year in the rcign of king Vira Pandyadeva. 
It is not known whether this Vira Pandya belonged to the Kongu 
line of kings or to the Pandya family of Madurai. Valippurakki 


1. “வீர நஞ்சய ராய உடையார்‌ ” என்று வரரிக்க. 
2. *இறக்குவான்‌ ? என்று வாசிக்க. 


3. முடிவில்‌ லெ எழுத்துக்களே விட்ப்போயுள்ளன e 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 10 71 


1806 is found mentioned in the record. It seems to register som á 
gift to the temple of Tirunagióvaram-udaiyar at Koduvay placed in 
the hands of the S'ivabrahmanas of the temple. 


ஹவரி ஸ்ரீ [n] (மன்‌) வீற பாண்டிய தேவர்‌ ஆண்டு நாலாவது 
பொங்கலூர்‌ கரை நாட்டு கொடுவாயில்‌ உபிமாமன யெழனெலி 
காலம்‌ குசளான காளியனகறம ஞான சம்பந்த நெத்தி திருகாகெ 
FUN முடயார்க்கு நான சன்னதியாக பெடிவான கொன்றாக்க 
வலிபுரகா காட்டில்‌ கொடுவாயில்‌ காகீசுவற முடய சிவப்‌ பிறாம்‌ 
மணாள்‌ கொசீக கொத்திறத்தில்‌ ஆவுடையார்‌ ஆண்டவனும்‌ 
திருத்தளி ஒரு வகயும்‌ நாங்கள்‌ கனகயாடப்ப koc டவ 
மடுலெவொமாகுழ மதடனகொடுகுசதி QEV sarnana. 


பண்புளி Panpuli 


இருகெல்வேலி ஜில்லா, தென்காூ தாலூகா, பண்புளி Arro Aa இரு 
மலை ராமஸ்வாமி தேவஸ்சானத் திலே உள்ள மூன்று செப்பேட்டுச்‌ சாசனம்‌ 
களிலே இரண்டுக்கு இவ்விடம்‌ பிரதிகள்‌ காணப்படுகின்றன. மூன்றாவது 
சாசனம்‌ பிரதி செய்யப்பெறவில்லை. எனினும்‌ இவ்விரண்டும்‌ மக்சகென்வி 
யின்‌ காலத்தில்‌ பிரதி செய்யப்பட்டன வல்ல என்றே தெரிறெது. 


The following two records are copies of the copper-plate grants 
preserved in the Tirumalai-Ramasvami Dévasthanam at Panpuli in 
the Tenkagi taluk, Tirunelvéli district. It appears that the déva- 
sthanam has got three such grants and that the third has not been 
copied. These two do not appear to belong to the Mackenzie 
collection. 


சாசனம்‌ — 10987 [R. 5878-1 
முதல்‌ செப்பேட்டின்‌ பிரதி. 


Copper-plate grant dated in Saka 1675 (wrong for 1676), Kollam 
930, Bhava, Karttikai 26, Sunday, Uttiram, navami, corresponding 
to A. D. 1754, December 8, in the 8th year of the reign of the Later 
Pandya king Jatilavarman alias Tribhuvanachakravartin Konérin- 
mai kondan Sri Peruma] Alagam Perumal ‘who revived the past,’ 


l. சாசனம்‌ பூர்த்‌தியாகவும்‌ இல்லை; மிகவும்‌ பிழைபடப்‌ பிரதி செய்யப்‌ 
பட்டிருக்சற து; இருத்தமான பாடம்‌ கொடுச்ச இயலவில்லை, 
2 


1072 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


S'ivala Varaguna Rama Pandya Kulasekharadeva Dikshitar 
registering the ‘provision made by the PiliaimAr of the Gaügakula 
and the Karala family for the services during worship in the evening 
in the temple of Kurralangthasvámin, 


A similar record (C. P. No.44 of 1945-46) is found in the temple 
of Tirukkurralanathasvamin at Kurralam. Two similar grants, one 
by the same donors and the other “by the twoarmies, the one of the 
Karnataka king and those of the others,' are published in the Tra- 
vancore Archaeological Series, Vol. I, pp. 149-152. In the pre- 
sent record from Panpuli, though the donors are mentioned as the 
pillaimar, the grant portion is found to be that of the other grant 
by the (ubhaya-rànuvam) two armies. 


சாலிவாகன சகாப்த்தம்‌ ௬௯௭௱௭௰௫-ன்‌ மெல்‌ செல்லா நின்ற 
கொல்லம்‌ சுகத்திரி பவனெகவீர சந்திர குலப்‌ பிறதீப மதுரா 
மகேந்திர செந்த மங்கலப்‌ பராவராதீசுர சயமாசூர காரசிங்க 
னகரள கமொதிவாகர செளசிந்து வடவாகல சங்கத சாயத்திய 
சார்வடி.வூதெய்வப்‌ பிராமண தாடனாசாரிய கொ சடிலவன்மரான 
திரிபுவன சக்கரவர்த்தி தொனெர்மை கொண்டான்‌ ” ஸ்ரீ பேரு 
மாள்‌ அளகம்‌ பேருமாள்‌ Ws கால மேடுத்த fam” வரகுண ராம 
பாண்டிய குலசேகர தேவ தீட்சதருக்கு ஆண்டு ௮-*வ.து கொல்லம்‌ 
௯ஈ௩௰ஃ-(ஸ்‌ பவ வருஷம்‌ கார்த்தீ/[ கை ] மாசம்‌ EWA. ஆதித்த 
வாரமும்‌ உத்திர நெக்ஷத்திரமும்‌ ஈவமியும்‌ ஆயுட்க்‌ இரண நாம 
யொகமும்‌ கெசகரணமும்‌ சுப Qura சுப கரணமும்‌ Quig* புண்‌ 
ணிய தினத்தில்‌ சுவாமி குத்தாலகாக சுவாமி கொவில்‌ சாயலட்‌ 
டைக்‌ கட்டளைக்குக்‌ காராள திலகுலகமானக்‌' கங்கா குலத்தரசான 
பிள்ளைமார்‌ கட்டளையாக வைச்சு குடுத்தது. பல்லாக்குக்‌ காரருக்‌ 


1. “ஸ்வஸ்தி ஸ்ரீ புவரேக வீர, Eb DIGANTI BU, மதுரா மாகேர்திர, 
சயர்தமங்கல பு.ரவ.ராதீச.ர, க்ஷமோசர era AEE, கேோளதமோதிவாகர, சோள 
ஒர்‌ துவடவாமல, சங்கத சாஹித்ய சார்வபெளம ? எனத்‌ இருத்தி வாசிக்க. 


2. £ கொகெரின்மை கொண்டான்‌ ? என்று வாசிக்க 
3. Fauw மாறன்‌? என்பதே இவ்விதம்‌ எழுதப்பட்டிருக்றெது 
போலும்‌. 


^. இது மூலத்திலே ஆவது? என்று குறியிட்டால்‌ எழுதப்பட்டுக்‌ 
காணப்படுகிற த. 

5. “பெற்ற ? என்று வாசிக்க, 

6. “காராள குலதிலகமானக்‌? எனத்‌ திருத்தி வாசிக்க, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1078 


குப்‌ பத்துப்‌ பணமும்‌ குதிரைச்‌ சுமட்டிக்காரருக்கு * மூன்று பண 
மும்‌ ராணுவத்துக்கு ஒரு பணமும்‌ மத்தப்படைக்கு ஒரு பணம்‌ 
வீதம்‌ இந்தப்படிக்கு குடுத்து நடத்தி வருவொமாகவும்‌. இப்ப 
டிக்கு உபய ராணுவத்தார்த்‌ தர்மத்தைப்‌ பண்ணின பேர்‌ தெய்‌ 
வப்‌ பிரதிஷட்டை பண்ணின புண்ணியத்தை யடைவார்களாக 
வும்‌. இதர்க்கு அதம்‌ பண்ணின பேர்‌ மாதா பிதாவுக்குங்‌ குரு 
வுக்கும்‌ அகிதம்‌ பண்ணின தோஷத்திலேயும்‌ கெங்கை கரை 
யிலே கோகத்தி பிரமத்தி ஸிரிகத்து” பண்ணின தோஷத்திலெயும்‌ 
போவாராகவும்‌. இப்படிக்கு தான சாசன[ம்‌*]குத்தாலநாத சுவாமி 
சாயலகை கட்டளைக்கு உபய ராணுவத்தார்‌ பட்டயம்‌ எழுதிக்‌ 
கொடுத்தொம்‌. இந்த தர்மத்துக்‌ காரியம்‌ திருவாவடுதுரை மடத்‌ 
துப்‌ பாரிசஞ்‌ செய்திருப்பதால்த்‌ தர்ம்ம பரியாணமாக ௩ட....ஃ 
விச்சுக்‌* கொள்வாராகவும்‌ குத்தால...வாமி துணை“ [tx] 


சாசனம்‌ — 10997 [ R. 5871-2 


இரண்டாம்‌ பட்டைய நகல்‌ 


Copper-plate grant dated in Saka 1717 (mistake for 1710), 
Kollam 964, Kilaka, Karttikai 25,corresponding to Saturday, the 6th 
December, A. D. 1788, registering the grant of a patiaiyam by 
Ismail Ravuttar, the maniyam (headman) of Ahmedpéttai under 
Hazarat Valalja*] Sahébu, and others to the temple of god Kuttala- 
nathasvamin at Kuttalam, assigning a small makamai cess on all the 
merchandise imported and exported at the markets of Tenkagi- 
Ahmedpéttai, Senkotiai, Kadaiyanallür, Sitaramapéttai, Puliyarai, 
S'urapdai, etc. villages for conducting the early morning service and 
worship on festival days in the shrine of the goddess Kantimati- 
Amman at Tirunelvéli. 


This is the second of the three copper-plates deposited in the 
dévasthanam of Tirumalai Ramasvamin at Panpuli in the Tirunel- 
véli district. A similar record (C.P. No. 43 of 1945-46) is found in 
the temple of Tirukkurralanathasvamin at Kuttalam. 


1. :சுறுட்டிச்சாரருக்கு ? என வாசிக்க. 

2. (கோஹத்தி, பிரம்மஹத்தி, ஸ்திரீஹச்தி? என்று வாசிக்கு 
3. *நடத்துவிச்சச்‌? என்று பூர்த்திசெய்து வாசிக்க, 

4. “குத்தாலராத சுவாமி துணை ? எனப்‌ பூர்த்திசெய்க, 


ki 


1074 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாலிவாகன ச[க*]ரர்த்தம்‌ serm (er) வருஷம்‌ செல்ல[ா* ] 
நின்ற கொல்லம்‌ காசும்‌௫-ணா) லைக வருஷம்‌ கார்த்திகை மீ 
௨௰௫-தி சுவாமி குத்தாலகாத சுவாமி கட்டளைக்கு BETH வாலா 
[சா*]சாயபு அபதுபேட்டை மீயம்‌! இசுமாலி இல” முதலான பல 
ரும்‌ பட்டையம்‌ எழுதிக்‌ கொடுத்தபடி பட்டைய[ மச Jra g: சுவா 
மிக்கி நித்தியல்‌ விளா பூசையில்‌ கட்டளைவைத்து நடத்திவரும்‌ 
படி. படித்தரப்படிக்கு நடத்தி வரும்‌ வகைக்கு நாங்களெல்லாரும்‌ 
வகை வைத்துக்‌ கொடுத்து யெ(வ)| நு]சாற்று யிறங்கு சாற்‌ 
வாகச்சை ஒன்றுக்கு கால்‌ மாகாணி வீதமும்‌ நடை க-க்கு மரு 
வுறுட்‌ சட்டை மொண்றுக்கு மாகாணிப்‌ பண வீதமும்‌ இன்‌ 
னென்றுக்கு அரை மாகாணி வீதமும்‌ இந்தப்படிக்கு திருநெல்‌ 
வெலி காந்திமதி யம்மன்‌ சிறு கால சந்தி மகிமை படிக்கு தென்‌ 
காசி ஆமது பேட்டையிலுள்ள வணித சேகர செங்கோட்டை, 
புளியரை; பண்புளி, கடையரல் லூர்‌, சிவருமபெட்டை, சுரண்டை 
சந்தை முதலான துறையிலும்‌ மகமை வைத்து கொடுத்தபடியி 
னாலே மாசம்‌ மாசம்‌ உள்ள பணந்துறை வளியம்‌ கணககுப்‌ 
பார்த்து வாங்கிக்கொண்டு சுவாமிக்கு கட்டளை யென்றென்றைக்‌ 
கும்‌ ஈடத்தி வருவொமாகவும்‌. இப்படி ஈடத்தி வருறெ கட்டளை 
தர்மத்துக்கு யாதொரு விக்கினஞ்‌ செய்தால்‌ பழமையாயுள்ள 
பட்டையப்படிக்கு பஞ்சாட்சரத்துக்குள்பட்டவன்‌ கெங்கைக்‌ 
கரையில்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ற தோஷத்திலும்‌, யிசிலாமான 
மொமாகத்திலும்‌” தாய்க்கு விக்னெஞ்‌ செய்த தோஷத்திலும்‌ 
போவாராதவும்‌, இந்தப்படி. சம்மதித்து விளா பூசை கட்டளைக்கு 
பட்டையம்‌ எழுதிக்கொடுத்தோம்‌ பேட்டை மீயூ இசுமாலி இடர்‌“ 
முதலான பலரும்‌. இந்தப்‌ பட்டயம்‌ எழுதினன்‌ மாடன்‌ செட்டி 
யார்‌ தானாதிபதி அம்மை நாதன்‌ எழுத்து. இந்தப்‌ படிக்கு Qe 
மாலி இடர்‌.” பலர்‌ கா[றுபாறு] கோவீ[ல்‌*] சந்திர குமாருப்‌ 
பிள்ளை. இந்த செப்புப்‌ பட்டயம்‌ செய்து எழுதி வைத்தது cr OM. 
நி. தென்காசி சேகர மயலும்‌ சுடலை முத்துப்‌ பிள்ளை. திருகூடா 
சலபதி சகாயம்‌ £ [WI] 

1. 6 அஹமது பேட்டை மணியம்‌? என்று வாரிக்க. இந்தச்‌ சாசனத்‌ 
திலே அதிகமாகக்‌ குறியீடுகளை உபயோகித்து எழுதியிருக்கிறார்கள்‌. 

2. *இசுமாயில்‌ இராவுத்தர்‌ ' என்று வாசிக்க. 

9. * இஸ்லாமான முகம்மதிய மதத்தில்‌ ? உள்ளவன்‌ எனக்‌ கொள்க. 

4. ‘Curren. மணியம்‌ இஸ்மாயில்‌ இராவுத்தர்‌? என்று வாசிக்க, 

8. இந்தச்‌ சாசனத்தை எழுதுவதில்‌ குறியீடுகளை ௮திகமாச உபயேர்‌ 
இச்‌ இருக்கிறார்கள்‌, அதனால்‌ சில இடங்கள்‌ சரியாக விளங்கவில்லை, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1078 


திருவண்ணாமலை Tiruvannamalai 
வட ஆர்க்காடு ஜில்லாவில்‌ திருவண்ணாமலை தாலூகரவில்‌ உள்ளது. 
இவ்வூரிலிறாக்து இடைத்த சாசனங்கள்‌ (கெ. 105-114) இர்தத்‌ தொகுதியின்‌ 
முதல்‌ பாகத்தில்‌ வெளியிடப்பட்டுள்ளன. 
This is the head-quarter station of the Tiruvannamalai taluk in 
the North Arcot district. Inscriptions, Nos. 105 to 114, copied from 
this place are published in Vol. I of this book, 


சாசனம்‌-- 11007 [No.2 on p. 128 
அருணாசலேசுவரர்‌ கோவிலில்‌ வல்லாளராய கோபுரத்தின்‌ வடபுறம்‌ 
ஒரு கல்லில்‌ எழுதியிருப்பது. 

(No. 565 of 1902). On a stone on the north side of of the Val- 
lajaraya-gopura in the Arunachalêévara temple at the place. 
Record dated in Saka 1312 (mistake for 1310), Vibhava, in the reign 
of the Vijayanagara king [Sri Vira] Viruppanna Udaiyar, [son of 
Ariyappa Udaiyar] registering the grant made by the king to the 
god and the stbanattar fixing the quantity of oil, ghee, ginger, nuts, 
pot, etc. from the bazar to the god. 

The text of the record is not available ; but this has been pub- 
lished as No.156 in the South Indian Inscriptions (Texts), vol.VIII, 
where additional particulars of the date, Mithuna, ba. dvitiya, Mon. 
day and S'ravapa are also given. Further the record registers certain 


remissions and exemptions to the temple from the purchases and 
demands, customarily made by the king's pradhants. 


விஜயநகர அரசனான லிருப்பண்ண உடையார்‌ (அரியப்ப 
உடையார்‌ குமாரன்‌) ஆட்சிக்‌ காலத்தில்‌ சக வருஷம்‌ 1312, விபவ 
ஆண்டு கொண்ட கல்வெட்டு. கடைத்தெருவிலிருந்து எண்‌ 
ணெய்‌, நெய்‌, சுக்கு, பாக்கு, குடம்‌ முதலியவை உடையார்‌ திருக்‌ 
கோவிலுக்கு எவ்வளவு கொடுக்கப்படவேண்டுமென்பதை நிர்‌ 
ணயித்துக்‌ கூறுவது. 


இந்தச்‌ சாசனத்தின்‌ பி.ரதி இடைச்சவில்லை, ஆயினும்‌ இது தேன்னிந்‌ 
திய சாசனங்கள்‌, VIII. வால்யூம்‌, 156 ரெ. ஆக வெளியாகியுள்ள அ. அதி 
லிருர்து es வருஷம்‌ 1910 என்று தெரிகிறது, தவிர; Age மாதம்‌ அபர 
umg துவிதியை, திங்கள்‌ Gps» பெற்ற இருவேணத்து நாள்‌ கொண்ட 
அச்‌ கல்வெட்டு, கோவிலுக்கும்‌ தேவமண்டலத்துக்கும்‌ அரசனுடைய பிர 
தானிகள்‌ கைவிலையாகப்‌ பணம்‌ பொகட்டுக்‌ கொள்ளும்‌ பொருள்‌ முதல்‌; 
ஊழியம்‌, உலுப்பை முதலியன இல்லாதபடி கழித்து ஸர்வ மான்ய இழையி 
லியாக அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்றெது, 


1076 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌--1101 7] [R. 336 


வட ஆர்க்காடு ஜில்லா திருவண்ணாமலை தாலூகாவின்‌ பிரதான ser 
மான திருவண்ணாமலையில்‌ உள்ள பெரிய சாட்டு மடத்திலிருந்து Dan ss 
செப்பேட்டுச்‌ சாசனம்‌. 


Copper-plate grant in the possession of the Periya-nattu-Matha 
at Tiruvannamalai. 


Record dated in Saka 1435, Angirasa, Makara, su. pafichami, 
Uttarasháda, Thursday, in the reign of the Vijayanagara king Vira- 
pratapa Krishnadevaraya Mabaraya stating the circumstances 
under which the matha came into existence and the privileges gran- 
ted to the same. 


King Krishparaya and Ssluva Nayaka requested the permission 
of Aliyà-viradam-konda Tambiran of the Periya-nattu-matha, which 
had been in existence from the days of king Karikala Chola, for 
the construction of a thousand-pillared mandapa [to the temple of 
Arupáchalés' vara] at Arunachalam, i.e., Tiruvannamalai. The Tam“ 
biran himself could not agree to it; so he sent communications to the 
members of the 24 kottams and 79 valanadus [into which Tondai- 
mandalam was divided] and also to Ampi Aram-valartta Mudaliyar, 
i.e, the head of the religious and charitable institutions at Hampi, 
on receipt of which all of them assembled at Arunachalam. Again 
Krishnaraya and Saluva Nayaka approached them with the same' 
request, the construction of a similar thousand-pillared mandapa 
at Kaiichi having been completed just then. On this, the Tambiran 
and the Mudaliyar sold a piece of land measuring 275 feet, east to 
west and 265 feet, north to south, and belonging to the matha for 500 
pon which amount was utilised for'gilding the vimana of the goddess 
Unnamulai Amman in the temple. A new building for the Periya- 
natttu-matha alse was constructed to the south-east of the big 
gopura of the Arundchalégvara temple, installing therein Aliya- 
viradam konda-Vinayakar and Appa-tambiran (ie. Ganésa and 
Siva). Provision was also made for the worship of these images and 
conducting the daily service called AliyA-viradam-konda-sandi to 
god ArunAchales'vara and goddess Unnamulai Amman, by the tax- 
free (sarvamánya) gift of the village Melappalaiyür fixing its revenue 
at 400 pon per year. In course of time Aliya-viradam-konda 
Tambiran appointed his clerk (kwmasta) Ninaikka-mukti-Oduvar, 
a mahésvara, as his agent (gariia) and also as his successor, 
to manage the affairs of the matha including all the privileges like 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1077 


the "mádüpalyam, mudra (seal), benediction (anugriha) and the 
right to receive the first prasida, etc. in the temple, in the presence 

of all the persons mentioned above, in consonance with the practice 

in vogue from the days of Karikala Chola, of having only a Vellala 
of the fourth caste for the office. The members of the Periya-nadu 

also agreed to contribute to the matha every year 7 panam per head 

and in a marriage 3 panam by the bridegroom's party and 3 param 
by the bride’s party along with other present, 


The term ' Periya-nádu' with which the matha is associated is 
also referred to as Sittiraméli-p-periya-nadu and found mentioned 
in several inscriptions, Its members are known as Bhiimipuitirar. 
It was once a powerful and influential organisation, composed 
mainly of agriculturists, and spread throughout South India. One 
form of their Tamil prasasti has been given on pp. 75-76 above 
(Vol. I}. Karikala Chola, referred to in the copper-plate grant, is 
evidently Kulottunga III who is known to have had this surname 
and in whose time this organisation seems to have come into exist- 
ence and spread in the country. 


The date is irregular as the tithi Su. pafichami will not combine 
with the nakshatva Uttarashigda in the month of Makara or Tai. It 
is possible that Uttarashada is a mistake for Uttarat'adi. The Saka 
and the cyclic year would correspond to A. D. 1513-14. 


It is known that Tondaimandalam was divided into 94 504758 
and 79 nádus. The record mentions these divisions in detail. They 
are as follows :— 


Koitam Nadu 


1. Pulal-kojtam 1. Nayaru-nadu 
2. Ambattir-nadu 
3. Agudi-nadu 
4. Attir-nadu 
5. Kanniya-nadu 
6. Elumür-nàdu 
2. Puliyür-kottam 7. Kunrattür-nadu 
8. Porür-naqu 
9. Mangadu-nadu. 
10. Amarir-nidu 
11. Kottür-nadu 


1078 


8. 


4. 


5, 


10. 


1i. 


12. 


13. 
14. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 


Ikkadu-kdi¢am 


Manavür-kóttam 


S'engadu-kottam 
Paiyür-kojtam 
Eyil-kottam 
Damal-kottam 
Uprukka du-kojjam 


Kalattür-kóttam 


Sémbür-kóttam 


Amiir-kottam 


Ittir-kottam 


Venkunra-kottam 


Kakkalir-nadu 
Kachchi-nadu 
Pagali-nadu 
llattur-nadu 
Konnür-naqu 
Purisai-nagu 
Perumür-nadu. 


Pennalir-nadu 
Adikattür-nàdu 


Virabhadra-nadu 
S'ennür-nàdu 
Vankali-nadu 
Tannpür-nàqu 


Dandaka-nadu 
Magaral-nadu 
Konéri-nadu 
Karividu-nadu 
Vadakarai Valla-nadu 


Palaiyür-nàdu 


. Damaniir-nadu 


Kunna-nadu 

Tiduvanar [Nirvélir?]nadu 
Kurumara-nadu 
Valliyür-nadu 

Pádür-nádu 

Nadu-nidu 


Piraiyür-nàdu 
Pattana-nidu 
Mukundir-nadu 


Mikumili-nadu 
Paluvür-nàdu 


Aramaranga-nadu 


Perutagara-nadu 
Atagir-nagu 
Marudaqu-nadu 
Nallür-nádu 
Tellaru-nagu 


15. 


16. 


17, 


18. 
18. 


20. 


21. 


22. 


23. 


24. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 


Palkunraskottam 


Ilaükaqu-ko:tam 


Kaliyür-kottam 


Sirukarai- kottam 


Paduviir-kottam 


Kadigai-kottam 


Sendirikai-kottam 


Kunra-pattiri-koitam 


Vénkata-kottam 


Velür-kottam 


49. 


85, 


Paráüjira-nadu 
Tachchür-nàdu 
Meyyür-nadu 


1079 


S'ingamporuda-valanàdu 


Perun-Timiri-nagu 


Ponnür-nàdu 
Tennattiir-nidu 
Makunna-nadu 


Kaliyür-naqu 
Tiruppüvai-nàádu 
Virpédu-nadu 
Erikil-nadu 
Pavür-nàdu 


Aynda-nàdu 


Perumaruda-naqu 
Arkkadu-nadu 
S'enkunra-nàdu 
Perun-Kafichi-nadu 
Mél-Kalatttir-nadu 
Páráüji-nàdu 
Péraiyür-nadu 
Varkula-nadu 
Alattür.nàdu 
Arungula-nadu 


Mangala-nadu 


Ninnai(or Kinnai)-nadu 


Vengalür-nàqu 


Kuda-karai-nadu 
Tondaima-nadu 
Pottappi-nadu 


Olukarai-nadu 
Vanür-nadu 
S'olavalli-nadu 
Viládapura-nàdu 
S'empuri-nàdu 
Nenmali-nadu 
Máttür-nàdu 


1080 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


It will be seen from the above that the grant mentions the 
names of 85 nidus, even though the total is given as 79. V. Kanaka- 
sabhai Pillai in his The Tamils 1800 years ago (pp. 28-29), though 
mentioning the total as 79, gives the names of 77 nadus only. 
Again some of these names are found differently in inscriptions. 


In addition Tondaimandalam is also said to have contained 
1900 naitam or village habitations. 


அருணாசல ஸ்த்தளம்‌ பெரிய னாட்டு அவர்கள்‌ உண்டா[க்‌*] 
Gui தாம்பிர சாசன பட்டயம்‌. 

பெரிய னாட்டுக்கு வினாயகர்‌ அழியா விறுதம்‌ கொண்ட வினா 
wer, [v] தம்பிரான்‌, அழியா விறுதம்‌ கொண்ட தம்பி 
ரான்‌ இவர்‌ மூணு பேர்களுடைய திருவிளம்‌ உண்டா(க)[வ] 
தாகவும்‌. 

சொஸ்த்த [nx] [ஸ்ரீ ](ரிமன்‌ பீறிதிவி ராச்சியம்‌ கலியுகம்‌ 
ஆதி பிறவெசெ சாம்பிர சாதனம்‌. 

சங்கீதம்‌ மனு விக்யொன சமான சமறுவீதம்‌” [ஆசந்தி 
ரார்க்க மகொரவாக்யம்‌ ] பஞ்ச சதுர்‌ விஞ்சதி கொட்டம்‌ யெவம்‌ 
அறுணாசல ஸ்த்தளம்‌ ஆரம்பெ சாம்பீராச்சியம்‌ ஆதி சம்பவம்‌. 

சொஸ்த்த ஸ்ரீ [W] [ஸ்ரீ](ரிமன்‌ மகா மண்டலெசுவரன்‌ 
மெதினி ஈசரன்‌* அரியராய விபாடன்‌ பாஷைக்குத்‌ தப்புவராய 
கண்டன்‌ மூவராய கண்டன்‌ கண்ட னாடு கொண்டு கொண்ட 
னாடு குடாதான்‌ துலுக்க தள விபாடன்‌ துலுக்க மொகர்ரம்‌ 
தவி[ர்‌ஈ]த்தொன்‌ (யி)[எ]ம்மண்டலமும்‌ கொண்டு யிழ(மு)ந்‌ 
திறை கொண்ட. ராசாதி ராசன்‌ ராச பரமெஸ்வரன்‌ துரங்காதி 
பதி கெடு மன்னிய சுறுத்த்‌[ரசு]ரன னாவலன்‌ பெருந்தீவு£ 
நவமணி வெந்தன்‌ நவகொடி காறாயணன்‌ பூலொக புயங்கரன்‌ 
எம்மநீதிரை கொண்ட விருது நாராயணன்‌ சது சமுத்திராதிபதி 


1. “ஸ்வஸ்தி ஸ்ரீ ? என்று வா9ிக்க 

2. “சமர்ப்பிதம்‌? என இருக்கலாம்‌, 

3. இது ஒரு சுலோகம்‌ போலவே தோன்றுறெது. — ஆயினும்‌ பொருள்‌ 
சரியாக விளங்கவில்லை. தொண்டை மண்டலத்‌ தின்‌ இருபத்து நான்கு கோட்‌ 
டங்களையும்‌ அவற்றைச்‌ சேர்ந்தவர்கள்‌ ஏதோ அளித்ததையும்‌ குறிப்பதாகத்‌ 
தெரிது. 

4. “மெதினீமிசுர கண்டன்‌, என்று வாசிக்க. 

8. காவலம்‌ பெருந்திவு? என வாசிக்க. 


கோயி ற்‌ சாசனங்கள்‌ 1081 


பூறுவ தெஷ்ஷண......ச்சிம உத்திர! கெசவெட்டை கண்டரு 
ளிய ஸ்ரீ(ரி)வீரப்‌ பிறதாப கி[ருஈ]ஷ்ணதேவ மகாராயர்‌ பிறீதிவி 
ராச்சியம்‌ பண்ணி அருளா நினற சாலிவாகன சகாப்ப்தம்‌ 
Senn D- மெல்‌ செல்லா நின்ற ஆங்‌8ரச சம்மச்‌[ச* ]ரத்தில்‌ 
மகர குருவாரத்தில்‌ பூறுவ பஷ்ஷத்‌.து” பஞ்சமியும்‌ சுபனாம யொக 
மும்‌ பாலவாகரணமும்‌ உத்திராட ஈ(ஷ்ஷ)[கஷ]த்திரமும்‌ பெத்த 
யி/ற்ஈரறை னாள்‌ (1) புழர்‌[கஈ]/கொட்டம்‌” : னாயறு நாடு, ௮ம்‌ 
பத்து[ார்‌*] னாடு,* ஆகுடி னாடு, ஆத்தூர்‌ னாடு, கண்ணிய னாடு) 
எழுமூர்‌ னாடு, (2)புலியூர்‌ கொட்டம்‌: குண்ணத்தூர்‌ னாடு”, பெரூர்‌ 
னாடு”, மாங்காடு னாடு, அமறூர்‌ னாடு, கொட்டூர்‌ னாடு, (9) யிக்‌ 
காட்டு கொட்டம்‌: காக்க(னூ)[ ளூ]ர்னாடு, கச்சினாடு, (4) மணவூர்‌ 
கொட்டம்‌: பாசாலி னாடு, யில்லத்தூர்‌ னாடு, கண்ணூர்‌ னாடு 


1. “பூர்வ seem பச்சமெ உத்தர ege ஸமுத்ராதிபதி? என்று 
இருத்தல்‌ வேண்டும்‌ ; தவறி முன்‌ பின்னாக மாற்றி எழுதப்பட்டிராக்கறெது. 

2. umg’? என்று வாசிக்க. ‘a’ என்னும்‌ எழுத்து < apap’ 
என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்னால்‌ sas ri என்பதும்‌ இதேபோல 
₹நஷ்ஷத்திரம்‌ ? என்று காணப்படுகிறது. 

9. தொண்டை மண்டலம்‌ இருபத்து நான்கு கோட்டம்‌ களாகவும்‌ 
எழுபத்தொன்பது நாடுகளாகவும்‌ பிரிக்கப்பட்டிருக்ததென்பது பிரடத்தம்‌, 
ஆயினும்‌ அந்த காடுகள்‌ எவை எவை என்பதை ரசிர்ணயமாகச்‌ கூற முடிய 
வில்லை. கால வேறுபாட்டினால்‌ நாடுகளின்‌ பெயரும்‌ தொகையும்‌ மாறுபட்டுச்‌ 
காண்பது இயற்கையே, மொத்தம்‌ எழுபத்தொன்பது ஈாகெளேயாயினும்‌ 
இர்தப்‌ பட்டையச்‌ திலே எண்பத்தைர்‌ து சாடுகளின்‌ பெயர்கள்‌ சாணப்படுசன்‌ 
pex. காலம்‌ சென்ற வி. கனகசபைப்‌ பிள்ளையவர்கள்‌ தம்முடைய ஆயிரத்‌ 
தெண்ணாறு ஆண்டுகட்கு முந்திய தமிழர்‌ என்னும்‌ நாலில்‌ 28-29-ஆம்‌ 
பக்கங்களில்‌ தொண்டைமண்டலத் தின்‌ பிரிவுகளைப்பற்றிக்‌ கூறும்போது இரு 
பத்து சான்கு கோட்டங்களையும்‌ எழுபத்தேழு நாடுகளையும்‌ பெயர்‌ குறிப்பிடு 
இருர்‌. தொண்டை மண்டலப்பட்டையம்‌ என்ப இலிருந்து அந்தப்‌ பெயர்களை 
எடுத்துச்‌ கொடுத்ததாகவும்‌ குதிப்பிட்டிருக்கிறார்‌. ஆயினும்‌ அந்தப்‌ பட்டையம்‌ 
ag என்பது தெரியவில்லை. 

4. கனசசபைப்‌ பிள்ளையவர்களின்‌ பட்டியலில்‌ இர்தீப்‌ பெயர்‌ காணப்‌ 
பெறவில்லை. 

b. “குன்றத்தூர்‌ நாடு! என்று வாசிக்க. 

6. 4 போருர்‌ நாடு ? என்றும்‌ வாசிக்க முடியும்‌, அதவே சரியான்‌ பாட்‌ 
மர்க இருத்தல்‌ வேண்டும்‌. s 

T. சல்வெட்டுச்சளில்‌ இது 4 மணவிற்‌ கோட்டம்‌? என்று வழங்கப்‌ 
பெறும்‌. 

8, : சான்றார்‌ ராடு! எனச்‌ கல்வெட்டில்‌ கசாணப்படுறெது, 


1082 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


புரிசை னாடு, பெருமூர்‌ னாடு, (9)செங்காட்டு கொட்டம்‌ 1: பென்ன 
à» T OO, அதிகத்தூர்‌ னாடு, (6) பைய்யூர்‌ கொட்டம்‌: வீரபத்திர 
னாடு, செண்ணூர்‌ னாடு”, வண்கலி னாடு, தண்ணூர்‌ னாடு, (7) 
எய்யிர்‌ கொட்டம்‌ : தண்டகனாடு, மாகரல்‌ னாடு, கொநெரினாடு, 
(6)தாமல்‌ கொட்டம்‌: கரிவீடுனாடு”, வடகரை வல்லனாடு”, (9)ஊத்‌ 
துக்காட்டு கொட்டம்‌: UTE LT EDD, தாமனூர்னாடு, குண்ணனாடு”; 
திடுவனானாடு?, (10) களத்தூர்‌ கொட்டம்‌:குருமரனாடு, வல்லியூர்‌ 
னாடு, பாதூர்‌ னாடு, கடுனாடு, (11) செம்பூர்‌ கொட்டம்‌ : பிறையூர்‌ 
னாடு, பட்டணனாடு, முகுந்தூர்னாடு; (12) ஆமூர்‌ கொட்டம்‌: மமீகு 
மிழினாடு”,பவ்வூர்னாடு'?,(19)யீத.தார்‌ கொட்டம்‌: அரமரங்களுடு, 
(14) வெண்குண்ண Gerri": பெருதகரனாடு,!? அ௮ரளசூனாடு, 
மருதாடுனாடு,ஈல்‌ லூர்னாடு,தெள்ளாறுனாடு,(15)பல்குண்ண கொட்‌ 
D: பாராஞ்சிரனாடு!“, தச்சூர்னாடு, மெ[ய்‌*]யூர்னாடு, சிங்கம்‌ 


டம்‌ 


1. ₹இரண்டாயி.ர வேலிப்‌ பற்று ? என்றும்‌ பெயர்‌ பெறும்‌, 

2, சனசசபைப்‌ பிள்ளையவர்களின்‌ பட்டியலில்‌ இது ₹ சேஷர்‌ காடு” 
என்று குறிச்சப்பெற்றுள்ள.து. 

3. ‘Gates நாடு? எனக்‌ குறிக்கப்‌ பெறும்‌. 

4. இது ஒரு காலத்தில்‌ காலியூர்ச்‌ கோட்டத்தில்‌ சேர்ர்திருந்த்தெனச்‌ 
கல்‌ வெட்டுக்களிலிருர்து தெரிகிறது. 

5, “கமிவேடு நாடு? எனவும்‌ வழங்கப்‌ பெறும்‌. தாமல்‌ சாடு என்று 
கல்வெட்டுக்களில்‌ காணப்படுவதும்‌ இதுவே. 

£6. VLEDI? என்ற அடை இல்லாமல்‌ வல்ல சாடு என்றே வழங்கப்‌ 
பட்டது. 

7. * குன்ற நாடு? என்பது இதுவே, 

8. கனகசபைப்‌ பிள்ளையவர்களின்‌ பட்டியலில்‌ இது * நீர்வேளூர்‌ நாடு? 
என்று காணப்படுகிற ௮. 

9. மீகுமிழி சாடு? என்று வாசிக்க, ‘SEAS நாடு? என்பது 
மேல்‌ குமிழி சாடு என்றும்‌ பொருள்‌ படும்‌. அவ்விதமாயின்‌ £ழ்ச்குமிழி என 
ஓன்றும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. கல்வெட்டுக்களில்‌ < குமிழிராடு ? என்றே 
குறிச்சப்‌ பெறும்‌. 

10. * பழுவூர்‌ நாடு? என்று வேறு பாடம்‌. 

ll. *வெண்குன்றச்‌ கோட்டம்‌ ? என்று வாசிக்க, 

12. சனசசபைப்‌ பிள்ளையவர்களின்‌ பட்டியலில்‌ இது ‘Quasar ராடு? 
என்று குதிக்கப்பட்டுள்ள து. 

18, 4 பல்குன்றச்‌ கோட்டம்‌? என்று வாசிக்க, 


l4 “பாசூர்‌ சாடு? என்று கல்வெட்டுக்களில்‌ குறிச்சப்படுிற த, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1088 


பெொருதவளனாடு”, பெருந்திமிரி னாடு”, (16) யிளங்காட்டு கொட்‌ 
டம்‌: பொன்னூர்னாடு, தென்னாதூர்‌ னாடு, மாகுண்ண னாடு, (17) 
காலியூர்‌ கொட்டம்‌: காழியூர்னாடு”, திருப்புவை னாடு”, விற்ப்பெடு 
னாடு,எரிகிழ்னாடு”, பாவூர்னாடு,(18) சிறுகாரை கொட்டம்‌: [ஆய்ந்த 
னாடு, (19) படுவூர்‌[க*]கொட்டம்‌]: பெருமருதனாடு?, ஆர்க்காடு 
னாடு, செங்குண்ணனாடு, (20) கடிகை கொட்டம்‌: பெருங்காஞ்சி 
னாடு, மெர்களத்தார்னாடு, பாராஞ்சினாடு, (£1) செந்திரிகை கொட்‌ 
டம்‌: பெரயூனாடு?, வளகுவுனாடு,"?ஆலத்தூர்னாடு, அருங்குளனாடு 
22) குன்றபத்தி(ர)[ரி] கொட்டம்‌: மாங்களனாடு, நிண்ணைனாடு,”* 

வங்களூர்‌ னாடு, (93) வெங்கட கொட்டம்‌: குட கரை னாடு, 
தொண்டமானாடு, பொ/ gs ]தப்பினாடு, (24) வேலூர்‌ கொட்டம்‌: 
ஒழமுகரைனாடு”, வானூர்னாடு”, 'சொழவில்லினாடு?, விலாடபுரம்‌ 
CHB", செம்புரினாடு?, நென்மலினாடு”,மாத்‌ தூர்னாடு,ஆககொட்டம்‌ 
LDP A TOA நத்தம்‌ ௬௯ஈ யிர்த யிருவத்தனாலு கொட்டத்தா 
ரும்‌ எழுபத்தொன்பது வளனாட்டு அவர்களும்‌ அருணாசலத்தில்‌ 
அனவரும்‌ Wer சம்மதியாக!” கூடியிருந்து udis பெரியனாட்டு 
மடத்தில்‌ எழுந்தருளி யிருக்கப்பட்ட அழியா விறுதம்‌ கொண்ட 
தம்பிரான்‌ அவர்களும்‌ நாங்கள்‌ பெரிய னாட்டவர்கள்‌ தாம்பர 
சாசன பட்டையம்‌ குடுத்தபடி. : இந்த பெரிய னாட்டு மடம்‌ 


1. கல்வெட்டுக்களிலே இது eur நாடு என்றும்‌ காணப்பெறும்‌. 
. 2. இது “ பழுவூர்க்‌ கோட்டத்தில்‌ சேர்ர்திறாந்ததாகச்‌ கல்வெட்டுக்ச 

ளில்‌ காணப்படுகிறது. 

3. காலியூர்‌ சாடே ஆகும்‌. கழுமல ராடு என்ற பாடமும்‌ உண்டு, 

4. சனசசபைப்‌ பிள்ளையவர்களின்‌ பட்டியலில்‌ இது * திருப்பூழிவனம்‌ 
நாடு? என்று கொடுக்கப்பட்டுள்ள து. 

9. “எரிகில்‌ சாடு? அல்லது எரிகல்‌ ராடு ? எனவும்‌ ஆகும்‌. 

6. ‘smsa ஆய்ந்த நாடு? என்றும்‌ குறிச்சப்‌ பெறும்‌. 

7. இது கனசசபைப்‌ பிள்ளையவர்கள்‌ கொடுதுத்ள்ள பட்டியலில்‌ காணப்‌ 
பெறவில்லை. 

8. “ செங்குன்ற நாடு? என்று வாசிக்க, 
9  பொலையூர்‌ நாடு ! என்கிறார்‌ பிள்ளையவர்கள்‌. 

10. *வற்குள சாடு! என்பதே இவ்விதம்‌ எழுதப்பட்டருக்கிறது போலும்‌, 

ll. * இண்ணை நாடு? என்றும்‌ குறிக்கப்பட்டுள்ள த, 

12, “Ger சம்மதியாக? என வாக்க. ₹ பெரிய நாட்டவர்கள்‌” என்‌ 
பார்‌ வேளாண்‌ மக்களாலாகிய ஒரு சமூகக்‌ கூட்டம்‌ என்பது இதிலிருந்து 
தெரிய வரும்‌. பூமி புத்திரர்‌ என்று அவர்கள்‌ குறிச்சப்‌ பெறுவதும்‌ இத 
னையே விளச்கும்‌. 


1084 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


கரிகால சொழ ராசா நாள்‌ முதல்‌ (யித்தை) | இற்றை] வரைக்கும்‌ 
நடந்து வருகையில்‌ அப்பொ[்.து£] க[ருஈ]ஷ்ணராயரும்‌ சாளுவ 
னாயக்கரும்‌ அருணாசலத்திலெ ஆயிரக்கால்‌ மண்டபம்‌ முதல்‌ 
பிரகாரத்தில கட்டவெணுமென்று அழியா விரதம்‌ கொண்ட 
தம்பிரான்‌ அவர்களை [க] கெட்டுக்கொண்டார்கள்‌. கெழ்க்கு 
மிடத்தில்‌: 4 அடியெனாலை உத்தரவு பண்ணக்‌ கூடாது. முன்‌ 
கரிகால சொழ ராசா நாள்‌ முதல்‌ யித்தைவரைக்கும்‌ நடந்து 
வருகுற தர்ம்மமென்று யிந்த வர்த்தமானம்‌ எல்லாம்‌ யிருபத்து 
னாலு கொட்டத்துக்கும்‌ எழுபத்தொன்பது வளகாட்டவர்களுக்‌ 
கும்‌ விசைய ஈகரத்திலெ அம்பி அறம்‌ [வ*](ன)/ளர்த்த முத 
லியார்‌ அவர்களுக்கும்‌ திருமுகம்‌ எழுதி அனுப்பி வைச்சது: அந்த 
திருமுகம்‌ பா[ர்‌ஈ]த்துக்‌ கொண்டு இருபத்து னாலு கொட்டத்‌ 
தாரும்‌ எழுபத்தொன்பது வளனாட்டவர்களும்‌ அம்பி அறம்‌ 
[ வ*]ள[ர்‌*]த்தா முதிலியார்‌ அவர்களும்‌ அருணாசலத்திலெ வந்து 
செ[ர்‌*]ந்து இவ்விடத்திலெ நடந்த வர்த்தமானம்‌ எல்லாம்‌ 
கெட்டு உளப்பட்டுக்கொண்டு இருந்தார்கள்‌. [ரு*]ஷ்ண ராய 
ரூம்‌ சாளுவ ஈாயக்கரும்‌,£காஞ்சி தலத்திலெ ஆயிரக்கால்‌ மண்டபம்‌ 
தீங்களுடைய புண்ணியவசமாக கட்டி முடியுதெ; அப்படியெ 
அருணாசலத்திலெயும்‌ ஆயிரக்கால்‌ மண்டபம்‌ கட்டவெணு? 
மென்று கெட்டார்கள்‌. நல்லது கரிகாலசொழராசா நாள்‌ முதல்‌ 
யித்தைவரைக்கும்‌ கடந்து வருகுற தற்ம்மமென்று சொன்னார்கள்‌. 
நல்லது என்று உளப்பட்டுக்‌ கொண்டு AČS மடம்‌ கிழக்கு 
மெற்க்கு அடி உ௱எ௰௫, தெற்கு வடக்கு அடி உ௱சும௫, இதுக்கு 
கிரையம்‌ பொன்‌ ௫௱, இந்த பொன்‌ ஐன்னூறும்‌ வாங்கி அழியா 
விருதங்கொண்ட தம்பிரான்‌ அவர்களும்‌ அம்பி அரம்‌ வளர்த்த 
முதலியார்‌ அவர்கள்‌ இந்த ஐன்னூறு பொன்னும்‌ உண்ணாமுலை 
அம்மன்‌ திருக்‌ கொவிலுக்கு[ப்‌*] பொன்‌ தகடு விமானத்துக்கு 
பொட்டு வச்சார்கள்‌. . அருணாசல யீஸ்வரன்‌ சன்னதி பெரிய 
கொபுரத்துக்கு தென்‌ கிழக்கு ஆக பெரிய னாட்டு மடத்துக்கு 
வினாயக பூசை பண்‌ ணுகையில்‌ 8[ர௬ு*]ஷ்ணராயரும்‌ சாளுவ னாயக்‌ 
கரும்‌ அழியா விரதங்‌ கொண்ட தம்பிரான்‌ அவர்களும்‌ அம்பி 
அறம்‌ வள[ர்‌*]த்தா முதலியார்‌ அவர்களும்‌ இருபத்து காலு 
கொட்டத்தாரும்‌ எழுபத்தொன்பது வளனாட்டவர்களும்‌ என 
சம்மதியாக! யிருந்து மடம்‌ கட்டி வைச்ச்‌ இந்த மடத்திலெ 


1. ‘Qar சம்மதியாச ' என்று araa: 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1085 


அழியா விருதங்‌ கொண்ட வினாயகரையும்‌ அப்பா தம்பிரானாரை 
யும்‌! இரண்டு பெரையும்‌ எழுந்தருள பண்ணிவச்சு அவர்களுக்கும்‌ 
திருமஞ்சனம்‌ திருமாலை திருமெற்யூச்சு திருபரிபட்டம்‌ இரு 
விளக்கு நிவெத்தியம்‌ இது முதலான அருணாசல யீஸ்வரன்‌ 
உண்ணாமுலை அம்மன்‌ இவர்களுக்கு ஓரு காலம்‌ அழியா விருதங்‌ 
கொண்ட சந்திக்கு அபிஷெக நிவெத்தியம்‌ தீபாராதனைக்கி 
மெலப்பாலையூர்‌ கிராமம்‌ சறுவ மானியமாக விட்டது பொன்‌ ௪௭. 
இந்த பொன்‌ நானூரும்‌ வாங்கி கட்டளை நடப்பிச்சுக்‌ கொண்டு 
வருகையில்‌ அழியா விருதங்‌ கொண்ட. தம்பிரான்‌ அவர்கள்‌ நம்‌ 
மூட குமுஸ்த்தா மயெசுர[ர்‌ட4ி] நினைக்குமுத்து ஒதுவாரை * நம்‌ 
முட பெரியனாட்டு மடத்துக்கு நிருவாகம்‌ உல[யம்‌] சுவாமி 
சன்ன தயிலெ நாலாஞ்‌ சாதி வெள்ளாழுருக்கு” கரிகால சொழ 
ராசா னாள்‌ முதல்‌ இத்தை வரைக்கும்‌ நடந்து வருகுறது 
மடா திபத்தியம்‌ அனுக்கிரகம்‌ ஸ்ரீமுத்திரை மோதிரமும்‌ சுவாமி 
சன்ன தியீலே நடந்து வருகிற மரியாதியும்‌ முக்தின விபூதி முந்‌ 
இன சந்தனம்‌ முந்தின பிரசாதம்‌ முந்தின வெகுமானம்‌ முந்தின 
தாம்பூலம்‌ அழியா விரதம்‌ கொண்ட தம்பிரான்‌ அவர்களும்‌ 
அம்பி அரம்‌ வள[ர்‌*]த்தார்‌ முதலியார்‌ அவர்களும்‌ இருபத்து 
நாலு கொஷ்ட்டத்தாரும்‌ எழுபத்தொன்பது வளனாட்டவர்‌ 
ஆயிரத்து தொளாயிரம்‌ நத்தத்தாரும்‌ என சம்மதியாக* கூடி 
&[ ௬ஈ ]ஷ்ணராயர்‌ சமுகத்திலெ தாம்பிர சாதன[ ப்‌ [பட்டையம்‌ 
எழுதிக்‌ கொடுத்து கர்த்தனான நினைக்க முத்தி(ணா)| ஒ]துவா 
ருக்கு அம்பி அரம்‌ வள[ர்‌*]த்தா முதலியார்‌ அவர்களும்‌ திட்டம்‌ 
பண்ணினது காஞ்சி [புர தலத்திலே திட்டம்‌ பண்ணின 
படிக்கு அருணாசல] ஸ்தலத்தில்‌ மயெசுவர[ர்‌ஈ] நினைக்க 
மூததி(னா) [ஒ]துவார்‌ அவருக்கு ஈாங்கள்‌ பெரிய 
னாட்டு அவர்கள்‌ அனைவர்களும்‌ என சம்மதீயாக* நாங்கள்‌ 
கட்டளையிட்டது : தலைகட்டுக்கு எழு பணம்‌ கல்லியாணத்துக்கு 
மாப்பி/ள்‌*]/ளை வீட்டுக்கு மூணு பணம்‌ பெண்‌ வீட்டுக்கு மூணு 
பணம்‌ அழதுபடி கரிகாயி முதலானது சந்தனம்‌ தாம்பூலம்‌ 
வஸ்த்திரம்‌ இது முதலானது எல்லாம்‌ நாங்கள்‌ ரெட்டைப்படி 
யாக தாம்‌ வருஷா வருஷம்‌ தொரும்‌ அனுப்புவித்துக்‌ கொள்ள 


3. * விசாயகரையும்‌ சிவபெருமானையும்‌ ? எனக்‌ கொள்ள வேண்டும்‌. 
2. நினைக்க முத்தி ஓதுவார்‌? என்று வாசிக்க. 
3. *வேளாளருக்கு ? என வாசிக்க. 

4. இன சம்மதியாக ? என்று வாரிக்க. 


1086 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


கடவீர்கள்‌. இந்த பெரிய னாட்டு மடத்திலெ தர்ம பிச்சை 
முஷ்ட்டி யிட்டுக்கொண்டு வந்த பரதெசிகளுக்கு அன்னம்‌ 
கொடுத்துக்‌ கொண்டு (2925.49.89 தாம்‌ நட ப்பிவித்துக்கொள்ள 
கடவீராகவும்‌, பெரிய நாட்டு மடத்துக்கு தர்மத்துக்கு நாங்கள்‌ 
பெரிய னாட்டு அவர்கள்‌ கொடுத்த தாம்‌(ம்ம்‌)பிற சாத(ள)[ன]ம்‌: 
தமக்கு பாற[ம்‌*]பரியம்‌ சந்தான பாறம்பரியம்‌. சந்திறாதித்த 
வரையும்‌ இந்தபடிக்கி நாங்கள்‌ பெரிய னாட்டு அவர்கள்‌ நடக்க 
கடவெனாகவும்‌. இந்த பெரிய னாட்டு மடத்து தர்மத்துக்கும்‌ 
தாம்பர சாதனத்துக்கும்‌ யாதாமொருவர்‌ அதம்‌ பண்ணினார்‌ 
களொ அவர்கள்‌ காசி காஞ்சி ராமெஸ்வரம்‌ பிறயாகை குருஷ்‌ 
ஷெத்திரம்‌ கெதாரம்‌ நீலகண்டம்‌ இந்த ஏழு ஸ்தலத்திலெயும்‌ 
கொகத்தி பிரம்மத்தி சிசுவத்தி குருவத்தி! மாதுர்‌ வர்க்கம்‌ பிதுர்‌ 
வர்க்கம்‌ சி[சு](து)வர்க்கம்‌ இவர்களெ கொன்ன தொஷத்திலெ 
பொகக்‌ கடவீராகவும்‌. நாங்கள்‌ பெரிய னாட்டு அவர்கள்‌ உண்‌ 
டாக்கன பெரிய ட்டு மடம்‌ தர்மத்துக்கும்‌ தாம்பர சாதனத்‌ 
துக்கும்‌ யாதாமொருவர்‌ வாக்கு சகாயம்‌ சரி[ர]/(கல) சகாயம்‌ 
பண்ணின பெர்களுக்கு காசி காஞ்சி ராமெஸ்வரம்‌ பிரயாகை 
குருஷ்ஷெத்திரம்‌ கெதாரம்‌ நீலகண்டம்‌ இந்த ஏழு ஸ்தலத்திலெ 
யும்‌ சூரிய ரணம்‌ சந்‌இ(ரய) [ கரக ]ணம்‌ புண்ணிய காலத்திலெ 
யும்‌ பூதானம்‌ கொதானம்‌ கன்னிகா தானம்‌ அன்னதானம்‌ 
சொர்ண தானம்‌ வஸ்த்திர தானம்‌ கிரக தானம்‌ அசுவ தானம்‌ 
UES Oral தானமும்‌” அநெக துலாபுருஷ(சா) தான மும்பண்ணின 
பலனும்‌ உண்டா(க)| வ]தரக கடவனாகவும்‌. இந்தப்படி சம்ம 
இச்சு நாங்கள்‌ பெரிய னாட்டு அவர்கள்‌ அனைவர்களும்‌ பெரிய 
னாட்டு மடத்து தர்மத்துக்கு தாம்பர சாதன பட்டையம்‌ 
கொடுத்தொம்‌ திருவ[ண்‌சஈ]ணாமலை பெரிய னாட்டு மடத்துக்கு 
கர்த்தரான நினைக்க முத்தி(னா) [ஒ]துவாருக்கு இருபத்து காலு 
கொஷ்டத்தாரும்‌ எழுபத்‌ தொன்பது வளனாட்டு அவர்கள்‌ 
SAT) நத்தத்தாரும்‌ காம்‌ இனி இருபத்து OQ! கொஷ்ட்டத்‌ 
தார்‌ எழுபத்‌ தொன்பது வள(ர)னாட்டார்‌ சகா (வதாரம) [ஈத்‌ 
தத்தாரோம்‌] யிவர்கள்‌ கை எழுத்து[॥ஈ] , 


1. *கோஹத்தி, பிரம்மஹத்‌ இ, ஈசுஹத்‌ இ, ean à E? என்று வாசிக்கு 

2. நவதானம்‌ ? என்று குறிக்கப்பட்டாலும்‌, எட்டுத்‌ தரனங்களின்‌ 
பெயர்களே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்பதாவது தானம்‌ எது என்பது குறிக்‌ 
கப்‌ பெறவில்லை. 


கோயிற்‌ சரசனங்கள்‌ 1087 


திருப்பராய்த்‌ துறை Tiruppar&yttura; 


இிருச்ொப்பள்ளி ஜில்லா, இருச்சிராப்பள்ளி தாலூசாவில்‌ காவிரிக்குச்‌ 
தென்‌ கரையில்‌ உள்ள ஒரு வெஸ்தலம்‌ ; அப்பர்‌, சம்பந்தர்‌, மாணிக்கவாசகர்‌ 
ஆகிய மூவரும்‌ பாடிய பெருமை வாய்ந்தது. திருப்பராய்த்‌ துறை உடைய 
சாயனார்‌. என்று கல்வெட்டுக்களிலும்‌, தாருகாவசேச்வ.ரர்‌ என்று இப்‌ 
போதும்‌ வழங்கப்‌ பெறும்‌ வென்‌ கோவிலிலிருந்து கடைத்தவை பின்‌ 
வரும்‌ மூன்று சாசனங்களும்‌. சாசனப்‌ பட்டியலில்‌ அவை சாணப்படுகின்ற 
னவே யல்லாமல்‌ அவை எழுதப்பட்டிருக்கும்‌ ஏடு இடைக்சவில்லை. 


Tirupparaytturai is a village to the south of the Kavéri in the 
Tiruchirappalli taluk of the district bearing the same name. The 
following three records secured from the temple of S'iva known at 
present as Darukdvanéfvara and referred to as Tirupparaytturai- 
udaiya-Nayanar in the inscriptions are mentioned in the List; but 
the texts are not available, 


சாசனம்‌ 1102] [No.1 on p. 60 


Garma ஜில்லாவில்‌? திருப்பராய்த்‌ துறையிலே ஈசுவரன்‌ கோவிலில்‌ 
உள்ள பிள்ளையார்‌ ஆலயத்தின்‌ வடபுறச்‌ சுவரில்‌ எழு தியிருப்பத. 


On the north wall of the Pillaiyar shrine in the temple of Igvara 
at Tirupparaytturai [village in the district of Ko-nadu.] 


Record dated in S'aka 1996, Ananda, in the reign of the Vijaya- 
nagara king Vira Kampana Udaiyar registering the grant of land 
in the village of Tirupparaytturai by Tiruvakkigurattu udaiyin and 
another to the (god) Pillaiyar Chokka Nayanar, 


This record has been published as No. 590 in the South Indian 
Inscriptions (Texts), Vol. VIII. Therein it is stated that the 
record is engraved on the north, west and south walls of the Ganéga 
shrine in the temple. From the published text, it is seen that 
the record, dated in Saka 19296. Ananda, Mina, S'u. pafichami 
Sunday and Rohini registers the gift by a certain Tiruvak- 
kiguram-udaiyin Malavadaraiyan of Kalattür residing at Periya 
Venmani in S'üralür-karram, a sub-division of Tenkarai Rajagam- 
bhira-valanadu of some lands, house-sites, household-servants and 
slaves as free-gift out of affection (priti-dana) to Piraiyar, daughter 
of Madévar-“achchiyar who was the daughter of Annavudaiya 
Vaduga-p-pillaiyar, one of the Malaiy@lar of Vadakarai Manrachcha. 

4 


1088 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


nallür, and one of the paradési living inthe same village Periya 
Venmani, and to her son Chokka-nayanar. It appears from the record 
that the donee Piraiyar was living with the donor Ma]avadaraiyan 
for some time and that Chokka-nayanar was born to them then. 


விஜயநகர மன்னனான வீர கம்பண உடையார்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ சக வருஷம்‌ 1296, ஆனந்த ஆண்டில்‌ பிள்ளையார்‌ சொக்க 
நாயனாருக்குத்‌ திருவக்சேர உடையார்‌ நிலம்‌ அளித்த செய்தி 
யைக்‌ கூறுவதாக உள்ளது. ! 


சாசனம்‌--11037 [No. 2 on p. 60 
அதே கோவிலில்‌ பிள்ளையார்‌ சோவிலின்‌ வடபுறம்‌ உள்ளது. 


On the northern side of the Pillaiyar shrine in the same temple. 
Record dated in the 9th year ofthe reign of the Pandya king 
Sundara Pandyadeva. The other particulars of the record are not 
available. It is stated that the grant is damaged on the stone. 


This is probably the same as the inscription found engraved on 
the south wall of the Subrahmanya shrine in the same temple and 
published as No. 591 in the South Indian Inscriptions (Texts), 
Vol. VIII. Dated in the 9th year, Mésha, S'u. tritiya, Friday, Kartti- 
kai in the reign of the Pandyan king Jatavarman alias Tribhuvana- 
chakravartin Sundara Pandyadeva it registers the sale to the 
authorities of the temple of god Tirupparaytturai-udaiyar by the 


1. இது தேன்னிந்திய சாசனங்கள்‌, VIII வால்யூம்‌, 590 Qs. ஆக 
வெளியாகியுள்ளது. அதிலிருச்து இச்‌ சாசனம்‌ அதே கோவிலில்‌ உள்ள 
கணேசர்‌ ஆலயத்தின்‌ வடக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய மூன்று புறங்களின்‌ 
சுவரிலும்‌ பொறிக்கப்பட்டிருப்பதாகத்‌ தெரிகிற து. ec 1296,ஆனந்த வருஷம்‌, 
மீச ஞாயிறு, பூர்வ பக்ஷதீதுப்‌ பஞ்சமியும்‌ ஞாயிற்றுக்‌ கிழமையும்‌ பெற்ற 
ரோகிணி நாளில்‌ பொறிக்கப்பட்டிருப்பதாகக்‌ காண்றெது. தென்‌ கரை 
ராஜ கம்பீர வளகாட்டுச்‌ சூ.ரலூர்ச்‌ கூற்றத்துப்‌ பெரிய வெண்மணியிவிருந்த 
களத்தூருடைய திருவக்சு முடையான்‌ மழவதரையன்‌ அதே ஊரில்‌ 
இருந்த பமதேரிகளில்‌ வடகரை மன்றிச்சால்லூரில்‌ மலையாளரில்‌ அண்ணா 
வுடையார்‌ வடுகப்‌ பிள்ளையார்‌ மகள்‌ மாதேவர்நாச்யொர்‌ மகளான பிறையா 
ருக்கும்‌ அவள்‌ மகன்‌ சொக்க ஈாயனாராக்கும்‌ பிரீ தியினால்‌ நிலமும்‌ மனையும்‌ 
வெள்ளாட்டிகளும்‌ அடிமைகளும்‌ பிரீ நிதானம்‌ பண்ணிச்‌ கொடுத்த விவரத்‌ 
தைத்‌ தெரிலிக்றெதென்பது விளங்குகின்றது, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1089 


assembly consisting of the madu and the agara-brahmadéyas of Raja- 
gambhira-valanadu of the lands and other properties belonging to a 
certain Araiyan Aliyar alias Kéralantaka-Vilupparaiyar, of the 
village Karuppür (Karuppür-udaiyan) in Uraiyür-kürram, a sub- 
division of Rajagambhira-valanadu. It is stated that the lands were 
confiscated as a punishment for the several charges brought against 
him and proved. 


பாண்டிய மன்னனான சுந்தர பாண்டிய தேவனுடைய ஒன்ப 
தாம்‌ ஆண்டுச்‌ சாசனம்‌. மற்ற விவரங்கள்‌ இடைக்கவில்லை, 
சிதிலமடை ந்திருப்பதாகக்‌ குறிக்கப்பட்டுள்ள து,” 


சாசனம்‌ —11047 [No.8 on p. 61 
அதே பிள்ளையார்‌ ஆலயத்தின்‌ இழக்குப்‌ புறம்‌ இருப்பது. 


On the east side of the Pillaiyar shrine in the same temple, 
Record dated in the reign of Konerinmaikondan registering the 
grant by the king of a portion of land to god Tirupparaytturai- 
udaiyar. 


This is probably the same inscription written on the north 
wall of the Subrahmanya shine in the same temple and published 
as No. 592 im the South Indian Inscriptions (Texts), Vol. VIII, 
Dated in the 35th year, 266th day in the reign of king Tribhuvana 
chakravartin Konérinmaikondan it registers the grant by the king 


1. அதே கோவிலில்‌ சுப்பிரமணியசுவாமி ஆலயத்தின்‌ தென்புறச்‌ சுவரில்‌ 
பெொறிக்கப்பட்டுள்ள சாசனமே போலும்‌. கோச்‌ சடையபன்ம. ரான திரிபு 
வன சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவனுடைய ஒன்பதாம்‌ ஆண்டு 
மேஷ மாசம்‌; பூர்வபக்ஷம்‌, திரிதியை, வெள்ளிச்‌ இழமை, கார்த்திகை காள்‌ 
கொண்ட அந்தச்‌ சாசனம்‌ தென்னிந்திய சாசனங்கள்‌, VIII வால்யூம்‌, 
591 Gs. ஆக வெளியிடப்பட்டுள்ளது. இராஜ கம்பீர வளநாட்டு உறையூர்ச்‌ 
கூற்றத்துச்‌ கருப்பூரூடையான்‌ அரையன்‌ ஆளியாரான கேரளார்தக விழுப்‌ 
பரையர்மீது சாட்டப்‌ பெற்ற குற்றத்துக்குத்‌ தண்டமாக அவர்‌ காணியான 
நிலங்களைப்‌ பறிமுதல்‌ செய்து நாட்டவரும்‌ sar பிரமதேயங்களாரும்‌ திருப்ப 
சாய்த்துறை உடையார்‌ கோவில்‌ ஆதி சண்டேசுவர தேவர்கன்மிகளுக்கு 
விற்றுக்‌ கொடுத்ததற்கு நிலவிலைப்‌ பிரமாண இசைவுச்‌ இட்டு, சாசனம்‌ சிதில 
மாசத்தான்‌ உள்ளது. 


1090 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


of 90 véli of tirundmatiukkani land in Nannallür, hamlet of Nangai- 
brahmadéya alias Ariijigai-chaturvédimapjgalam in Rajagambhira- 
valanàqu, tax-free as dévadina iraiyili.* 


கோரேரின்மை கொண்டான்‌ சாசனம்‌. திருப்பராய்த்துறை 
உடையாருக்கு நிலம்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது, ? 


சின்ன சீலப்பாடி Chinna-sjlappadi 
இவ்வூர்‌ மதுரை ஜில்லா திண்டுக்கல்‌ தாலூகாவில்‌ உள்ள. 
The village is included in the Dindigal taluk of the Madurai 


district and is said to have formed part of Balakrishndpuram mitfd 
in the days of Col, Mackenzie. 


சாசனம்‌—1105] [ D. 9944-26 
 பாலஇருஷ்ணாபும்‌ மிட்டாவில்‌ சன்ன £லப்பாடிக்‌ இராமத்தில்‌, ஊருக்‌ 
குச்‌ சமீபம்‌ வடயேற்கு நிலைப்பாறையில்‌ எழுதியிருக்கிற லாசாசனம்‌ ? என்று 
மச்சென்ஸியின்‌ பிர தியில்‌ குறிக்சப்பட்டி GED ow. 
ச்‌ 


1. Another record on the same wall and published as the next 
item, No. 593, in the same volume, relates to the same transaction, 
being the order of the king for effecting the entries in the registers. 
It is possible that the copy of the Mackenzie collection might been 
of this inscription. 


2. அதே சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின்‌ வடக்குச்‌ சுவரில்‌ எழுதி 
யிருப்பதே போலும்‌. இது தேன்னிந்திய சாசனங்கள்‌, VIII வால்தூம்‌, 592 
ரெ. ஆக வெளியா யுள்ள த. 

திரிபுவன சச்கரவர்த்தி கோரேரின்மை கொண்டானுடைய முப்பத்‌ 
தைந்தாம்‌ ஆண்டில்‌ 266-ஆம்‌ காள்‌ திருப்பராய்த்‌ தறை உடையார்க்கு 
வேண்டும்‌ நிவர்தங்களூக்கு இறுப்பதற்காக இராஜ கம்பீர வளநாட்டு ஈங்கை 
பிரமதேயமான அறிஞ்சிகை சருப்பெதி மங்கலத்துப்‌ பிடாகை ஈன்சல்லூரில்‌ 
இருகாமத்துச்‌ காணி நிலத்திலே இருபது வேலியைத்‌ தேவதான இறையிலி 
யாக அரசன்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. அதே சுவரில்‌ உள்ளதும்‌ 
அடுத்த 593 Qs. ஆக வெளியிடப்‌ பெற்றதுமான சாசனமும்‌ இதே விஷயத்‌ 
தைப்‌ பற்றியது. அதே அரசனால்‌ அதே 35-4 ஆண்டில்‌ 9809-ஆம்‌ காள்‌ 
வரிச்கூறு செய்வார்களுக்குக்‌ கணக்கில்‌ இட்டுக்‌ கொள்வதற்காக அளிக்கப்‌ 
பெற்ற உதீதாவு. ௮துவாச இருந்தாலும்‌ இருக்கலாம்‌, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1091 


On a rock to the north-west of {the village. Record dated in 
the cyclic year Virodhikrit, Adi 11, stating that certain dry lands 
to the east of the rock were sold by Sokkalingam-Sankaran, ' the 
slaughterer of rams’ (kadavetti) to Ramana Nayakar. 


In a note appended to it, it is said that Sokkalingam Sapkaran, 
a Vanniya who was attached as the official ' slaughterer of rams’ to 
the Durga temple in the fort at Tiruáirapuram (Tiruchirapalli) in 
the days of the Nayaka rulers (௧71/8), got the villages Chinna 
Silappadi, Periya Silappadi and Sellamantadi newly created by 
Chinna Silan and Periya Silan, as sarvaminya (tax-free) and that 
when the Mullippadi dévasthinam was founded by Ramana Nayaka 
of Arani, he the said Ramana Nayaka purchased this piece from 
the said kadavétti Sankaran on aregular sale and endowed it to 
the temple as dévadinamanya. 


விறொதிகுறு[] து] ஞ்‌ ஆடி மாசம்‌ Dae. கெடாவெட்டி. 
கொலங்க ஙககம்‌ செங்கறன்‌ ymo முமண ஸாயக்கறுக்கு 
சுத்தக்‌ இறயமாக குடுத்‌[த*] து யிந்த பாழைக்கி கீள்புறம்‌ மலை 
யடிப்‌ புஞ்சை விரைப்‌ UMA E mr. த. ஹு. 9. கலிடை Fw, 


[மீக்த சாசனம்‌ யெழுதியிருக்குற பாரைக்கி கீள்புறத்தில்‌ 
நிலம குழி ௩ம்சு. Cy நிலத்துககு னாலு புறமுமனாலு மூலையி 
இம வாமனக கல்லு யெனகுற னாலு செங்கு (esu rib போட்‌ 
டிருக்குறக்‌ கல்‌ னட்டு யிருக்கிறது. ௧ற/[த*/தாக்கள்‌ னாளையில்‌ 
தஇருசிறபுறம்‌ கொட்டையில துற்கியமமாளுககு டொ வெட்டு 
குற சொக்கலிஙகம செநஙறெ சனெங்குற வனனியறுக்கு சினன 
சிலன்‌ பெறிய சிலன்‌ எனகுறவன்‌ உணடாககன சினன சலப்‌ 
பாடி பெறிய சீலப்பாடி செல்லமந்தாடி யிந்த கிறாமங்கள்‌ சற்வ 
மானியமாக விட்டு யிருக[ சை]கயில்‌ முள்ளிப்பாடி தெவஷாரனம்‌ 
உண்டு பண்ணின யிக்த ஆறணி முமண னாயக்கறவர்கள்‌ டே 
கிடா வெட்டி செங்கறனிடத்தில்‌ சுத்த கிரையத்துக்கு பூமி 
வாங்கி தெவஷரன மானியம்‌ செயிதுக குடுத்தாற்‌ என்று டெ. 
கிறாமத்து குடிகளும்‌ ஆறணி Guar னாயக்கறவற்‌ வமுசததா 
அம்‌ சொல்லுகுற ஆகீகத்து யெழுதப்பட்டுது.] 


EE nee | 


1,  சொச்சலிக்சம்‌ chara’ என்று emPés, 


1092 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


திருவள்ளூர்‌ Tiruvallir 

பின்‌ வரும்‌ 28 சாசனங்களும்‌ செங்கற்பட்டு ஜில்லா, திருவள்ளூர்‌ 
தாலூகா; திருவள்ளூரில்‌ உள்ள வீரராகவப்‌ பெருமாள்‌ கோவில்‌ என்னும்‌ 
விஷ்ணு ஆலயத்திலிருந்து பிரதி செய்யப்பட்டனவாகக்‌ கொடுக்கப்பட்டுள்‌ 
என. இந்தச்‌ சாசனங்களின்‌ பி. திகள்‌ கடைச்கவில்லை. ஆகவே மக்கென்ி 
யின்‌ உதவியாளர்கள்‌ இக்தச்‌ சாசனங்களைப்பற்றி எழு இவைத்துச்‌ சென்றுள்ள 
விவரங்களையே நாம்‌ ஆதாரமாகக்‌ கொள்ளவேண்டியிருக்றெது. அந்த விவரங்‌ 
கள்‌, * தென்‌ பததி ஜில்லாக்களிலிநந்து பீரதி செய்த சாசனங்களின்‌ பட்டி 
யல்‌ என்னும்‌ தொகுதியில்‌ 111-முதல்‌ 11 8-முடிய உள்ள பக்கங்களில்‌ கொடுச்‌ 
க்ப்பட்டிருகசின்றன. இவை சாசன இலாகாலனாலும்‌ பி.இ செய்யப்பட்டன 
வாகத்‌ தெரியவில்லை யென்பது இந்தத்‌ தொகுதியின்‌ இரண்டாம்‌ பாகத்து 
முன்னுரையில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள த. 


வைஷ்ணவர்களுக்கு முக்கியமான இவ்விய Caps இரங்களுள்‌ ஒன்று 
இவ்வூர்‌. ஸ்ரீவைஷ்ணவர்களிலே வடகலையினரின்‌ ஒரு பகு தியினருக்கு ஆசாரி 
யரான அகோபல மடத்து ஜீயர்‌ சுவாமிகள்‌ இவ்வூசையே தம்‌ வாசஸ்தலமாகக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


The following 23 inscriptions are said to have been copied from 
the temple ot Vishnu knownjas Viraraghava-p-peruma] at liruval- 
jar, the head-quarters ol the taluk of the same name in the Chingle- 
put district. The texts of these inscriptions are not available. As such 
we have to depend mainly on the particulars furnished by the assist- 
ants of Col. Mackenzie for these records on pages 111 to 118 of the 
‘List of Inscriptions from the Southern Disiricis. As already stated in 
the Introduction to the Second volume of this work,these inscriptions 
do not appear to have been copied by the Epigraphy Department 
also. 

This place is an important centre for the Vaishnavas. The 


Jiyar of the Ahobala matha, the religious head of a section of the 
Vadagalai Sri Vaishuavas has been living here. 


சாசனம்‌ — 1106] [No. 1 on page 111 


வீரராகவப்‌ பெருமாள்‌ கோவில்‌ விமானத்தின்‌ தென்புறம்‌ உள்ள ஒரு 
கல்லிலே பொறிக்சப்பட்டி ருப்பது. l 

On a stone on the south of the Vimana of the central shrine in 
the temple of Viraraghava. Record dated in the 5th year of the teign 
of the Chola king Kulottunga choladeva registering the grant by a 
person whose name might be restored either asTiruvenkadu-dévan or 
as Tiruvénkaja cévan, of one thousand kuji of land in the village of 


" 


கோயிற்‌ சரசனங்கள்‌ 1098 


Talakararachchari (Talakafichéri?) from the income of which was to 
be celebrated the Makara saükramana festival for the god Vira- 
ragava-perumal. There are no indications available to identify this 
king Kulóttungachola. 


சோழ ம்ன்னனான குலோத்துங்க சோழனுடைய ஐந்தாம்‌ 
ஆண்டுக்‌ கல்வெடடு. வீரராகவப்‌ பெருமாளுக்கு மகர சங்கிர 
மண தினத்தன்றைக்கு விசேஷ உற்சவம்‌ நடத்துவதற்காகத்‌ 
தலகாஞ்‌ சேரி என்னும்‌ கிராமத்தில்‌ ஆயிரம்‌ குழி நிலம்‌ அளிக்‌ 
கப்பட்ட செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. தானம்‌ வழங்கெவன்‌ 
பெயரைத்‌ திருவேங்கட தேவன்‌ என்றோ திருவெண்காட்டுத்‌ 
தேவன்‌ என்றோ கொள்ளலாம்‌. சாசன காலத்தில்‌ அரசு செலுத்‌ 
திய குலோத்துங்க சோழன்‌ அதே பெயர்‌ கொண்ட. மூவரில்‌ யார்‌ 
என்பதை நிச்சயிக்கவும்‌ முடியாது. 


சாசனம்‌ — 11077 [No. 2. on p. 111 


அதே கோவிலில்‌ வாகன மண்டபத்தின்‌ இழக்குச்‌ சுவரின்‌ உட்புறம்‌ 
எழு தியிருப்ப அ. 


On a stone in the inner (side of the) eastern wall of the Vahana- 
mandapa of the same temple. Record dated in S'aka1559, Prajótpatti, 
in the reign of the Vijayanagara ruler Vira-Venkatarayadeva 
Maharaya registering the grant by Viraraghava S‘athakopa-Jiyar, 
of 183 pon gold from the mortgage interest of which certain 
festivals were to be celebrated to god Vira-Raghavasvamin and 
goddess S'üdikkodutta-Nachchiyàr. 


The Jiyar was evidently of the Ahóbala matha, the thirteenth 
member in succession of line, who is said to have occupied the ponti- 
fical seat from 1630 to 1675 A.D 


சக வருஷம்‌ 1552, பிரசோத்பத்தி ஆண்டில்‌ விஜயநகர மன்‌ 
னனான வீர வேங்கடராயதேவ மஹாராயரின்‌ ஆட்சியிலே வீரராகவ 
சடகோப ஜீயர்‌ 133 பொன்‌ அளித்து அதன்‌ பொலியூட்டி.லி 
ருந்து வீரராகவ ஸ்வாமிக்கும்‌ சூடிக்‌ கொடுத்த நாச்சியாருக்கும்‌ 
நிவந்தம்‌ நடத்துவதற்குத்‌ திட்டமிட்ட செய்தியைத்‌ தெரிவிப்‌ 


1. V. Rangacharya: A Topographical List of the Inscriptions 
in the Madras Presidency, Vol. I, I. pp. 466-7, 


1094 ^. கோயிற்‌ சாசனங்கள்‌ 


பது. அந்தப்‌ பொன்னைக்‌ கொண்டு நில அடைமானம்‌ பெற்றுப்‌ 
பொலியூட்டு நடந்த விவர மம்‌ குறிக்கப்பட்டிருப்பதாகக்‌ காண்‌ 
கிறது, 

[isi பொன்‌ அளித்த ஜீயர்‌ சுவாமிகள்‌ அஹேரபல மடத்தைச்‌ சேசர்ச்‌ 
தவராகவே இருத்தல்‌ வேண்டும்‌. அவ்விதமாயின்‌ அவர்‌ இ. பி. 1630-முதல்‌ 
1675-வரையில்‌ அந்தப்‌ பீடத்தை அலங்கரித்த: வீரராகவ சடகோப ஜீயர்‌ 
சுவாமிகளாசவே இருக்கலாம்‌.] 


சாசனம்‌ - 11087 [No. 8. on p. 112 
அதே கோவிலின்‌ வடபுற மதில்‌ சுவரில்‌ பொறிகச்சப்பட்டிருப்ப ௮. 


On the northern surrounding wall of the same temple, Record 
dated in Saka 1543, Durmati, in the reign of the Vijayanagara king 
RamadevaMaharayar registering the grant by Raghunatha Nayaka, 
evidently the Nayaka ruler of Tanjávür, to god Viraraghavasvamin 
of some land comprised within the boundaries, north of Tiruvallür, 
east of Talakafichéri, south of Perambakkam and west of Kallanik- 
kuppam. 


[See also No. 1124 below]. 


சக வருஷம்‌ 1543, துர்மதியில்‌ விஜயககர மன்னரான ராம 
தேவ மகாராயரின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ வீரராகவ சுவாமியின்‌ 
[பூஜை நிவந்தங்களுக்காகத்‌] திருவள்ளூருக்கு வடக்கு, தலகாவ 
னைக்குக்‌ இழக்கு, பேரம்பாக்கத்துக்குத்‌ தெற்கு, கல்லணைக்‌ குப்‌ 
பத்துக்கு மேற்கு என Qs நான்‌ கெல்லைக்குள்பட்ட நிலத்தை 
ரகுநாத நாயக்கர்‌ தானம்‌ அளித்த செய்தியைக்‌ (5,0 5 8D SJ. 

[தானம்‌ golds ரகுகாத நாயக்கர்‌ தஞ்சையிலிருந்து அரசாண்ட 
நாயக்க மன்னனே போலும்‌. | 


சாசனம்‌ — 11097 [ No. 4. on p. 112 
அதே கோவிலின்‌ மேற்குப்‌ பக்கத்து மதில்‌ சுவரில்‌ எழுதியிருப்பது. 


On the western surrounding wall of the sama temple. Record 
dated in Saka 1515, Manmatha in the reign of the Vijayanagara king 
Na:asimhadeva Maharvaya registering the grant by Tuppakki 
Krishna Nayaka, evidently the Seiji chief Tuppakki Krishnappa 
Nayaka, of rine shares of land out of the total of one hundred and 
six shares in the village of Chinnamambasamudram to god 
Virarggava-p-perumal, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1095 


Guess மன்னரான நரசிம்ஹ தேவ மகாராயரின்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ சக வருஷம்‌ 1516 மன்மத ஆண்டுக்‌ கல்வெட்டு. 
சின்னமாம்பா சமுத்திரம்‌ என்னும்‌ கிராமத்தின்‌ நூற்று ஆறு 
பங்குகளிலே ஒன்பது பங்குகளை வீரராகவப்‌ பெருமாளுடைய 
'[ரிவந்தத்துக்காகத்‌ ] துப்பாக்கி ருஷ்ண நாயக்கர்‌ அளித்த செய்‌ 
தியைத்‌ தெரிவிப்பது. 

தானம்‌ அளித்தவர்‌ செஞ்ச அரசனான அப்பாச்சி ருஷ்ணப்பராயக்கரே 
போலும்‌, 


சாசனம்‌ — 11107 [No. 5 on p. 112 


அதே சோவிலின்‌ வடபுறத்துச்‌ சுவரிலே கருடனுக்குச்‌ சமீபம்‌ பொறிச்‌ 
கப்பட்டி ருப்பது, 

On the north surrounding wall, near the image of Garuda in the 
same temple. Record dated in S'aka 1595, Vijaya, in the reign of 
Krishnappa Nayaka, evidently the Seiji chief Tuppakki Krish- 
nappa Nayaka mentioned above, registering the settlement in the 
dispute of Salipavadah (2). Probably the dispute was of a communal 
nature between the Saliya and another community. 


சக வருஷம்‌ 1595 விஜய ஆண்டில்‌ கிருஷ்ணப்ப நாயக்கர்‌ ஏன்‌ 
பார்‌ ஏதோ ஒரு தகராறைத்‌ தீர்த்துச்‌ சமரசம்‌ செய்வித்த விவ 
ரத்தைக்‌ கூறுகிறது. 

இவ்விடம்‌ குறிக்கப்பட்டவர்‌ செஞ்சி அரசரான துப்பாக்கி 
கிருஷ்ணப்ப நாயக்கரே போலும்‌. விவாதம்‌ சாலிய வகுப்பின 
ருக்கும்‌ வேறொரு வகுப்பினருக்கும்‌ இடையே ஏற்பட்டது 
போலும்‌. 


சாசனம்‌ — 11117 [No.6 on p. 118 


அதே கோவிலின்‌ இழக்குப்புரத்துச்‌ சுவரிலே இருச்கோட்ட ஈம்பி 
[விச்சிரசத்துக்குச்‌] சமீபம்‌ பொறிச்கப்பட்டிருப்பது. இருச்சச்சி நம்பி என்னும்‌ 
பெயரே இவ்விதம்‌ தவறாகத்‌ இருக்கோட்ட ஈம்பி என்று பிரதி செய்யப்‌ 
பட்டத போலும்‌. 


On the eastern wall, near the shrine of Tirukkottanambi in the 
same temple. Record dated in Saka 1549, Raudri, In the reign of 
the Vijayanagara king Vira Venkatapatirayadeva Maharaya regis- 
tering the erection of a mandapa supported with pillars and the 

5 : 


< 


1096 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


grant of 2800 kuli of land in the field known as Avarampatti and 800 
kuli of land in the field known as Palla-nadu, in the village of 
Kakkalür to god Viraraghavasvamin by one Alagappa S e4ti. 

The shrine of Tirukkotta nambi wherefrom this inscription 
appears to have been copied is evidently that of. Tirukkachchi 
nambi, 


விஜயநகர மன்னரான வீர வேங்கடபதிராய தேவ மகாராயர்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ சக வருஷம்‌ 1542, ரெளத்ரி ஆண்டு கொண்ட 
கல்வெட்டு, வீரராகவ சுவாமியின்‌ [நிவந்தத்‌.துக்காக] அழகப்ப 
செட்டியார்‌ என்பவர்‌ காக்களூர்‌ கிராமத்தில்‌ ஆவாரம்பட்டி என்‌ 
னும்‌ தளையில்‌ 2000 குழி நிலமும்‌ பள்ள நடு என்னும்‌ தளையில்‌ 
800 GP நிலமும்‌ அளித்த செய்தியையும்‌, தூண்கள்‌ நிறுத்தி 
ஒரு மண்டபம்‌ நிர்மாணித்த செய்தியையும்‌ தெரிவிக்கிறது. 


[மண்டபம்‌ திருவள்ளூரில்‌ நிறுவப்பட்டது போலும்‌] 


சாசனம்‌ — 1112] [No.7 onp. 118 
அதே கோவிலின்‌ தெற்குப்‌ புறத்துச்‌ சுவரில்‌ சசசவல்லி காச்சியார்‌ ஆல 
யத்தின்‌ சமீபம்‌ வெட்டப்பட்டிருப்பது. 


On the southern wall, near the shrine of the goddess Kanaka- 
valli, in the same temple. Record dated in Saka 1553,  Ángirasa 
in the reign of the Vijayanagara king Vira Venkatarayadeva 
Maharaya registering the gift by a certain Raghupati Aiyar, of one 
share of land in the village of Chikkarayapuram and a share of 
Virar&ghavaputam to god Virarághavasvamin. 


விஜயஈகர மன்னனான வீர வேங்கடராய தேவ மகாராயர்‌ ஆட்‌ 
சிக்‌ காலத்தில்‌ சக 1553, ஆங்கிரச ஆண்டில்‌ சிக்கமாயபுரம்‌! 
என்னும்‌ கிராமத்தில்‌ ஒரு பங்கும்‌, வீரராகவ புரம்‌ என்னும்‌ இரா 
மத்தில்‌ ஒரு பங்கும்‌ ரகுபதி ஐயன்‌ என்பவனால்‌ வீரராகவ சுவாமிக்‌ 
குத்‌ தானம்‌ அளிக்கப்‌ பெற்ற செய்தியைத்‌ தெரிவிக்கிற நு. 


சாசனம்‌ — 1113] [1௦% on p. 118 
அதே கோவிலில்‌ ரங்க மண்டபம்‌ கர்ப்பகிரகத்தின்‌ மேற்குப்புறச்‌ சுவரில்‌ 
எழுதியிருப்பது. 


1. ஊர்ப்‌ பெயர்‌ சிக்கராயபுரம்‌ என்பதாகும்‌, 


- கோயிற்‌ சாசனங்கள்‌ 1097 


On the western wall of the inner shrine, Rangamandapa in the 
same temple, Record datei in the cyclic year Manmatha registering 
the gift by a certain Mallayyan, son of Dévan, of the village Narg- 
yanakafichipatti as free-gift to god Viraraghava-p-peruma] and some 
Brahmanas in equal shares. The gift [probably relating to the 
temple] was placed in the hands of the Paudáratiàr of the temple. 


மன்மத வருஷத்தில்‌ தேவன்‌ மகன்‌ மல்லய்யன்‌ என்பான்‌ 
நாராயண காஞ்சிப்‌ பட்டி என்னும்‌ கிராமத்தைப்‌ பங்குகளாகப்‌ 
பிரித்து வீரராகவப்‌ பெருமாளுக்கும்‌ சில பிராமணர்களுக்கும்‌ 
சம பங்குகளாகச்‌ சர்வ மானிய தானம்‌ அளித்த செய்தியைத்‌ 
தெரிவிக்கிறது. சுவாமிக்கு அளிக்கப்பட்ட இராமப்‌ பங்கு 
கோவிலின்‌ பண்டாரத்தார்‌ வசம்‌ ஒப்புவிக்கப்‌ பட்டதாகவும்‌ 
கூறுறெது போலும்‌. 


சாசனம்‌ — 1114] [No.9 on p. 118 
அதே கோவிலின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ காண்பது, 


On the south wall of the same temple. Record dated in Saka 
1580, Vilambi, in the reign of the Vijayanagara king Srirangaraya- 
deva Maharaya registering the grant by a certain Pratipi Raja 
of half share in a Brahmana Agraharam (probably the village of 
Agraharam) situated to the north of Tiruppagar and west of Tiruvan- 
nür to god Viraraghava-p-perumal. 


விஐய௩கர மன்னனான ஸ்ரீ ரங்கராய தேவ மகாராயர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ சக வருஷம 1060, விளமபி வருஷத்தில்‌ பொறிக்கப்‌ 
பட்ட கல்வெட்டு. திருப்பாகுருக்கு வடக்கிலும்‌, திருவன்னூ 
ருக்கு மேற்கிலும்‌ உள்ள ஒரு பிராமண அ௮க்கிரகாரத்தின பாதிப்‌ 
பங்கை வீரராகவப்‌ பெருமாளுக்குப்‌ பிரதிபி ராஜர்‌ என்பவன்‌ 
அளித்த செய்தியைக்‌ கூறுகிறது. 


சாசனம்‌ — 1115] [No. 10 on p. 114 


அதே கோவிலில்‌ உள்ள ஒரு மண்டபத்தின்‌ மேற்குப்‌ பக்கத்திலும்‌ வடக்‌ 
குப்‌ பக்கத்திலும்‌ உள்ள சுவர்களின்‌ உட்புறம்‌ எழு elus suu gr. 


On the northern and western walls of the yagaéala mandapa in 
the same temple. Record dated in S'aka 1559, Prabhava registering 
the gift by Narayana Sathakopa Jiyar, evidently a pontificia] head 
of the Ahobala matha, of the village Vehgattür as free-gift (sarva- 


1098 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


manya) to god Viraraghava-p-peruma]. The inscription is probably 
in the Telugu language and script. 


விஜயநகர மன்னனான வீர வேங்கடபதி ராய தேவ மகாராயர்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ சக வருஷம்‌ 1559, ப்ரபவ ஆண்டில்‌ பொறிக்‌ 
கப்பட்ட. கல்வெட்டு. வீரராகவப்‌ பெருமாளின்‌ பூஜை நைவேத்‌ 
தியத்துக்காக[வும்‌ நித்த நிபந்தத்துக்காகவும்‌] நாராயண சட 
கோப ஜீயர்‌ என்பார்‌ வெங்கத்தூர்‌ கிராமத்தைச்‌ சர்வ மானிய 
மாக அளித்த செய்தியைக்‌ கூறுகிறது, 

[இந்தச்‌ சாசனம்‌ தெலுங்கில்‌ பொறிச்சப்பட்டுிள்ளசோ என்று சந்தே 
இக்க இடம்‌ உள்ளது. தானம்‌ வழங்யெ ஜீயர்‌ அகோபல மடத்தைச்‌ சேர்ந்த 
ax Gum gib. ] 


சாசனம்‌--1116 / [No. 11 on p. 114 
அதே கோவிலில்‌ கருட விக்சிரசத்துச்குச்‌ தென்புறம்‌ உள்ள சாசனம்‌, 


On the south of the image of Garuda in the same temple. 
Record dated in Saka 1481, Siddhartin, stating that the stones 
round the temple of Viraraghavasvamin were placed, (ie., that the 
prākāras round the temple were paved with stones) by a certain 
Ananta]var Aiyan. 


ea 1481, சித்தார்த்தி வருஷத்தில்‌ அனந்தாழ்வார்‌ ஐயன்‌ 
என்பான்‌; வீரராகவ சுவாமி கோவிலைச்‌ சுற்றிலும்‌ கல்‌ அமைத்‌ 
தான்‌, அதாவது பிராகாரங்களைக்‌ கருங்கல்லால்‌ தளவரிசை செய்‌ 
தான்‌ என்னும்‌ செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 
சாசனம்‌ — 1117] [No. 12 on p. 111 
அதே சோவிலின்‌ தென்புறத்து மதிற்சுவரில்‌ காண்பது. 

On the southern surrounding wall of the same temple. Record 
dated in Saka 1487, Krodhana, in the reign of the Vijayanagara 
king Sadasivadeva Maharaya, The other particulars of the ins- 
cription are not found. 

விஜய say மன்னனான சதாசிவ தேவ மகாராயர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ சக வருஷம்‌ 1487, குரோதன ஆண்டு கொண்ட கல்‌ 
வெட்டு. மற்ற விவரங்கள்‌ கிடைக்கவில்லை. 

சாசனத்தின்‌ ஆண்டு குரோதன ஆனால்‌ «s வருஷம்‌ 1467 என்று இருச்‌ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1099 
சாசனம்‌ — 11187 [No. 18 on p. 115 


அதே கோவிலில்‌ கநகவல்லி நாச்சியார்‌ ஆலயத்தின்‌ sisas Aw 
உள்ளது. 


On a stone in the inner shrine, i.e. garbha griha of the goddess 
Kanakavalli in the same temple. Record dated in Saka 1487, 
Viévavasu, inthe reign of the Vijayanagara king Sadasivadeva 
Maharaya registering the grant by Papu Timmayyadéva Maharaya 
of the village Puttaharam as free-gift (sarvamaánya) for the inn 
(choultry) of Tirunattanam. 


விஜய ஈகர மன்னனான சதாசிவ தேவ மகாராயர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ சகவருஷம்‌ 1487, விசுவாவசு ஆண்டில்‌ பப்பு திம்‌ 
மய்யதேவ மகாராயர்‌ திருநத்தானம்‌ என்னுமிடத்தில்‌ உள்ள 
சத்திரத்துக்காகப்‌ புத்தகரம்‌ என்னும்‌ கிராமத்தைச்‌ சர்வமானிய 
மாக அளித்த செய்தியைக்‌ கூறுவது. 


சாசனம்‌ — 1119] [No. 14 on p. 119 
அதே கோவிலில்‌ கஈகவல்லி நாச்சியார்‌ ஆலயத்தின்‌ கர்ப்பசெசத்துச்‌ 
சுற்றுச்‌ சுவரில்‌ சாண்பது. 


Ona stone on the surrounding inner shrine of Kanakavalli 
Nachchiyar in the same temple. Record dated in S'aka 1471, Saumya 
in the reign of the Vijayanagara king Sadasivadeva Maharaya 
registering the [tax-]íree gift to god Viraraghava-p-peruma] of the 
village Ravuttanallir by Bala-Magappayadeva Maharaya. 


It is possible to restore the name of the donor as Bala-Nagap- 
payyadéva Maharaya. 


விஜய நகர மன்னனான சதாசிவ தேவ மகாராயர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ சக வருஷம்‌ 1471, ஸெளமிய ஆண்டில்‌ பர்லமாகப்‌ 
பய்ய தேவ மகாராயர்‌ என்பவர்‌ ராவுத்தால்லூர்‌ என்னும்‌ கிரா 
மத்தை வீரராகவப்‌ பெருமாளுக்குச்‌ சருவ. மானியமாக அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிக்கிறது, 


தானம்‌ அளித்தவர்‌ பெயர்‌ பாலநாகப்பய்ய தேல மகாராயர்‌ என்று 


இருச்சலாம்‌, 


1100 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌ — 11207 [No. 15 on p. 115 


அதே கோவிலின்‌ ரங்க மண்டபத்‌ தில்‌ மேலண்டைப்‌ புறம்‌ உள்ள உள்‌ 
சுவரில்‌ எழு இயிருப்பது. 


On a stone on the western inner wall of Rarigamandapa in the 
same temple. Record dated in the cyclic year S'obhakrit registering 
5016 transaction, probably a gift, by Ramachandradéva to god 
Tirnvallir-Appan. It is stated that the inscription is damaged. 


ஸெளமிய வருஷத்தில்‌ திருவள்ளூர்‌ அப்பனுக்கு ராமசந்திர 
தேவர்‌ என்பவர்‌ ஏதோ அளித்த செய்தியைக்‌ கூறுவது. விவ 
ரம்‌ ஏதும்‌ இடைக்கவில்லை. சாசனம்‌ சிதிலமாக இருப்பதாகக்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. 


சாசனம்‌ 1121] [No. 16 on p. 116 


அதே கோவிலில்‌ ரங்கமண்டபத்தின்‌ மேலண்டைப்‌ பக்கம்‌ உள்புறச்‌ சுவ 
ரில்‌ எழுதியிருக்கும்‌ சாசனம்‌. 


On a stone on the western inner wall ,of the Rangamandapa in 
the same temple. Record, the date of which is not found, register- 
ing the provision made fur the celebration of the Vaikagi festival 
and for food offerings to god Virarighava-p-perumal by Madhu- 
rantaka Pottappi-choladeva. 


இருவள்ளூர்‌ அப்பனுக்கு வைகாசி உற்சவத்‌ துக்கும்‌ நைவேத்‌ 
தியத்துக்கும | அதாவது நித்திய நிபந்தஙகளுக்கும] ஆக மதுராக்‌ 
தகப்‌ போத்தப்பிச்‌ சோழன்‌ ஏற்பாடு செய்ததைக்‌ குறிக்கிறது. 
அவன்‌ எனன அளித்தான என்பதோ அவனுடைய ஆட்சியின்‌ 
ஆண்டு முதலிய விவரங்களோ விளங்கவிலலை. 


சாசனம்‌ — 1122] [ No. 1? on p. 116 


அதே கோவிலில்‌ வாசன மண்டபத்தின்‌ இழண்டைப்‌ பக்கம்‌ உள்புறச்‌ 
சுவரில்‌ உள்ளது, 


On a stone on the eastern inner wall of the Vahanamandapa in 
the same temple. Record dated in Saka 1552, Prajotpatti. The 
other particulars of the record are not found. 


சக வருஷம்‌ 1992, பிரஜோத்பத்தி ஆண்டு கொண்ட. ere 
ob. மற்ற விவரங்கள்‌ தெரியவிலலை. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1101 


சாசனம்‌ — 1123] [No. 18 on p. 115 


அதே கோவிவில்‌ சேனை முதலியார்‌ ஆலயத்தின்‌ மேற்குப்புறம்‌ உள்ள 
சுவரில்‌ காண்பது, 


On a stone on the western wall of the shrine of Sénai Mudaliy&r 
in the same temple. Record dated in Saka 1552. The other details 
of the inscription are rot available. 


சக வருஷம்‌ 1552 கொண்ட. சாசனம்‌, மற்ற விவரங்கள்‌ 
குறிக்கப்பெறவில்லை. 


சாசனம்‌ 1124] [ No: 19 on p. 117 


அதே கோவிலில்‌ கோபுர வாசலுக்கு வடவண்டைச்‌ சுவரில்‌ எழுதி 
யிருக்கும்‌ சாசனம்‌, 


On a stone on the north side of the spire-gate (gopura-vdial) of 
the same temple. Record dated in S'aka 1549, Raudri in the reign 
of the Vijayanagara king Vira Ramadeva Maharayulu registering 
some transaction, probably a gift by Raghunàtha-Náyakar Vira. 
raghava Nayakar. It is stated that the record is damaged. 


It is possible that the correct name of the donor is Raghunatha 
Nayaka-Vijayaraghava Ndyakar. Then it would indicate that Vijaya- 
raghava Nayaka, the son of Raghunatha Nayaka and the Nayaka 
ruler of Tafijaviir was the intended person. We have inscriptions of 
Raghunatha Nayaka as far north as Senji (Nos. 30 and 31 in Vol. I) 
and another record copied trom this temple (No. 1108 above) isalso 
attributable to him. A contemporary Telugu source also states that 
Mangammal, the famous queen of Madurai, originally belonged to 
Tiruvallur, being the daughter of Tuppakki Krishnappa Nayaka, the 
Seiji chief and that there was a proposal of her marriage with 
Vijayaraghava “Nayaka of Tafijivür before she was married to 
Chokkanatha Nayaka of the Madurai Nayaka line. 


விஜய ஈகர அரசனான வீர ராம தேவ மகாராயலுவின்‌ ஆட்சிச்‌, 
காலத்தில்‌ சக வருஷம்‌ 1542, ரெளத்திரி ஆண்டில்‌ ரகுகரத காயக்‌ 
கர்‌-வீரராகவ நாய்க்கர்‌ என்பார்‌ அளித்த ஏதோ ஒரு சரசனத்‌ 
தைத்‌ தெரிவிப்பது. மற்ற விவரங்கள்‌ காணப்படவில்லை, 


தானம்‌ அளித்தவர்‌ பெயர்‌ ரகுநாத நாய்க்கர்‌ - விஜயராகவ நாய்க்கர்‌ 
என்று இருக்சலாம்‌. அவ்விதம்‌ ஆனால்‌ தஞ்சை sTuss மன்னனாள (ரகு 
நாத நாயக்கர்‌ மகன்‌) விஜயராகவ நாயக்கமையே இது குறிக்கும்‌. ரகுகாத 


1102 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


ஈாயக்கருடைய சாசனங்கள்‌ செஞ்சி வரையில்‌ (மேலே முதல்‌ பாகம்‌ ரெ. 30, 
81சாசனங்கள்‌) கடைக்னெறனவென்பதும்‌ இதே சோவிலில்‌ காணும்‌ சாசனம்‌ 
ஒன்றும்‌ (1108 ரெ.) அவனுடையதாக இருக்கவேண்டு மென்பதும்‌ இங்கே 
கவனிக்கத்‌ சச்சவை, சமகாலத்ததான தெலுங்கு நூல்‌ ஒன்றில்‌ மதுரை 
௮.ரசியான ராணி மங்கம்மள்‌ ஆதியில்‌ திருவள்ளூ மரச்‌ சேர்ந்தவள்‌ என்றும்‌, 
செஞ்? அரசனான துப்பாக்கி இருஷ்ணப்ப நாயக்கர்‌ மகள்‌ என்றும்‌, மதுரை 
நாயச்ச வமிசத்துச்‌ சொக்கநாத நாயக்கரை அவள்‌ மணந்து கொள்வதற்கு 
முன்னர்‌, அவளைத்‌ தஞ்சாவூர்‌ விஜயராகவ நாயக்கருக்கு மணமுடிக்க ஒரு 
தீமம்‌ பேச்சு sissi என்றும்‌ குறிக்சப்பட்டிருச்ிற து. 


சாசனம்‌ — 11257 [No. 20 on p. 117 


அதே கோவிலின்‌ கோபு. வாசலுக்குச்‌ தென்புறதிதில்‌ பொறிச்சப்பட்‌ 
டிருப்பது. 


Ona stone on the south side of the gate of the gópura in the 
same temple. Record dated in Saka 1523. The name of a certain 
Sattiyan is mentioned as the donor. The other particulars are not 
available, The record is said to be damaged. 


சக வருஷம்‌ 1522 கொண்டது. சத்தியர்‌ என்பவர்‌ பெயர்‌ 
காணப்படுகிறது, வேறு விவரம்‌ தெரியவில்லை. சாசனம்‌ சிதில 
மாக இருப்பதாகக்‌ குறிக்கப்பட்டுள்ள து. 


சாசனம்‌ -- 1126] [No. 21 on p. 117 
அதே இடத்தில்‌ உள்ளத. 


At the same place. Record dated in the Saka 1555, Durmukhi 
in the reign of the Vijayanagara king Venkatarayadeva Maharaya 
registering some gift by the king. The other details are not avail- 
able as the record is said to be damaged. 


விஜய நகர மன்னனான வீர வேங்கடராய தேவ மகாராயர்‌ ஆட்‌ 
சிக்‌ காலத்தில்‌ சக வருஷம 155d, துர்முகி ஆண்டு கொண்ட ere 
னம்‌, அரசன்‌ ஏதோ அளித்ததைக்‌ கூறுகிறது, மற்ற விவரங்‌ 
கள்‌ காணவில்லை. சாசனம்‌ S ers இ நப்பதாகக்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ள து, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1108 


சாசனம்‌-—1127] [No. 22 on p. 117 
அதே கோவில்‌ கோபுர வாசலுக்கு வடபுறத்தில்‌ எழு தியிருப்ப அ. 


Ona stone on the north side of the gate in the same temple. 
Record dated in Saka 1527, Parabhava, in the reign of the Vijaya- 
nagara king Vira Venkatarayadeva Maharaya registering the 
grant by a certain Vapparee (vyzpari? merchant) ofa portion of 
land in the village Virarághavapuram to gol Viraraghava-p- 
perumal. 


விஜய mag மன்னனான வீர வேங்கடராய தேவ மகாராயர்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ சக வருஷம்‌ 1527, பராபவ ஆண்டில்‌ வீரரா 
கவப்‌ பெருமாளுக்கு வியாபாரி ஒருவர்‌ வீரராகவ புரம்‌ என்னும்‌ 
கிராமத்தின்‌ ஒரு பகுதியை அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


சாசனம்‌ —1128 ] [ No. 28 on p. 118 
அதே கோவிலின்‌ இரண்டாம்‌ பிராகாரத்தில்‌ மேலண்டைப்புறத்துச்‌ 
சுவரில்‌ காண்பது. 


Ona stone on the western wall of the second prakara of the 
same temple. Record dated in Saka 1555, Srimukha in the reign 
of the Vijayanagara king Vira Vira Venkatapatirayadeva Maha- 
raya registering some grant by the king. The other particulars are 
not available. 


விஜய sar அரசனான வீர வீரவேங்கடபதி ராயதேவ மகாராயர்‌ 
ஆட்சியில்‌ சக 1555, ஸ்ரீ ழக ஆண்டு கொண்ட சாசனம்‌. அரசன்‌ 
ஏதோ அளித்தான்‌ என்று கூறுகிறது, மற்ற விவரங்கள்‌ கிடைக்க 
வில்லை. 


LI 


திருப்பாசூர்‌ Tiruppasir 


செங்கல்பட்டு ஜில்லா Amadei தாலூகாவில்‌ உள்ள இவ்வூர்‌ இப்‌ 
போது திருப்பாச்குர்‌ என்றும்‌ வழங்கப்‌ பெறும்‌, இவ்விடம்‌ உள்ள ஈசுவரன்‌ 
கோவில்‌ apid இயின்‌ பெயர்‌ வாசச்வரர்‌ என்பது. இந்தக்‌ கோவிலிலிருந்து 
14 சாசனங்கள்‌ பிரதி செய்யப்பட்டனவென மக்கென்ஸியின்‌ உதவியாளர்கள்‌, 
தென்பகுதி ஜில்லாக்களில்‌ பிரதிசேய்த சாசனங்களின்‌ பட்டியலில்‌ 
குறித்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அவற்றின்‌ பிரதி டைக்கவில்லே. பட்டி 
யலில்‌ காணும்‌ அந்தப்‌ பதினான்கு சாசனங்களும்‌ ழே கொடுச்சப்பட்டுள்ளன, 


8 


1104 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


The village also known as Tiruppáchchür isin the Tiruvallür 
taluk of the Chingleput district. Mackenzie's List of Inscriptions 
from the Southern Districts gives the following 14 inscriptions as 
having been copied from the Siva temple, now known as Vachiávara 
temple, at this place. Copies of these texts are not available. But 
these inscriptions have been copied by the Epigraphy Department 
in the year 1929-30. 


சாசனம்‌ —1129 ] [ No. 24 on p. 118 


GALUH rs S er வடபுறச்‌ சுவரிலே உள்ளது. 


(No. 114 of 1930). Ona stone on the north wall of the central 
shrine in the temple. Record dated in Saka 1454 (wrong for 1459), 
Hévilambi, in the reign of the Vijayanagara king Achyutadeva 
Maharaya stating that Kalahasti Settiyar, a vaifya (merchant) of 
Tiruppaáür erected a manda pa in the temple ot Tiruppastir-Nayanar, 
established the linga Kalahasti Iivara-svamin and gave 250 panam 
to the sthanatidy for the (daily) worship and food.offerings to the 
god thus installed by him. 

The Epigraphical Report gives the additional astronomical 
details, Mithuna, gu. tritiya, Monday, Sravana, which would yield 
A.D. 1537, June 25, as the equivalent date taking the paksha $u. as 
a mistake for ba. 


விஜய Bas மன்னனான அச்சுத தேவ மகாராயர்‌ ஆட்டுக்‌ 
காலத்தில்‌ சக வருஷம்‌ 1454 ஹேவிளம்பி ஆண்டில்‌ பொறிக்கப்‌ 
பட்டது. காளஹஸ்தி செட்டியார்‌ என்னும்‌ வைசியர்‌ திருப்‌ 
பாசூர்‌ நாயனார்‌ கோவிலில்‌ ஒரு மண்டபம்‌ எடுப்பித்து அதில்‌ 
காளஹஸ்தி ஈசுவர சுவாமி என்னும்‌ பெயரால்‌ ஒரு லிங்கத்தைப்‌ 
பிரதிஷ்டை செய்து அதன்‌ நித்திய பூஜை நைவேத்தியத்‌ துக்காக 
250 பணம்‌ பொன்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்றெது. ' 


சாசனம்‌ —11307 [ No. 25 on p. 118 


அதே கோவிலில்‌ situGsres Her முன்னுள்ள மண்டபத்தின்‌ வடபுறச்‌ 
சுவரிலே எழுதியிருப்பது, 


(No. 150 of 1930). On the north wall of the mandapa in front 


of the central shrine in the same temple. Record dated in the 10th 
year, [Ani], in the reign of the Chola king Rajarajadeva registering 


1. சச வருஷம்‌ 1159 என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1105 


the gift by Rajadhiraja Malaiyarayan of 47 káíu,tothe Sivabrah- 
manas (patiamar) of the temple for the additional worship of god 
Tiruppasir-udaiyar. 


From the Epigraphical report, it is seen that the king was 
Tribhuvana chakravartin Rajadhirajadeva, that the donor was 
Tiruvarangam-udaiyan alias Rajidhiraja Malaiyarayan, son of 
Munaiyadaraiyan of Naduvilmalai-Perumiir nàdu, and that the 


S'ivabráhmapas agreed to provide for special offerings and worship 
to the god on Sundays. 


. சோழ மன்னனான ராஜ ராஜ தேவனுடைய ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ 10-ஆம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு. ராஜா இராஜ மலையராயன்‌ என்‌ 
பான்‌ திருப்பாசூர்‌ உடையாருக்கு விசேஷ உற்சவம்‌ நடத்துவதற்‌ 
காக 47 காசு சிவப்பிராமணர்கள்‌ (பட்டமார்‌) கையில்‌ கொடுத்த 
தாகக்‌ கூறுகிறது." ர 


சாசனம்‌ அ 1131] [ No. £6 on p. 119 
: அதே கோவிலின்‌ மகா மண்டபத்து வடபுறச்‌ சுவரில்‌ காண்பது. 


(No. 144 of 1930). Onthe north wallof the mahamandapa in 
front of the same shrine, Record dated in the 21st year in the 
reign of the Ohola king Rajarajadeva registering the gift by 
Serruppédan Rajarajadévan Vallavan [of Niyamam in Puliyür- 
kottam] of 32 cows for [a perpetual] lamp and one bullock for the 
drum of the God. 


The Epigraphical report gives the surname of Tribhuvana 
chakravartin to the king and the date as the 29th regnal year, 
Panguni. 


சோழ மன்னனான ராஜ ராஜ தேவனுடைய ஆட்சியில்‌ 
21-ஆம்‌ ஆண்டுக்‌ கலவெட்டு. சேறறுப்‌ பேடன்‌ ராஜ ராஜ 
தேவன்‌ வல்லவன்‌ என்பான்‌ சுவாமி சந்நிதியில்‌ ஒரு நந்தா 


1. சாசன இலாகாவின்‌ அறிக்கையிலிருந்து அரசன்‌ பெயர்‌ திரிபுவன 
சக்கரவர்த்தி ராஜாதிராஜன்‌ எனவும்‌, தானம்‌ அளித்தவன்‌ ஈடுவில்மலை பெரு 
மூர்‌ காட்டு முனேயதரையன்‌ மகன்‌ திருவமங்கமுடையானான ராஜாதிராஜ 
மலையராயன்‌ எனவும்‌, ஞாயிற்றுக்‌ இழமை விசேஷ பூசையும்‌ மிவேதனமும்‌ 
ஈடத்துவதற்சாகப்‌ பொருள்‌ இடப்‌ பெற்றதெனவும்‌ தெரிகிறது. அவ்வாண்டு 
ஆனி மாதமும்‌ குறிக்கப்பட்ளெள ௮. 


1106 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


விளக்கு எரிக்க 32 பசுவும்‌, கோவில்‌ முரசு சுமக்கக்‌ காளை ஒன்‌ 
அம்‌ அளித்த செய்தியைக்‌ கூறுகிறது. 


சாசன இலாகாவின்‌ அறிச்கையிலிருக்து சாசனம்‌ திரிபுவன சக்கரவர்த்‌ 
திகள்‌ ராஜ ராஜ தேவனுடைய 29-ஆம்‌ ஆண்டு பல்குணி மாதம்‌ அளிக்கப்பட 
டது என்றும்‌; தானம்‌ அளித்தவன்‌ புலியூர்க்‌ கோட்டத்து நியமத்தைச்‌ Gers 
தீவன்‌ என்றும்‌ தெரிறெது. 


சாசனம்‌ — 1132] [ No. £7 on p. 119 
அதே கோவில்‌ கர்ப்ப. ரகத்தின்‌ பின்புறச்‌ சுவரில்‌ எழு தியிறாப்பது. 


(No. 194 of 1930). On the back wall of the central shrine in the 
same temple. Record dated in the ‘33rd year in the reign of the 
Chó]a king KulottungaCholadeva registering the gift of 30 kasu by 
the daughter of a certain Narpattennayiravan to the sthdnattar for 
the provision of an ear-ornament (fivuttidu) to the goddess Periya” 
Nachchiyar and two measures of rice daily [from the interest on the 
money thus placed]. 


From the Epigraphical ; report it is seen that the king was Tri- 
bhuvana chakravartin Kulottuiga Choladéva, ‘ who was pleased to 
take Madurai and the crowned head of the Pandya,’ that the donor 
was named Kittadum-pillai alias Periyanattu-Nangai and that the 
rice was for the daily feeding of pilgrims. 


சோழ மன்னனான குலோத்துங்க சோழ தேவனுடைய 99-ஆம்‌ 
ஆண்டுக்‌ கல்வெட்டு. அந்தக்‌ கோவில்‌ தேவியாரான பெரிய நாச்‌ 
சியாருக்குத்‌ இருத்‌ தோடு செய்து சாத்தவும்‌, இனசரி இரண்டு 
படி. அரிசி அளிக்கவும்‌ கோவில்‌ தானத்தாரிடம்‌ நாற்பத்‌ தெண்‌ 
ணாயிரவன்‌ [நாட்டான்‌ ] மகள்‌ 80 காசு பொன்‌ அளித்த செய்தி 
யைக்‌ கூறுகறது,! 


1. சாசன இலாகாவின்‌ அறிக்சையிலிருந்து அரசன்‌, | மதுரையும்‌ பாண்டி 
யன்‌ முடித்தலையும்‌ கொண்டருளிய திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ குலோத்‌ 
துங்க சோழ்‌ தேவர்‌” என்றம்‌, தானம்‌ அளித்தவள்‌ பெயர்‌ கூத்தாடும்‌ பிள்ளை 
யான பெரியநாட்டு ஈங்கை எனறும்‌, அரிசி நாள்தோறும்‌ வரும்‌ (தேசாந்தரி) 
பிர யாணிகரூக்கு உணவு அளிப்பதற்கு என்றும்‌ தெரிகிறது, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1107 


சாசனம்‌ — 1133] [ No. 28 on p. 119 


அதே சர்ப்பசிரகத்தின்‌ மேற்குச்‌ சுவர்ப்‌ பக்கத்தில்‌ உள்ள மேடையில்‌ 
எழுதியிருப்பஅ. 


(No. 129 of 1930). On the pial near the western wall of the 
same shrine. Record, the date of which is not found, in the reign of 
the Chó]a king Kulottunga Choladeva registering the gift of 36 
kà$u by Kalingaraja-Udaiyar to the nagarattar of Désiyapuram for 
maintaining 6 [perpetual] lamps and of 42 kasu to the Sivabrah- 
manas of the Tiruppagir temple for maintaining 4 [perpetual] lamps 
in front of the god Tiruppasür-udaiyar. 


From the Epigraphical report it is seen that the inscription is 
written on the west and the south walls of the central shrine in the 
temple. It is dated in the 45th regnal year of Rajakésarivarman 
alias-Tribhuvana chakravartin, Kulottungacholadéva. The naga- 
rallàr mentioned in the inscription are those of Jayadharapuram, 
attached to the village Kakkaltralias Rájaérayachaturvedimaügalam 
in Kakklar-nadu, a sub-division of Jkkattu-k-koifam and the donor 
Arumbakkilar Araiyan Ponnambalakkittanar alias Kalingarajar of 
Manavil, in Manavil-nadu. The donor is the famous general Nara- 
lókavira. 


சோழ மன்னனான குலோத்துங்க சோழ தேவன்‌ ஆட்சிக்‌ 
காலத்துக்‌ கல்வெட்டு, அரசனுடைய ஆட்சி ஆண்டு தெரிய 
வில்லை, காலிங்க ராஜ உடையார்‌ திருப்பாசூர்‌ உடைய நாயனார்‌ 
கோவிலில்‌ 6 நுந்தா]விளககு எரிப்பதற்காகத்‌ தேசியபுரம்‌ நகரத்‌ 
தாரிடம்‌ 80 காசும்‌, 4 [நுந்தா] விளக்கு எரிப்பதற்காகச்‌ சிவப்‌ 
பிராமணர்கள்‌ கையில்‌ 48 காசும்‌ அளித்த செய்தியைத்‌ 
தெரிவிப்பது.” 


1. சாசன இலாகாவின்‌ அழிக்கையிலிருர்து இச்‌ சாசனம்‌ கர்ப்பகிரகத்தின்‌ 
மேல்புற; தென்புறச்‌ சுவர்களில்‌ பொறிக்கப்பட்டிருப்பதாகக்‌ காண்டுறது, 
சாஜசேசரிவர்மனான திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ முதற்‌ குலோத்துங்க சோழ 
தேவனுடைய ஆட்சியில்‌ 45-ஆம்‌ ஆண்டு கொண்டது. தானம்‌ அளித்தவன்‌ 
பெயர்‌ மணவில்‌ காட்டு மணவில்‌ அ௮ரும்பாச்சழார்‌ அரையன்‌ பொன்னம்பலச்‌ 
கூத்தனாரான காலிங்க ராஜர்‌ என்பதாகும்‌. இவனே ஈரலோக வீரன்‌ என்று 
பிரசித்தி பெற்றவன்‌. அவன்‌ அளித்த பொன்னைப்‌ பெற்றுச்‌ கொண்டவர்‌ 
கள்‌ ஈக்காட்கெ கோட்டத்துக்‌ காக்கலூர்‌ காட்டுச்‌ சாச்சலூ.ரான ராஜாச்ரய 
சதுர்வேதி மங்கலத்தைச்‌ சேர்ர்த ஜயதரபுரத்து ஈகரத்தார்‌ ஆவர்‌, 


1108 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌ — 1134] [No. £9 on p. 119 


அதே சர்ப்பகரகத்தின்‌ வடபுறம்‌ உள்ள இண்ணையில்‌ காண்பது. 
[ தி ரணைபோலும்‌.] 


(No. 108 of 1930). On the northern pial [probably a mistake for 
the tier of the wall] of the central shrine in the same temple. Record 
dated in the 4th year in the reign of the Chola king Virarajendra- 
choladeva registering the gift, by Kannan Arasu, [a kaikkola of the 
village] of 9 414778 of gold for the ear-rings and 10 kalafiju of gold 
for a necklace to be provided for the goddess Panaimulai-Nachchiyar 
in the temple of Tiruppagiir-ugaiya-Nayanar. 


சோழ அரசனான வீர ராஜேந்திர சோழ தேவனுடைய நான்‌ 
காம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு. திருப்பாசூர்‌ கிராமத்துக்‌ கைக்கோ 
ளர்‌ கணணன்‌ அரசு என்பான்‌, தேவியான பணை முலை நாசசியா 
ருக்குச்‌ தோடு செய்து அணிவிக்க ஓன்பது கழஞ்சு பொன்னும்‌ 
கழுதது மாலை செய்து அணிவிக்கப்‌ பத்துக்‌ கழஞ்சு பொன்னும்‌ 
அளிதத செய்தியைச்‌ கூறுகிறது. 


சாசனம்‌ — 1135] [No. 30 on p. 120 


அதே கோவிலில்‌ பிரம்மாவின்‌ வடக்குச்‌ சுவரில்‌ காண்பது. [அதாவது 
சர்ப்பகிறாகத்‌தின்‌ சுவரில்‌ வடபுறம்‌ பிரம்மாவின்‌ விக்கிரகத்தக்குப்‌ பக்கத்‌ தில்‌ 
உள்ளது போலும்‌.] 

(No. 117 of 1930). On the north wall, near the image of Brahma, 
of the same central shrine. Record dated in the 18th year [Panguni] 
in the reign of the Chola king [Tribhuvana chakravartin*] Rajaraja 
deva registering the gift by S'embür Mani-nagan Idar.nikki-mallan 
alias Vanarayan [on behalf of Sengéni mindan Siyan alias S'ambu- 
varayan] of 10 kasu of gold for burning a perpetual lamp in front of 
the goddess Aludaiya-Nachchiyar of the palli-arai (bed-chambers) 
in the temple. 


சோழ மன்னனான ராஜ ராஜ சோழனுடைய ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ 19-ஆம ஆண்டு கொண்ட கல்வெடடு, சேம்பூர்‌ மணிகாகன்‌ 
இடர்நீக்கமல்லனான வாணராயன்‌ என்பான்‌ இருப்பாசூர்‌ உடைய 
நாயனார்‌ கோயில்‌ ஆளுடைய நாச்சியார்‌ சந்நிதியில்‌ ஒரு நுந்தா 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1109 


விளக்கு எரிக்கப்‌ பத்துக்‌ காசு பொன்‌ அளித்த செய்தியைத்‌ 
தெரிவிக்கிறது. ! 


சாசனம்‌ — 1136] [No. 81 on p. 120 
அதே கோவிலின்‌ தென்மேற்குச்‌ சுவரில்‌ எழு தியிருப்பது. 

On the south-west wall of the same temple. Record dated in 
Kali 4473, Paridhavi, in the reign of the Vijayanagara king Vira- 
Kampana Udaiyar registering the gift, by purchase, of a garden 
called ‘ Afijantoppu’ by a certain Kannandai-Ara$an Tyügan of 
Villivallam to god Tiruppasir-udaiyar and goddess Panaimulai- 
Amman. 

This is the same as No. 155 of 1930, found engraved on the 
south wall (inside) of the second prakara in the same temple, which 
gives additional astronomical details of the date, Karkataka, Su. 
dasami, Pushya and states that the gift of land provides for the 
celebration of a festival. Mentions also svamidroharagandan 
Kattappa-Udaiyar, to the south of whose property the gift land was 
probably situated, 

The tithi dagami, either in the Sukla or bahu]a paksha, cannot 
combine with the nakshatra Pushya in the month of Kataka. In the 
absence of the week day, the date cannot be verified. In that month 
Pushya fell on Su. prathama corresponding to A.D. 1372, July 2, 
Friday. 

விஜயககர மன்னனான வீர கம்பண உடையார்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ கலியப்தம்‌ 4479, பரிதாபி வருஷம்‌ கொண்ட கல்‌ 
வெட்டு. திருப்பாசூர்‌ உடையாருக்கும்‌ பணை முலை அம்மனுக்‌ 
கும்‌ [உற்சவம்‌ நடத்துவதற்காக] வில்லிவல்லம்‌ கண்ணர்தை 
அரசன்‌ தியாகன்‌ என்பான்‌ தோப்பு வாங்கி அளித்ததைத்‌ தெரி 
விக்கிறது. தானம்‌ அளிக்கப்பட்ட தோப்புக்கு ( அஞ்சாக்‌ 
தோப்பு? என்ற பெயர்‌ வழங்கப்‌ பெற்றதாகவும்‌ அது “ஸ்வாமி 
துரோகர கண்டன்‌? கட்டப்ப உடையார்‌ நிலத்துக்குத்‌ தெற்கில்‌ 
இருந்ததாகவும்‌ கொள்ளலாம்‌. 


1. சாசன இலாகாவின்‌ அறிக்கையிலிருந்து அரசன்‌ பெயருடன்‌ திரி 
புவன சக்கரவர்த்திகள்‌ விருதும்‌, ஆண்டிலே பங்குணி மாதமும்‌ சாணப்படுகின்‌ 
தன வென்று தெரிகிறது. தானம்‌ அளித்தவன்‌ செங்கேணி மிண்டன்‌ Fu 
னான சம்புவராயன்‌ சார்பிலே பள்ளியறை யாளுடைய நரச்சியாரறுக்குத்‌ Suid 
எரிக்கப்‌ பொன்‌ அளித்ததாகவும்‌ கரண்டுறது. 


1110 கோயிற்‌ சாசனங்கள்‌ 
சாசனம்‌ — 1137] [ No. 82 on p. 120 


அதே சோவிலின்‌ சற்றுச்‌ சுவரில்‌ உள்ளது, [sinara Aar மேல்‌ 
புறச்‌ சுவரில்‌ எழுதியிருப்பது], 


(No. 125 of 1980). Oa the surrounding [west] wall of [the 
central shrine in] the same temple. Record dated in the first year 
of the reign of the Choja king Kulottunga Choladeva registering 
the gift by Sendali Tirukkalatti-Manikkam, [a maid servant of the 
temple], of 54 kalaiijw of gold in the hands of the sthinalidr for 
making certain ornaments to the image of the goddess Panaimulai- 
Nichchiyar of the temple. 


The Epigraphical report gives the date as the 9th regnal year 
of Tribhuvana chakravartin Kulottungacho]adéva and adds that the 
sthanattay agreed also to provide for offerings on the 5th day of the 
Vaikaéi festival and on all the amdvasya days of the year with the 
money received by them. 


சோழ மன்னனான குலோத்துங்க சோழ தேவனுடைய ஆட்‌ 
சிக்‌ காலத்து முதல்‌ ஆண்டுச்‌ சாசனம்‌. செந்தாழி திருக்காளத்தி 
மாணிக்கம்‌ என்னும்‌ தேவரடியாள்‌ கோவில்‌ தானத்தாரிடம்‌ 
பணைமுலை நாச்சியாருக்குத்‌ திருவாபரணம்‌ செய்வதற்காக ஐந்த 
ரைக்‌ கழஞ்சு பொன்‌ அளித்த செய்தியைக்‌ கூறுவது. 


சாசன இலாகாவின்‌ அ.றிக்கையிலிருக்து சாசனம்‌ திரிபுவன சக்கரவர்த்தி 
குலோத்துங்க சோழதேவனுடைய ஒன்பதாம்‌ ஆண்டில்‌ கொடுக்கப்பட்ட 
தென்பதும்‌, அவள்‌ அளித்த பொன்னைக்கொண்டு வைகாசி உற்சவத்தின்‌ 
ஜர்தாம்‌ நாளிலும்‌ ஆண்டு தோறும்‌ அமாவாசை நாட்களிலும்‌ விசேஷ நிவந்தம்‌ 
நடத்தவும்‌ ஸ்தானத்தார்‌ ஏற்றுக்கொண்டார்கள்‌ என்பதும்‌ விளங்கும்‌. 


சாசனம்‌ — 1138] [ No. 88 on p. 120 


திருப்பாகுர்‌ உடைய நாயனார்‌ கோயிலின்‌ வடக்குப்‌ பிராசா.ரச்‌ சுவரில்‌ 
[சர்ப்பரகத்தின்‌ முன்னுள்ள மண்டபத்தின்‌ வடபுறம்‌] எழு தியிருப்ப ௮. 


(No. 145 of 1930). On the northern surrounding wall [of the 
mandapa in front of the central shrine] in the same temple. Record 
dated in the 10th year in the reign of the Chó]a king Kulottunga 
Choladeva registering the gift of 3 kasu gold by Deva-Ramandi, 
[a servant of Munaiyadaraiyan Tiruvarangamudaiyan Rajadhiraja- 
Malaiyarajan] for burning a [twilight] lamp in front of the god, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 


The Epigraphical report gives the 19th year of the reign of 
Tribhuvana chakravartin Kuldttungaehdjadéva as the date of the 
record. 


சோழ அரசனான குலோத்துங்க சோழ தேவனுடைய ஆட்சிக்‌ 
காலத்தின்‌ பத்தாம்‌ ஆண்டில்‌ ராமாண்டி என்பவன்‌ திருப்பாசூர்‌ 
உடையார்‌ முன்பு விளக்கு [ஸந்தியா தீபம்‌] எரிக்க 8காசு 
பொன்‌ அளித்த செய்தியைக்‌ கூறுகிற சாசனம்‌. 


சாசன இலாகாவின்‌ அறிக்கையிலிறார்து சாசனம்‌ திரிபுவன sss 
வர்த்திகள்‌ குலோத்துங்க சோழதேவனுடைய பதின்மூன்றாம்‌ ஆண்டில்‌ 
அளிக்சப்பட்டதென்றும்‌, தானம்‌ அளித்த .ராமாண்டி, என்பவன்‌ முனைய 
திரையன்‌ தஇிருவரங்கமுடையான்‌ ராஜாதிராஜ மலையராயன்‌ வேலையாள்‌ 
என்றும்‌ தெரிய வ்ருறெது, 


சாசனம்‌ — 1139] |. [No.34 on p. 121 


அதே கோவிலில்‌ சர்ப்பெகத்தின்‌ வடபுறத்‌ (திண்ணை) [ திரணை]யில்‌ 
இருப்பது. 


(No. 113 of 1930). On the northern pial (which is a mistake for 
the tier) of the central shrine in the same temple. Record dated in 
the 30th year in the reign of Rajasekhara Pandyadeva registering 
the gift by the king of 5 villages in Kakkalür-nádu to the god 
Tiruppasiir-udaiyar. 


From the Epigraphical report, it is learnt that the record is 
dated in the 3rd year in the reign of the Chola king Parakésarivar . 
man alias Adhirajendradeva beginning with the meykkirttt, ‘Tiru- 
madandaiyum'. The record which is unfinished states that the king 
while seated in his palace Gargaikonda-solan-mdligai at Gangai- 
kondaso]apuram was pleased to remit certain taxes leviable from 
thevillage S’élai in Kakkalür-nádu, a sub-division of Ikkattu-kottam, 
a district of Jayankondasdlamandalam, as a dévadana in favour of 
the temple of Véyidankongarulina-Mahadéva at Tiruppás'ür. The 
remission seems ‘to have been made at the request of the officer 
Araiyan Rajarajan alias Pandyan, for conducting certain services 
(dharmam) instituted by his mother Rajagékharan Ramadévi in the 
temple. 


ராஜ சேகர பாண்டியன்‌ ஆட்சிக்‌ காலத்தின்‌ முப்பதாம்‌ ஆண்‌ 
டுக்‌ கல்வெட்டு, திருப்பாசூர்‌ உடையாருக்குக்‌ காக்கலூர்‌ நாட்‌ 
டல்‌ ஜந்து ரொமங்களை அரசன்‌ அளித்த செய்தியைக்‌ கூறுவது , 
7 ; 


1112 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசன இலாகாவின்‌ அ.றிச்சையிலிருர்து இத “திருமடந்தையும்‌” என்று 
தொடங்கும்‌ மெய்ச்‌ Bis Aya கூடிய சோழ மன்னனான ப.ரகேசரி வர்ம 
னை அதிராஜேக்‌ திர தேவனுடைய மூன்றாம்‌ ஆண்டைச்‌ சேர்ந்த “முடிவு - 
பெறாத சாசனம்‌ என்பது தெரிகிறது. கங்கைகொண்ட சோழபுரத்தில்‌ 
கங்கைகொண்ட சோழன்‌ மாளிகை என்னும்‌ அரண்மனையில்‌ அரசன்‌ தங்கி 
யிருந்த சமயம்‌, ஜயங்கொண்ட சோழமண்டலத்து ஈக்காட்டுக்‌ கோட்டத்துக்‌ 
காச்கலூர்‌ காட்டில்‌ உள்ள சேலை என்னும்‌ ொமத்தின்‌ வரிகள்‌ லெவற்றை 
இறக்கத்‌ திருப்பாகுரில்‌ உள்ள வேயிடங்கொண்டருளின மகாதேவர்‌ கோவி 
லுக்குத்‌ தேவதானமாக அளித்த செய்தியைக்‌ குறிப்பது. அரையன்‌ ராஜராஜ 
னான பாண்டியன்‌ தன்‌ தாயார்‌ ராஜசேகரன்‌ ராமதேவி என்பவள்‌ நிறுவிய 
இல தர்மங்களை நடத்துவதற்காக வேண்டியதன்மிதே அரசன்‌ அதை அளித்‌ 
தான்‌ என்றும்‌ கூறுகிறது. 


சாசனம்‌ 1140] [No. 85 on p. 121 
அந்தக்‌ கோவிலின்‌ இழக்குப்பக்கத்‌ தச்‌ சுவரில்‌ எழு தியிருப்ப.து, 


{No. 152 of 1930). On the eastern surrounding wall of the same 
temple. Record dated in Saka 1349, Plavanga, in the reign of the 
Vijayanagara king Virapratapa Deva[raya] Maharaya registering 
the assignment allowing the duties and the extra emoluments of the 
merchants to the sthanatidy and the managers of the temple of god 
Tiruppagir-udaiyar by Ariyappa Dannayaka. 


From the Epigraphical report, it is learnt that the inscription 
engraved on the inner wall of the Kitchen in,the temple, furnishes 
further particulars of the date, pafichami, Wednesday and Uttar- 
8801. The record, the ends of lines of which are now built in, regis. 
ters a royal order assigning certain taxes, due to the king, for 
offerings on ordinary and festival days and for repairs in the temple. 
Mentions other temples in Chandragiri-rajya, i.e., those at Kafchi- 
puram, Tiruvalaigadu, Kalahasti, Tiruvorriyur and Tiru ppalaivanam 
to which similar orders were issued by the king. Refers also to 
Vibhiiti-kanikkat and Bhiksha-vritti-Ayyan. 


விஜய 5&7 மன்னனான வீரப்‌ பிரதாப தேவ[ ராயஈ ]மகாராயர்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ சக 1849, பிலவங்க ஆண்டு கொண்ட கல்‌ 
வெட்டு. அரியப்ப தண்ணாயக்கர்‌ என்பார்‌ திருப்பாசூர்‌ உடை 
யார்‌ கோவில்‌ ஸ்தானத்தாருக்கும்‌ நிர்வாகத்தாருக்கும்‌ அவ்வூர்‌. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1118 


வியாபாரிகள்‌ செலுத்த வேண்டிய மகமைகளையும்‌ வரிகளையும்‌ 
அளித்த செய்தியைக்‌ கூறுவது. 1 


சாசனம்‌ — 11417 [No. 96 on p. 121 


அதே கோவில்‌ கோபுர வாசல்‌ Guest mé சுவரில்‌ காண்பது. 


(No. 157 of 1930). On the western wall of the /gopuram-gate in 
the same temple. Record stating that Kondappayyar the agent of 
Amaram Raügappayyar raised the rents of the village Perumbakkam 
and granted the same to the temple. 


From the Epigraphical report it is learnt that the lrecord, 
engraved on the inner wall of the southern gopura of the temple, 
bears the date Vikari, Adi[12]. and registers the assignment to the 
Sihánaitàr of certain taxes for worship and offerings in the temple of 
Vagi-elunda-Nayinar. 


அமரம்‌ ரங்கப்பய்யர்‌ காரியத்துக்குக்‌ கர்த்தரான கொண்டப்‌ 
பய்யர்‌ என்பார்‌ பெரும்பாக்கம்‌ Grips Ser வரியை அதிகமாக்கி 
[அதைக்‌ கோவிலுக்கு அளித்த] செய்தியைக்‌ கூறுவது. 


சாசன இலாகாவின்‌ அதிச்சையிலிருர்‌து இந்தச்‌ சாசனம்‌ அந்தச்‌ கோவி 
லின்‌ தெற்குக்‌ கோபுரத்தின்‌ உட்புறம்‌ எழு தியிருப்பதாகக்‌ காண்டுறது. 
விகாரி வருஷம்‌ gos” 18௨ enor, வாசி யெழுந்த ஈயினார்‌ கோவிலின்‌ 
APAY- உள்ளிட்ட ரித்த மிவந்தங்களுக்காகச்‌ லெ வரிகளை நீக்கிக்‌ கோவில்‌ 
தானத்தாருக்கு அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்க த. 


1. சாசன இலாகாவின்‌ அறிச்கையிலிரார்து இந்தச்‌ சாசனம்‌ மடைப்‌ 
பள்ளியின்‌ உட்புறச்‌ சுவரில்‌ பொறிக்கப்பட்டிருப்பதாகத்‌ Osh@pg. சாசன 
வரிகளின்‌ முடிவுகள்‌ புதிதாக எழுப்பப்பட்ட கட்டிடத்திற்குள்‌ மறைச்துவிட்‌ 
Ler சாசன ஆண்டின்‌ பஞ்சமி, புதன்‌ இழமை, உத்தரட்டாதி ஈக்ஷத்இரம்‌ 
ஆதிய விவரங்களும்‌ இடைக்கின்றன. கோவிலின்‌ அமுதுபடி உள்ளிட்ட ரித்த 
நிவர்தங்களுக்கும்‌ விசேஷ உற்சனங்களுக்கும்‌ வேண்டிய செலவுக்கு அரசன்‌ 
தனக்குச்‌ சேரவேண்டிய சில வரிகளை நீக்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்‌ 
Gog. இதே போன்ற உத்தரவுகளைச்‌ சச்‌.திரகரி ராஜ்யத்தில்‌ உள்ள சாஞ்ச 
புரம்‌, திருவாலங்காடு; காளஹஸ்தி, திருவொற்றியூர்‌, இருப்பாலைவனம்‌ 
ஆடிய ஊர்களின்‌ தேவஸ்தானங்களுக்கும்‌ அரசன்‌ அளித்த செய்தியையும்‌ 
கூறுறெது. விபூதில்‌ காணிக்கை, பிக்ஷா விருத்தி ஐயன்‌ ஆ௫ய சொத்களும்‌ 
காணப்படுகின்றன. 


1114 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌ — 1142] [ No. 37 on p. 121 
அந்தக்‌ கோவிலின்‌ தென்புறச்‌ சுவரில்‌ எழுதியிருப்பது. 


On the southern surrounding wall of the same temple. Record 
registering the grant fof a portion of land by the inhabitants of 
(Ra]janaráyana-chaturvedimangalam to god Tiruppagir-udaiyar, 

This is probably the same as No. 188 of 1930, engraved on the 
scuth wall of the mandapa in front of the central shrine in the same 
temple, which is damaged and built in at the ends of lines. Dated 
in the 26th year, Dhanus, ba. ékadasi, Saturday, S odi, inthe reign of 
the Chola king Tribhuvana chakravartin Rajarajadeva it seems to 
register an auction sale of temple land, originally purchased by the 
assembly of Rajanarayapa-chaturvédimangalam, to a certain Nettu- 
Jan Nallanayan Tiruvaranta]aittakaiyan of Apukkavür in Anukkavir 
nàdu. Also mentions Topdaiman So]iyavaraiyan. 


இருப்பாசூர்‌ உடையாருக்கு [ரா*]ஜ நாராயண சதுர்வேதி 
மங்கலம்‌ கிராமத்தின்‌ ஒரு பகுதியை அவ்வூரார்‌ அளித்த செய்தி 
யைக்‌ கூறுவது. 


கர்ப்பசிரகத்தின்‌ முன்னுள்ள மண்டபத்தின்‌ தென்‌ சுவரில்‌ எழுதியுள்ள 
சாசனமே போலும்‌. சிதிலமாகவும்‌ வரிகளின்‌ கோடி. புதிதாக எழுப்பப்பெற்ற 
கட்டிடத்தில்‌ மறைந்தும்‌, உள்ளது. சோழ அரசனான திரிபுவன சக்கரவர்த்தி 
கள்‌ ராஜ ராஜ தேவனுடைய ஆட்டக்‌ காலத்தில்‌ 26-ஆம்‌ ஆண்டு தனுர்‌ 
மாதம ஏகாதசியும்‌ சனிக்கிழமையும்‌ கொண்ட சோதி நாள்‌; முன்னர்‌ ராஜ 
நாராயண சதுர்வேதிமங்கலத்துச்‌ சபையார்‌ விலை கொண்டிருக்த கோவில்‌ 
நிலத்தை அணுக்காவூர்காட்டு ௮ணுக்காவூர்‌ நெட்டுழான்‌ ஈல்லஈாயன்‌ figa pi 
தழைத்த கையன்‌ என்பவனுக்கு விலைகூறி (ஏலம்‌ போட்டு) விற்ற செய்தி 
யைக்‌ குறிச்றெது. தொண்டைமான்‌ சோழியவமையன்‌ பெயரும்‌ காணப்‌ 
படுறது. 


அவிநாசி Avinaéi 


கோயம்புத்னர்‌ ஜிலலா அவிசாரி தாலுகாவில்‌ உள்ளது. Bagel 
ருந்து டைத்த 14 சாசனங்கள்‌ முதல்‌ பாகத்தில்‌ 191-204 ரெ. ஆச கெளி 
யிடப்பட்டுள்ளன. 


This is the head-quarter station of the Avinàdi taluk in the 
Coimbatore district. 14 inscriptions (Nos. 191-204) secured from 
this place have been given in Vol, I above. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1115 


சாசனம்‌ —1143] [No. 1 on p. 4 


அவிநாசி ஆளுடையார்‌ கோ விவில்‌ பெருங்கருணை ஈாய என்று வழங்‌ 
கப்பெறும்‌ அம்மன்‌ கோவிலின்‌ தென்புறம்‌ உள்ள மகா மண்டபத்தின்‌ பின்‌ 
புறச்‌ சுவரில்‌ எழு தியிருப்ப ௮. 


சாசனங்களின்‌ பட்டியலில்‌ இத காணப்படினும்‌; இது பி.ர.தி செய்யப்‌ 
பட்டுள்ள ஏடு இடைக்கவில்லை 


(No. 186 of 1909). Onthe backside [south wall] of the maha- 
mandapa on the south of the [Brihat Karunambika] Amman shrine 
in the temple of Avinagi-aludaryar. Record, the date of which is not 
found, in the reign of king Konerinmaikondan registering the tax- 
free gift by the king of the village Viragola-nallir for worship and 
food offerings to god Avinasi-Aludaiyar and goddess Nachchiyar 
[Perunkarupai-ch.chelviyài.] Even though this finds a place in the 
List of Inscriptions, its copy is not traceable. 


From the Epigraphical report, it is learnt that the record is dated 
in the 2nd year in the reign of the Kongu king Rajakésari Konérin- 
mai kopdàn. The gift village was Vanavasi alias Viragojanallar in 
Kitpa-nidu and the gift was made on the occasion of the king's coro- 
nation (abhishéka). 


அவிநாசியாளுடையாருக்கும்‌ நாச்சியா[ரான பெருங்‌ E 
ணைச்‌ செல்வியா [ருக்கும்‌ ௮முதுபடி உள்ளிட்ட நித்த நிவந்த 
களுக்காக வீர சோழ நல்லூர்‌ எனனும்‌ கராமததை இறையிலி 
யாகக்‌ கோகேரின்மை Games deir அளித்த செய்தியைத தெரிவிக்‌ 
Gp gi.” 


கடம்பர்கோவில்‌ Kadambarkévil 
இவ்வூர்‌ செங்கற்பட்டு ஜில்லா காஞ்சீபுரம்‌ தாலூகாவில்‌ உள்ளது. 


This village is in the Kafichipuram taluk of the Chingleput dist- 
rict, 


1. சாசன இலாகாவின்‌ அறிக்கையிலிருந்து பின்வரும்‌ விவரங்களும்‌ தெரி 
இன்றன. கொரங்கு காட்டு மன்னனான இராஜகேசரி கோகேரின்மைசொண்டா 
னுடைய இரண்டாம்‌ ஆண்டுச்‌ சாசனம்‌. Slur நாட்டு அசவாசியான வீர 
சோழ ஈல்லூமை அரசன்‌ தன்னுடைய ௮பிஷேச காலத்தில்‌, அதாவது முடி 
சூட்டு விழாவின்போ௮, அளித்த செய்தியைக்‌ குறிப்பது. 


116 கோயிற்‌ சாசனங்கள்‌ 
சாசனம்‌ — 11447 [D. 2806 


[ஊரில்‌ உள்ள கடம்பராத சுவாமி கோவிலின்‌ கர்ப்பகிரகத்து மேற்குச்‌ 
சுவரில்‌ பொறிக்கப்பட்டிருப்ப து. ] 


(No. 155 of 1923). [On the west wall of the central shrine in 
the Kadambanathasvamin temple]. Record dated in Saka 1949, 
Vikrama, Tai, bu. tritiya, Saturday, Uttarattidi in the reign of the 
Vijayanagara king Krishnadeva Maharayar registering the gift, 
probably by a certain Ponnambala Dikshitar of Uttaramerür of two 
villages Kangai Nelvayi...... and Nambachcheri on the southern 
bank of the river Cheyyaru in the Uttaramérir-p-parru, a sub- 
division of Kaliyür-k-kottam, a division of Jayankondagdla- 
mandalam for the worship (mahapuja) of the god Kadambanturai- 
Nayanar. 


The Saka year should be 1442 and the month Kumbha, This 
would yield A.D. 1621, February 9 as the date of record. 


gral u$ [la] ஸகமு மாண ஹ்வளு ஸ்ரீ சரஷ்‌ Opa 8ஹர்‌ 
ஈய” வி,யிவிமாஜத௦ வணி வருகு[ m* ] நிர்ண்ணயம்‌..... eee en 
சகாப்த்தம்‌ ௧௨௱௫௨'-க்கு மெல்‌ செல்லா நின்ற AEL வருஷத்‌ 
Bis கு தைமீ? வவ வக்ஷத்து A; Hows MIE) சனிவார 
மும்‌ பெத்த உத்திறட்டாதி நாள்‌ செயக்‌ கொண்ட சொழ மண்‌ 
டலத்து காலியூர்‌ கொட்டத்து உத்திறமெரூர்‌ பத்து செய்யாத்து 
தென்கரை காங்கை கெல்வாயி...பெருடைய க ஒண்ணு நம்‌ 
பச்செரி கறாமம்‌ ஒண்ணு உத்திறமெரூரில்‌ பொன்னம்பற Sap st 
,ம்பந்தரை நாயகார்க்கு சஹாலஎஜெக்கி தான வவ ககாகக்‌ 
குடுத்தொம்‌. இது சநதிறாதித்தர்‌ வரைக்கும்‌ னடக்கத்‌ தக்கதாக 
வும்‌. இந்த கிறாமத்திர்க்கு [அ*]தீதம்‌ நினைத்தவர்கள்‌ கெங்கைக்‌ 
கரையில்‌ காறாம்‌ பசுவைக்‌ கொன்ற தொஷத்திலெ பொகக்‌ கட. 
வும்‌. இவை பொன்னம்பற...சதய்யா பிள்ளை கையெழுத்து. இப்‌ 
படி. ௮ருவென்‌.....உத்திறமெரூர்‌ உறத்தார்‌... தீக்ஷிதர்‌ புத்‌ திறன்‌ 
இப்படி. அருவென்‌ உத்திறமெரூர்‌ மணி முத்தபட்டன்‌ [ux] 


அல்‌ வவ E UNE 


1. es வருஷம்‌ 1442 ஆகும்‌. 
2. சாசன இலாகாவினர்‌ இதைக்‌ (கும்ப ஞாயிற்று! என்று வாரித்‌ , 
திருச்சிறார்கள்‌ஃ i 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1117 


weir Pador 


இர்தப்‌ பெயரைச்‌ கொண்ட ஊர்கள்‌ தமிழ்‌ சாட்டில்‌ பல உள்ளன 
அவற்றுள்‌ இது aes ஊராகும்‌ என்பதை நிச்சயிக்க முடியவில்லை. மக்கென்‌ 
ஷியின்‌ சாசனப்‌ பட்டியலில்‌ இது ஊற்றத்தார்ப்‌ பகுதியில்‌ இருப்பதாகச்‌ 
கொடுச்சப்பட்டுள்ளது. ஆயினும்‌ இதற்கு முன்னுள்ள சாசனம்‌ காஞ்£புரம்‌ 
தாலூசா கடம்பர்கோவிலிலிருந்து இடைத்தது ; பின்னால்‌ உள்ளது கோயம்‌ 
புத்தூர்‌ ஜில்லா தாராபுரம்‌ தாலூகா கொடுவாய்‌ என்னும்‌ இராமத்‌ இலிருந்து 
இடைப்பதாகும்‌. ஆகவே அதைக்‌ சொண்டு நிச்சயிக்க முடியாது. சாசனத்‌ 
இலே பெரும்‌ படூர்‌ என்ற பெயர்‌ காணப்படுகிறது. சுவாமியின்‌ பெயர்‌ மிச 
வும்‌ பிழையாகப்‌ பி. இசெய்யப்பட்டிருக்கற த. 


There are many villages with the name of Padür and it is not 
possible to identify this village for want of further details. In the 
List of Inscriptions from the Southern Districts where this is mentioned 
as No. 23 on page 199 under the heading of Uttattür (Tiruchirap- 
palli district), the previous number gives the inscription copied 
from Kadambarkovil in the Kafichipuram taluk (probably mis- 
taking it for the village of the same name in the Tiruchirappalli 
district) and the succeeding one refers to an inscription copied from 
Koguvay in the Dharapuram taluk of the Coimbatore district. 


சாசனம்‌ — 1145] [D. 2807 
படூர்‌ பெரிய மதூல்‌ ஈட்டிருந்த ரிலாசாசனத்துக்கு sse). 


On a stone planted on the big sluice in the village. 
The record dated in the reiga of Vikrama Pandyadeva has 
been copied very corruptly. The àate cannot be made out. The 
name of village Perum-padür occurs, while the name of the god has 
been distorted beyond recognition. Seems to register the tax- 
free gift (manya) of some land as tirunimaitukkini fixing the reve- 
nue at 5 kalams of paddy. 


enem ஸ்ரீ [॥*] விக்கிறம பாண்டிய தேவர்க்கு ஆண்டு ஸ்ரீ சகு 
லியான பறம...சிவற சமபங்கி யொத காணியாகக்‌ கொண்டு 
..வறக்கு அதுமென்‌ அவருடய நிலத்தெகிற மெழும்‌ பெருஞ்‌ 
செவை யென்று பெரும்படுர்‌ நரபநார்‌ சிரிது காலம்‌ மணீசுவற 
முடயாருக்கு' திருப்பணி செய்வதாக இருகாமத்துக்காணி(க்க)யா 
கக்‌ கொடுத்த மான்னியம்‌ நாங்கள்‌ உடயார்‌ செர்ந்து விளாதத 
ஆனி......யிம்மனை யாதவ யாண்டு உடயாற்‌ யெகத்தாமூல 


1, சுவாமியின்‌ பெயர்‌! விளங்கவில்லை, 


1118 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


'ஈடென்றுள்ளத்தில்‌ அங்கல கெல்லு...... ஈம்முயீதரும்‌ இவ்வூரி. 
லீருப்பான்‌ தரு ஆண்டிக்‌ கனகாணி ஆக கொமில்லையெகொ திரு 
தல்‌ செவயாக கடவொமாகவும்‌. யெங்களுக்கு தர்ம்ம தானம்‌ 
வந்து வெட்டி வைத்தொமாகில்‌ நாங்களும்‌ மெல்ப்படித்தவர்க 
ளும்‌ மார்க்கத்து HAA வைத்‌.துரொத நாட்டு தெவராகக்கவற்‌" 
மெல்ப்படி சம்மதிச்சு கல்லிலெ வெட்டி வைத்திருக்குற ஸ்தாப 
னம்‌ பண்ணிகொம்‌. கெகொல முப்பத்து வடித்தில்த்‌ ஆறம்பம்‌ 
பண்ணினொம்‌ [ix } 


நடூவச்சேரி Naduvachcheri 


இவ்வூர்‌ இப்போது கோயம்புத்தூர்‌ ஜில்லாவில்‌ sadara 'தாலூகாவில்‌ 
உள்ளது. இவ்வூரிவிருர்து பிரதி செய்யப்பெற்றுள்ள 3 சாசனங்கள்‌ (234- 
236 ரெ) முதல்‌ பாகத்தில்‌ வெளியிடப்பெற்‌ துள்ளன. 


The village is now included in the Avinasi taluk of the Coimba-: 


tore district. Three inscriptions ,(Nos. 254-236) copied from this 
place are published above in Vol. I, 


சாசனம்‌ — 11467 [No. £2 on p. 11 


கோதேச்வர சுவாமி கோவிலில்‌ கோதைப்‌ பிராட்டி ஈசுவர சுவாமி 
ஆலயத்‌ தின்‌ மண்டபத்துத்‌ தென்சுவரில்‌ எழுதியிருப்பது; இர்தச்‌ சாசனம்‌ 
பிரதி செய்யப்பெற்றுள்ள ஏடு டைக்கவில்லை, தேன்‌ ஜில்லாக்களில்‌ 
பிரதி சேய்த சாசனங்களின்‌ பட்டியலில்‌ காணும்‌ விவரங்களைக்‌ கொண்டு 
இவ்விடம்‌ இது கொடுக்கப்பட்டுள்ள த. 


(No. 449 of 1920). [On the south wall of the prakira in the 
Kodés'vara temple.) Record dated in the reign of Kulottungachola 
deva mentioning the inhabitants of Münrupündi village and Kódai- 
pirAttiivaram udaiyar. The other particulars are not available, 
The record is said to be da 1aged on the stone. 


‘The text of this record is not available, The particulars gleaned 
from the ‘List’ are the main source. From the Epigraphical 
Report it is learnt that the record is dated in the 13th year in the 


l. Qis தர்மத்துக்கு HASH ரினைத்தவர்கள்‌ மார்க்கத்‌ துரோக), 
இனத்‌ Orr, நாட்டுக்‌ அரோகெளாகக்‌ கடவார்கள்‌ ? என்பது போன்ற 
ஒரு வாக்கியமாக அமைர்‌ திருக்க வேண்டும்‌. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1119 


reign of the Kongu king Rajakésarivarman alias Tribhuvana chakra- 
vartin Kulottunga Choladeva registering the gift by the eight 
communities of Münrupündi village to the temple of Kodaipirattié- 
varam-udaiyar at Vadakképalli in Vada-pariáira-naqu of the 
i[fai]kkiday and pan-kuruni (taxes in sheep and corn?) accruing 
from their villages. 


குலோத்துங்க சோழ தேவனுடைய ஆட்சிக்‌ காலத்தில்‌ கொடுக்‌ 
கப்பட்ட சாசனம்‌. கோதைப்‌ பிராட்டீசுவரம்‌ உடையாரையும்‌ 
மூன்றுபூண்டி கிராமத்தையும்‌ குறிக்கிறது. மற்ற விவரங்கள்‌ 
கிடைக்கவில்லை. சாசனம்‌ சிதிலமாக இருப்பதாகக்‌ குறிக்கப்‌ 
பெற்றுள்ளது. 

சாசன இலாகாவின்‌ அதிச்கையிலிருச்‌து கொங்கு மன்னன்‌ ராசகேசரி 
வர்மனான திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ குலோத்துங்க சோழ தேவனுடைய 
13-ஆம்‌ ஆண்டில்‌ மூன்றுபூண்டிக்‌ இராமத்தின்‌ எட்டுச்‌ சரதியாரும்‌ கூடி வட 
பரிசார காட்டு வடக்கே பள்ளியின்‌ கோதைப்‌ பிராட்டீசுவரம்‌ உடையாருக்கு 
இ[சை]க்‌ டொயும்‌ பண்‌ குறுணியும்‌ அளித்த செய்தியைக்‌ குறிப்பதாகத்‌ தெரி 
கிறது. 


சிதம்பரம்‌ Chidambaram 


இவ்விடத்‌ இலிருந்து பிரதி செய்யப்பெற்ற சாசனங்கள்‌ முதல்‌ பாகத்தில்‌ 
10-25 Qs. ஆக வெளியிடப்பட்டுள்ளன. 


The inscriptions copied by the assistants of Col. Mackenzie 
from this place have been published as Nos. 10-25 in Vol. I. 


பின்‌ வருபவை சாசனப்‌ பட்டியலில்‌ ஒரே சாசனமாகச்‌ குறிச்கப்பட்டி 
ருந்தாலும்‌, பிரதியிலே தனித்‌ தனிச்‌ சாசனங்களாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


The following three items though copied separately are given 


under one entry in the List of Inscriptions from the Southern Dis- 
tricis of Col, Mackenzie, 


சாசனம்‌ — 1147] [D. 3858-16 

சிதம்பமம்‌ நடராஜர்‌ கோவிலின்‌ மூன்றாம்‌ மதிலில்‌ எழு தியிருப்ப த. 
[இரண்டாம்‌ பிராகாரத்துத்‌ தென்புறத்துச்‌ சுவரில்‌ சாண்பதாகச்‌ சாசன இலா 
காவின்‌ வெளிமீட்டிலிருந்து தெரிறெது.] 


(No. 180 of 1892). On the third wall [south wall of the second 


prakara] inthe Nataraja temple. Sanskrit verse mentioning the 
8 


11920 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


performance of the twlibhdra ceremony [by the Pandya king Sundara 
Pandyadeva] and the utilisation of the gold in gilding the vimana of 
the temple. The king is given the epithet bhupativavi i.e., Raja- 
surya of the other inscriptions. 


This has been published as No. 628 in the South Indian Ins- 
criptions (Texts), Vol. IV. 


ages F [e] 
ST Oe gS gura dl | 210.2109 ar [s]! a, Era- 
eraa [s] ப o BL S248 ஹு s? தா்ரயெறடு | 
gom eG, m gT நா3 Pa 30 G)TLITo 
UTA eoram ir s SATa A ஹெகாபமி 15 ௨ 
அணெய்றஸ த்‌ 
இது தேன்னிந்திய சாசனங்கள்‌, IV வால்யூம்‌, 628 ரெ. ஆக வெளி 
யிடப்பட்டுள்ள து. 
சாசனம்‌ — 1148] [ D- 8858-14 


அதே மதிலில்‌ நிருஇ Aila இருப்பது. மக்கென்ஸியின்‌ பி.ரகியிலே 
ஒரே சாசனமாகப்‌ பிரதி செய்யப்பட்டிருப்பினும்‌ சாசன இலாகாவினர்‌ இரு 
தனிச்‌ சல்வெட்டுகளாகச்‌ கா£ட்டி யிருக்கிறார்கள்‌. 


l. 6 லூவதிறவெ ABar? என்று வாசிக்க. 

9. 6 ago அிய,௪85. ௩௪ ? என வா௫க்க, 

9. t€ ஜாரா நதொயஉயுஈ Br? என்று வாசிக்க. 

4. uuo Berme? என இருத்தல்‌ வேண்டும்‌, 

5. இந்தச்‌ சுலோகத்தின்‌ பொருள்‌ பின்வருமாறு : 

t அரசர்களிடையே சூரியன்‌ போல்‌ விளங்குபவனே | உன்னை அடைந்து 
மிகவும்‌ தாழ்ச் து வணங்குபவர்கள்‌ உயர்ந்த பதவியை அடைவது நிச்சயம்‌. 
இப்போது நீ துலாபாரம்‌ ஏறியபொழுது [பாரத்தால்‌] தாழ்ந்த (s po 
ருந்த] பொன்‌ குவியல்‌ சிவபெருமான்‌ விமானத்தின்‌ மீது ஏறிக்கொண்டுவிட்‌ 
டதே, [அதேபோலத்தான்‌] 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1121 
[அ] 


(No. 178 of 1892). On the same wall (southwest corner). Sans» 
krit verse stating that even though one hasa thousand elephants 
like the crown-elephant Satruijaya, one crore of horses and able 
soldiers, a fort cannot be captured unless the endeavour has the 
support of Sundara Pandyadeva’s heart, i.e., unless Sundara 
Pandyadéva has set his heart on it. 


This has been published as No. 626 in the South Indian Ins- 
criptions (Texts), Vol. IV. 


ஷீன்‌ [ம] 
ா,சஜயாஹா கமணஹஹஹா 
BLOT WDM வர வவஹிகொழி. | 
தமாவி செ ADT வாண Aga 
$7,034,069. ஹரஉய௦ ஹஹாயச ||! 


Qs தேன்னிந்திய சாசனங்கள்‌, IV வால்யூம்‌, 626 ரெ. gs வெளி 
யாயெள்ளது. 


[ஆ] 


(No, 181 of 1892). On the same wall. Sanskrit inscription in 
the Grantha script containing two verses. One verse hails 
the prosperity of the arm of the emperor Sundara Pandya which 


1. இர்தச்‌ சலோசத்தின்‌ சரியான வடிவம்‌ பின்வருமாறு அமையும்‌. 
ரகர Poggi ore குவிணவஹஹா 
a 
CT SUIT ADUI வூ ஹவஹிகொபிபு 
aure) செ euo cene வாணதீதெவ 
உ 8a) ஹெ gung YU வஹாய: ॥ 
இதன்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பு; 
சத்ருஞ்சயம்‌ என்னும்‌ பட்டத்து யானையைப்‌ போன்ற ஆயிரம்‌ யானை 
கள்‌, கோடிக்‌ கணக்கான குதிரைகள்‌, அஞ்சா நெஞ்சம்‌ படைத்த போர்வீரர்கள்‌ 
கொண்ட. பெரும்‌ படையோடு தாக்கினாலும்‌ வெற்றி ட்டிக்‌ கோட்டையைப்‌ 
பிடித்துவிட முடியுமோ, aber பாண்டியனுடைய இதயம்‌ என்னும்‌ உதவி 
டைச்தாவிட்டால்‌, (அதாவது அவன்‌ மனது வைக்காவிட்டால்‌)? 


1122 கோயிற்‌ சாசனங்கள்‌ 
brings calamity to the chief ornament (i.e., tāli or mangala stira) 
round the neck of the wives of his enemies. 


The other verse states that king Rajasürya gave the entire gold 
and pearls obtained by weighing himself against them to Lord 
Sabhapati of the dabhra sabha. 


This has been published as No, 629 in the South indian 
Inscriptions (Texts), Vol. IV. 


apah வரம வாணுத வாத 
ஸாஹவெ AEJ AD | 
eum mr rgo 9 Kor 
QJ juser gom | enr 4] ஹெ " 
rrganOul ex] anemu ang 
தானா[8*] க,தகதெள கி: | 
aram அதி த[2%]? வவ-3 
FALT 9.20, em gora.IG gt | 


Que தேன்னிந்திய சாசனங்கள்‌, IV வால்யூம்‌, 629 நெ. ஆக வெளி 
யாகியுள்ள த. 


X. இதன்‌ மொழி பெயர்ப்பு வருமாறு 

எதிரி மன்னர்களின்‌ மனைவிசளுடைய கழுத்தில்‌ விளங்கும்‌ முக்ய 
அணி[யான தாலி]க்குத்‌ துரோகம்‌ செய்யச்கூடியதான சச்சமவர்த்தி சுரதா 
யாண்டியனுடைய சைக்கு மங்களம்‌ உண்டாகட்டும்‌. 

2. சாசன இலாகாவினர்‌ இந்தப்‌ பகுதியை (கழுஹகாற ems 
QP orm. 20 ? என்று வாசித்திருக்கிறார்கள்‌. 

3. இதன்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பு வருமாறு : 

ராஜ சூரியனான சுந்தரபாண்டியன்‌ பொன்னும்‌ முத்தும்‌ கொண்ட துலை 
யில்‌ ஏறி, இறங்கியதும்‌ அந்தத்‌ அலையில்‌ இருர்தவை எல்லாவற்றையும்‌ Ap 
றம்பலத்‌ இல்‌ ஆடும்‌ சபாபதிக்கு அளித்து விட்டான்‌. 

சாசன இலாகாவின்‌ பாடப்படி இது தமிழில்‌ €ழ்‌ வருமாறு அமையும்‌: 

சிற்றம்பலத்தில்‌ ஆடும்‌ சபாபதியின்‌ முன்பாக ராஜ சூரியனான சுந்தர 


பாண்டியன்‌ பொன்னும்‌ முதீதும்‌ கொண்ட அலையில்‌ ஏறிச்‌ சபைமை அலங்‌ 
கறித்தான்‌. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1123 


சாசனம்‌ — 1149] [D. 3558-15 
அதே மதிலில்‌ பொறிக்சப்பட்டி ருப்பது. 


(No. 182 of 1892). On the same wall. Sanskrit inscription 
written in Grantha characters containing two verses. One of the 
verses says that king Sundara Pandya who captured Ceylon 
(Lariki-rijyam), destroyed the Kathaka (i.e. the Pallava) king, 
killed the ruler of Kafchi, and driven out Ganapati whose army 
fled in disorder from the battle-field, gave the gold of several 
tulabhàras to god Sabhapati of the Chirrambalam (dabhra sabha) 
for remodelling the hall extensively. The other verse says that 
the wives of chandra (the moon) have come with lakhs of pearls 
for the #ulabhara praying, ‘O King, be pleased to remove the 
blot to [the name of] our husbands with your fame.’ 

The Pandyan king Sundara Pandya referred to in these inscrip- 
tions is Jag&varman Sundara Pandya I who counts bis date of 
accession from A.D. 1251. The Kathaka chief referred to as having 
been conquered by him was the Pallava K6-Perufijinga of S'anda- 
mahgalam, while the Lord of Kaichi was the lelugu Choda chief 
of Nellore having sway over K&üchi. Ganapati was the Kakatiya 
king and Chandra would refer to Soméévara,the Hoysala king of 
Dvarasamudra. 

This has been published as No. 690 in the South Indian Ins- 
criptions (Texts), Vol, IV. 


apadu [ix] 

ஓ௦காறாஜதூஹாஙி BIO HBT வ 
Simoes BMF a1 di 

கர Flt $2 3 soon fidam benra di 
angger S] யெமாஹவெ | 

வீணெ-₹?ஹீ ற வாண gone. dira ever 
MIS REUNIR aga 

தொல an gora csi ad an aoro 
தஹாறவிஹாமிணீ || 


1, 6 வாயி SIG ai Gt) என்று வாசிக்க, 
à. «< aij aum gl ! என வாக்க, 

8.  மணவதிவத-8 ரவி ! என்று வாசிக்க, 
4. 6 eves ag~@ri” ' என வாசிக்க, 


1124 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


USS? ௧௭௨௦௯௦ யமஹா ana di 
யாஜாஷுவாஅ & j "சவெமாசஹிஷ2 | 

பராயஹுஃஞாதென கிகழுக்ஷஹாஜ(7) [2] 
ஜாஜ்மாஜஹ$யழ-₹௨ரண சாஹவ edi ||* 


இத தேன்னிந்திய சாசனங்கள்‌ VIIL வால்யூம்‌, 630 Qs. ஆக 
வெளியிடப்பட்டுள்ள து. 


புல்லாவி Pullavi 
இவ்வூர்‌ தென்‌ ஆர்க்காடு ஜில்லா சிதம்பரம்‌ தாலூகாவில்‌ Qe m. 
In the Chidambaram taluk of the South Arcot district. 


சாசனம்‌ — 1150] ` [D. 8509 


இருஷ்ணகடரி சந்நியாசியார்‌ மடத்துக்குச்‌ சொர்தமான ஒரு கல்லில்‌ 
பொறிச்சப்பட்டிருப்ப்‌ து. 

Ona stone belonging to Krishpagiri Sanyasi matha in the 
village. 

Record dated in S'aka 1556, Chitrabhanu, Tai 1, registering the 
gift of 500 kuli of land in Nallippalaiyam by Palakkala-Niyaka to 
the matha of Krishnagiri Sanyasi, a-Paramakamsa, on the holy occa- 
sion of sankvanti in the presence (sannidhi) of god Daivanayakasvami 


(Perumal) at Tiruvahindrapuram forthe merit of Akkala-Nayaka 
gotra. 


வஹி ஸ்ரீ [wr] சகாவம்‌ ௬௫௭௫௦௬ இதன்‌ மெல்‌ செல்லா 
னின்ற சிததிறபானு Gv தை மீ” முதல்‌ ௨ ஸங்கருந்தி புண்‌ 


1.  யாலொகாவாயடு; ? என்று வாசிக்க, 

2. 6 sumo? என இருத்தல்‌ வேண்டும்‌, 

3. இந்தச்‌ சுலோகங்களின்‌ மொழிபெயர்ப்பு வருமாறு i 

லங்கா ராஜ்யத்தைக்‌ கைப்பற்றி, காடக அரசனை அழித்து; காஞ்பேதி 
யான மன்னனைச்‌ கொன்று, போரில்‌ சீர்குலேந்த சேனையுடன்‌ கணபதியை 
விரட்டியடித்த சுந்தரபாண்டியனான இம்‌ மன்னன்‌ அரே துலாபா.ரககள்‌ 
ஏறிய பொன்னைச்‌ சிற்றமபலத்‌ தில்‌ ஆடும்‌ சபாப தியின்‌ அம்பலத்தை விஸ்தார 
மாக நிர்மாணிக்க அளித்தான்‌. 

* அரசே, எங்கள்‌ புருஷனுக்கு உள்ள களங்கத்தை உன்னுடைய சர்ச்‌ 
தியினால்‌ போக்கடிகக வேண்டும்‌ ? என்று யாசிக்கும்‌ பொருட்டு வரும்‌ சர்‌ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1185 


ணிய காலத்தில்‌ திருவயிந்திறபுறம்‌ தெவனாயக சுவாமி சன்னதி 
யில்‌ பறம ஹம்ஸா. இருஷூரி சென்னியாசி[யா*]ர்‌ மடம்‌ 
தர்ம்மத்துக்கு அக்கள னாயகர்‌ கொத்திறத்துக்கு புண்ணியமாக 
நெல்லி பாளயத்தில்‌ பாலக்கள னாயச்கர்‌ விட்ட மானியம்‌ குழி 
௫௭. யிந்த தர்மத்திர்க்கு அதர்ம்மம்‌ பண்‌[ணிச னால்‌ கெங்கைக்‌ 
கரையில்‌ காறாம்‌ பசுவைக்‌ கொன்ன தொஷம [w] 


ஈரோடு (Irsdu) Erode 


கோயம்புத்தூர்‌ ஜில்லாவில்‌ உள்ள இவ்வூரிலிரார்‌ த டைத்த சாசனங்கள்‌ 
முதல்‌ பாகத்தில்‌ 239-248 ரெ. ஆச வெளியிடப்பட்டுள்ளன. 

Inscriptions copied from this place in the Coimbatore district 
have been published as Nos. 239-248 in Vol. 7, 


சாசனம்‌ — 11517 [ D. 8802-iv-142 


ஈரோடு ஜில்லா, ஈரோடு சாமத்தில்‌ விசாயகர்‌ மண்டபச்தின்‌ தென்‌ 
புறச்‌ சுவரில்‌ எழுதியிருப்பது ? என்று மச்சென்ஹியின்‌ சாசனப்‌ பட்டிய 
லில்‌ குறிச்சப்பட்டுள்ள து. 


On the southern wall of the mandapa in the Vináyaka temple 
at Iroqu as described in the List. 


Record dated in the 19th year in the reign of the Kongu king 
Koneriamaikondan registering the tax-free gift as a dévadina of 
the village Kodidi in Vikramaáo]a-valanádu to god Kodaippiratti- 
lIávaram.udaiyar, in return fora lump sum paid by the temple 
authorities towards the taxes due to the king. 


A similar record copied from Naduvachcheri has been published 
as No. 235 in Vol. I. The present record is given as No. 20 on page 
93 in Mackenzie's List while the Naduvachchéri fecord is given as 
No. 10 on page 20 of the same Lisi. 


இரனுடைய மனைவியர்‌, அலாபாமம்‌ ஈஉடத்துவதற்காக OHS கணக்கான முத்‌ 
துச்சளைச்‌ கொணர்ந்து இப்போது ராஜ சூர்யனான உன்னை வணங்குகின்றனர்‌. 

இவ்விடம்‌ சந்திரன்‌ என்று குறிச்சப்பட்டிருப்பது ஹொய்சள மன்னனான 
சோமேச்வரனை யாகும்‌. காடக மன்னன்‌ சேச்தமங்கலத்‌ திலிருந்து sre 
uis s கோப்பெருஞ்சிங்கன்‌ ஆவன்‌. காஞ்சீபதி என்பான்‌ கெல்லூரிலிருச்‌ து 
ஆண்டுவந்த தெலுங்குச்‌ சோழ மன்னன்‌ ஆவன்‌. கணபதி காகதீய மன்னன்‌ 
என்பது வெளிப்படை. 


1120 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


apa [in] ஸ்ரீ கோனேறி[ன்சை ]மக்கோன்டான்‌ வடபறிசார 
DLO வடக்கு ப(ழய)| ள்ளி] கொதைபறாட்டி இசுவரமுடையா 
pis விக்கிரம சொழ வளனாட்டு கொடுதி னமிதளும்‌ யிறுக்க 
கடவ[ா]யினூயும்‌' எலவை ஓகவை மன்றுபாடு தெண்டம்‌ குத்த 
மும்‌ Weng புரவு சிற்றாயம்‌ மற்றும்‌ யெப்பெற்(ப்‌)பட்டதும்‌ 
நமக்கு யிறுக்கும்படி. இறுப்பாறாக. இவ்வூறி[ன்‌*] பெரு நாங்‌ 
கெல்லைக்கி உள்ப்பட நிலமும்‌........ ஈன்‌ புலமும்‌ பொன்‌ புல 
மும்‌” (s) கொதைப்‌ பறாட்டி இஷறமுடையார்‌ தெவர்கன்‌[மி] 
கள்‌ நமசாகக்கு பொன்‌ வச்சமையால்‌ கொடிதி தெவதானமாக 
குடுத்தொம்‌. சந்திறாதித்த்வரை செல்வதாக குடுத்தொம்‌. 
நமக்கு யாண்டு பனிரெண்டாவது முதல்‌ சிலையிலும்‌ [செம்பி 
லும*] வெட்டிக்‌ கொள்வாராகவும்‌. நம்மொலை குடுத்தொம்‌[1£]* 


சாசனம்‌ — 1152] [D. 8805-14. 148 


On a stone in the gate (entrance) of the temple of Perumal] 
(Vishnu) at Irodu in the Iroqu district [i.e., taluk of the Coimbatore 
district as described in the List.] 


கோயம்புத்தூர்‌ ஜில்லாவில்‌ * ஈரோடு ஜில்லா, ஈரோடு ொமத்தில்‌ 
உள்ள பெருமாள்‌ கோவில்‌ வாசற்படியில்‌ ஒரு கல்லில்‌ காண்பது? என்று 
மக்கென்ஸியின்‌ சாசனப்‌ பட்டியலில்‌ குறிச்சப்பட்டுள்ள து. 


A record registering the sarvamanya gift of land within the 
boundary stones on the four-sides inclusive of the tank, fields and 


other lands to the god Kodai-p-pirat.i-udaiyar and goddess Komala- 
valliyar. 


A similar record found at Naduvachchéri in the Avinagi 
taluk of the same district has been published as No. 234 in Vol. I. 
The present inscription is given as No. 19 on page 92 of Mackenzie's 
List while the Naduvachchéri inscription is given as No, 21 on 
page 11 of the same Lisi. 


1. “ஊரவர்‌ mios இறுச்கக்கடவ வரிகள்‌ ? என்பது போல்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. 
2. *புன்பலமும்‌ ? என்று வாசிக்க. 


3. அவிநாசி தாலூகா நவெசசேரியிலிருக்து Gags இதே போன்ற 
சாசனம்‌ ஒன்று முதல்‌ பாகத்தில்‌ 235 Qs. ஆகச்‌ கொடுக்கப்பட்டுள்ள ௫. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1127 


கொ[சை]தப்‌ பிராட்டி உடையாறுக்கும்‌ கொமளவல்லியா 
றுக்கும்‌ யிந்த குளம்‌ வயல்‌ நிலம்‌ முள்பட. னால்பாங்கும்‌ கல்‌ 
படிக்கி சற்வ மானியம்‌. இரந்த தற்மம்‌ வில[க்ஈ]னெ பெற்‌ கெங்‌ 
கைக்‌ கரையில்‌ காறாம்‌ பசுவை கொண்ட தொஷத்துலையும்‌ பிறா 
மணரை கொன்ற தொஷத்திலும்‌ பொகக்‌ கடவராகவும்‌. இப்‌ 
படி. பெரிய குப்பாண்டான்‌ சின்ன குப்பாண்டன்‌ யெழுத்து [we] 


அறவக்குறிச்சி Aravakkurichchi 


இவ்வூர்‌ இப்போ த இருச்‌ஈராப்பள்ளி ஜில்லா sents தாலூகாவில்‌ சேர்ச்‌ 
திருக்கிறது. மச்சென்ஸியின்‌ காலத்தில்‌ “தாராபுரம்‌ தக்கடி அறவக்குறிச்டித்‌ 
தாலூகா So சேர்ச்‌ இரும்ததாகக்‌ காண்கிற. 


The village is now included in the Karür taluk of the Tiruchl- 
rappalli district. 


சாசனம்‌ — 1153] [ D. 2808-2 


அறவக்குறிச்ியில்‌ சாகேசுவர சுவாமி கோவில்‌ சிலாசாசனம்‌, 


On a stone in the Nagéávarasvamin temple at Aravakkurichchi. 
Record dated in the 13th vear of the reign of [the Kongu king] 
Tribhuvana chakravartin Konerinmaikondan registering the sale 
of land measuring in extent aru kala nelv: dai (i.e.. land sufficient 
for sowing six kalam of paddy) in Mudikondagdlapuram, the other 
name of which is not clear having been copied corruptly, in Vengala 
nidu, a division of Virasdlamandalam, to the authorities of the 
temple of god Tiruvefijamankidal-Nayandr [of the village of Tiru- 
vefijamakkiidal] by the king in return for money 190(?) Sriyakki 
palaiisalagai achchu deposited [probably by the inhabitants of 
Vikramagoja chaturvédimangalam], exempting the land from 
several taxes, The title ‘ Rajakésari’ is written at the opening of 
the record, 


A similar record, No. 144 of 1905, is found in the Vikritisvara 
temple at Veiijamankidaliir and this has been published as No. 729 
in Vol. II above. 


முசகேசரி [lx] ஸ்வஸ்தி Lb[w]gfise சக்கறெவர்த்தி 
கோனேரி மேர்க்கோண்டான்‌ இருவெஞ்ச[ம*% [கூடல்‌ நாயககார்‌ 


1. இதே போன்ற சாசனம்‌ ஒன்று அவிசாசித்‌ தாலூகா ஈடுவச்சேரியி 
லிருச்து பிரதி செய்யப்பெற்றுள்ளது. அது முகல்‌ பாகத்தில்‌ 284 ரெ. ere 
னமாசச்‌ கொடுக்கப்பட்டிருக்ிற sj. 


9 


1128 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


கொவில்‌ தெவர்களுக்கு(! ம்‌)! நம்மொலை குடுத்த பரிசாவது:யென்‌ 
.அயகநாருக்கும்‌ ஸ்ரீ பண்டாறத்தில்‌ அச்சிட்டு விக்கிற 
பணக்‌ பெதிகாவலனும்‌” ஊற[ா*]ண்மை காணி Ma 
கொண்டு அவ்வூறவர்கள்‌ வைச்சு ஸ்ரீ பண்டறத்தில்‌ ஓ(ட்‌)டிக்‌ 
கினம்மியில்‌ யிவ்வச்சுக்கு நெலங்‌ கொள்ள வெணு மென்று 
யித்‌ திருக்கொவில்‌ தெவர்க(ள்‌)5ம்மிகள்‌ ஈம்‌/சை/ம வந்து 
வீநிவிதமயில்‌ இப்பொவி ஸ்ரீ௮க்கி [டஈ][ழ]ஞ் சலாகை அச்சு 
னூர்றரிந்தும்‌” ஈமசறக்கு நங்கன்மிகள்‌ கைக்கொண்டு இவ்வச்‌ 
சுக்கு விட்ட நிலமாவது : வீறசொழ மண்டலத்தில்‌ வெங்கல 
நாட்டுக்‌ குளம்‌ தானம்‌ தரிச்சையான முடி(ங்‌)கொண்ட சொள 
புறத்து னமக்கு திறப்பான மஞ்சை பத்தாடி யவர்க்கு «m$ 
பெதச்சை வெலி நிலத்தில்‌ ஆண காளி கொயிலுக்கு ஆனைப்‌ 
பாடி. நெல்வரை றாசினிலும்‌ விதை முக்கலம்‌ யிம்முக்கலத்தில்‌ 
யெல்லையாவ Slasa கிளக்கு யெல்லைக்குப்‌ பத்து ஆணை 
கோயில்க்‌ காவுக்கு தெர்க்கு ஒளுத்தரை காட்டு யெளுமாஇல்‌ 
நெல்‌ விதை முக்கலத்துக்கு யெல்லையாவது குடிபற்றில்‌ மசை 
கல்லுக்கு மெர்க்கு கிளக்கு நொக்கி பொலக்க வர்க்கும்‌ வடக்கு 
அடக்குற்றில்‌ காட்டு யெளுமா பொன்கவர்க்கும்‌ களக்கு வடக்‌ 
இனிலும்‌ கட்டு யெளுமாவுக்கு தெர்க்கு நாங்கெல்லைக்கி உள்ப்‌ 
பட்ட நஞ்சை ஆக மெல்‌ விதை அருகலத்துக்கு முடிக்கண்ட 
சொளபுறத்தில்‌ வந்த யிரை பெறவும்‌ சித்தாயம்‌ யெலவை 
ஓகவை யெப்பெர்ப்பட்ட தும்‌ தண்ணி வெட்டி. செய்யாறாகவும்‌, 
முன்னீர்‌ அறத்து உளுவார்களாகவும்‌, இன்னெல்‌ விதை som 
அற்று விலையாக்கி AEA பளம்ச்‌ சாலாகை அஞ்சு னூற்றெரி 
வரும்‌” ஒன்கம்மிகளுக்‌ கொள்கை கொண்ட மயிறப்பின்‌ நெல்‌ 
விதை அருகலமு ஆண்டு பதிமூன்றாவது காற்முதல்‌ அக்கரும்‌ 
பொலம்‌ பொகாமல்‌ முற்றூற்று தெவதானமானக்‌* குடுத்து 
சந்திறாதித்தவரை செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டிக்‌ கொடுக்‌ 
தொம்‌. இவை யெல்லாம்‌ வல்ல சொள [மூ*]வெரந்த வெளான்‌ 
யெளுத்து....... இது வாண[ரத*]ராய தெவன்‌ யெளுத்து. 


1. “ தெவர்சன்மிகளுக்கு ? என்று வாசிக்க. 

2. Hiro சொழ சருப்பெதி மங்கலம்‌ ! என வாக்க. 

9.  *ஸ்ரீயக் பழஞ்சலாகை அச்சு நூற்றிருபதும்‌ ? என வாசிக்கலாம்‌. 

4, “கார்‌ முதல்‌ கற்றுப்புல்‌ பொசா முற்றாட்டுசதி தெவதானமாக ? 
என்று வாசிக்க. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1129 


வ இவை காடு வெட்டி யெளுத்து.... இப்பம்‌ 
கேசுமுறூ........ ௬௧ [ue] * 


சாசனம்‌ — 11347 [ D. 2803-௩ 
மெ. ௪ எனத்துக்கு மேல்‌ வரியில்‌ எழு இயிருப்பத. 


At the same place [above the previous record]. Record dated 
in the 29nd + 1st + lst year, Subhanu, Simha, Su. paüchami, 
Monday and Révati in the reign of (the Kojgu king] Vira Pandya 
deva registering an order of the assembly of the village of Ottanür 
alias Perumpalanam in Vadaparigara-nagu. The tank at Avaraip- 
pallam in the eastern portion of the village, which had been in a 
damaged condition for a long time, was repaired providing bundand 
sluices, at the expense of certain private individuals and the village 
assembly assigned the lands irrigated by the said tank to the several 
persons who contributed for the expenses of repairs, stipulating 
that they were toenjoy the full produce for the first 4 years, and then 
give varam, probably to the assembly, at the rate of {th for the 
next three years, subsequently raising the rate to j and finally to 
one-half of the produce, 


A similar record is found at Perumanallür in the Palladam taluk 
of the Coimbatore district and has been published as No. 336 in 
Vol. I above. 


ஸவஸ்தி ஸ்ரீ ["] வீறபாண்டிய தேவருக்கு ஆண்டு ௨௦௨ 
வதுககெதி ரூவதுக்‌ கெதிறுவது சுபானு சமவத்‌(வ)சரத்து 
சிமம மாசத்து YHOU பக்ஷத்து பஞசமியும்‌ இங்கள்க்‌ கிழமையும்‌ 
பெற்ற தெவஇினாள? வட பரிசாற காட்டு ஒத்தனூருன பெரும்‌ 
பழகநத்து யூறும்‌, ஊறார்களும்‌ ஆகம்பாகக்குது வரதறாச பட்டர்‌ 
மகன்‌ ஸ்ரீறாயபடடருக்கும சறசாறமபிற திருவெண்காகு பட்டர்‌ 
மகன நாறாயண படடருககும உப்பமபிறால்‌ கொவிந்த பட்டர்‌ 
மகன்‌ சொலைப்பிறான பட்டருக்கும்‌ அவர்‌ தம்பி மகாதெவ 
பட்டருக்கும காசாறம்பி திருமமபி பட்டர்‌ மகன்‌ சொதி 


l. * இது பன்மாகெசவர முகை? என்று வாசிக்க. 

இதே போன்ற சாசனம்‌ ஒன்று ei தாலூகா வெஞ்சமாங்‌ கூடலூ்ரி 
லிருந்து இடைத்‌. அது இரண்டாம்‌ பாகத்தில்‌ 729 Qs. ga வெளி 
யாஇியுள்ளது. 

9. 4 ரெவதி காள்‌ * என்று வாசிக்க, 


1130 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


மாணிக்கப்‌ பட்‌ ருக்கும்‌ பெச்சங்கீழ்‌ சிவந்த வாசின பட்டர்‌ 
மகன்‌ நாறாயண பட்‌ டருக்கும்‌ சிற்றிங்கோப்‌ பெருமாள்‌ காறாுயண 
பட்டர்‌ காங்க நாட்டு முத்தூரு வியாபாரி மன்னுள ஓறசமபந்த 
பெருமாளுக்கு நாங்கள்‌ திருமலையில்‌ கல்‌ வெட்டிக்‌ கொடுத்த 
பரிசாவது.....ஃ..“யெங்களூரில்‌ கீள்காட்டில்‌ அவரைப்‌ பள்ளத்து 
உடை. குளம்‌ நெடுங்காலம்‌ சாயக்‌ கரை பட்டுந்கிடந்த இந்த 
உடப்புகளுக்கும்‌ கரைக்கும்‌ தாம்புக்கு வெண்டு முதல்‌ தாங்களெ 
யிடுகயில்‌ இக்குளக்மெ துஎம்பகளரலும்‌" அணையரலும்‌ நீர்பாய்‌ 
நிலம்‌ யெதுக்கும திருத்தி பயிர்‌ செய்யக்கடவார்களாகவும்‌. பயிர்‌ 
செய்த யிடத்தில்‌ திருத்தின அண்டு முதல்‌ விளைச்சலொ 
டெகாமட்டை” நாள்‌ முற்றூட்டும்‌ உண்ணக்‌ கடவீர்களாகவும்‌. 
வவ LIT மெல்‌ வரறத்துக்கு முவறட்டு நாள்‌ நான்‌ 
னென்று நொவொமாகவும்‌”. பின்பு கொட்டைதான மூன்ரில்‌ 
ஒன்று கொள்வொமாகவும்‌........அ.௮௰்டர்‌ மகன்‌ ஸ்ரீ NDE 
பட்டர்‌ மதில்‌ பங்குகொண்டு இதில்‌ வெரெ தம்பியும்‌ உடயார்க்கு 
பங்கு காலாச்சு பங்கு ஒன்ரெ முஃகால்குத்‌ திருவெண்காடு பட்டர்‌ 
மகன்‌ நாராயண பட்டருக்கு ஒன்னரை இதில்‌ தஇிருக்கொடியாற்‌ 
வுடையார்‌ மகன்‌ எச்சற்கு பங்கு அரைக்கால்‌ பங்கு ஒன்று 
கொவிக்தப்ப பட்டர்‌ மகன்‌ சொலைப்பிராமண பட்டருக்கு பங்கு 
ஒன்று. இவர்‌ தம்பி பட்டருக்கு பங்கு DICT Que senem 
இதில்‌ இவர்‌ மச்சுனனாருக்கு பங்கு காலுங்‌ குடுக்கவும...ஃ(௫.ஃ 
மடவளாகம்‌ Madavalagam 

இது கோயம்புதீதூர்‌ ஜில்லாவில்‌ தீரராபுரம்‌ தாலூகாவில்‌ உள்ளது. இவ்‌ 
வூரிலிருர்து இடைச்ச சாசனம்‌ முதல்‌ பாகத்தில்‌ 320 Qs. ஆக வெளியிடப்பட்‌ 
டுள்ள. அதனோடு தொடர்பு கொண்டதே இர்தச்‌ சாசனமும்‌. 

The village is now included in the Dharapuram taluk of the 


Coimbatore district. One inscription copied from this place has 
been given as No. 320 in Vol. I 


l. 'geré& ps தாம்புகளாலும்‌ ? என்று வாசிக்க. 

2. *சாலாட்டை? என வாக. 

3. Searle. சாள்‌ நாலில்‌ ஒன்று சொள்வொமாசவும்‌ ? என்று 
வாசிக்க. 

4. சாசயை முறறுப்‌ பெழுமல்‌ இதனோடு நின்று விடுகிறது. 

இதே போன்ற சாசனம ஒன்று கோயம்புத்தார்‌ ஜில்லாவில்‌ பல்லடம்‌ 
தாலூகாவில்‌ பெருமாசல்லூரிலிருந்து மடைத்திருக்றெது. அது முதல்‌ 
பாகத்தில்‌ 336 ரெ. gs வெளியாடியுள்ள து. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1131 


சாசனம்‌--1155/ [D. 2808-௨ 


சுவாமி சர்ிதியில்‌ தெற்கே தகுநிணாகூர்த்தி சர்ரிதியில்‌ கர்ப்பக்‌ 
கிரகத்தில்‌ அர்த்த மண்டபத்தில்‌ வெளிப்புறத்தில்‌ உள்ளத. 

(No. 227 of 1920). On the south wall of the central shrine in 
the Ardra Kapilesvarasvimin temple at the village. Record dated 
in the cyclic year Sarvadhari, Tai 25, in the reign of the Vijaya- 
nagara ruler Mahamandalésvara Hariyaraya Udaiyar, son of Déva- 
raya, registering an agreement given by the natar of Kangaya-nadu 
regarding the gift of 5 ma of land in Alambadi and Karriyankanni 
villages for daily worship and offerings to the god Udaiyar Pach. 
chóttu-à: udaiyar of Parpati in Kangaya-nadu [referred to in another 
inscription, No. 225 of 1920, published as No. 320 in Vol.Iabove]. 
An annual tax of one Panam per village is also mentioned, 


ஸ்வஸ்தி [we] ஸ்ரீமான்‌ மகாமண்டெலெசுவறன்‌ ராயர்‌ 
மகாறாயர்‌ தெவறாய gurit குமாறர்‌ அரிறுய ஓடயாருக்கு 
நெல்லானின்‌ர' சறுவதாரிஸ்‌ தைமீ உ௰டுஉ காங்கய நாட்டு 
நாட்டவர்‌: யெங்கள்‌ நாட்டில்‌ பாற்பதி ஊருடய நாட்டார்‌ 
பச்சொட உடயாருக்கு" கல்லிவெட்டிக கொடுத்த வாசகமாவ து... 
ஃயெங்கள்‌ நாட்டில்‌ அலம்பாடியும்‌ கத்தாங்கண்ணி இவை 
மூன்று மாவு நெலமும்‌ ஓடயவருக்கு தெவஸ்தானமாக அரிறாய 
உடயார்‌ குடுத்தார்கள்‌. யெலுகரை நாடு பதிகெண்‌ விஷயமும்‌ 
கட்டிக்‌ கொடுத்து உடயவருக்கு மகாபூசை கொள்குற அளவுக்கு 
கரங்கய நாட்டிலெ பெரிரு ஊரு சித்தூர்‌ கல்ப்பாட்டூர்க்கு 
ஓரு பண முரக்‌ காலத்தில்‌ அமுது படிக்கா வருஷவர்த்தனயாகக்‌ 
குடுத்து ஆலம்பாடிக்கதி வருஷா காணிக்கை விணையொகமும்‌ 
ஓடயாருக்கு இந்த கொவில்‌ காணி ஓடய சிவ பிறாம்மணர்‌ 
மார்க்கண்டய கொத்திறத்தில்‌ குமார தெவர்‌ பச்சை ஒடயாருக்கு 
உள்ளிட்டார்‌ இந்த வூரு ஆலம்பாடியும்‌ குடியெத்திக்‌ கொண்டு 
கத்தாண்ணி னிலமும்‌ பயிறு செய்துக்‌ கொண்டு பட்டாவில்‌ 
பட்ட தெவதாயமும ஊருக்கு ஒரு பணமும்‌, மற்றும்‌ பொர 
முதல்‌ ஆதாயம்‌ வருமுதலுக்கு பத்திக்‌ கொண்டு உடயவருக்கு 
அமுதுபடிக்க இ லெ வெளக்கு யெண்ணை திலொபாணம்‌ அதி 
பெரிபட்டம்‌ தி ஒலை திருமெல்‌ பூச்சு நம்பியார்‌ பரிசாறகம்‌ 


= = ஷ்‌ 
2 


1. “செல்லா கின்ற? என்று வாசிக்க. 


2. ' உடையார்‌ பச்சொட்டு ஆவுடையார்க்கு? என வாசிச்சு 


1132 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


இருவலகு இருணைதலார அர்ச்சணை யிட்டுக்‌ கொண்டு பூசை 
புனஸ்காறம்‌ கடககக்‌ கட்வாறாகவும்‌. Wes தர்ம்மம்‌ சந்தி 
முதித்தர்‌ உள்ளவரைக்கும்‌ நடக்கக்‌ கடவொமாகவும்‌. இந்த 
தர்மத்தை நடத்திக்‌ குடுத்தலன்று முதல்‌ பாலிகம்‌ சுகமெ 
ug நப்பன்‌, யிந்த தர்மத்தை அழித்தவன்‌ மெத்த மாத்தலனும்‌ 
கெங்கை கறையிலெ காரும்‌ பசுவைக்‌ கொன்று குருவயுங 
கொன்றவன்‌ புக்க னறகம்‌ புகுவன்‌. மாகெசுவற Go, [x ] 


திருவோற்றியூர்‌ Tiruvorriyür 


Qa செங்கல்பட்டு ஜில்லா சைதாப்பேட்டைச்‌ தாலூகாவில்‌ உள்ளது. 
இவ்வூரிலிருந்து பிரதி செய்யப்பட்ட 24 சாசனங்கள்‌ முதல்‌ பாகம்‌ 507-530 


Qe. ஆகச்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


94 inscriptions copied from this place which is included in the 
Saidapet taluk of the Chingleput district have been published as 
Nos. 507-530 in Vol. I. 


சாசனம்‌ — 11567 [L. R. ௯-௨௰௪௫ 


திரு ஒற்றியூர்‌ புற்நிடங்கொண்ட தியாகராய சுவாமி கோயில்‌ கர்ப்ப 
கத்துக்குப்‌ பின்னாலே எழு தியிருக்கப்பட்ட சலொசாசனத்‌ அக்கு ஈசல்‌. 


On the back wall of the central shrine in the temple of Purridam- 
konda Tyagaraja (i.e. Tyagaraja who has taken his residence in the 
ant-hill), now known as Adhipurigvara in the village. Record dated 
in the 3rd year of the Chola king Tribhuvana chakravartin Raja- 
dhirajadeva registering the gift of 32 cows for a perpetual lamp in 
the ‘Garland of light’ (jyótimaála) by one of the temple officials 
(dévarkanmi) named Stryadéva alias Vyákaranadana-Bhatta. 


A similar inscription has been published as No. 513 in Vol, I 
above. But that is No. 7 on p. 105 of the List of Inscriptions from 
the Southern Districts, while the present one is No. 24 on p. 110 of the 
same List aud these two are found separately in the Local Records 
also, Further the name of the king is given as Tribhuvana chakravar™ 
tin Rajarajadéva on the other record. 


egg ஸ்ரீ [ut] இறுபுவன சக்கிறவற்இிகள்‌ மாலாயி mm 
செவர்க்கு யாண்டு மூனறாவது செயங்கொண்ட. சொழ மடை 
லத்து புழர்‌[4*] கொட்டத்து உடையார்‌ இரு ஒற்றியூருடையார்‌ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1188 


கொயிலில்‌ Asurad காமு ! கொத்திரத்து உமிப்புறத்து உல 
காளுடையான்‌ சூரிய தெவனான வியாகரண தான பட்டனென்‌, 
இக்‌ கொயி[லீ*]ல்‌ னானிட்ட சொதி மாலையில்‌ (னனிட்ட சொதி 
மாலையில்‌) வைத்த தஇிருகந்தா விளக்கு ஒன்றுக்கு திருபுவன சும்‌ 
srai தெருவில்‌ மன்றாடி களில்‌ பல்லவன்‌ இவன தம்பி யென்‌ * 
இவர்‌ வைத்த திருனந்தா விளக்கு ஒன்‌ றுக்கு னான்‌ கைக்கொண்ட. 
பசு ADA. இம்‌ முப்பத்திரண்டுங்‌ கைக்கொண்டு இவ்‌ விளக்கு சந்‌ 
திராதித்தவரை செலுத்தக்‌ கடவெனானென்‌ பல்லவன்‌ இவன்‌ 
தம்பியென்‌. £ [இது பன்‌*] epum TIA Hp, ௨” 


விஜயமங்கலம்‌ Vijayamangalam 
சாசனம்‌-- 1157] [ D. 3869-௬ 


கோயம்புத்தூர்‌ ஜில்லா பெருர்துறை தாலூகா விசயமங்கலம்‌ மிட்டா 
மவுசே *பெடாரியூர்‌' பெருமாள்கோவில்‌ மசாமண்டபச்‌ தில்‌ சர்றி திக்குத்‌ தென்‌ 
புறம்‌ மேற்குச்‌ சுவரில்‌ உள்ளது. 

On the south wall (western side) of the mahimandapa in fron: 
of the Vishnu temple at (Pidariyur, a hamlet of) Vijayamangalam. 

Record, the date of which is not found, in the reign of the 
Pandyan king Jatavarman Sundara Pandyadeva registering the 
gift of 12 panam placed in the hands of a priest of the temple by a 
certain Singa~p-perumin fora twilight lamp in front of Karu- 
manikka Alvar at Vijayamangalam in Kuruppu-nadu. 


For the identification of the king see No. 1094 above. 


ஹவ்‌ ஸ்ரீ [i+] கடம்பன்மரான திறுபுவன செக்கறவர்த்திகள்‌ 
ஸ்ரீ காந்த பாண்டி பனுக்கு * [...... ] திங்கள்‌ முதல்‌ குறுப்புகாட்டு 
விசய மங்கல மூலைகெக்‌ கொன்ற குமரன்‌ யெடுத்தொனான சிங்க 


1. 4 கூபாதவ? என்று வாசிக்க, 

2. “பல்லவன்‌ இளரம்பியென்‌ ? என வாசிக்க. 

3. இதேபோன்ற சாசனம்‌ ஒன்று முதல்‌ பாகத்தில்‌ 513 Qm. ஆகக்‌ 
குறிச்கப்பட்டுள்ளது. ஆயினும்‌ இது வேறாகக்‌ சொடுக்கப்பட்டுள்ள து. தவிர, 
அரசன்‌ பெயரும்‌ வேறாக இருக்றெது. மற்றதில்‌ ராஜ ராஜ தேவர்‌ பெயர்‌ 
காணப்படுறெ sy. 

4. *Qaré சடைய பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ சுந்தர 
பாண்டிய தேவர்க்கு ? என்று வாசிக்க. 


1184 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


பெறுமாள்‌ ர்‌.........] மாணிக்க முல்லவற்கு' வைத்த சந்தியா 
Bu வெளக்கு ஒன்றுக்கு பணம்‌ பனீரெண்டு [......] இக்‌ கொயிற்‌ 
காணியு[சை]டய பிராமணன்‌ காசிப கொத்தரத்தில்‌ on Bu மண 
வாள வபனமாளனுக்கு [...... ] கொடங்‌ கொண்டு கொவில்‌ புகு 
வான்‌ தனத்தார்த்தில்ரைதாக யிது ஸ்ரீ வயிவஷ்ட்டனுவரை 
ஷெசிக்க? [i] 


மல்ல்பட்டினம்‌ Mallapattinam 

பின்‌ வரும்‌ 7 சாசனங்களும்‌ மக்கென்ஸியின்‌ சாசனப்‌ பட்டியலிலே 
மல்லபட்டினம்‌ ஈசுவர சுவாமி சோவிலிவிருர்‌ து பிரஇ செய்தனவாகக்‌ கொடுக்‌ 
கப்பட்டுள்ளன. அவை பிரதி செய்யப்பெற்றுள்ள எடு இடைச்சவில்லை. பட்‌ 
டி யலில்‌ இவ்வூர்‌ உடையார்‌] பாளையம்‌] வில்லாவில்‌ உள்ள சாகச்‌ குறிச்சப்பட்‌ 
டுள்ளது. அரியலூர்‌ ( இருச்சிராப்பள்ளி மில்லா), சேர்த மங்கலம்‌, திரு 
வெண்ணை ஈல்லூர்‌ (தென்‌ ஆர்க்காடு ஜில்லா), கண்ணாடிப்‌ புத்தூர்‌ ஆதிய 
ஊர்கள்‌ அந்தப்‌ பகுதியில்‌ அடங்கயுள்ளனவாசக்‌ காணப்படுகின்றது. எனி 
னும்‌, இவ்வூர்ச்‌ சாசனங்களிலே திருப்பால்வனம்‌ உடைய நாயனார்‌ பெயரும்‌ 
சண்ட கோபாலன்‌ பெயரும்‌ சாணப்படுவசால்‌, செல்கல்பட்டு ஜில்லா பொன்‌ 
னேரிச்‌ தாலூகாவில்‌ இருப்பாலைவனத்‌ துக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள மல்லப்பட்டி 
னமாகவே (9) s இருத்தல்‌ வேண்டும்‌. 

இவ்வூர்‌ கடற்கரையை அடுக்கு உள்ள சென்பதை நோக்கும்போது Qe 
பல்லவ மன்னர்களின்‌ ஆட்ரிக்காலக்தில்‌ பிரபல மான துறைமுகப்‌ பட்டினமாக 
விளவ்கியிருச்சல்‌ வேண்டும்‌ என்பது விளங்கும்‌. 


ஒவ்வொரு சாசனமும்‌ கோவிலில்‌ ats இடத்தில்‌ பொறிக்கப்பட்ட 
ருக்ததென்பது குறிக்கப்படவில்லை. 


The following 7 inscriptions are given in the List of Inscriptions 
from the Southern Districts as having been copied from the Isvara 
temple at Mallapattinam. But their texts are not available. The 
village is included in Udaiyar[palaiyam] tract in the List. Places 
like Ariyalür (Tiruchirippalli district), Séndamangalam and Tiru- 
vennainallir (South Arcot district) as well as Kannadipputtir 
are included in this division. So the place has to be looked for in 
the South Arcot district area. But from the mention of the names 
of the god Tiruppalaivanam-udaiya-Náyanár and the chief Ganda- 


1.  *கருமாணிக்ச ஆழ்வாருக்கு ? என வாரிக்க. . 
2. “இது ஸ்ரீ வைஷ்ணவர்‌ ros’ என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1185 


gopala in the inscriptions copied from this place, the village may be 
identified with Mallapattinam near Tiruppalaivanam in the Ponn&ri 
taluk of the Chingleput district, 

It lies near the sea-coast. Probably it was a centre of some 
maritime activity in the days of the Pallava rule. 


Theexact place where each ofthe following inscriptions was 
found engraved in the temple is not stated. 


சாசனம்‌ — 11587 [ No. 9? on p. 221 


Record dated in the 22nd year in the reign of the Chola king 
Rajarajadeva registering the grant by a certain Araiyan of one 
thousand kuli of land in the village Nár&yan-pündi for maintaining 
a lamp in front of god Senapati-pillaiyar, i.e., Subrahmanya. 


It is not possible to identify the king for want of further details. 


சோழ மன்னனான ராஜ ராஜ தேவனுடைய ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ 22-ஆம்‌ ஆண்டு கொண்ட கல்‌ வெட்டு. சேநாபதிப்‌ பிள்ளை 
யார்‌ அதாவது சுப்பிரமணிய சுவாமியின்‌ சந்நிதியில்‌ ஒரு விளக்கு 
எரிக்க அரையன்‌ என்பான்‌ நாவாயன்‌ பூண்டிக்‌ கிராமத்தில்‌ 
ஆயிரம்‌ குழி நிலம்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது." 


சாசனம்‌ — 1159] [No. 58 on p. 222 


Record dated in the 3rd year in the reign of Gandagopaladeva 
Raja registering the gift by a certain Valavanda (Valavandan ?) of 2 
Gandagópalan-madai gold coins and one lamp-stand for maintaining a 
lamp in front of the god Sénapati-pillaiyar. 

'We know of more than one king bearing the title Gandagopala- 
déva and it is not possible to identify the king. 


கண்ட கோபாலதேவ ராஜாவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ மூன்றும்‌ 
ஆண்டு கொண்ட கல்வெட்டு. சேநாபதிப்‌ பிள்ளையார்‌ சந்நிதியில்‌ 
ஒரு விளக்கு எரிக்க வாழவந்தான்‌(?) என்பான்‌ இரண்டு கண்ட 
கோபாலன்‌ மாடை பொன்னும்‌, ஒரு நிலை விளக்கும்‌ அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிப்பது.” 


1. ராஜ ராஜன்‌ என்ற பெயர்‌ கொண்ட சோழ மன்னர்‌ மூவரில்‌ இவன்‌ 
யார்‌ என்பதை நிச்சயிக்க முடியாது. 

2. கண்ட கோபாலன்‌ என்ற பெயரைத்‌ தரித்த மன்னர்கள்‌ ஒருவருக்கு 
மேல்‌ விளங்கியிருக்கிறார்கள்‌. அவர்களிலே இவன்‌ யார்‌ என்பது தெரியாது, 

10 i 


1136 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌ 1160] [No. 69 on p. 222 


Record dated in the 14th year in the reign of the Chola king 
Kulottunga Choladeva registering the gift by a certain person, 
whose name might be restored as Malaiyarayan or Malaiyarappan, 
of 36 cows and one lamp-stand for maintaining a lamp in front of 
the god Tiruppalaivanam-udaiyar. 


சோழ மன்னனான குலோத்தங்க சோழ தேவனுடைய 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ 14-ஆம்‌ ஆண்டு கொண்ட சாசனம்‌, மலையரா 
யன்‌ அல்லது மலையரப்பன்‌ என்று வாசிக்கக்‌ கூடிய பெயரைத்‌ 
தாங்கிய ஒருவன்‌ திருப்பாலைவனம்‌ உடைய[காயனா]ர்‌ சந்நிதியில்‌ 
ஒரு விளக்கு எரிக்க 86 பசுவும்‌ ஒரு நிலை விளக்கும்‌ அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிக்கிறது." 


சாசனம்‌--1161 7 [No. 60 on p. 222 


Record, the date of which is not found, registering the gift of one 
lamp to the god Tiruppalaivanam-udaiyar by two persons whose 
names might be restored as Padmanabhan and Paduvarayan. 


These names are found written as ' Puddoomanawbhum and 
Padivarayen.' 


சாசனத்தின்‌ ஆண்டு குறிக்கப்‌ பெறவில்லை. திருப்பாலை 
வனம்‌ உடைய[ நாயனார்‌ சந்நிதியில்‌ ஒரு விளக்கு எரிப்பதற்கு 
இருவர்‌ நிவந்தம்‌ அளித்த செய்தியைக்‌ கூறுவது. 

தானம்‌ அளித்தவர்களின்‌ பெயரைப்‌ பத்மநாபன்‌ என்றும்‌ பதுவ.ராயன்‌ 
என்றும்‌ வாசிக்கலாம்‌. 


சாசனம்‌-—1162] [No. 62 on p. 228 


Record dated in the 18th year in the reign of the Chola king 
Rajarajadeva registering the gift by a certain Küttadum-Vallalan 
of 97 narpalankaáéw of gold to the temple of Tiruppàlaivanam- 
udaiyar. The purpose for which the gold was given is not stated, 


சோழ மன்னனான ராஜ ராஜ தேவனுடைய ஆட்சியின்‌ 
18-ஆம்‌ ஆண்டு கொண்ட சாசனம்‌. கூத்தாடும்‌ வல்லாளன்‌ என்ப 


‘sc l. குலோத்துங்க சோழன்‌ என்ற பெயர்‌ கொண்ட மூவரில்‌ இவன்‌ யார்‌ 
என்பதை நிச்சயிக்க முடியாது. 


கோயி ற்‌ சாசனங்கள்‌ 1157 


வன்‌ இருப்பாலைவனம்‌ உடைய [sru] இருபத்தேழு நற்‌ 
பழங்‌ காசு பொன்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. அவன்‌ 
எதற்காகப்‌ பொன்‌ அளித்தான்‌ என்பது காணப்பெறவில்லை. 


சாசனம்‌ — 1163] [No. 64 on p. 228 


Record dated in the 16th year of the reign of the Chola king 
Kulottunga Choladeva registering the gift of 36 cows by a certain 
*Mundra-cauppun" to the god Tiruppalaivanam-udaiyar, probably 
for maintaining a lamp. 


It is very difficult to restore the name of the donor. 


சோழ மன்னனான குலோத்துங்க சோழ தேவனுடைய ஆட்சி 
யின்‌ 76-ஆம்‌ ஆண்டில்‌ பொறிக்கப்பட்ட சாசனம்‌. இருப்‌ 
பாலைவனம்‌ உடைய[நாயனா ]ர்க்கு ஒருவன்‌ [ஒரு விளக்கு எரிப்‌ 
பதற்காகப்‌ போலும்‌] 36 பசு அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்‌ 
கிறது. 


தானம்‌ அளித்தவன்‌ பெயர்‌ மந்தர காப்பான்‌ ? என்பது 
போல்‌ ஏதோ ஒன்றாக இருத்தல்‌ வேண்டும்‌. சரியாக விளங்க 
வில்லை, 


சாசனம்‌ —11647 [ No. 65 on p. 223 


Record dated in the 36th year in the reign of the Chola king 
Fribhuvanadeva registering the gift of 54 Bhujabala-madai [gold 
coins] by a certain “ Tungamadéva T calladéva Vunuthull" to the 
sthanattar of the temple for maintaining a lamp in front of the god 
Tirup palaivanam-udaiyar. 


The king is evidently Tribhuvanaviradeva, i.e., Kuldttuiga 
Chola III. 


திரிபுவன தேவனுடைய ஆட்சிக்காலத்தின்‌ 86-ஆம்‌ ஆண்டுக்‌ 
கல்வெட்டு. திருப்பாலைவனம்‌ உடைய/ ஈாயனா [ர்க்கு ஒரு விளக்கு 
எரிக்க ஸ்தானத்தாரிடம்‌ ஒருவன்‌ O& புஜபல மாடை அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


அசன்‌ சோழ மன்னன்‌ மூன்றாம்‌ குலோத்துல்கனான திரிபுவன வீர 
தேவன்‌ போலும்‌, தானம்‌ அளித்தவன்‌ பெயர்‌ சரியாக விளங்கவில்லை, 


1188 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


திருவிடைமருதூர்‌ Tiruvidaimarudür 

இவ்வூர்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லா கும்பகோணம்‌ தாலூகாவில்‌ , உள்ளது. 
பிரபலமான க்ஷேத்திரம்‌. மத்தியார்ச்சுனம்‌ என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. இவ்‌ 
விடத்‌. திலிருந்து fe» Ss பின்வரும்‌ சாசனம்‌ மக்கென்ஸியின்‌ சாசனப்‌ 
பட்டியலில்‌ குறிச்சப்பெறவில்லை. மத்தியார்ச்சன மாசாச்மியச்தை எடுத்துச்‌ 
கூனும்‌ ஓலைச்‌ சுவடியின்‌ கடைசியிலே சேர்க்கப்பட்டுள்ள அ. 


This village, also known as Madhyarjuna-kshetra, a popular pilgrim 
centre, is in the Kumbhakonam taluk of the Tafijavir district. The 
follewing inscription copied from the Siva temple at the place is 
not included in the List of Inscriptions from the Southern Districts of 
Col. Mackenzie; but is found in the manuscript giving the puranic 
account of the place. 


சாசனம்‌---1165 ] [D. 2189 


ஸ்ரீ மகாலிங்கசுவாமி கோவில்‌ பயிரவன்‌ பிராசாரம்‌ தென்னண்டைப்‌ 
பிராகாரத்திலே மதிலில்‌ எழுதியிருக்கிற சிலாசாசனம்‌.ஃ 

(No. 140 of 1895). On the south wall of the second prikara in 
the temple of Siva, now known as Mahalingasvamin. 


Record dated in Saka 1466, Krodhin, Mina, $u. dvadati, 
Monday, Uttarattadi in the reign of the Vijayanagara king Sadasiva 
deva Maharaya registering the order of Virapratápa Mahamanda- 
léévara Ramaraja Vitthaladeva Maharaja restoring the two villages 
Avanam and Sittadi to the north of the river Puttaru as Koyil-parru 
of god Tiruvidaimarudür-udaiya Tambiránar of Tiruvidaimarudür in 
Tiraimür-nàdu, a sub-division of Tenkarai Uyyakkondaso]a vaļa- 
nadu. These two villages were the #irumamattukkani villages of 
Marudappar, the god of Tiruvidaimarudür in olden days and were 
subsequently taken over as pandaravadai. Now on the petition of 
the temple officials including Tiruchchirrambalayyan, an enquiry 
was ordered and the existence of the boundary stones marked with 
the emblem of Marudappar was verified and the restoration 
Ordered. 


It is stated in the record that the petition was made to Rama- 
raja Vitthala when he was engaged in an invasion against the king- 
dom of Tiruvadi (i.e., Travancore) and came south with his army. 
The petitioner accompanied him to Anantagayanam (i.e.Trivandram) 
inthe south and again on his return trip to Mudugal (Mudgal 
in the Haiderabad State) in the north with the petition. The enquiry 
was ordered from Mudgal and restoration ordered on receipt of 
the report after local inspection of the villages. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1180 


The uitàna dvdda$i cited in the record will not fall in the month 
of Mina which should be a mistake for Tuli, when the date would 
correspond to A.D. 1544, October 27, Monday. The astronomical 
details satisfy only this date. It will be clear from this that 
the southern expedition of Ràmarája should have been completed 
by that time.* 

This has been published as No. 704 in the South Indian Ins- 
criptions (Texts), Vol. V. 

ஷஹி [ux] ஸ்ரீமன்‌ மகா மண்டலெசுவர....ச.துரிமூத்‌ திறா.. தி... 
ஸ்ரீமன்‌ சதாசிவ தேவமகாறாயர்‌ பிறிதிவி மாச்சியம்‌ பண்ணி அருளா 
நின்ற சகாற்த்தம்‌ ௬௪௭௬௦௭-ன்மெல்‌ செல்ல[ா* [நின்ற GOGH 
சம்பஸ்தரமத்து மீன னாயத்து பூறுவ பட்சத்து உவ[த்து]வாநத்‌ 
துவாதெசியும்‌ சொமவாரமும்‌ பெத்த உத்திரட்டாதி நட்சத்தி 
ரத்து னாள்‌ வீரபிறதாப ஸ்ரீமன்‌ மகாமண்டலெசுவர ராமராச 
விட்டல தெவ மகாராச[ா* | சொழ மண்டலத்து காவெரிதீரத்து 
தென்கரை உய்யக்கொண்ட சொழவளனாடு தி[சை]ரமூர்‌ னாட்டு 
தருவிடமருதாூர்‌ திருவிடைமருதூருடைய தம்பிருனார்க்கு தற்ம்ம 
சிலாசாசனம பண்ணி குடுத்தபடி: மருதப்பர்‌ திருனாமத்துக்‌ 
காணியாயி பூறுவம்‌ நடந்த புத்து ஆத்துக்கு வடக்கு ஆவணமும்‌ 
சித்தாடிய8” யி௩த இரண்டு கிறு[ம/மும்‌ பூறுவம்‌ கொவில்‌ 
பத்தாயி ஈடக்‌[சை/கயில்‌ அன்னளையிலெ பண்டார வாடைக்‌ 
காரர்‌ கட்டிக்‌ கொண்டு பண்டாரவாடையாகப்‌ பொ[சை[கயில்‌ 
இப்பொழுது யிது காரியமாக திருவி/[ரை]டமருதூருடைய 
தமபிறுனார்‌ திருக்கொவில்‌ தெவகனமிகளில்‌ திருச்சித்தம்‌ 
[பலய்யா/*மங்காமற்க்காத்‌/ தார்‌] இன்னயனார்‌ கொவில்ப்‌ பத்து 
என்றும்‌ நமக்கு விண்ணபப£ஞ்செயிது நாம்‌ திருவடி. பெறால்‌ 
கண்டுவந்து பொழுது” கமமுடனெ கூட தெற்க்கு அனந்தசயனம்‌ 
வடக்கு முதுகல்லு ஸஹிதமாக தண்டு பண்ணி பூறுவம்‌ 
கொவில்‌ பதது என்று பலகாலும்‌ விண்ணப்பம்‌ செயிது னாமு 
மிந்த கிறாமங்களில்‌ மருதப்பர்‌ முத்திரை யெல்லை கல்லு நிறுக்‌ 


1. K.A. Nilakanta Sastri and N, Venkataramanayya: Further 
Sources of Vijayanagara History, Vol. 1, pp. 245-250, 

2. “சது சமுத்திராதிபதி? என்று வாசிக்க. 

8. * சத்தாடியும்‌ ? என வாசிக்க. 

&, f திருச்சிற்றம்பல பட்டர்‌ ? என்றும்‌ வாசிக்க முடியும்‌, 

b. * திருவடிபேரில்‌ தீண்டுவர்தபொழுது ? என்று வாசிச்சு 


1140 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


Gog உண்டொவென்று ஈம்மு[ை]டய முத்திரை வாங்கி 
லிங்கய்யர்‌ மன[ ஷரையு]8 தூனி ஈயினாரையும்‌ னாம்‌ முதுகல்லு 
லெயிருந்து திருச்‌சத்தம்பலய்யர்‌ சொன்னாப்பொலெ எல்லைக்‌ 
கல்லு நிறுக்குறதென்று பாற்க்க அனுப்பி வாக்காயி விசாரித்து 
பூறுவம்‌ கொவில்‌ பத்து...யெங்குறத் துக்கு ரெண்டு ஊரிலும்‌ 
கல்லு நிறுக்குறதென்‌ று பா[ர்‌*]த்து வந்து ஈமக்கு விண்ணப்பம்ஞ்‌ 
செயிகையில்‌ னாம்‌ யிந்தப்‌ படிக்க ராயசமும்‌ வாங்கிகுடுத்து 
ஸங்கறம[ண பு]ண்ணிய காலத்திலெ இிருச்சித்தம்பலய்யர்‌ 
[ளை ]கய்யிலெ உதகம்‌ பண்ணி குடுத்து ஈம்முடைய றாயசமும்‌,! 

இத தேன்னிந்திய சாசனங்கள்‌, V வால்யூம்‌, 704 Qs. ஆக வெளி 
யிடப்பெற்.றள்ள து. 


பவானிகூடல்‌ Bhavaniküdal 


சோயம்புத்தார்‌ ஜில்லா பவாணித்‌ தாலூகாவில்‌ சேர்ந்தது. மக்கென்ஹி 
யின்‌ காலத்தில்‌ கோயம்புத்தூர்‌ ஜில்லா ௮ர்‌.இியூர்‌ தாலூகாவைச்‌ சேர்ந்‌ திருந்த 
தாகக்‌ குறிக்கப்பட்டுள்ள த. இருகணா என்ற பெயரால்‌ தேவாரத்தில்‌ இடம்‌ 
பெற்றிருக்கும்‌ தலம்‌. 

இவ்விடம்‌ கொடுக்கப்பட்டுள்ள நான்கு சாசனங்களும்‌ மக்கென்வரியின்‌ 
சாசனப்பட்டியலில்‌ காணப்படுகின்றன. ஆனால்‌ அவை பிரதிசெய்த 
ஏடுகள்‌ டைக்கவில்லை 

In the Bhavani taluk of the Coimbatore district. In the days 
of Col. Mackenzie it was included in the Andiyür taluk of the 
district. 

The following 4 inscriptions are found in the List of Inscriptions 


from the Southern Districts of Col. Mackenzie; but their texts are not 
available. 


சாசனம்‌ — 11667 [No. 1 on p. 1 
ஊரில்‌ உள்ள ஈச்வரன்‌ கோவிலில்‌ பண்ணார்மொழி அம்மன்‌ என்னும்‌ 
தேவி ஆலயத்தின்‌ முன்‌ உள்ள மண்டபத்திலே பொறிச்சப்பட்டிருப்ப அ. 


On a stone in front of the mandapa in front of the shrine of the 
goddess Pannarmo]i Amman in the temple of Jévara at the village, 


யை 


1. சாசனம்‌ பூர்த்தியாகாமல்‌ இதனோடு நின்று விடுகிறது, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1141 


Record dated inthe cyclic year Parthiva, stating that the 
mandapa in front of the shrine of the goddess Pannarmoli Amman 
in the temple was erected by two persons whose names are given 
as '* Emmucuttee " (Erumaikkatti?) Mudaliyar and Chinnammal. 


பண்ணார்‌ மொழி அம்மன்‌ கோவிலின்‌ முன்‌ உள்ள மண்ட 
பத்தைப்‌ பார்த்திவ ஆண்டில்‌ இருவர்‌ எழுப்பிய செய்தியைத்‌ 
தெரிவிக்கிறது. மண்டபத்தை நிர்மாணித்தவர்கள்‌ பெயர்‌ 
எருமைக்‌ கட்டி முதலியார்‌ என்றும்‌ சின்னம்மாள்‌ என்றும்‌ 
இருக்கலாம்‌. 


சாசனம்‌ — 1167] [No 2onp.1 


ஈசுவ.ரன்‌ கோவிலின்‌ முதல்‌ பி.ராகா.ரச்‌ சுவரில்‌ பொறிச்சப்பட்டி Glug, 


On the first surrounding wall in the same temple, Record, the 
date of which is not found, in the reign of Krishnaraja Qdayar, 
evidently the Maisūr chief who ruled in the period A.D, 1734-65 
stating that Dévariya, the dalaváy of the king, erected a roofed 
mandapa in the temple at Bhavaniküdal. The mandapa is referred 
to as ‘‘Mallagha mandapa." It may be reconstructed either Mahg- 
mandapa or as mukha mandapa. 


கிருஷ்ணராஜ உடையார்‌ காலத்துச்‌ சாசனம்‌. ஆண்டு குறிக்கப்‌ 
பெறவில்லை. அரசனுடைய தளவாயான தேவராயர்‌ பவானி 
கூடல்‌ கோவிலில்‌ மேலே (கூரையோடு) மூடிய ஒரு மண்ட 
பத்தை எழுப்பிய செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. எழுப்பியது மகர 
மண்டபமே போலும்‌. அரசன்‌ மைசூர்‌ நாட்டு மன்னனே 
போலும்‌. அவ்விதமானால்‌ அவன்‌ ஆட்சிகாலம்‌ க. பி, 1794-65 
எனக்‌ கொள்ளலாம்‌* 


சாசனம்‌ — 11687 [No.8 on p. 2 


ஈசுவரன்‌ கோவிலின்‌ மகா மண்டபத்‌ தில்‌ காண்பது. 


In the mahamandapa of the ISvara temple at the place, Record 
dated in the cyclic year Vikriti stating that a certain ‘Emmodecutti 
Modaliyar’ erected the mandapa and vimana to god Tiru-nana-udaiya 
svamin constructed three buildings for the goddess Pannarmdli 


1142 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


Amman and also erected a mandapa and the ௦2847௪ to the goddess 
Kumari Amman and installed one thousand //zgams in her temple. 
Evidently the donor was the same person referred to in No. 1066 
above, 


விக்ருதி ஆண்டில்‌ sey உடையார்‌ கோவிலில்‌ ஒரு மண்டப 
மும்‌ ௮ந்தக்‌ கோவிலுக்கு ஒரு விமானமும்‌ எடுப்பித்த செய்தி 
யைக்‌ குறிப்பது, அதனோடு பண்ணார்மொழி அம்மன்‌ கோவிலுக்கு 
மூன்று கட்டிடங்கள்‌ எழு ப்பப்பெற்றன. இன்னும்‌ குமாரி அம்ம 
னுக்கு ஒரு மண்டபமும்‌ விமானமும்‌ எழுப்பி அவள்‌ கோவிலிலே 
ஆயிரம்‌ லிங்கங்களைப்‌ பிரதிஷ்டை செய்த விவரத்தையும்‌ கொடுக்‌ 
Ang. இவற்றைச்‌ செய்து வைத்தவர்‌ பெயர்‌ “எம்மொடு கட்டி 
முதலியார்‌? என்பதுபோல்‌ காண்கிறது. அவர்‌ மேலே 1066 நெ, 
சாசனத்தில்‌ குறிப்பிட்டவரே போலும்‌. 


சாசனம்‌ — 1169] [No 4. onp.2 


அதே கோவிலில்‌ உமாமகேச்வர sard சர்மிதிக்கு முன்னால்‌ உள்ள 
ஒரு கல்லில்‌ காண்ப. 


Ona stone in front of the shrine of Umümahéávarasvamin in 
the same temple. Record dated in the cyclic year Vijaya stating 
that a certain Narayana Kavundar erected the ardhamandapa and 
the vimána of the central shrine of the goddess Saundaryavalli 
Amman in the temple. 


விஜய ஆண்டில்‌ காராயண கவுண்டர்‌ என்பார்‌ அந்தக்‌ 
கோவிலில்‌ செளந்தர்யவல்லி அம்மன்‌ ஆலயத்துக்‌ கர்ப்பரெகத்‌ 
தின்‌ மீது விமானத்தையும்‌ கோவில்‌ அர்த்த மண்டபச்தையும்‌ 
எழுப்பிய செய்தியைக்‌ கூறுவது, 


குமாரபாளையம்‌ Kumarapalaiyam 


மக்கென்ஹியின்‌ சாசனப்‌ பட்டியலிலே இவ்வூர்‌ கோயம்புத்தூர்‌ ஜில்லா 
அவிகா? தாலூகாவில்‌ சேர்ச்‌ திருந்ததாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்‌ 
அர்‌ ஜில்லாவிலே இப்பெயர்‌ உள்ள ஊர்கள்‌ இரண்டு மூன்று இருந்தாலும்‌ 
பல்லடம்‌ தாலூகாவில்‌ உள்ள ஊ.ராகவே இதைக்‌ கொள்ளலாம்‌. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1143 


There are two or three villages of this name in the Coimbatore 
district. From the List itis found that it was included in the 
AvinAgi district in the days of Col. Mackenzie. However it may be 
taken that the village in the Palladam taluk is the intended village. 


சாசனம்‌ — 11707 [No. 2 on p. 4 


ஊரிலே மலைமேல்‌ உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில்‌ கர்ப்பத்‌ 
தின்‌ பின்புறம்‌ உள்ளத. 


Oa the backside of the central shrine of the temple of Subrah- 
manya on the top of the hill at the village. Record dated in S'aka 1598, 
Nala, in the reign of the Maisür king Chikkadeva[raya Odayar] 
who occupied the throne between the years A.D. 1672 and 1704, 
stating that Ranganatha S'etti and Chenna S'etti erected the centra 
shrine of the temple with two mandapas and madea gift of one 
Salagai of paddy-cultivating land to the god KumArasvimin. 


மைசூர்‌ அரசனான சிக்கதேவ[ராய உடையார்‌] ஆட்சியில்‌ சக 
1598-ஆம்‌ ஆண்டு, mer வருஷம்‌ ரங்கநாத செட்டியாரும்‌ சென்ன 
செட்டியாரும்‌ குமார சுவாமி கோவிலில்‌ கர்ப்பகிரகத்தையும்‌ 
இரண்டு மண்டபங்களையும்‌ எழுப்பி, சுவாமியின்‌ நித்த நிவந்தங்‌ 
களுக்காக ஒரு சலாகை கெல்விளையும்‌ நிலம்‌ அளித்த செய்தியைத்‌ 
தெரிவிப்பது. 1 


மறுதுறை Marudurai 


t தாராபுரம்‌ GÈS சாங்கயம்‌ தாலூகாவுக்குச்‌ சேர்ச்ச மறுதுறை 
ராமம்‌ ? என்று மக்கென்ஹிபின்‌ பிரதியில்‌ குறிச்சப்பட்டிருக்ற த. 


இவ்ஷர்‌ இப்போது கோயம்புத்தூர்‌ ஜில்லா தாராபுரம்‌ தாலூகாவில்‌ 
அடங்கி.பிருக்கற து. 


The village is in the Dharapuram taluk of the Coimbatore 
district. 


1. மைசூர்‌ அரசன்‌ Ass தேவராய உடையார்‌ ஆட்டிக்காலம்‌ இ, பி, 
1672-1704 ஆகும்‌. 


11 


| 


1144 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌ — 1171] [D. 8218 

சிலாசாசனத்து sse. ஆனால்‌ எவ்விடத்‌ இல்‌ இருக்கிறதென்பது குறிக்‌ 
சப்பட வில்லை. 

சாசன இலாகாவின்‌ அ.நிச்கையிவிருக்து அவ்வூரில்‌ பட்டீச்வர ஸ்வாமி 
கோவிலில்‌ ஈட்டி ருக்கும்‌ ஒரு கல்லில்‌ பொழறிக்கப்பட்டிருப்பதாகத்‌ தெரிகிறது. 

மூலத்‌ திலே தொடர்ச்யொக எழுதப்பட்டிருந்தாலும்‌ இது இரு பகுதிச 
ளாகச்‌ சாணப்படுறெ த. 

[a] 


(No. 240 of 1920). On a slab [set up in the compound of the 
Pattiávarasvamin temple at the village.] Record datedin the cyclic 
year Dhatu, Vaikasi 22, in the reign of the Vijayanagara king 
Krishnaraya stating that during the regime of Kondamaraáar, the 
agent of the king, the residents of Marudurai in Kangaya-nadu 
assigned certain lands to the north of the river Noyyil to the god 
Aludaiya tambiranar Pattiyappar of the village and to Alalasundara 
Pandita Nayinar in equal shares. 

The donee Alglasundara Pandita Nayinar was probably a 
S'aiva religious teacher and his ,descendents were evidently living 
in the village in the days of Col. Mackenzie. 


ஸ்வஸ்தி [1%] ஸ்ரீமன்‌ கிருஷ்ணறாயர்‌ காறியத்தில்‌ கற்த்த 
ரான கொண்டம னாயக்கனுக்கு செல்லாநின்ற தாது ௫ வைய்‌ 
யாசி மாசம்‌ ௨௮௨௨ காங்கைய நாட்டுக்கு மறுதுரையில்‌ 
ஊரும்‌, ஊருனவரும்‌ நம்முடைய தம்பி (MR பட்டியாருக்கும்‌," 
ஊரில்‌ ஆலாஅலசுந்தர " பண்டித நஈயினாருக்கு[ம்‌*] கொயிலாத்‌ 
துக்கு வடகரையில்‌ குளமும்‌ யெங்கள்‌ முதமையில்‌ சொவந்திர 
மும்‌ கல்லணை நீர்‌ பொக்கி அக்கறைபில்‌ பாதினில்‌ அளவாக 
அதில்‌, மாவடை, மரவடையும்‌ பட்டியாருக்கு” ஒன்று பாதியும்‌ 
அலாஅல சுந்தர பண்டித ஈயினாருக்கு ஒன்று பாதியுமாக GOS 
தொம்‌. பட்டியார்‌ கொவில்‌ நொய்யில்‌ வடகரைக்கும்‌ மெற்க்கு 
பறஞ்சேற்‌ வள்ளி யெல்லைக்கு இளக்கு மணிமலைக்கு தெற்க்கு 
வெலாயுதம்பாளையத்துக்குக்‌ கிளக்கு குளமும்‌ பட்டியார்‌ கொவில்‌ 
இட்ட பெறிக்கும்‌* மெற்க்கு பெரும்பாளிக்கும்‌ மெற்க்கு பூந்துரை 


‘ ஆளுடைய தம்பிரானார்‌ பட்டியப்பருக்கும்‌ ? என்று வாசிக்க. 
* ஆலால eb? என்று வாசிக்க. 

* பட்டியப்பருக்கு ? என வாசிக்க. 

 இட்டெறிக்கு ? என்று வாசிக்க. 


A Poe 


கோயி ற்‌ சாசனங்கள்‌ 1145 


காட்டுக்குச்‌ செந்த முருக்கத்‌ தொளுவு கிறாமம்‌ அரச்சலூருக்குத்‌ 
தெற்க்கு இந்த ஈான்பாங்கு யெல்லைக்கு உள்பட்ட நிலததிலும்‌ 
தொட்டமும, தொடிகை, மாவிடை, மரவிடை, கார்போக, தரி 
குரை, பட்டரை, சுங்கம்‌, ஈல்லெறுது, நல்லபசு, வெட்டி, வெகாரி, 
காணம்‌, கெய்யி முதலான காணிக்கை யெப்பேர்ப்பட்ட சல 
பாஷாண நிகெமம்‌ சதெமாய்‌ பட்டியாறுக்கு ஒன்று பாதியும்‌ 
ஆலாஅல சுந்தர பண்டித ஈயினாருக்கு ஒன்று பாதியும்‌ செப்பி 
லும்‌ செலையிலுமாக, s[rx]or பூர்வமாக சந்திறாதித்தியர்‌ உள்ள 
வரைக்கும்‌ நடப்பிச்சு வரும்படிக்கு குடுத்தொம்‌. இந்த தருமம்‌ 
இகழ்ச்சி பண்ணின பெர்கள்‌ வலி யெனச்சம்‌! அறுவானாகவும்‌. 
ஒயமப்‌ பணமகெசுருக்ஷ [1%] 


te] 


மேலேயுள்ள சாசன த்தைத்‌ தொடர்ர்து பின்வருவ தும்‌ காணப்படுறெது. 
முன்‌ சாசனத்தின்‌ முதற்‌ பகுதியே இது. ஆயினும்‌ அளிக்கப்பட்ட dog தின்‌ 
விவரம்‌ காணப்படவில்லை. இது வேறு சாசனமா என்பது தெளிவாக விளங்க 
வில்லை. 


In continuation of the above inscription, the following is found 
in the manuscript. It is only the early part of the above record. 
The portion describing the particulars of the land are not found. 
It is not clear whether this is a separate record or only an unfini- 
shed copy of the above. 


ஸ்வஸ்தி[ஈ]ஹீமன்‌ கிருஷ்ணறாயர்‌ காரியத்துக்கு கர்த்தனான 
கொண்டம னாயக்கருக்கு செல்லா நின்ற தாது ஸ்‌ வய்யாசி 
மாசம்‌ DL உ காங்கயநாட்டு மறுதுரையில்‌ ஊரும்‌ ஊரான வரும்‌: 
நம்முடைய தம்பிறனாட்டியாறுக்கும்‌ ஊறில்‌ ஆலா௮ல சுந்தர 
பண்டிதராயி நயினாறுக்கு னொயிலாத்துக்கும்‌ வடகரையில்‌ குள 
மும்‌ யெங்கள்‌ முதமையில்‌ சுவந்திரமும்‌, கல்லணை நீர்‌ பொக்கி 
கரையில்ப்‌ பாதினில்‌ அளவாக அதில்‌ மாவிடை மரவிடையும்‌ 
பட்டியாருக்கு ஒன்று பாதியும்‌ ஆலா௮ல சுந்தர பண்டித நயினா 
ருக்கு ஒன்‌ pi பாதியும்‌. 


1. “வழி எச்சம்‌? என வாக்க. 
2. இது பன்மாகெசுவ.ர rene? என்று வர்க்க. 
3, சாசனம்‌ பூர்த்தியாகாமல்‌ இதனோடு ரின்றுவிடுறெது, 


1146 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


வரதகல்லார்‌ Varadanallür 


“கோயம்புத்தூர்‌ ஜில்லா அர்தியூர்‌ தாலூகாவுக்குச்‌ சேர்ந்த ௮க்கிரகார 
gua பவாரிகூடல்‌ மிட்டா பயி மவுசெ வ.ரதரல்லூர்‌ அக்கிரகாரம்‌. 
தேவராய மகாராயர்‌ நாளையிலே அக்கா ரம்‌ பண்ணி வைத்துச்‌ சிலாசாசனம்‌ 
பண்ணிக்‌ கொடுத்த லொசாசன msc)? என்று மக்கென்ஸியின்‌ பிர Sule 
குறிக்கப்பட்டிருக்றெது 

இவ்வூர்‌ இப்போது கோயம்புத்தூர்‌ ஜில்லா பவாணி தாலூகாவில்‌ சேர்ச்‌ 
திருக்கிறது. 


In the Bhavani taluk of the Coimbatore district. In the days 


of Col. Mackenzie this was included inthe Andiyür taluk of the 
district. 


சாசனம்‌ — 1172] [D. 2923 


On a stone in the village. (Probably the stone is preserved in 
some private place), Record dated in Saka 1300, Kalayukti, Adi, 
PaurnimA, in the reign of the Vijayanagara king Pratapa Devaraya 
Maharaya registering the grant of the village Kalparai alias 
Varadanallür belonging to Urachchikkottai (sub-division) in Vada- 
karai to some Brahmanas whose names are given in the inscription, 
by the king on the occasion of the lunar eclipse. The village was 
probably divided into 34 parts and given to eleven persons of whom 
the names of only ten are found. The remaining portion was prob- 
ably given to the temple. 

The date which would correspond to A.D. 1378 is too early for 
both Dévar&yas who ruled at Vijayanagara during the 15th century. 


anad gf [0] விஜயாலய vord errans பகாஷா$ ௬௩ 
யிதிஓ செமு£ மெமா நின்ற காளயுக்த்தி னாம சம்வச்சறமும்‌ ஆடி 
மாசத்து பவுற்ணமியும்‌ சொம கிறகண புண்ணீய[.......]ஸ்ரீ£& ரா 
ஜாதி ராக Trg weve Ore Vere Apara 8ஹா௱ரயற?”' 
வடகரை நாட்டுக்குச்‌ செந்த ஊருச்சிக்‌ கொட்டைக்கிக்‌ கல்பரறை 
யான UNS கல்லூரு னா(த)ன்‌ பங்கு எல்லை காவெரிக்கு மெர்க்கு 
பொம்மி காடப்பன்‌ குளத்துக்கு வடக்கு கள்ளி இட்டெரிக்கி 
கிழக்கு குறுச்சி எல்லைககி தெற்க்கு குருந்தன்‌ பள்ளத்துக்கு 
தெர்க்கு உள்பட்ட நஞ்சை புஞ்சை நத்தம்‌ HS நிக்/பம்‌ ஜம 
ST? வாஷாணம்‌ கஷலொமமும்‌ சொம கறகண புண்ணிய காலத்‌ 
திலெ aradus pas] உரராவாவ-மாக பண்ணி குடுத்த 
சிலாசாசனம்‌, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1147 
இதுக்கு பங்க[ர*])ளியன்‌ விபரம்‌. 


அல்லாள பட்டர்‌ பாகம்‌ சாதி தெலுங்காள்‌ 
சங்கம பட்டர்‌ பாகம்‌ சாதி மெல்படி 
காசிறாமய்யன்‌ பாகம்‌ சாதி afix] garar 
சீதாறாம பட்டர்‌ பாகம்‌ சாதி மெல்படி 
ஆதினாறண பட்டர்‌ பாகம்‌ சாதி மெல்படி 
சொமசங்கற பட்டர்‌ பாகம்‌ சாதி தெலுங்காள்‌ 
திவாகறய்யன்‌ பாகம்‌ சாதி ஹாத்‌தோள்‌ 
தறுமய்யன்‌ பாகம்‌ சாதி ஸ்ரீ வைவவாள்‌ 
இருமலபட்டர்‌ பாகம்‌ சாதி மெல்படி 

கங்க பட்டர்‌ பாகம்‌ சாதி ஹா[ர்‌ச]த்தாள்‌ 


௭௭0௭௭0665856௯ 


மக பங்கு ROP. 


உருவான BAUT GA AM 
QT et ey une வாலும்‌ | 


LT BIRON 3 gunma வா கி 
வாமு, நாச 91,47? கவ So ti 


ஓரிச்சேரி Orichchéri 


இதுவும்‌ கோயம்புதீதார்‌ ஜில்லா பவானி தாலூகாவில்‌ சேர்ந்த ஓர்‌ ஊர்‌; 
மக்கென்ஸியின்‌ நாளிலே அந்தியூர்‌ தாலூகாவில்‌ சேர்ச்‌ திருந்தது. 


The village, now included in the Bhavani taluk of the Coimbatore 
district, was included in the Andiyür taluk in the days of Col. 
Mackenzie. 


சாசனம்‌ அ 1173] — [D. 2926 


சாசனம்‌ சல்லிலே பொறிச்கப்பட்டிருப்பதாகச்‌ குறிச்சப்பட்டிருக்சாலும்‌ 
Aisi சல்‌ எங்கே இருக்கிறது என்பது குறிச்சப்படவில்லை. 


Ona stone. The exact place where it is found in the village ia 
not stated. Record dated in Saka 1200, Pramadi, Phalguna, S'u. 
paurnima, in the reign of the Vijayanagara king Vira pratipa 
Praudhadevaraya Maharaya registering the tax-free gift (sarva. 
manya) of the village Orichchéri alias Tirumalairayasamudram in 
Andiyür S'irmai, of the Vadakarai-nadu to Tirumalai Nallan 
Chakravartin Góvindaràja Chakravartin and others on the occasion 
of the lunar eclipse. 


1148 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


There is some mistake in the Saka year quoted. Probably it 
wis Saka 1321. 


ஷஹி ஸ்ரீ [ll] விஜயாப்புதய சாலீவாகன சகாப்த்தம்‌ mem 
இதின்‌ மெல்‌ செல்லா நின்ற பிறமாதி வறுஷம்‌ பால்குண சுத்த 
பளற்னவமி சுக்லெ்பகூக பவணாவமியில்‌ ufus ரஜாதி ரஜ 
முஜ பரமெசுவறந்‌ பறதிம வீறப்‌ பிறதாப விர பிறுவட தெவறாய 
மகாறாய[ர்‌*] வடக[ரை*] னாட்டில்‌ அந்தியூற்‌ சீற்மைக்கச்‌ செந்த 
ஒஓறிச்செரி அக்கிறஆறத்துக்கு பிறதினாமதெயமான திறுமல 
முய சமுத்துற AKAD ஆறத்து யெல்லை சதுற்‌ FADO பவாகி 
நதிக்கு வடக்கு ஆப்பக்கூடல்‌ யெல்லை இட்டெரிக்கும்‌ Gers 
வடக்கெ புன்னத்து கிறாமத்து சிலுக்கம்பாளையத்து இட்டெரிக்‌ 
கும்‌ தெருக்கு கெளக்கு செம்மை கிராமத்து யெல்லை காறமடை 
ஆலாங்‌ குட்டை வரைக்கும்‌ இந்த சதுற்கெ பூமிக்கு உள்ளாக 
யிருக்கப்பட்ட புஞ்சை நஞ்சைத்‌ தொட்டம்‌ தொடிகை நிதி 
நிக்ஷ்பம்‌ சல தறு பாஷாணம்‌ ௮௨ பொகம்‌ தெச சுவரமியங்‌ 
களும்‌ இந்த பிறமாதி ௫௦ பால்குண சுத்த பவுற்ணமி 
சொமொபருக புண்ணிய காலத்தில்‌ சஹிறண்ணியொதக பூற்வ 
மாக குடுத்த'பூதான சாசனம்‌. இந்த தானத்துக்கு சுவாவறியவந்‌ 
தாள்‌ இருமலை ஈல்லாஞ்‌ சக்கிறவற்த்தி கொவிர்தராய சக்றெ 
வற்த்தி முதலானவர்களுக்கு ஆசந்திராற்க்க ஹரயியாயி புத்திற 
பவுத்திற பாறம்பரியமாயி தானாதி விறிமய விக்றெயங்களுக்கு 
யொக்கெயெத்தாளாயி அனுபவீச்சுக்கொண்டு வரவுள்ளவாக 
கொன்று யெளுதிக்‌ GOSS பூதான சாசனம்‌, 


5 
ang Eral emo ammen jo 
வாதா OEE N ௦ | 
வா சாவஹாமெண 
5 
௧3௨௮௦ Jes Bo லவெச | 


இந்த்‌ தரன சாசனத்துக்கு சாக்ஷிகள்‌ Out சந்திராதி 
யாள்‌, ௨ 


À 

சாமளாபுரம்‌ Samalapuram 
இவ்வூர்‌ இப்போது கோமம்புத்‌அர்‌ ஜில்லா பல்லடம்‌ தாலூகாவில்‌ சேர்ந்‌ 

நிருக்றெது. மச்கென்ஸியின்‌ சாளையில்‌ இது ₹ தாசாபுமம்‌ தச்கடி செட்டிப்‌ 

பாளையம்‌ தாலூசா!வில்‌ சேர்ர்திருர்தது। 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 149 


The village is now included in the Palladam taluk of the 
Coimbatore district. In the days of Col. Mackenzie it was included 
in the Chettippalaiyam taluk of Dhgrapuram tukkadi. 


சாசனம்‌ — 1174] [D. 2818 


Copper-plate charter. Record dated in the 2nd + 1st year 
corresponding to Kali......,......S'u. pafichami, Thursday, Hasta in 
the reign of the Kongu king Rajarajadeva registering the gift by 
the king of the village Manimddunallir alias Samaladévi-chaturvédi- 
mangalam on the banks of the river Kaichi (ie., Noyyil) in Vira- 
$o]a-valanadu as a (sarvamánya) tax-free gift to several Brahmanas 
dividing it into several shares and fixing its revenue. The village is 
said to belong to Radhapuram (ie. Rajardjapuram) area of the 
Kongu. Mention is also made of Karikáía Cho]araja ruling the 
Adhirajamandalam from Velliyangiri-p-pattanam, 


ஷி ஸ்ரி[॥ஈ] ரச ராச தேவர்க்கு ஆண்டு ரெண்டுவதுக்கெதி 
வது கலியாண்டு....பூர்வ பக்ஷ்த்‌து பஞ்சமி வியரழக்ெமை அஸ்த 


னக்ஷத்திறம்‌ சுபயொ/ ம] சுப கருணங்‌ கூடின தினத்தில்‌......... 
அதிறாசறாச மண்டலத்து MEME தெவ ரச பறமெசுவற 
தன்னுயிற்‌ பொலெ மன்னுயிருக்‌ கெறந்தவன்‌.......... “கம்பனார்‌ 


கொவில்‌ செம்பனால்‌ மெறைவன்‌ * காவெரிக்‌ கரை கண்ட 
மன்னன்‌ சூரியகுல வம்சொத்தாறகன்‌ முக்கண்‌ பெடப்பானெ 
யெதுத்து மீண்டான்‌” பாண்டிய செற சொழ சலெரத்தமன்‌ 
தெவ தெவொத்தமனாடய கரிகாலச்‌ சொளறாசா தெவ தெவறவர்‌ 
கள்‌ வெள்ளியன்கிரி பட்டணத்திலிருந்து யெழுந்தருளியிருக்கும்‌ 
காளையில்‌ மவுத்கல்லிய கொத்திறம்‌ ஆசிலாயன சூத்திறம்‌ 
we சாகாத்தியாபகறான கொவிந்த ஜொசியர்‌ [பவு](பு)த்திறன்‌ 
மும்‌ ஜொசியர்‌ புத்திறன்‌ கொவிந்த ஜொசியர்‌, விசுவாமீத்திற 
கொத்திறம்‌ ஆசிலாயன சூத்திறம்‌ றுக்கு சாகாத்தியாபகனான 
ஸ்ரீனிவாஸ பட்டர்‌ பவுத்திறன்‌ அனந்த நாறாயண பட்டர்‌ புத்தி 


1. *செம்பொன்னால்‌ வேய்ந்தவன்‌ ? என்று வாசிக்க. 

2, “முக்கண்‌ படைத்தானை எதிர்த்து மீண்டான்‌ ? என்பது போல்‌ 
இருச்சவேண்டும்‌. * முக்கண்டி காடுவெட்டி ? என்று வழங்கப்பட்ட திரி 
லோசன 'பல்லவனைச்‌ சோழ மன்னனான கரிகாலன்‌ வென்ற செய்தியைச்‌ 


குறிக்றெதுபோலும்‌ இந்த விருது. 


1150 கோயிற்‌ சாசன ங்கள்‌ 


றன்‌ வறதம்‌ பட்டர்‌) பாறத்துவாஜஐ கொத்திறம்‌ ஆசிலாயன சூத்‌ 
திறம்‌ றுக்கு சாகாத்தியாபகறான இர்த்தகரிபட்டர்‌ பவுத்திறனான 
ஸ்ரீனிவாஸ பட்டர்‌ புத்த[ ர*]ருன தீர்த்தகிரிபட்டர்‌, ஆரித கொத்‌ 
திறம்‌ ஆரிலாயன சூத்திறம்‌ ருக்கு சாகாத்தியாபகறான வெங்கி 
டாத்திரி பட்டர்‌ பவுத்திறறான அனந்த காராயணபட்டர்‌ புத்திற 
னான வெங்கடெசுவற பட்டர்‌....பவுத்‌தறறான அனந்த STP UCM 
பட்டர்‌ புத்திறரான அனந்த DERA பட்டர்‌, விசுவாமித்திற பொத்‌ 
திறம்‌ ஆசிலாயன சூத்திறம்‌ றுக்கு சாகாத்தியாபகறான வெங்க 
டெசுவற பட்டர்‌ பவுத்திறறான அனந்தறாம பட்டர்‌ புத்திறறான 
வெங்கிடெசுவற பட்டர்‌, as, கொத்திறம்‌ ஆசிலாயன சூத்தி 
றம்‌ ருக்கு சாகாத்தியாபகறான கிரியம்‌ பட்டர்‌ பவுத்திறறான 5 
சுண்ட பட்டர்‌ புத்திறரான சுப்பா பட்டார்‌, காசியப கொத்திறம்‌ 
ஆசிலாய குத்திறம்‌ ருக்கு சாகாத்தியாபகறான காறண பட்டர்‌ 
பவுதீதிறறான பாஸ்கற பட்டர்‌ புத்திறறுன நகாறாண பட்டர்‌, இர 
குத்தறுய பூதான சாசன(ம்‌)பட்டயம்‌ குடுத்த பரிசாவது:9கரயகு 
இலாகா இரறாதாபுரத்தைச்‌ செர்ந்த [வீரஈ] சொழ வள நாட்டில்‌ 
காஞ்சீ மகாகதி திறத்தில்‌ மணிமமாடுகல்லூரு மாத்தி/ Ox JAS 
௨௰௬-இ மதிப்பு கணிஞ்சாலை! எ௱எ௰டு யெல்லை காலு பங்குள்ப்‌ 
பட்ட Quee பெர joy சித்தாயம்‌ யெப்பெர்ப்பட்டதும்‌ 
சரமளாதெவி சதுர்வெதி மங்கல மென்று தா[சை]றவார்த்துக்‌ 
கொடுத்தொம்‌ [வீர*]சொழ வள நாட்டு மணி யொடு BT 
முன சாமளா தெவி சதுர்வெதி மங்கலம்‌. கல்‌ லுங்‌ கரவெரியும்‌ 
புல்லும்‌ பூமியும்‌ சந்திற சூரியாள்‌ உள்ளவரைக்கும்‌ சுத்த சருவ 
மானிய மாயி அனுபவிச்சுக்‌ கொண்டு வருவார்களென்று 
சம்மதிச்சு இட்டு இட்டு குடுத்தொம்‌. சந்இறாதித்தர்‌ வரையில்‌ 
செல்வதாக செம்பிலும்‌ சி[சை]லயிலும்‌ வெட்டிக்‌ கடவெனாக 
வும்‌......... இந்த தர்ம்மம்‌ விறொதம்‌ பண்ணினவர்‌ உண்டானால்‌ 
ants (erige! காசியிலெ கொ FAAM வதம்‌ பண்ணின 
பாவத்‌ திலபொவார்களாகவும்‌. பரிபா[ல*]னம்பண்ணி ௩டததின 
பெர்கள்‌ சுவர்க்க லொகத்தை அடைவார்களாகவும்‌. இப்படி 
சம்மதிச்சு இட்டு யிட்டுக்‌ கொடுத்தொம்‌ [WA] 


மொகம்‌ 
1. ‘upe sarma’ என்பதே இவ்விதம்‌ எழுதப்பட்டிருப்ப து 


போலும்‌. f 
2, *வாராணசியான ? என்று இருக்க வேண்டும்‌ போலும்‌, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 4161 


ஹச [7%] வாதி £௨)௨ வா 
ADAT S வவர 

aaf] anganan reh 
லிஷாயாஜாயசெகூர As y 


கோவிலடி Koviladi 


தஞ்சாவூர்‌ தாலூகாவில்‌ உள்ளது. 

ஈசுவரன்‌ கோவில்‌ சுவாமி பெயர்‌ இவ்வியஜ்ஞாரேச்வரர்‌; அம்மன்‌ பெயர்‌ 
அகிலாண்டேசுவரி, சாசனங்களிலே சுவாமியின்‌ பெயர்‌ * இருப்பேர்‌ உடை 
யார்‌ திருப்புறத்‌ papani? என்று காணப்படுகிறது. பொய்கையார்‌ பாடிய 
t களவழி?ச்குச்‌ காரணமும்‌ Qaripa செங்கணானுக்கும்‌ சேரமான்‌ சணைச்சா 
லிரும்பொறைக்கும்‌ இடையில்‌ நடர்ததுமான போர்‌ மூண்ட களமாடிய இருப்‌ 
பேர்ப்புறம்‌ என்பது இவ்வூரே போலும்‌," 


The village is in the Tanjavar taluk of the district of the same 
name. The place is called as Tiruppér and the god is referred to as 
Tiruppér-udaiyar Tirufpuratturaivar in inscriptions. This is prob- 
ably the same as Tiruppérppuram wherein the battle of the Chola 
king Senganan with the Chéra king Kanaikkal Irumporai took place, 
The Chéra, taken captive by the Chéla, was kept as a prisoner at a 
place called Ka]jumalam and this occasioned the poet Poygai to sing 
the poem Kalavali. 


சாசனம்‌ — 1175] [D. €?38-m De» 


கோவில்‌ இரண்டாம்‌ பீராசாரமான வெளிப்‌ பிரதட்சிணெத்தில்‌ உள்ள 
சிலாசாசனம்‌. 


On the wall of the second (outer) prakara of the temple of Siva 
known as Divyajiignégvara in the village. Record dated in the 31st 
year, Kanya, ba. chaturdagi, Monday, Püram (pürva phalguna), 
corresponding to A.D. 1246, September 10, in the reign of the Chola 
king Tribhuvana chakravartin Rajarajadeva (III), registering the 
gift of land by Ksáyapan Tirunilakanthan Alagiya manavala 
Bhatta Sómakrituyaji to the authorities (literally, the godly or 
temple executive of Adi Chandésvara, adichandésvara dévarkanmi) 
of the temple of Udaiyar Tiruppuratturaivar of Tiruppér, a brahma- 


l. மு. இராகவையங்கார்‌: ஆராய்ச்சித்‌ தொகுதி, பக்கங்கள்‌, 
245.6, 280.3. 
12 


1152 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


dàya in Eyil nadu, a sub-division of Pandikulasanivalangdu, to meet 
the expenses of worship, offerings, light, etc. of the goddess Tiruk- 
kama-k-kóttam-udaiya-Akhila-Nayaki, installed by him in the 
temple. The goddess is now known as Akhilandéévari. Dharma 
sabha vaykkal, the channel named after the judicial assembly, 
dharma sabha, figares among the boundaries mentioned. 


ஷஹி ஸ்ரீ? ௨ இரிபுவன சக்கரவி[ர்‌* ]த்திகள்‌ ஸ்ரீ ராஜராஜ 
தெவர்க்கு யாண்டு [௩௰௧-ஆவது ] முப்பத்‌ தொன்றாவ து கன்னி 
நாயற்று அபர பக்ஷத்து சது$-*றியும்‌ தங்கள்‌ கிழமையும்‌ பெற்ற 
பூரத்து நாள்‌ பாண்டி குலாசனி வளநாட்டு எயிரில்‌* நாட்டு ஜம 
Cu திருப்பெர்‌ உடையார்‌ திரு[ப்‌்*]பறத்‌துறைவார்‌” கொயில்‌ 
ஆதி சண்டெமர தெவர்‌(க்கு) கந்மிகளுக்கு இவ்வ[-9% ]ர்‌ காயாத 
வன்‌ திருநீலகண்டன்‌ அழகிய மணவாள ஓட்ட Genre A 
யாஜி£யென்‌ : இக்‌ கொயிலில்‌ நான்‌ எழுந்தருளிவித்த திருக்காமக்‌ 
கொட்டமுடைய அதில நரயகியாற்க்கு பூஜெக்கும்‌ அமுதுபடி. 
சாத்துப்படிக்கும்‌ திருவிளக்குகளு/ க்கு* ]த்‌ உள்ளிட்டவை யிற்‌ 
றுக்குத்‌ இதிரு,...........ியாரகளுக்கு குடுத்த நிலங்களாவன : 
இவ்வூர்‌ சுத்தமல்லி வதிக்கு கிழக்கு ய2-8ஸஹா(ய்‌) வாய்க்காலுக்‌ 
குத்‌ தெற்கு இரண்டாங்கண்ணாற்று இரண்டகரை...... க்கு 
ஜழ்பாற்‌ கெல்லை sruogas h RJ Aar Lr RT வட்டனுள்ளீட்‌ 
டார்‌ நிலத்துக்கு மெற்கும்‌ தென்பாற்‌ கெல்லை உடையார்‌ திருப்‌ 
புறத்‌ துரை நாயனார்‌ தெவதானத்துக்கும்‌ கண்ணாற்றுக்கு வடக்‌ 
கும்‌ மிபாற்கெல்லை* பாலாசாரியன்‌ கொல்லைப்பிரான்‌* வணி 
காக்ஷ லட்டனுக்கும்‌ கெளயிகன்‌ நாராயணன்‌ ஸ்ரீகரஷ ஒட்டன்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ பாலாசரியன்‌ vrGerpmgg ௬கிஷட்டனுது 
மான நிலத்துக்கு கிழக்கும்‌ வடபாற்‌ கெல்லை இக்‌ கண்ணாற்றுக்‌ 
குத்‌ தெற்க்கும்‌ ஆக இ இசைந்த பெரு னான்கெல்லை உட்பட்டு 
எனனுதாயிருந்த Wore செய்‌ யென்று பெர்‌ கூவப்பட்ட 


1- சாசனத்தின்‌ ஆண்டு கல்லிலே காண்பது போலவே தலையிலும்‌ 
பெயர்த்தெழுதப்பட்டிருக்ற ௮. 

9, * திருப்புறத்துறைவார்‌ ? என்று sms. 

3. ‘Qarang துயாதஜி ? என வாசிக்க, 

4. Buris கெல்லை ' அதாவது மேற்குப்‌ புறத்து எல்லை எனச்‌ 
கொள்க. 


5. பாலாரிரியன்‌ சொலைப்பிரான்‌ ? என்று இருத்தல்‌ வேண்டும்‌ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1188 


ட! sy 0 «s ^" BH இந்‌ நிலம்‌ முக்காணி அரைக்காணி 
முந்திரிகை Ep முக்கால்‌ காலு மாவும்‌ ௪-சதிரத்து மெற்கடய 
என்னுதான னிலத்துக்கு ழ்பாற்‌ கெல்லை பாலாசரியன்‌ ஹெ 
ரன்‌ நாராயணபட்டன்‌ நிலத்துக்கு மெற்க்கு தென்பாற்கெல்லை 
உடையார்‌ திருப்புறத்துறைவர்‌ தெவதானம்‌ ௮௮-4,சாஹொமத்‌ 
துக்கு வடக்கும மிபாற்‌ கெல்லை இச்‌ சதிரத்துக்குக்‌ இழக்கும்‌ 
வடபாற்‌ கெல்லை இக்‌ கண்ணாற்றுக்குத்‌ தெற்கும்‌ ஆக இசைந்த 
பெருநான்‌ கெல்லை உள்பட்டு என்னுதாய்‌ இருந்த மெலைக்‌ கட 
வைச்‌ செயி என்றும்‌[...]பாற்‌ கெல்லை இச்சதிரத்துக்கு கிழக்கும்‌ 
வடபாற்கெல்லை இக்‌ கண்ணாற்றுக்கு தெற்கும்‌ ஆக இசைந்த 
பெருநான்‌கெலலை உள்பட்டு விரட்டனெறு பெர்‌ கூவப்பட்ட 
௫. 49 கூ. வ ௯ இன்‌ நில முக்காணிக்‌ கீழ்‌ ஒன்பது மாவும்‌ இவ்வ 
திக்கு மெற்கு விர சொழவாய[க்‌*]காலுக்கு தெற்கு ௪ கூ. ௨ சதிர்‌ 
ரத்து இழக்கடைய னன்னுதான” நிலத்துக்குகிழ்பாற்கெல்லை இச்‌ 
சதிரத்துக்கு மெற்கும்‌ தென்பாற்க்‌ கெல்லை ய2-8ஸலரய்‌ வாயிக்‌ 
காலுக்கு வடக்கும்‌ மிபாறகெல்லை Fuser சடையன்‌ சங்கர 
நாராயண ஓட்டனும்‌ கெளஸ்ிகன்‌ நாரரப்ணன்‌ ஸ்ரீ கூஷவட்டன்‌ 
பிள்ளைகளுதும்‌ ஆன நிலத்துக்கு கிழக்கும்‌ வடபாற்‌ கெல்லை இக்‌ 
கண்ணாற்றுக்கு தெற்கும்‌ ஆக இசைநத பெரு நான்கெல்லை உள்‌ 
பட்டு என்னுதான காடுகாளொடை [er* |ன்ன்‌ றுபெர்‌ கூவப்பட்ட 
௫. A e இன்‌ நிலம்‌ மா காணியும்‌ ஆக நிலம்‌ Fe as கூ கிம்‌ 
இவர்‌ ஸிவலொ(க்‌)கா 24,793 பண்ணின பின்பு இவர்‌ பிள்ளை 
களுக்கு நீலகண்ட Mt ap இவன்‌ தம்பி நார[ஈஈ/யண லட்‌ 
டனும்‌ இ[வ்‌* ]வதிக்கு கிழக்கு கருணாகர வாயக்காலுக்கு தெற்க்கு 
௩ da. ௩ சதிரத்து தென்‌ மெற்‌ கடைய குடுத்த நிலத்துக்கு கிழ்‌ 
பாற்கெல்லை திருப்பெர்ககரான்‌* திருவிளையாட்டத்துக்கு மெற்கும்‌ 
தென்பாற்‌ கெல்லை[...]கண்ணாற்றுக்கு வடக்கும்‌ urh கெல்லை 


1. * நிலம்‌ ? என்பதே இவ்விதம்‌ “ரூ? என்னும்‌ குறிமீட்டால்‌ எழு 
OL ug. ql D a. 

l 2. «Gi? என்பதே இவ்விதம்‌ கூ. ? என்னும்‌ குறியீட்டால்‌ எழு 
தீப்பட்டுள்ள து. 

9. * ஏன்னுதான ? என்று ants. 

4, * திருப்பேர்‌ ஈசரான்‌ ? என்பது அவ்வூர்‌ விஷ்ணு ஆலயத்தில்‌ 
' எழுர்தருளியி லகும்‌ எம்பெருமான்‌ பெயர்‌. வைஷ்ணவ வழக்கில்‌ ! அப்பச்‌ 
கூடத்தான்‌ ! எனபபமுவர்‌. 


1154 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


இச்‌ சதிரத்துக்கு கிழக்கும்‌ வடபாற்‌ கெல்லை காபன்‌ ஸ்ரீசரஷ 
ஸ்ரீகர்‌ லட்டன்‌ நிலத்துக்கு தெற்குமாக இசைந்த பெரு நான்‌ 
கெல்லை உள்பட்டு களரிக்குடின்‌ என்னுடையார்‌ கூவப்பட்ட" 
நிலம்‌ ௫. 2 8, @ கூ, ஓ Ju ௪யும்‌ இன்னிலம்‌ அரை மா 
அரைக்காணி முந்திரிகை கிழரையெ நாலு மாக்காணியுமாக 
உளாபடி நிலம்‌ ௪, 9. ௯. ௩. ௫. G5. இ. 9. னால்‌ விரிவு 
ரூ. கவ 2. கீ” mo இன்‌ னிலம்‌ ஒன்றெ காலெ காணிக்‌ Bip 
மூன்று மாவும்‌ கூ.௰க-வது முப்பத்‌ தொன்றாவது பின்‌ னானி 
மாஸத்து எழாந்‌ தியதிநாள்‌ இன்னிலங்கள்‌ நாச்சியார்‌ இருனாமத்‌ 
[...]தயவிறிக்க of கணக்கற்க்கு எழுதி பொக்கொலைப்‌ 
படியெ இற்றை நாள்‌ முதல்‌ இன்னிலங்கள்‌ திருநாமத்தெ விரிப்‌ 
பித்துக்கொண்டும்‌ யிருமதெறி எதிராமாண்‌[டு]க்குகள்‌ முதல்‌ 
உள மாவிந்த கடமைக்‌ குடிமை எப்பெற்‌ பட்டனவும்‌ இறுத்து 
இறை மிதி கொண்டு பூஜையும்‌ திருப்படி மாற்றும்‌ திருவிளக்கு 
முள்ளிட்டவை தாழ்வு படாமல்‌ செலுத்த கடவர்களாக ஸம்ம 
தித்து கல்வெட்டிக்‌ குடுத்தொம்‌ இவ்‌ வாதி அணெண்ர தெவர்கன்‌ 
மிகளுக்கு இக்‌ காபழ்பன்‌ திரு நீலகண்டன்‌ அழகிய மணவாள 
மட்ட வொ?கா௱சுயாஜியாரா பிள்ளைகள்‌ திரு நீலகண்ட எட்ட 
னும்‌ இவன்‌ தம்பி காராயண ஓட்டனும்‌ இவ்விருவொம்‌, 
இபபடிக்கு திருநீலகண்ட மட்டன்‌ எழுத்து, இப்படிக்கு 
இவன்‌ gu நாராயண Mio எழுத்து, இப்படி அறி 
வென்‌ காபன்‌ இரு நீலகண்டன்‌ Go? நாயக D LITA, 
இப்படி. அறிவென்‌ um [ ec ] router ஸற்வலெவன்‌ வஷெொசஃடெவ 
மட்டனென்‌, உ இப்படி அறிவென்‌ காபின்‌ நாராயணன்‌ 
சொலைப்‌ பிரான்‌ அட்ட ஷொசயாஜி யென்‌. ௨ இப்படி அறிவென்‌ 
ஆதி[த*] தன்‌ ததயாரன்‌ preto ஒட்ட ஸொசயாஜி யென்‌. ௨ 
இவர்கள்‌ அருளி [செ]சய்ய BUK] வாண மெழுதினென்‌ 
Gla last eyar திருப்பெருடையான்‌ பெரிய பெருமாள்‌ 
மகன்‌ பெருமானெழுத்து. உ இது USTAD TAIA. ௨ 


சாசனம்‌ _ 11767 [D. 2783-20 


கோவிலிலே எந்த இடத்தில்‌ பொழறிச்கப்பட்டிருக்கறது என்பது குறிக்‌ 
சப்பெறவில்லை. சாசன இலாகாவின்‌ வெளிமீட்டிவிருர்து இது sinua srs h 
இன்‌ முன்‌ உள்ள மண்டபத்தின்‌ வடபுறச்‌ சுவரில்‌ சாண்பதாசத்‌ QEN pg, 


1. 4 என்று பெயர்‌ கூலப்பட்ட ? என ars 


கோயி ற்‌ சாசனங்கள்‌ 1555 


The exact place where this is found engraved is not stated; but 
from the Epigraphical publication it is seen that this is written on 
the north wall of the mandapa in front of the central shrine in the 
same temple. (No. 275 of 1901). 


Record beginning with the Sanskrit prasasti, ' Samasta jagada- 
dhàra' and dated in the 8th year, Kanya, fu. ashtami, Monday, 
Purvashada, corresponding to A.D. 1284, September 18, in the reign 
of the Pandyan king Jatavarman alias Tribhuvana chakravartia 
Sundara Pandyadeva (11) who counts the accession from A.D. 1277, 
registering the sale of some lands and house-sites in Kilimangalam, 
a hamlet of Maranéri alias Jina chintamani chaturvédimangalam 
(which is evidently a mistake for Dina chintamani chatur- 
védimapgalam) to the temple authorities of Udaiyar Tirup- 
puratturaivàr in Tirupper, a brahmadéya in Eyil nàqu, a sub- 
division of Pandyakulapati valanadu. The sale was made by three 
persons Araiyan Tirukkajtuppalli udaiyan alias $o]avadaraiyau, 
kilan of Arkkagu, ‘Araiyan Ponnaiméniyan, kilan of Sirrarkkadu 
and Araiyan Ajagiya Tirumaluvadi-udaiyan alias Tennavadaraiyan 
for 400 panam to meet the fines and dues payable by them to the 
9804 of Chandialékha-chaturvedimangalam. Mention is also made 
of the provision made in earlier days for the celebration of the 
makha festival by Vira Somijvaradéva, the Hoysala king. 


It is interesting to note that the territorial division known as 
Papdyakulasani-valanadu, after the well-known title Pandyakula- 
sani (destroyer o1 the Pandya race), of Rajaraja in the days of the 
Chó]a rule was renamed as Pandyakulapati valanádu, when it came 
under the Pandyan rule, on the downfall of the Cho]as. 

This has been published as No. 495 in the South Indian Ins- 
criptions (Texts), Vol. VII, where only an incomplete text is given, 


வாஹ்‌ ஸ்ரீ [1%] Ray [ux] eneang(s)[.»] prore Qawra 
காடுதிகுக EPIN DTE கெ௱(ா)| en- ou me a» a» o 
STS AN WP (£)அதியராக தொ, REDAN கடும சணா 
CELE O Eea கா ABK ROUI HK OUT வ 9. 959.8), நயா 
mre ஜொவாடு விஹ-8-ுஉ g.raug. go, extr SB oer a Jm TuS UU மண 


1. இதன்‌ திருத்தமான பாடம்‌ பின்‌ வருமாறு ; 
AN EON ஜமஉாமாற Gae KO ADR Quy rT tase Cletwcu கென்‌ 
டைவ, கிஷ-80௫,௪ மகாலி UOTA, விதியாக Gai Tena ch 


1156 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


AI SENI MIT, OO மெகா... விரி sal rr m od) dag a aya a 
TIRA AET 8ஹா மாஜாயிமாஜ ராஜ rAr ஸ்ரீ கொச்‌ 
ec» [us] பந்மரான அி)வாவன சக்ரகஈ]ர "Bal te] sei 
ஸ்ரீ ௩௩௫ வாணலி கெவர்க்கு யாண்டு E- g கன்னிகாயத்து 
வடுவ-8வக்ஷத்து HI திங்கள்‌ இழமையும்‌ பெற்ற வரா 
டத்து நாள்‌ பாண்டிய குலபதி வளநாட்டு ஆர்க்காட்டுக்‌ குற்றத்‌ 
துச்‌ &[ 5x] ஆர்க்காடு கிழான்‌ அரையன்‌ திருக்காட்டுப்‌ பள்ளி 
யுடையார[ா]ன சொழவதரையனும்‌ சிற்றா[ற்‌* |காடு இமான்‌௮அரை 
யன்‌ பொன்னா[ர்‌*] மெநியனும்‌ இன்னாட்டு ஓரையூர்‌ இழவன்‌ 
அரையன்‌ அழகய திருமழவாடியுடையான்‌ தென்னவதரையனும்‌ 
இம்முவொம்‌ நிலவிலை வூ மாண இரைத)சவு திட்டு: இன்‌ னாட்டு 
எயில்‌ நாட்டு Mangan இருப்பெர்‌ உடையார்‌ இருப்புறத்‌ 
துறைவார்‌ கொயில்‌ "சூரி அணெயா செவர்கன்மிகளுக்கு இற்றை 
நாளால்‌ நாங்கள்‌ வித்துக்‌ குடுத்த நிலமாவது. இன்னாட்டு மாற 
னெரியான ஜின சிர்தாமணிச்‌ சதுவெ-8தி மங்கலத்‌ து£ப்‌ பிடாகை 
யாயி நா(த)[ங்ச/கள்‌ விலை கொண்டு எங்கள்‌ காணியாய்‌ நாங்‌ 
கள்‌ அனுபவித்து வருகிற கிளிமங்கலத்‌.து இன்னாயனாற்க்கு முன்‌ 
னாளிலெ வீர ef sQau(?) {rx JET தெவர்‌ திருபற்றருன்‌” மகம்‌ BES 
Aaru லிஸா Komen rey விஉரராவண காகுகமிகடிடிவாசுமு 
dum apo 362 3, வீட மணமொவாலுவிவி,சஉவஉஹ,க கா 
amran paradar 3-9 Gs Cnr 7 ase 
விர திதலிஜயாவிகொ.க வண தாஜவ,சிஷாவக 

இதன்‌ தமிழ்‌ மொழிபெயர்ப்பு : 

4 ஏல்லா உலகுக்கும்‌ ஆதா. ரமானவனும்‌, சந்திர குலத்துக்குத்‌ இலகம்‌ 
போன்றவனும்‌, மதுராபுரியின்‌ (மாதவன்‌) திருவைப்‌ பெற்றவனும்‌ (மதுமா 
நகரின்‌ இருஷ்ணன்‌ எனவும்‌ பொருள்‌ படும்‌), கேரள வம்சத்தை வோறுத்த 
வனும்‌, இலங்கைத்‌ திவை அழிப்பதில்‌ இரண்டாம்‌ ராமனும, சோழ குலமான 
மலைக்கு வஜ்ராயுதம்‌ போன்றவனும்‌, கர்சாடக அ.சசர்களைத்‌ அத்‌ இியவனும்‌, 
காடக (பல்லவ) யானைக்‌ கூட்டத்துக்குப்‌ பாகலம்‌ (யானை கோய்‌) போன்ற 
வனும்‌, அரேக எதிரிகளின்‌ கோட்டைகளை அழித்தவனும்‌, வீரகண்ட 
கோபாலன்‌ என்னும்‌ வன்த்தை அழித்த காட்டதெதீயும்‌, Apts ஈகாமான 
காஞ்சபுமத்துக்கு அதிபனும்‌, கணபதி என்னும்‌ மானுக்குப்‌ புலி போன்ற 
வனும்‌, ரெல்லூர்ப்‌ பட்டணத்தில்‌ விஜயாபிஷேசம்‌ செய்து கொண்டவனும்‌, 
வணங்கிய மன்னர்களை நிலைபெறச்‌ செய்தவனும்‌ ஆனவன்‌. ? 

1. கல்லில்‌ எழுதியிருப்பதைப்‌ பார்த்து அப்படியே பிரதி செய்தது 
போலும்‌ Saag’ என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 

2. t திஈ சிந்தாமணி சதுர்வெதி மங்கலத்து ? என்று இருத்தல்‌ வேண்‌ 
Qu போலும்‌, 

8, “வீர ஹொமிக்வர செலா இருவுளம்பற்றி அருளின ! என்று Bas 
கும்‌ போலும்‌, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1157 


மாக எழுந்தருளுூறெ இருனாளுக்கு ஆகா தானமாக! இவ்வூரில்‌ 
அடைத்த நெல்லு எழுநூற்றி HIBS கலத்துக்கு வ£வ-₹ஹிலாய 
முட்பட அடைத்து இறுத்து வருகற கார்‌ மறுவும்‌.........க[ mm] 
வும்‌ அடைத்த ௫. ௬௨ €. இன்‌ னிலம்‌ ஆறரையே ரெண்டு 
மாவும்‌ கு[டி.] இருப்பு ஈத்தமுமாய்‌ இனைதறயிலியாய்‌* எங்கள்‌ 
கரணியாய்‌ ugam நில[ம்‌ ம]ாயி ஈாங்கள்‌ விற்றுக்‌ குடுத்த சிற்‌ 
ருற்காடு இழான்‌ அரையன்‌ பொன்னா[ர்‌* ] மெனியா[ன்‌*] விற்ற 
௫. cone. இர்‌ நிலம்‌ ஒன்றரையெ மும்மாவரையும்‌ இரைய்‌ 
யூர்‌ கிழவனரையன்‌ திருமழபாடி உடையரான தென்னவ 
தீரையர்‌ வித்த ௫, உன. இந்‌ நிலம்‌ இரண்டெ முக்காலும்‌ 
ஆக ௫ ௬௪. Qe நிலம்‌ ஆறரையெ இரண்டு மாவும்‌ ஊர்‌ 
நத்தத்‌து சொழவதரையர்‌ வித்த சொழவதரையப்‌ பல்‌[ல* lag 
ரையன்‌ கூடிஇருப்பு மனை இரண்டும்‌ பொன்னா[ர்‌*] மெனியார்‌ 
விற்ற திருக்காட்டுப்‌ பள்ளி உடையான்‌ குடி. இருப்பு மனை ஒன்‌ 
அம்‌ தென்னவதரையர்‌ விற்ற இடர்‌ களைவான்‌ குடி இருப்பு 
மனை ஒன்றும்‌ ஆக மானை ௪. இம்‌ மனை நாலும்‌ இட நிலம்‌ ஆற 
ரையெ இரண்டு மாவும்‌ இற்றை நாளால்‌ நாங்கள்‌ விற்றுக்‌ EOS 
துக்கொள்வதான இம்மிலசைந்த விலைப்‌ பொருள்‌ சூடு” நற்‌ கரசி 
னால்‌ பணம்‌ Fa. இப்‌ பணம்‌ ஈரனூறும்‌ கொண்டாம்‌, கொண்ட 
பரிசாவது: எங்கள்‌ பெர்‌ எழாவது கடமைக்கும்‌ தெண்டப்‌ 
பொன்னுக்கும்‌ சநீதிர லெகைக்‌ குருவகலத்து ஓடுதுகெ * உ sar, 
இப்‌ பணம்‌ நானூறும்‌ இப்படியால்‌ கை கொண்டு வற்று விலை 
ஹூமாண இசைவு தீட்டுக்‌ குடுத்தொ[ம்‌*] உடையார்‌ திருப்புறத்‌ 
துரைவார்‌ கொயில்‌ ஆதி சண்டெமர தெவகன்மிகளுக்கு இம்‌ 
முவொம்‌. இக்‌ நிலம்‌ ஆரரையெ இரண்டு மாவுக்கும்‌ மனை 
நரலுக்கும்‌ இப்‌ பணம்‌ கானூறுமெ விலையாவதாகவும்‌, இதுவெ 
விலை வரமாண மாவதாகவும்‌, இதுவெ பொருள்‌ மாவறுஇப்‌ 
பொருள்‌ செலவொலையாவ தாகவும்‌. இது வல்லது வெறு பொருள்‌ 


LTA DG... daré காட்ட க[ட*]வதல்லாதாகவும, இக்‌ 
1. * காணியாக ? ஏன இருத்தல்‌ வேண்டும்‌. 
2. 4 இறையிலியாய்‌ ? என்று வாசிக்க, 
3. * அன்றாடு? என வாக்க. 
4. C சர்‌இரலெகை esca) மங்கலத்து ஒடுக்னெ? என்று anAés, 
5. 


‘Qa mi பொருள்‌ மாவறுஇப்‌ பொருள்‌ செலவொலை? என்று பூர்த்தி 
செய்க, 


1158 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


நிலத்து மெல்‌ நொகீெ ம(ர)ரங்களும்‌ கழ்‌ னொக்னெக்‌ Ges pi 
களும்‌ மற்றும்‌ எற்ப்பெர்ப்பட்ட உரிமைகளும்‌ உள்பட விற்றுக்‌ 
குடுத்த இந்‌ நிலங்களுக்கு முன்னாள்‌ தெவதானம்‌ அடைத்த 
நாளில்‌ அஹிதெவரை எழுந்தருளிவித்த எல்லைகளுக்கு உள்ளு 
முன்‌ நாள்‌ தெவதானமாயி பொந்த நிலங்கள்‌ மிகுதிக்‌ குறைவு 
உள்ப்பட்ட Qs நிலம்‌ ஆறரையெ இரண்டு மாவும்‌ மனை நாலும்‌ 
அனுபவித்துக்‌ கொள்ளக்‌ கடவார்களாகவும்‌. இப்படிக்கு திருக்‌ 
கற்றளியிலெ காதானப்படியெ! கல்‌ வெட்டிக்‌ கொள்ளவும்‌, 
இப்படி ஸம்மதித்துக்‌ குடுத்தொம்‌ ஆதி சண்டெய்ர தெவர்கன்‌ 
மிகளுக்கு சிற்றார்காடு Ayr அரையன்‌ திருக்காட்டுப்‌ 
பள்ளி உடையரான சொழவதரையனும்‌ சிற்றாற்காடு கிழான்‌ 
அரையன்‌ பொன்னா[ர்‌*] மெனியனும்‌ இரயூரா கிழவன்‌ அரை 
யன்‌ அழயெ திருமழ பாடி உடையரான தென்னவதரையனும்‌ 
இம்‌ முவொம்‌. இப்படிக்கு சிற்றர்காடு இழான்‌ அரையன்‌ திருக்‌ 
காட்டுப்‌ பள்ளி உடையரான சொழவதரைய னெழுத்து. இப்‌ 
படிக்கு சிற்ற[ாஈ]ற்காடு கழான்‌ அரையன்‌ பொன்னா[ர்‌*] மெனி 
யன்‌ எழுத்து. இப்படிக்கு இரையூர்‌ கிழவன்‌ அரையன்‌ இருமழப்‌ 
பர[டி](ம) உடையரான தென்னவதரையன்‌ எழுத்து. இடர்கள்‌ 
சொல்ல இந்த வரண இரைவுதட்டு எழுத்து இனனமாயிலங்‌ 
கழவன்‌ூ திருவையா றுடையானான வலாடத்தரையன்‌ எழுத்து. 
இப்படி அறிவென்‌ சித்தாற்காடு கமான்‌ அரையன்‌ இருமழ 
பாடி. உடையார்‌என பங்கள தரையனெ[ன்‌*]. இப்படி. அறிவென்‌ 
இராஜெந்திர சொழக்‌ காங்கையனென்‌. இப்படி அறிவென்‌ 
apen லைக்‌] குடையான்‌ சொ[ழ*] கொனென்‌. இப்படி அறிவென்‌ 
காபதபன்‌ சங்கர நாராயணன்‌ நீலகண்டப்‌ பட்டனென்‌. ௨ 


ஊர்க்‌ கணக்கு சன்திரலெகை உடையானுக்குச்‌ சொல்லும்‌ 
படி. பாண்டிய குலபதி வளநாட்டு களிமங்கலத்து எழாவது வரை 
யும்‌ எங்கள்பெரில்‌ வரி அற்றுப்பொதுகற உடையர[]ர்திருப்புறத்‌ 
துரைவார்‌ தெவதானங்‌ கார்‌ மறுவும்‌ ஒரு பூவும்‌ நில ஆறரையெ 
ரெண்டு மாவும்‌ எட்டாவது புரட்டாதி மா[த]த்து இன்‌ னாய 
நார்க்கு திருமாமத்துக்‌ காணியாக விற்றொம்‌. இன்‌ நிலங்களும்‌ 
மனைகளும்‌ எங்கள்‌ பெரில்‌ நின்னும்‌ கழித்து இந்‌ நாயனார்‌ இரு 
நாமத்துக்‌ காணி உடனெ கட்டிக்‌ கொள்[ளசு/வுதெய்‌. இப்ப 


l. * சாதனப்படியெ ? என வாசிக்க. 


2. * இசைவு திட்டு எழுதினான்‌ மங்கலங்‌ கிழவன்‌ ? என்று வாசிக்க 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1150 


டிக்கு சொழவதரையன்‌ எழுத்து, இப்படிக்கு இவை தென்ன 
வதரையன்‌ எழுத்து, இப்படிக்கு இவை பொன்னா[ர்‌*] மெனி 
யான்‌ எழுத்து. இப்படி அறிவென முல்லைக்‌ குடையான்‌ 
சொ[ழ*]கொளென்‌. இப்படி. அறிவென்‌ இராசென்திர சொழசக்‌ 
காங்கயன்னென்‌. இப்படி அறி வென்‌ சிற்றார்காடு Qprar அரை 
யன்‌ பந்தனத்தரையனென்‌.! இப்படிக்கு இன்த பொக்கொலை 
எழுதினென்‌ வலாடத்‌ தரையன்‌ எழுத்து. ௨ பணம்‌ ஒன்றுக்கு 
வியம காசு mae. முன்னாள்‌ இராமனாத தெவர்க்கு ஸ்ரீமது maw 
தெயம்‌ திரு பல்லகை? மதுராந்த[க*] மங்கலத்து சங்கர நாராயண 
ரீமகண்டன்‌ பிள்ளைகள்‌ பக்கல்‌ விலைகொண்ட. கருப்பு செய்‌ கார்‌ 
மிறுவும்‌ ஒரு பூவும்‌ குழாசதெங்கரு QUY ஈத்து மெல்‌ சிறகில்‌ 
மனை குழி DF (gu அன்றாடு பக்காசு பங்கம்‌ னாவளலப்படி 
பணம்‌ Fa மெற்ப்படிய/ர்‌ பக்கல்‌ கொண்ட பண்ணைவார்க்கும்‌ 
விலைப்படி பணம்‌ GW செங்க கழ ரெ சிங்கர்‌ பக்கல்‌ பெற்று 
உடைய நெரெகண்ண குழி ௩௱௫ம 2 க்ிணாமூ[ர்‌*]த்தி பட்டார்‌ 
பக்கல்‌ பெற்று உடைய. அவுக்க கரவு தச்‌ இங்‌ 
கர்‌ பானால்‌......ரபத்துடைய sg edi UU OU a குழி 
௪௱௫ம௰ மணல்‌ ஒரு பூகுழி ௩௱. ௨ பிடாகை இத்தளூர்‌ ஈத்தம்‌ 
Bip றெல்‌ மனை குழி பத்து, ௨” 


திருக்காநல்லூர்‌ Tirukkanallir 


தீஞ்சாவூர்த்‌ தாலூகாவில்‌ உள்ளது. திருச்சானூர்‌ என்றும்‌ வழங்கப்‌ 
பெறும்‌. தேவாரம்‌ பெற்ற சிவஸ்தலம்‌, 

ஈசுவரன்‌ கோவில்‌ சுவாமி பெயர்‌ 2 gag veu Gli mmn (Gas வரேச்‌ 
வரர்‌]; தமிழ்ப்பெயர்‌ கரும்பீச்வரர்‌. அம்மன்‌ பெயர்‌ சவுந்தரிய நாயக அம்மன்‌. 

இவ்வூர்ச்‌ சாசனங்களின்‌ பெரும்‌ பகுதி கல்லில்‌ உள்ள உருவச்‌ திலேயே 
பார்த்துப்‌ பெயர்த்தெழு சப்பட்டுள்ள அ. 


1. “பங்களத்‌ தமையனென்‌ ? என வாசிக்ச 

9. ‘Sires’? என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 

3. இது தேன்னிந்‌ திய சாசனங்கள்‌, VII வால்யூம்‌, 495 Qs. ஆக 
வெளியிடப்பட்டுள்ளது. அவவிடத்தில்‌ சாசனத்தின்‌ ஒரு பகுதியே காணப்‌ 
படுகிறது. 

13 


1100 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


The village is in the Tafijavür taluk of the district bearing the 
same name. This is ‘also known as Tirukkaünür and lies close to 
Vishnampéttai. Portions of these inscriptions as found in the 
Mackenzie manuscripts are eye-copies of the archaic scripts found 
on the stone, 


சாசனம்‌ 1177] [D. 2738-௨0௯ 
கோவில்‌ வெளிப்‌ பிரதட்ணெத்தில்‌ உள்ள சிலாசாசனம்‌, 


ஏட்டில்‌ ஒரே சாசனமாகத்‌ தொடர்ச்சியாகப்‌ பிரதி செய்யப்‌ பெற்றிருப்‌ 
பினும்‌ இரு வேறு தனித்‌ துண்டுகளால்‌ ஆகியது என்றே தெரிகிறது. சாசன 
ஆரம்பம்‌ இல்லை. சோழ அமசனான வீர ராஜேர்‌ திரனுடைய மெய்ச்‌ Cig A 
(வீரமே துணையாகவும்‌ என்று ஆசம்பிப்பது)யின்‌ பகுதி இடைக்கறெது. 
அரசன்‌ பெயரும்‌ ஆட்சிச்‌ காலமும்‌ காணவில்லை. இரண்டாம்‌ தண்டில்‌ 
நிலத்தின்‌ பரப்பு எல்லை விவரம்‌ காணப்படுகின்றது. இரு அண்கெளும்‌ 
ஒரே சாசனத்தைச்‌ சார்்தனவா என்பதும்‌ தெரியவில்லை. 


On the outer prakara of the temple of S'iva known as Ikshu- 
vaneávara in the village. 


Though found written as one continuous record in the original 
palm-leaf, it appears to comprise of two separate fragments. 


The first contains the latter portion of the meykk'riti beginning 
with the words Vivamé tunaiyagavum of the Chola king Vira- 
rajendradeva. 

The other contains the concluding portion of a record probably 
registering the gift of some land to the temple. The Vishnu temple 
(firumér-koyil), probably of Manavila-Alvar, also seems to have been 
mentioned, It is not known to which record this detached piece 
belongs. 

It is possible that these two pieces together with two other 
pieces of the next number form portions of a single record of Vira- 
rajéndradéva, the Chola king. 


[a] 
த்க்‌ 1வளறுபகுறத்தாள த்‌ 
தாஹவ பல்லநை 1185 5o $ SI 


1. இந்த மெய்கீ€ர்த்தியின்‌ முழு வடிவம்‌ பின்வருமாறு : 
வீரமே துணையாகவும்‌ தியாகமே அணியாகவும்‌ 
செங்கோ லோச்சிக்‌ கருங்கலி கடிர்து 


கோயி ற்‌ சாசனங்கள்‌ 1161 


வகை நாசமடம்‌ கொண்டு 
திருமுகநெக விரதழிடித்து 
முந்றுமசையிலும்‌ சொமிச்சுரந்‌ 

கட்டிய கண்டிகை அவிழ்வதந்‌ முந்‌ 
கற்பிலி சுட்டு கரடிக்‌ கல்லில்‌ ஐயஷம்ப நாட்டி 
Qs 26756 Lap*|ao மாசா [wx ] கரை 
சக்கர கொட்டத்து துரத்தி அவந 
உகிமைக தாரம்‌ உத்து கொண்டு 
குச்சிமிட்டு 

..லீலைகடாது நிலையிட்டு 

வி௦லூஸநத்‌ துலக முழுதுளடதாடும்‌ 
விற்றிருக [...] wrens, 


[ஆ] 


வாய்க்காலுக்கு தெற்க்கு உகஞ்ச உமற கொயிலாழவா* நில 
முட்டுட்ட கயசிவ நிலமெற்று பெர்கூ[ ... [கு கல்வெட்டாய்‌ ௪௪. 


கூடல்‌ சங்கமத்து ஆசவமல்லனை அஞ்சுவித்து 
விச்சலனையும்‌ சங்கணனையும்‌ உடைபுறங்கண்டு 
மற்றவன்‌ மாதேவியரோடும்‌ வஸ்து வாகனங்‌ கைக்கொண்டு 
இரண்டாம்‌ விசையிலும்‌ குறித்த களத்து 
ஆசவமல்லனை ACES È 

வேங்கை சாடு மீட்டுக்கொண்டு 

தன்னுடன்‌ பிறந்த முன்னவர்‌ விரதமுடித்து 

மூன்றாம்‌ விசையிலும்‌ சோமி சுவான்‌ 

கட்டிய கண்டிகை அவிழ்ப்பதன்‌ முன்னம்‌ 

கம்பிலி சுட்டுக்‌ கரடிச்‌ கல்லில்‌ ஜயஸ்தம்பம்‌ சாட்டி 
தேவதாதன்‌ முதல்‌ மாசாமந்தமைச்‌ 

essar கோட்டத்துத்‌ அமத்தி அவர்கள்‌ 

உரியதாசம்‌ பிடித்‌ துக்கொண்டு 

கன்ன குச்சி மீட்டு 

எல்லை கெடா அ நிலைபிட்டு 

விஜய சிம்மாசனத்து உலசமுழு துடையாளோடும்‌ 
கீற்றிருக்கருளிய சோ ராசகேசரிவர்மரான உடையார்‌ 
ஸ்ரீ வீ. ராஜேர்‌ திரசோழ தேவர்க்கு யாண்டு 

1. “ராஜ செசரி வர்மரான ! என்று இருக்கலாம்‌. 


9. * இருமமற்‌ கொயில்‌ மணவாள ஆழ்வார்‌ ? என்று இருக்சலாம்‌. 


1162 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


நலமெ நறு பெர்‌(௧)[கூ]வ(ட)ப்பட்ட நிலத்து வீர சொழந்‌ அம 
நக வாக்கால்‌ நிக்கி ஓத்துண்டத்து அகபட்ட நிலமு விடல்‌ நில 
மும்‌ ஆக நிலம்‌ ௪. வ. QJ. கீழ்‌ ஐ. ௪. வ. கீழ்‌ ௪, வ. நிக்கி நிலம்‌ 
கீழ்‌ 9. 2. நல கிழ்‌ er gor வவு கிழ்‌ றம ஓவதிக்கு இழக்கு ஓவ்வாக்‌ 
காலுக்கு மெற்க்கு உ கணாற்று தீரத்து மெற்கடையநிலம்‌ c9 Pe 
நிலம்‌ ௪. வ. o. க, es e கிழ்‌ ஐ. ௪, வ. பில கொடுத்து யெழுதி 
வயித்தொம்‌. ௨ 


சாசனம்‌ — 1178 ] [D. ௪8௪௩௰ 
ஏட்டில்‌ தொடர்ச்சியாக ஒரே சாசனமாக எழுதப்‌ பெற்றிருர்தாலும்‌ 
மூன்று தணிப்‌ பகுதிகள்‌ அடங்கியது என்பது தெரியவரும்‌. 


முதற்‌ பகுதி சோழ மன்னனான ௮ திராஜேர்திரன்‌ காலத்தது. இரண்‌ 
டாம்‌ பகுதி அவன்‌ தந்தை வீர ராஜேர்‌இிரன்‌ ஆட்சியின்‌ ஆறாம்‌ ஆண்டுச்‌ 
கல்வெட்டைச்‌ சேர்ந்தது. மூன்றாவது மிலத்தின்‌ விவரத்தைக்‌ குறிப்பது. 
இது மேலே உள்ள இண்டு சாசனப்‌ பகுதிகளில்‌ எதைச்‌ சேோர்ர்தது என்பது 
தெரியவில்லை. ஒருகால்‌ இரண்டும்‌ அல்லாத வேறு ஒன்றன்‌ பகுதியாகவும்‌ 
இருக்கலாம்‌. 

The following though written as one continuous rerord in the 


original 'palm-leaf manuscript, comprises three different pieces 
as,given below, 


[அ] 

[அந்தக்‌ கோவிலின்‌ கோபுரத்தில்‌ காணப்படுவதாகத்‌ தெரிகிற து.] 

(No. 165 of 1911). [Ona stone built into the gopura of the 
same temple.] Fragmentary record dated in the 3rd year in the 
reign of the Chó]a king Udaiyar Sti Adhirajendradeva registering 
the sale of land and house by the assembly of Alaiyür, a brahmadéya 
in Poygai-nadu, which was a sub-division of Vadakari-Rajéndrasinga 
valanidu, ‘to the Vishnu temple (tirw-mér-koyil) of Manavala 
Alvar. Mentions also the channel called Virarajéndradéva- 
vaykkal, — ` 


உடைய silg) ஸ்ரீ gorge, செவற்க்கு யாண்டு 
௩-ஆவ[த*] வடகைர*] vro, சிங்க வளநாட்டு பொய்கை 
காட்டு ௭ஹ[செ*]யம்‌ அலையூர்‌ வாஹெயொர்‌. இ[வ்‌*]வூர்‌ இரு 
மெற்‌ கொயில்‌ [.ஃஃடடுழவார்க்கு” நாங்கள்‌ வித்து குடுத்த(ம்‌) 


oe ——— ளை py 


À- மணவாள ஒழ்வார்க்கு ? என்று வாசிச்சு 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1163 


மனையும்‌ நில மமாவ/[ து* ] யூர்வக்கள்‌ பாணிக்கவதிக்குக்‌ கிழக்கு 
ஸ்ரீ விர மாஜெ௩ வாய்க்காலுக்கு தெற்க்கு உ கண்ணாத்து FH 
ரத்துக்கு[.......]” 

Ce] 


[இதுவும்‌ அதே இடத்தில்‌ உள்ள து. | 

(No. 164 of 1911). [On a stone built into the same gopura) 
Fragmentary record dated in the 6th year in the reign of the Chola 
king Rajakésarivarman alias Udaiyar Sri Virarajendradeva men- 
tioning the assembly of Álaiyür. Seems to refer to. the temple of 
Vishnu (/iru-mér-koyil) in the village. The record probably registers 
the conversion of some lands as tax-free (iraiyili), in consideration of 
60 42884 received by the sabha. 

கொவ௱ா(0)ஐ கெற(ர) [ரி)வகா,௧£ உடையார்‌ ஸ்ரீ வீட 
மாஜெடர கெ(வ்‌வற்க்கு யாண்டு ௬-ஆவ.து வடகரை ராஜெல, 
சிங்க வள நாட்டு பொய்கை நாட்டு qup? with ஆலையூர்‌ WONG go 
Quri: இவ்வூர்‌ திருமெற்கொயில்லாழ்வாற்க்கு கரங்கள்‌ மைர 
தித்த வரைக்கும்‌ இறையிலியாக இறைகாவலாக[க*]” கொண்ட 
காசு ௬௰ இக்‌ காசு அறுபதும்‌ கொண்டு இறையிலியாக கல்‌....! 

[இ] 

[பொறிக்கப்பட்டுள்ள இடம்‌ தெரியவில்லை]. 

The exact place where this is found engraved is not stated. 
Probably it is in the same gopura. 


The third fragment gives the details of the land probably 
given to the Vishnu temple of Manavala Alvar. It is not known to 
which of the above two records this belongs. It may even be a 
detached stone of some other record unconnected with the above two, 

யக்கல்‌ வெட்டி வையக்க திதிருவளாகடலிதாக e தித்த 
வற்‌ வறக்கும்‌ மருபபரிசு ஆழ்வார்‌ * ஸ்ரீ மணடக்கதகித்தவற.ஃ 
இம்‌ யெரையிலி செயிது அனுபவித்து யொப ஓது பதிஎநடபக்‌ 
கடமும்‌ ஆக நிலம்ஸ 8வூகிழ்‌ ஐ£௪ ஆகிழ்‌ ௪ வ o Gio e நிக்கி 
இழககடைய நிலம ஊ (ipm Yata Gp (y ey Bip றாம்‌ 
ஓக்கம ஓங்கள்‌ கெஞ்கணணவும, ௨ 


வயத et ee. 


1. சாசனம்‌ குறையாக நிற்கிறது. 

9. § கொவிராஜ கெசரி பர்மரான *? என்று வாசிக்க, 
8. ' இறை முதலாக ? என்ற. இருத்தல்‌ வேண்டும்‌, 
4. மணவாள ஆழ்வார்ச்கு ? என வாசிச்சு, 


1164 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌ — 1179] [D. 2? 83-0 

கோவிலில்‌ எந்த இடத்தில்‌ பொறிக்கப்பட்டிருக்கிறதென்பது குறிக்கப்‌ 
படவில்லை. ஆயினும்‌ சாசன இலாகாவின்‌ அறிக்கையிலிரும்து இது கர்ப்ப 
Gass தின்‌ கென்சுவரில்‌ உள்ள தாகத்‌ தெரிகிறது. 

(No. 161 of 1911). [On the south wall of the central shrine in 
the same temple.] Record dated in the 41st year, Simha, Su. dagami, 
Monday and Mala, corresponding to A.D. 1355, August 17, in the 
reign of the Pandyan king Maravarman alias Tribhuvana chakravar- 
tin Kulasekharadeva, ' who was pleased to take all countries? (Le. 
the second of the king bearing the same name who counts his 
reign from A.D. 1314) The middle portion oí the record is 
completely gone out. Mentions the temple of Phanipatimangalam 
alias Karikala-Cho]a chaturvédimangalam in Poygai-nadu, a sub- 
division of Vadakarai Rajaraja valanadu. 


வயபதிஸ்ரீ ௨" 

ஸ்ரீமகத்தக்கு மெல்‌ ௨ 

ஸ்ரீ கொ மார பம்மரன” திரிபுவன சக்கரவுத்திகள்‌ எம்மண்ட 
லமுங்‌ கொண்டருளிய ஸ்ரீ குலசேகர தேவர்க்கு யாண்டு ௪௰க-வது 
வா௦வணாயத்துப்‌ * பூவ வக்ஷத்து உமமியும இங்கள்‌ இழமையும்‌ 
பெத்த மூலத்து னாள்‌ வடகரை மாக ராஐ வளநாட்டு பொய்கை 
நாட்டுப்‌ பணி(ய)[ப]இ மங்கலமான கரிகால சொழச்‌ சதுற்‌ 
வெத மங்கலத்து உடையார்‌ கரிகால... கரிகால சொழ 
ராசராயெ ராயன்‌ எழுத்து. ௨ யினம்பி எழுத்து, ௨ திருப்பாம்‌ 
புரத்து இராச நாராயணப்‌ பிரம(ன)/£த/ராயன்‌ எழுத்து ௨ 
இசைவான அரையூர்‌ அங்கத௩ம்பி எழுத்து, ௨ வரவு விக்கி 
ரம........ீமகாராயன்‌ எழுத்து. ௨ இப்படிக்கு இவ்வூர்‌ மத்திய்‌ 
யஹன குறயாயங்கலமடையார்‌ எழுத்து. ௨ 


கள்ளப்‌ பிரம்பூர்‌ Kallappirambür 
இதுவும்‌ தஞ்சாவூர்த்‌ தாலுகாவில்‌ உள்ளது. 
ஈசுவரன்‌ கோவில்‌ சுவாமி பெயர்‌ கயிலாசநாதர்‌; அம்மன்‌ பெயர்‌ 
வரவர ஸ்ரீமதி நாயகி யம்மன்‌ [Quai AS அம்மன்‌.] 


m ee — த 


9 kah e 
1. ‘anal ஸ்ரீ என்று வாசிக்க. 
9, (ஸ்ரீமெய்க்சர்த்திக்கு மெல்‌? என வாசிக்க, 
8. “கொ மாறவர்மரான? என்று வாசிக்க, 
4. “ஷிம்ஹராயற்று? என்று இருத்தல்‌ வேண்டும்‌; 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1165 


The village is in the Tafijavir taluk. 
சாசனம்‌ — 1180] [ D. 2738-௩௨ 


கோவில்‌ வசற்படி.பில்‌ உள்ள லொசாசனம்‌. சாசன இலாகாவின்‌ அறிக்‌ 
சையிலிருக்து இது வடபுறம்‌ இருப்பதாகத்‌ தெரிகிறது, 


(No. 584 of 1904). On the gopura [right of entrance] of the 
temple of Kailasanitha in the village. Record dated in the 25th 
year, Karkataka, Su. pafichami, Wednesday and Pushya in the 
reign of the ,Chéla king Tribhuvana chakravartin Kulottunga- 
Choladeva (III), ‘who was pleased to take Madurai, Iam (Ceylon) 
and the crowned head of the Pandya’ registering the gift of some 
land to the temple of Srikailisam alias $ri Kulottunga cholisvaram- 
udaiyar. The latter portion of the record is copied corruptly that 
it is not possible to correctly make out its contents. The temple is 
said to have been situated in RAjasundari chaturvédimangalam, a 
brahmadéya, in Tanjavür-kürram, a sub-division of Pandyakuldsani 
valanadu. 


The nakshatra Pushva will not combine with the tithi Su. pañ- 
chami in the month of Kataka. It should be Param, in which case 
the equivalent date would be A.D. 1202, June 26. 


ஹவரி ஸ்ரீ [i] இருபுவன சக்கரவிருத்திகள்‌ ம.துரை[யு*]ம்‌ 
[ஈழமும்‌ பாண்டியன்‌ முடி[த்த](க)லைய[ங்*] கொண்டு அரு 
ளிய ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவற்க்கு யாண்டு உ௰௫ஃவது sis 
டக நாயற்‌ பூறுவ பக்ஷத்து பஞ்சமியும்‌ புதன்‌ இழமையும்‌ பெத்த 
பூசத்து னாள்‌! பாண்டிய குலாசனி வளநாட்டு ககுபாலூர்‌ கூர்‌ 
[றத்‌*]து ஸஹ வசம்‌ இராசுரி சதுவெ-₹இ மங்கலத்து” விக்கிரம 
சொழ பாண்டிய சொழ விக்கரம பாண்டியம்பட்டகெல்‌. இவ்வூர்‌ 
உடையார்‌ ஸ்ரீ கயிலா[ஸு]ன்‌ ஆன குலொத்துங்க சொளியர 
உடையார்‌ கொஇல்‌ ஆதி சண்டெ மர தெவற்க்கு நிலம்‌ யலிப்படி. 
ஆக்கிர ஸந்த்தக இராச....... (DITE OL கிழக்கு லிருகார பாப 
கொடையார்க்கு வடக்கு நால[£* [ங்கன்‌ ஒரு சதிரத்து கிழக்கு 
இழக்குடையார்‌ நிலம்‌ மாவும்‌ சனனத்து கெறசனமாமுன்‌ 
கொலாச்சின்ன கல கொர்சடைய நில முனகிரிகி நிக்க நான்‌ 


1. *பூரத்து நாள்‌? ஏன்று இருத்தல்‌ வேண்டும்‌ போலும்‌. 


2. “தஞ்சாவூர்க்‌ கூற்றத்து வவெ பழ இராஜ nr eH சதுர்வெதி 
மங்கலத்து” என்று வாரிக்க, 


1166 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


கிராஞ்சவுமத்த கொளிட்டம்‌ பாண்டிய உடைதமப சூரயடு கூப்‌ 
பட்டன்‌ பக்கய மல்லை கண்டு உடையெ நாய என்னுகாய இரு 
னக உளற்படி திவி உள்பட நிலம்‌ கான அரைக்காணி கழ்‌ 
புரையெ இவ்வூர்‌ வாயுமயலிஉ£ரன தா வாத்துக்குடுத்தெ வெலரை 
வரிகரன தெவற்க்கு று கிழண்டரான பட்டன்‌ நெழுத்து!, ௨ 


சாசனம்‌ — 1181] [D. 993-௩௦௩ 
[அதே கோபுர வாசலில்‌ இடதுபுறம்‌ காண்பது. ] 


(No. 585 of 1904). [On the same gopura, left of entrance.) 
Record dated in the 23rd year, Vrischika, S'u. trayodas'i, Monday, 
Vigakha in the reign of the Chola king Tribhuvana chakravartin 
Kulottunga Choladeva (IIT)! who was pleased to take Madurai, 
llam (Ceylon), the crowned head of the Pandya apd Karuvür,' 
registering the gift of some land as dharma-dana by Adivaraha- 
bha 4a alias Sikali-pillai, the ddan of Ambalir in Virudarajabhayan 
kara valanadu to the temple of S'ri Kuldttungasdligvaram-udaiyar in 
Rajasundari chaturvédimangalam, a brahmadéya in Tafjavür-kürram, 
a sub-division of Pandyakulasani-vaJanadu. The description of the 
gift property is not clear. 

The nakshatra Vigakha will not combine with the fithi Su. trayo. 
4481 in the month of Vris'chika. The intended date was probably 
A.D. 1200, November 6, when the /// was ba. trayódaái and the 
nakshatra Svati, (the previous one) or November 20, when the 
nakshatra was Bharani. 


ஷி ஸ்ரீ [ix] திருபுவன சக்கரவிருத்திகள்‌ மதுரை புரிமும்‌ 
முடி பாண்டிய முடித்தலையுங்‌ கவாவு கொண்டருளிய” ஸ்ர்குலோத்‌ 
துங்க சோழ தேவர்க்கு யாண்டு ௨௰௩-வது WIS mm S S! பூற்வ 
பக்ஷத்து FMW? Pun Huss கிழமையும்‌ பெத்த விசாகத்து 
நாள்‌ பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர்க்‌ கூற்றத்து 
ஸரைஹதெயம்‌ ஸ்ரீ ராஜ சுந்தரச்‌ ௪.துர்வெதி மங்கலத்து உடையார்‌ 
ஸ்ரீ கயிலாஸமான குலொத்துங்க சொழீமார உடையார்‌ கொயில்‌ 


1. சாசனத்தின்‌ பிற்பகுதி மிகவும்‌ பிழைபடப்‌ பிரதி செய்யப்பட்டுள்‌ 
erg. சரியாக விளங்கயில்லை. ஆயினும்‌, dos அளித்த செய்தியைச்‌ தெரி 
விப்பது என்பது மட்டும்‌ செனிவாகிற ௮. 


2. *மதுரையும்‌ ஈழமும்‌ பாண்டியன்‌ முடி.த்தலையுங்‌ கருவூரும்‌ கொண்‌ 
டருளிய ? என்று வாசிக்க. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1167 


ஆதி சண்டெழுர தெவர்க்கு இவ்வூர்‌ விருதராஜ பயங்கரச்சொ 
ஆம்பலூர்‌ ஆண்டானருளிய வரியான ஆதி வராக பட்டனான 
சிகாழிப்‌ பிள்ளையென்‌ ய2-உ௱னமாக நீர்‌ வார்த்து குடுத்த நில 
மாவது: இவ்வூர்‌ கீழ்‌ படாகை அமன்குடியிற்‌ ராயதி யதிக்குக்‌ 
கிழக்கு விருதராஜபய[...] நிக்காய்க்கா லுக்கு தெற்க்கு னதியாத்‌ 
துக்கு மெற்க்கு.. .. ....பதக்கரயற்க்கற்‌ பெத்த அரிலூர்‌ மதிப்‌ 
பத்தக்காலு பெற்றுடையெனு பான்‌ னதாய aren ௫. ஆ..இந்த 
நிலம்‌ முக்காணியும்‌ இங்கெ ௩ஃ-க்கும்‌ சாத்து இச்செய்க்கு அடை 
பட்ட நிலம்‌ இன்னென கூட்ட நில வ பமெற்பட்டமவன்‌. ௫ வப 
இந்த நில முந்திரிகையும்‌ தெங்கங்குடியில்‌ இவ்வூர்க்கு இழக்கு 
இவ்‌ வாயிக்கா லுக்கு வடக்கு எதச்‌ சதிரத்துக்கு மெற்கடைய A. 
மானவதனொ உதகெச நிக்கி இதன்‌ நெக்கு எங்களம்பிதாக 
காடை அபாவத்தூன கூற்றாற்‌ பெற்றடையெனாயுமான விசா 
தாக கார்‌ பக்கல்‌ ம AA கொண்டுடையனாபுமான என்னுதாய 
வருகிற OH ஐ இந்த நிலம்‌ அரைமாவு முதிரிகையும்‌ இங்கெவு 
தம சதரத்து இம்‌ நிலத்துடன்‌ என்னு தாயமான ஆரதாகெளபக 
பில கொண்டுடையென வயமவராயன்‌........ ன்‌ நிலங்‌ இழ 
ரைய்யும்‌ ஆக ஈதிதமனைகள வட்பட ௫ மாவுமா இ ஐ இந்த நிலம்‌ 
மாகாணி அரைக்காணிக்‌ நரையும்‌ இற்றை நரலால்‌ ய2-8உ௱ன 
மாக நிற்வார்த்துக்‌ குடுத்தென்‌ இவ்வாதி சண்டெழுர செவர்க்கு 
இவ்‌ வாம்பலூர்‌ ஆண்டான்‌..... ஆதவர[ரஈ]க பட்டனான சிகா 
ழிப்‌ பிள்ளையென்‌ எழுத்து, ௨ 


அள்ளூர்‌ Allür 
இதுவும்‌ தஞ்சாவூர்த்‌ தாலூகாவில்‌ உள்ள zy. 
This village also is in the Tañjāvūr taluk. 

சாசனம்‌--1182] [D. 2739-௩0௫ 
நீத்தத்துக்குத்‌ தெற்குப்புறத்‌ தில்‌ புஞ்சைச்கொல்லை ஈடுப்படுகை.பில்‌ இருக்‌ 


இற சிலாசாசனம்‌, 


On a stone set up in the dry field known as Naduppadugai to 
the south of the village-site. Record dated in S'aka 1494, Vyaya, 
Chittirai 22, registering the grant of the wet and dry lands of the 
village, deducting 10 ma of wet land previously given to the Vishnu 


1 “என்னுதாய்‌ வருகிற? என்று a@és. இந்தச்‌ சாசனத்தின்‌ பின்‌ 
பகுதி மிசவும்‌ பிழைபடப்‌ பி. திசெய்யப்‌ பெற்றுள்ள து. 
14 


1168 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


[Nar&yana-peruma]?] temple of Chandraléka, and the drv lands of 
some other temple, the name of which islost, by the residents 
(mahijana) of the village of Ten-Allür alias ...:daráyapuram. The 
name of the donee is not clear. Mention is made of Tiruvarangam 
and Kandádai. Probably there are many gaps in the record. 


The S'aka and the cyclic years do not agree. 


ஹஷி ஸ்ரீ [yx] Warn? ௬௪௭௯௦௪ யின்‌ மெல்‌ செல்லா 
நின்ற வியா சித்திரை மீ ௨௰௨ ௨ தெற அள்ளூரான[...]8 
இராய புரத்து மாசனம்‌ முன்னாடு சந்திர ரெகை பறம காரபப்‌* 
பெருமாளுக்கு நஞ்சை புஞ்சை ௫. ம மாவும்‌ கொயிலா......... 
கம்‌ புஞ்சையும்‌ நீக்கி உள்ளதும்‌ அஜீகாபெொ பட்ட நஞ்சை புஞ்சை 
மட்டுகையுணன்‌ ட்ட விவியுங்கூட மாசந்த்திரம்‌ கந்தாடை 
கொனமண்டுத்‌ திருவரங்கம்‌ திருசறபதிவான நாராயண கபா ௩ 
சகத்துக்கு[...] மாய்க்‌ குடுத்துதுக்கு VIOT sib. ௨ 


குருக்கப்பாளையம்‌ Kurukkapnalaiyam 


இவ்வூர்‌ இப்போது கோயம்புத்தூர்‌ ஜில்லா தாராபுரம்‌ தாலூகாவில்‌ 
உள்ள gj. 


The village is in the Dharapuram taluk of the Coimbatore 
district. 


சாசனம்‌--1183] [D. 2947 


‘ தாராபுரம்‌ தக்கடி காங்கயம்‌ தாலூகாவுக்குச்‌ Geits நிழலி மிட்டா 
குருக்கப்‌ பாளையத்தில்‌ இருக்கும்‌ சோழியப்‌ பிராமண சாதியில்‌ ஞான 
சிவாசாரி எனப்பட்ட மடாதிபதி யிடத்தில்‌ யிருக்கப்பட்ட தாமர சாசனச்‌ 
தினுடைய ஈகல்‌ ? என்று மக்கென்ஸியின்‌ பிர தியில்‌ குறிக்கப்பட்டிருக்றெது, 

Copper-plate grant said to have been in the possession of the 
mathidhipati known as Jüanasivacharya, a Sólwa-brühmana, in the 
days of Col. Mackenzie. 

Record dated in Kali 4452, Khara, Chittirail5, Friday, Rohini 


stating that when Vira Balayyadeva Maharaja was conducting 
the ‘administration of the country from his seat at Dharapuram in 


l. பெருமாளின்‌ பெயர்‌ “பரம நாராயணப்‌ பெருமாள்‌ ? என்றோ 
* பத்மகாபப்பெருமாள்‌ ? என்றோ இருத்தல்‌ வேண்டும்‌ போலும்‌, 


கோயி ற்‌ சாசனங்கள்‌ 1169 


Kongu, all the Kaniydlar of Vada Pongalirkka-nadu met in his 
presence and made a grant of land to the north of Nijali in Kodu- 
vay Sirmai to Jhanasiva svamin of the Periya-matha at Pérür who 
made the dumb speak, to meet the expenses of worship to god Tiru- 
nelvélingthasvimin. The image of the god was probably under the 
private worship of the svāmin in a shrine attached to the matha. 


An inscription from S'rirangam (No. 2 of 1939 ; see also No. 789 
above in Vol. II) dated in Saka 1457 mentions Omkaraja Chenna- 
Balayadéva Maharaja of the Ka&yapa gotra with a number of birudas 
such as Uraiyuür-pura-varüdhifvara, Chojakula-tilaka, etc. as ruling 
over the Kongu country under the Vijayanagara ruler Achyutadéva 
Maharaya. The chief mentioned in the present inscription was 
evidently the same person. Then the date would be Saka 1452 
(expired), Khara, corresponding to A.D. 1531. The other particulars 
of the date are irregular. 


வஹி [ix] ஸ்ரீமன்‌ மகா மண்டலெசுவரன்‌ ராச கம்பிரன்‌ 
ராச மாற்த்தாண்டான்‌ அப்பிறதிவீர அரிய பள படியார 
ஸ்ரீ வீரசூரவராயற்‌ அச்சு[த* ]தெவ மகாராயற்‌ ஸ்ரீ வீர அய்ய... 
அப்பாச்சி அய்யர்‌ மகாராச சாம்பூச்சிய பிறதிவி ராச்சிய பரிபால 
னம்‌ பணணா ஸின்ற கொங்கு மண்டலத்து தாராபுரதது 
சீமைக்குக்‌ காவந்தரான ஸ்ரீவீரபாலய்யதேவ மகாராச[ா* ] ராச்சிய 
பரிபாலனம்‌ பண்ணி அருளானின்ற கலியுக சகாபுதம 
௫௮&௫௱ட௫ம௰௨-க்குமெல்‌ செல்லா னினற கர(ஹ்‌ சித்திரைமீ (De. 
வெள்ளிக்ளெமையும்‌ ரொகணியும்‌ — (3:2 65mrio யொகமும்‌ 
பாலவாகருணமும்‌ பெத்தநாள்‌ கொங்கு தாறாபுரத்து GE ஸ்ரீ 
வீரபாலய்ய மகாறாசாவும்‌ வட பொங்குலிககு நாட்டில்‌" காணி 
யாளரும்‌ பெரூற்‌ பெரிய மடத்து ஊமை வாயி QUA வச்ச 
ஞான சிவா சுவாமியாள்‌ அவர்களுக்கு தரும சாசனப்பட்டயம்‌ 
யெளுதி குடுத்த விபமம்‌ : (க) கொங்கு மண்டலத்து வடபொங்‌ 
குலிக்க நாட்டில்‌ அப்ப ஈயிகாற AUETA அப்பனும்‌ கொடு 
வாயில்‌ நல்ல பெருமாளும்‌ பெரிய பெருமாளும காட்டூற்‌ தம்புரா 
னும்‌ தொளா அனமபர .... யிவுசகி பெருமாளும்‌ கண்டியன்‌ 
கொவில்‌ பொ[ன்‌*]னமபல செட்டியாற்‌ கூததரும வள்ளல்‌ செட்‌ 
டியாற்‌ சின்ன பெருமாளும்‌ வெலமபூண்டியில நல்ல கட்டி STIG 


ப, * வட பொய்தலூர்க்சா மாட்டில்‌ ? என்று வாசிக்க 


1170 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


யரும்‌ குண்டிடத்து சுகாமியற்‌ ராசாவும்‌ குறையூறில்‌ யிராச[ஈ*] 
உலகுடய பெருமாளும்‌ காளி ஆண்டார்‌ வடுகப்பனும்‌ க்கரத்தாற்‌ 
நல்லமங்‌[ சை /கயும்‌ அரிகதொளுவில்‌ அம்மயப்பன்‌ AYETA அப்‌ 
பனும்‌ மத்தும்‌ உண்டான காணியாளரும்‌ பல்லாகொவில்‌ ஈல்லண்‌ 
ணராக்கியாரும்‌ பிசசாண்டான்‌ தான்தொன்‌ றி அப்பனும்‌ ஆண்ட 
தூத்தற்‌ சொமியாரும்‌ see பெருமாள்‌ யிராக்யெரும்‌ மத்தும்‌ 
உண்டான காணியாளரும்‌ புத்தூற்‌ வளந்து வாச்சி தளபட்டரா 
யரும்‌ மத்தும்‌ உண்டான காணியாளறும்‌ தென்பள்ளியில்‌ தென்‌ 
பள்ளி அப்பனும்‌ நல்ல பெருமாள்‌ யிராக்கியாரும்‌ மத்தும்‌ உண்‌ 
டான காணியாளரும்‌ செமபுதுளுவீல்‌ பூமி பாலரும்‌ ஆண்ட 
பெருமாளும்‌ மறறும்‌ உண்டான காணியாளரும்‌ பெரும்பனை 
தாயாண்டான்‌ நல்லணனும்‌ மத்தம்‌ உண்டான காணியாளரும்‌ 
தொருந்தளு ஆண்ட பெறுமாள்‌ தம்பியாரும்‌ மததும்‌ உண்‌ 
டான காணியாளரும்‌ அல்லாள புரத்து முதலியாற்‌ நல்லணனும்‌ 
யிராசா சித்தம்பலமும்‌ தாயாண்டாற்‌ CVG AD மததும உண்‌ 
டான காணியாளரும்‌ புத்தறச்சல்லக்‌ குடையாள நாதரும்‌ 
தன்னம பெருமாள்‌ யிராசாவும்‌ மத்தும்‌ உண்டான காணியாள 
ரூம்‌ நக்கன்‌ பாடியில்‌ அளக பெருமாள்‌ அமக்க பெருமாளும்‌ 
யிவற்‌ அனவரும்‌ கூடி. பெரூற்‌ நாட்டில்‌ பெரூறில்‌ பெரிய மடத்‌ 
தில்‌ ஞானசிவ சுவாமியார்‌ அவற்களுக்கு அய்யன்‌ பண்டார திரு 
னெல்வெலி காத சுவாமி பூசைக்கி பொங்குலிக்க நாட்டில்‌ காணி 
யாளற்‌ அனவரும்‌ ராச ஸ்ரீ அவர்களுமக்‌ கூடி கிறுகண புண்ணிய 
காலத்துலெ கொடுவாஇ சீமையில்‌ நாலு மத்தியத்துக்கு செந்த 
நிளலி க[சை]ரக்க வடக்கு னூற்மாற்கயத்தில விட்ட னிலம்‌ ஒரு 
மாத்திரயும்‌ பத்துக்‌ குளிக்காடும்‌ சகரணிய உதகபூற்வமாக தாரை 
வாத்து குடுத்தொம்‌. யிதுக்கு யெல்லை கயிலக்காவன தெற்க்கு 
கரைக்கு வடக்கு Amig கொவில்‌ காட்டுக்கு வடக்கு வடகீள்‌ 
மூலைக்கி சிலுகள்‌ காட்டில்‌ பாதியும்‌ வடக்கு இட்டெரிக்கி 
தெற்க்கு மெற்க்கு umy கணத்துக்கு கிழக்கு வடமெல்‌ மூலைக்கி 
இட்டெறிக்கி தென்மூலைககக்‌ களனை ஊஞ்சல்‌ வரிக்கி கிளக்கும்‌ 
இந்த நரற்ப்பாங்கு மெல்லைக்‌கி உள்ப்பட்ட னஞ்சை புஞ்சை 
தொட்டம்‌ தொடிகை மெல்‌ நொக்கிய மரமும்‌ Ser Qiu 
இணரும்‌, மான்படி. காடு, தென்பீடி வரை, மீன்படி சொனை னிதி 
னிட்செபமும்‌ மத்தும்‌ ஆசகல சுவாமியங்களும்‌, யிவரெ சருவ 
மானியமாக அனுபவித்து கொள்ள கடவாறாகவும்‌, யிந்த Groves 
பாங்கு யெல்லைக்கு உள்ப்பட்ட சுஙகம்‌, சொதனை, மக்கம்‌, 
மகமை, கத்தி, காவலி, மக்கம்பட்டறை யெப்பெற்ப்பட்ட ஆச 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1171 


கல சுவாமி[ய* /ங்களும்‌ தாங்களெ சருவ மானியமாக சந்திருதித்‌ 
Dura உள்ள வரைக்கும்‌ அனுபவித்து கொள்ளக்‌ கடவாறுக 
வும்‌. இப்படி சமமதிச்சு இந்த தருமசாசனப்‌ பட்டயம்‌ யெளுதி 
குடுத்தொம்‌ பொங்கலிக்க நாட்டில ஞானசிவ சுவாமியாருக்கு 
திருனெல்வெலினாத சுவாமிக்கி, தறும சாசன பட்டயததுக்கு 
இன்மை நெரன்தவன்‌ கெங்கைக்‌ கரையில்‌ காராம்‌ பசுவை 
கொன்ற தொஷத்துலெ பொவாராகவும்‌. 


செந்தமிழொற்க்‌ கீயிந்தரவும்‌ தெவர்க்கென எறுங்கினவும்‌ 
அந்தணற்க்கு GO அளித்தனவும்‌--வெந்த 
யிலும்புண்ட நிறமீனில்‌ மூளுமெ ... 

அரும்புண்ட ரீகத்‌ தய்யன்‌, * 


யிப்படிக்கி யெழுதின ஈ[ன்‌*]/மைக்கு வட பொங்கலிக்க 
நாட்டில்‌ கணக்கு திருவப்‌ பிறாமணரில்‌ வாசி கொததிரத்தில்‌ 
ஆனையப்பன்‌ யெளுத்து. GSS பட்டயத்துக்கு ராய ஸ்ரீ வீரவா 
லய்ய தெவற்‌ யெளுத[..*] ஒப்பிதம்‌ பெறீய அவனாசியப்பன 
யெளுத்து. முத்து சின்ன அவனாசியப்பன்‌ யெளுதது. வடுகப்‌ 
பன்‌ யெளுத்து, காங்கயன்‌ யெளுத்து, னாதர்‌ யெழுத்து. பெரிய 
பெறுமாள்‌ யெளுத்து. னம்பிரான யெளுத்து. பெரும்பனை நல்ல 
ணன்‌ யெளுத்து. அல்லாள புரத்து நல்லணன்‌ பயெளுத்து. தென்‌ 
பளனியப்பன்‌ யெளுத்தி. ஆண்ட பெருமா[ள்‌*] யெளுத்து[॥* ] 


கூடவார்‌ Kudalür 


இவ்வூர்‌ இபபோது மதுரை ஜில்லா திண்டுக்கல்‌ தர்லூகாவில்‌ உள்ளது. 
* இண்டுக்கல்‌ வகையராவுக்குச்‌ Criss உத்தமப்‌ பாளையம்‌ தக்கடி, 


சேகரம்‌ கூடலூர்‌ ? என்று மக்கென்ஸியின்‌ பிரதியில்‌ குறிச்சப்பட்டுள்ள து, 
The village is in the Dindigul taluk of the Madurai district, 


l. இர்தச்‌ செய்யுள்‌ பின்‌ வரும்‌ வெண்பாவாக அமையும்‌. 
செர்தமிழோர்ச்‌ Si தனவும்‌ தேவர்க்கென்‌ நீர்தனவும்‌ 
. அர்தணர்க்கு நீரால்‌ அளித்தனவும்‌- வெந்த 
இரும்புண்ட நீரி னெழுதுமே ... 
அரும்புண்ட fag தீயன்‌, 


1172 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌ அ 1184] [D. 8254 


இராமத்தில்‌ கூடல்‌ அழயெ பெருமாள்‌ கோவிலுக்குப்‌ பின்னாலே நாட்டி 
யிருக்கப்பட்ட சிலாசாசனத்தின்‌ நகல்‌, 

(No. 420 of 1907). Ona slab set up behind the central shrine 
in the Alagiya-Perumal temple in the village. Record dated in 
Saka 1591 (current), Kollam 844, Kilaka, Avani9, Sunday, Su. 
dvadaéi and Uttarashada, corresponding to A.D. 1658, August 9, 
registering the gift of land to the extent of 200 kalam yield in 
Küdalür by Kulasekhara Perumal to Nagumakkal Panikkar in 
order to provide for worship at the following temples: Mangaladévi 
Amman, Alagar, Vanmikanathasvamin, Periyarru Sasta Punaiyarru 
S'asta and Nadaikkal-Bhagavati, and also for the feeding of the 
Brahmanas in the temple of Periyarru-Sasta. 


The donor Kulasékhara-Peruma] was evidently the Later Pandya 
king of Tirunelvéli. The Epigraphical report gives the name of 
the temple at Kügalür as Alagiri-Perumà]. 


ச்காற்த்தம்‌ (pmrseüüs-&s செல்லா நின்ற கொல்லம்‌ 
௮௭௪௦௪ @ லேக ஸ்‌ ஆவணி மீ ௯ உதி நாயித்துக்‌ செமை 
யும்‌ பூறுவ பட்சத்‌ துவாதெசியும உத்திறுட நட்செத்திரமும்‌ சுப 
யொக கறணம்‌ பெற்ற னாளில்‌ நயினாற்‌ குலைசேகறப்‌ பெருமாள்‌ 
கூடலூரில்‌ கான்கெலகைக குள்ப்பட்ட நிலத்தில்‌ முடுக்க வயல்‌ 
திருததியாவது வறட்டாத்துக்கு மெறக்கு ரெங்கால்‌ றாவு சுருளி 
யாததுக்கு பொ[கஈ]ற கிள்பாதைக்கும்‌ வடக்கு கம்பத்துக்குப்‌ 
பொ[க*]ற வாயககாலுக்கு இழக்கு முடுக்கு வயல்‌ யெல்கைக்‌ 
கல்லுக்கு ழே.-க்‌ கொடி வாய்க்காலுககு தெற்க்கு இனனான்கு 
சதிரத.துக்குள்ப்பட்ட நிலத்தில்‌ நெடுமாக்கால்‌ பணிக்கருக்கு 
விட்ட நிலம்‌ ௨ ௨௰ ஊக்கு வயல்‌ PW ௯-ம்‌ பொக பாக்கி உண்‌ 
டான நிலத்தில்‌ மங்கலா தெவியம்மன்‌ பூசைகக விட்ட நிலம்‌ 
en. மடு எ-ம்‌, அளகற்‌ கொவிலுக்கு விட்ட நிலம்‌ Merd- or] 
வன்மீகனாத சுவாமிக்கி விட்ட நிலம ஸ D ஈ-[ம] பெரியாததுச 
சா[ஸ்‌*/ததாவின்‌ பூசைக்கி விட்ட நிலம்‌ எ. ௰௫ ஈ-[ம்‌/) ழே 
கொவிலப பிராமண பொசனத்துக்கு வீட்ட நிலம்‌ Ma ew ௭-[ம்‌] 
பூனையாத்துச்‌ சாத்தாற்‌ கொவிலுக்கு விட்ட நிலம 
எட ௨௮௫ ஈ-[ம்‌] ஈடைக்கல்‌ பகவதஇகூ விட்ட நிலம்‌ எ. ௫ ர-[ம்‌] 
யெததும ஈல்லூ ருடடுருக்கு விட்ட deu ௨௩ ௫ம்‌ ஈ-/[ம்‌] ஆக 
இகாவில்‌ migo பிறுமண பொசனத்துக்குமாக விட்ட நிலம்‌ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1178 


உ௱ ௯ இந்த நிலம்‌ இருநாத்திக்‌ கலமும்‌ e$ Bm 5 5b 
வறைக்கும நடக்கும்படியாகக்‌ கட்டளை யிட்டொம்‌, இந்தப்‌ 
படிக்கி ஈ௩டக்கிற விடத்திலேயிந்த நிலத்துக்கு யாதா மொரு[த்‌*] 
தற்‌ தடையுடை செய்தெ யுண்டானால்‌ அவர்கள்‌ கங்கைக்‌ கரை 
யில்‌ காறாம்‌ பசுவையும்‌ மாதா பிதாவையும்‌ கொன்ற தொசத்‌ 
Baw பொ[வாச]றகவும்‌. இந்கப்படிப்‌ பெருமாள்‌ கொவில்க்‌ 
கல்லுலெ பொட்டிருக்குற தென்றறியவும்‌ [is] 


திருமுருகன்பூண்டி Tirumuruganpindi 
இவ்வூர்‌ கோயம்புத்தார்‌ ஜில்லா ASAE தாலூகாவில்‌ உள்ளது. 


இவ்விடத்‌ திலிருந்து பிரதி செய்த சாசனங்கள்‌ முதல்‌ பாசம்‌, 229-33 
ரெ, ஆக வெளியாகியுள்ளன 


The village is in the Avinaái taluk of the Coimbatore district 
and the inscriptions copied from this place have been published as 
Nos. 299 - 238 in Vol. I, 


சாசனம்‌---11857] [ No. 24 on p. 12 


Copper-plate grant then in the possession of the sthanika of the 
temple of Muruganathasvamin in the village. Record dated in the 
year of 225 of some unspecified era and the cyclic year Chitrabanu, 
in the reign of Tirumalai Nayaka, the Madurai Nayaka ruler, regis- 
tering the grant by Raghunatha Pandita, the prime minister of the 
king, and the inhabitants of Chaturvédimangalam, Tirumurugan- 
pündi and Kongu-nadu to Subramanya Pandita, the priest (sthintka) 
of the temple of Tirumuruganpündi of a share of land in the village 
Chaturvédimaggalam .and a contribution of one panam for each 
house every year and two panam for each marriage in the villages of 
Chaturvédimaünga'am, Tirumuruganpündi and Kongu-nadu. 

The text of the grant is not available. 


Raghunatha Pandita of the inscription was probably a religious 
preceptor to the king, as we do not know of any minister of that 
name in the period. The date of record would correspond to Saka 
1504, Chitrabanu, A.D. 1642. 

முருகநாத சுவாமி கோவில்‌ ஸ்தாநீகர்‌ ஒருவரிடமிருந்த செப்பேட்டுச்‌ 
சாசனம்‌. இதன்‌ பிரதி இடைக்கவில்லை. மக்கென்ஸியின்‌ சாசனப்‌ பட்டிய 
லில்‌ சாணும்‌ விவரல்களே கொடுச்சப்பட்டுள்ளன. 


[மதுரை நாயக்க மன்னனான] திருமலை நாயக்கர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ சித்திர பானு ஆண்டு கொண்ட கல்வெட்டு. அரச 


1174 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


னுடைய பீரதான மந்திரியான ரகுநாத பண்டிதரும்‌ கொங்கு 
நாட்டுச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ திருமுருகன்‌ பூண்டி. ஊரார்களும்‌ 
கூடித்‌ இருமுருகன்‌ பூண்டிக்‌ கோவில்‌ அர்ச்சகரான சுப்பிரமணிய 
பண்டி தருக்குச்‌ சதுர்வேது மங்கலத்தில்‌ ஓரு பங்கு நிலமும்‌ 
கொங்கு நாட்டுச்‌ சதுர்வேதி மங்கலம்‌ திருமுருகன்‌ பூண்டி ஊர்‌ 
களில்‌ ஆண்டு தோறும்‌ வீட்டுக்கு ஒரு பணமும்‌ கல்யாணத்துக்கு 
இரண்டு பணமுமாகக்‌ காணிக்கையும்‌ கொடுப்பதாகத்‌ தீர்மா 
னித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


சாசனத்தின்‌ ஆண்டு ஏதோ ஓர்‌ அப்தத்தின்‌ 225-ஆம்‌ ஆண்டு என்று 
குறிச்கப்பட்டுள்ள தட அது எர்த அப்தம்‌ என்று விளங்கவில்லை, 


சாமக்குளம்‌ Samakkulam 


இவ்வூர்‌ கோயம்புத்தூர்‌ ஜில்லா அவிநாடுக்குப்‌ பக்கத்தில்‌ இருக்க 
வேண்டும்‌. 

The village is situated near Avinasi in the Coimbatore district. 
The text of the record 1s not available. The following particulars 


are furnished from the details given in the List of Inscriptions from 
the Southern Districts of Col. Mackenzie. 


சாசனம்‌ — 1186] [No. 28 on p. 11 


ஊரில்‌ உள்ள சால கால rear சுவாமி கோவில்‌ மகா மண்டபத்தில்‌ 
உள்ள வாசல்‌ தூணில்‌ பொறிக்கப்பட்டி ருப்பது. 


On a gate pillar of the mahamandapa in the temple of Kala- 
kala-i$varasvàmin at the village. Record dated in Kali 3015 in the 
reign of Kulottunga Cholaraja registering the grant of the 
village Ammanallür fixing its income at 1755 (gold) pom per year to 
meet the expenses of worship and offerings to the god Kalakala- 
i$vara and the goddess whose name is written as ‘Pooncoda vana ana 
Dave by the prime minister of the king 'Polivurvattivurteghul 
Paroomal, Velloovara ya gondur' and others. 


The Kali year quoted is too early for the record and is defi- 
nitely a mistake. Itis very diffücult to restore the names of the 
donor and of the goddess. 


Kovilpalaiyam, near Avinasi, which in olden days was known as 
Kavayanputtür, contains a temple for god Kalakgla-lávara, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1178 


(கொங்கு மன்னனான] குலோத்தங்கச்‌ சோழ ராசாவின்‌ 
கரலத்துக்‌ கல்வெட்டு. கலியப்தம்‌ 8015 கொண்டது. கால கால 
ஈசுவரர்‌, அம்மன்‌ ஆகியோர்‌ பூசை நிவேதனத்துக்காக அம்ம 
நல்லூர்‌ என்னும்‌ ரொமத்தை அரசனுடைய பீரதான மந்திரி 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


சாசனத்தில்‌ காணும்‌ கலியப்தம்‌ தவறு. கோவில்‌ அம்மன்‌ பெயரும்‌ 
தானம்‌ அளித்த மந்திரியின்‌ பெயரும்‌ சரியாக விளங்கவில்லை . 
gSIerAs சாலூசாவில்‌ உள்ள சோவில்பாளையம்‌ என்ற ஊரிலே 


கால கால ஈச்வாருக்கு ஒரு கோவில்‌ இருக்கிறது. சாசனங்களிலே அவ்‌ 
ஆர்‌ சவயன்புக்தார்‌ என்று குறிச்சப்பட்டுள்ள அ. 


புரவிப்பாளையம்‌ Puravippalaiyam 


இவ்வூர்‌ இப்போது சோயம்புத்தூர்‌ ஜில்லா, பொள்ளாச்சித்‌ தாலூகாவில்‌ 
உள்ளது. 


The village is now included in the Pollachi taluk of the Coim- 
batore district. 


சாசனம்‌ — 1187] [D. 9949-8 


( தாராபுரம்‌ தக்கடி புள்ளச்சி தாலூகாவுக்குச்‌ சேர்ந்த புரவிப்பாளை 
யத்திலே யிருக்கும்‌ சொப்பண மன்னா. யென்றெ பாளையக்காரரிடத்தில்‌ 
இருக்கப்பட்ட தாமர சாசனத்து saa’ என்று மச்கென்ஹியின்‌ பிர தியில்‌ 
குறிச்சப்பட்டி ana த. 


Copper-plate grant said to have been in the possession of 
Koppana Mannadiyar, the polegar of the place. 


Record dated in Saka 1714, Virodhikrit, Aippasi 14, Thursday, 
dafami, and Agvati registering the gift of some lands and other 
privileges to Kanakasabhai Periya-Mudali Panditar by Vikrama 
Chola. The record begins by stating that Kanakasabhai Periya- 
Mudali who had originally been living at Tillai (Chidambaram) was 
the religious preceptor to the S'aiva saints, Appar, Sundarar, and 
Manikkavachakar as well as to the pillai of Sika]i (ie. Jüàna- 
sambandha), having initiated them into the mysteries of the 
religion and administered the dikshd. The Chéra, the Chó]a and 
the Pandya kings also received diksh@ from him. The pandita 
was later on got to tbe Kongu country and he was authorised 
to consecrate the temples, conduct the worship and administer 
dikshá to the people. He was also made the religious head of the 
Saivas with power to impose fines and inflict other punishments 


15 


1176 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


[on those who stray from the righteous path] bestowing on him 
many birudas and other paraphernalia. The Chéra king utilised his 
presence in the Kongu country in having the temples of Pattiyar 
(i.e. Pattisvara) and Araáa Ambalavana (i.e. Nataraja) at Pérür 
consecrated. In course of time, Vijayaranga-Chokkalinga Nayaka 
(the Madurai Nayaka ruler), conquered the countries of Tiruvarir, 
Madurai, "Dharápuram, etc. and sent Alagéndra Nayaka and 
Tirumalai Nayaka to enquire into the affairs of the newly conquered 
country. Alagadri Nayaka came to Pérür and worshipped the god 
there. Then Ambalavainasvimin appeared in bis dream and wanted 
him to provide accommodation for Himself and His consort, Alagadri 
thereupon diverted the revenue of the country for three years and 
erected the sabha with the thousand-pillared mandapa. He also had 
the consecration of the gods Pattiivara, Ambalavanasvamin and the 
goddess Pachchai Marakatavalli Amman, with the assistance of 
Immudi Muttu Velamani Chandra Koppana Mannadiyar, of Velli- 
yangiri, performed by this Kanakasabhai Periya Mudali Pandita, 
obtaining one thousand Gurukkals from out-side. Both Alagéadra 
Nayaka and Koppana Mannadiyar received diksha from the pandita. 
After this when Koppana Mannadiyar visited the court of Vijaya- 
ranga Chokkalinga Nayaka at Madurai, the king was highly 
pleased with the chieftain and conferred on him the palaiyam of 
Upparappalaiyam and many other privileges. The chiet in turn 
gave lands in different villages to the pandita, his religious precep- 
tor. He was also in the habit of going to Palani every year for the 
festival in the month of Tai (January-February). Once while at 
Palani he got enraged with Vijayagiri Vela Chinnóba Nayaka, the 
chief of the place, over the arrangements made for his feast during 
his stay there, quarrelled with him, crossed the border, came to Kina- 
ttuk-kidavu and stayed there for three days fasting the entire 
period. God Dandayudhapani appeared to him in a vision and as 
ordered by the Lord, he erected a temple for the god on the top of 
the hill Ponmalai. The consecration of this temple of Danda- 
yudhapani, known as Ponmalai-yandar, was performed by Kana- 
kasabhai Periya Mudali Pandita on which the chief granted the 
Pandita some lands at Kurukkal-palaiyam. Then on Kali 4397, 
Ananda, Tai 20, trayodaái, Friday and S' vati he gave as mànya 20 
vallakkadu of land to god Purridamkondigvara at the oftai-k-kal 
mandapa and the magamat of 2 panam to the god and } panam to 
the pandita with a turn of 30 days in the worship of god Ponmalai- 
yàndàr to the Pandita. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1177 


There is a village called Ottaikkal-mandapam in the Coimba- 
tore taluk. The temple of Purridamkondisvara is probably in that 
village. 

Two dates are mentioned in this record. 


The first date is Kaliyuga Sakabda 1714, Virodhikrit, Aippasi20, 
Thursday, dagami and A$vati. The era used is evidently the Saka and 
the year current. Then the intended date would be A. D. 1791, 
October 27, Thursday, when the titht was Amāvāsya and the 
nakshatra Svati, [The #ihi dasami either Sukla or bahula will not 
combine with the nakshatra Aávati in the month of Aippasi.] 


The second date is Kaliyuga Sakabda 4397, Ananda, Tai 20. 
trayodasi, Friday and Svati, The Kali year is wrong. If the cyclic 
year Ananda is that which came immediately after the year Vird- 
dhikrit referred to above, then it will be Saka 1717, Ananda. The 
intended date would then be A. D. 1795, January 30, Friday when 
the 724799 was dasami and the nakshatra Rohini. [The titht trayodasi, 
either S'ukla or bahula will not combine with nakshatra Svàti 
in the month of Tai.] 

Kanakasabhai Periya Mudali Pandita, the donee of the grant, 
seems to represent the name of a particular family, the members of 
which were the religious preceptors to the Saivas. Vikrama chó]as 
raja men.ioned in the grant was perhaps the original donor who 
brought this family to the Kongu country from Chidambaram. 
The sthala purana of Periir, which is known as Mélai-Chidambaram, 
telis us that the Milvdyiravar oí Tillai, i.e., the group of three 
thousand persons of Chidambaram who are entitled to worship the 
god there, had associations with the god of Pérür. * 


apan) [yx ஸ்ரீமன்‌ மகா மண்டலீசுவரன்‌ அ றியதளவிபாடன்‌ 
ஓட்டிய மொக[ர*]ட்க்‌ தவிர்த்தான்‌ ஆரிய மொக[ரஃ&)ன்தவிர்த்‌ 
தான்‌ ஒட்டிய தளவிபாடன்‌ ஆரிலொன்று கடமை(க) கொண்டு 
அருள்‌ பெருகி அன்பு கூர்ந்து ஆது[ல*]ர்‌ சாலையும்‌ அந்தணர்‌ 
வெள்வியும்‌ வெத வொலியும்‌ விளாவ(1)[ ர] வீதியும்‌ தபொதன 
மடங்களும்‌ தற்ம்ம சாலையும்‌ யிச்‌[சை]சயில்‌ முப்பத்திரெண்டர 
மும்‌ தீர கொண்டருளிய ராசாதிராசன்‌ ராசபரமெசுரன்‌ ராசமார்த்‌ 
தாண்டன்‌ ராச கெம்பீரன்‌ ராச ம9னொபயங்கரன்‌ ராசகுலதீரன்‌) 


1 M. Baghava Aiyangar, Some Aspects of Kerala and Tamil 
Literature (Travancoré University English publications No.3). Part I, 
PI 


1178 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


கடல்‌ கலங்கிலும்‌ காவெறி வற்றிலும்‌ மலை யலுங்கிலும்‌ மனங்‌ 
கலங்காத [க]ண்டன்‌, கண்ட னாடு கொண்டு கொண்ட னாடு குடா 
தான்‌,சொல்லுக்கு அரிச்சந்திரன்‌, அளகுக்கு அனங்கன்‌, அறிவுக்கு 
அகத்தியன்‌, பொருமைக்கு தற்மன்‌, பொறுதுக்கு வீமன்‌, வில்‌ 
லுக்கு விசயன்‌, பநிவுக்கு நகுலன்‌, சாத்திரத்துக்கு சகாதெவன்‌, 
அசுபதி, கெசபதி, நரபதி, தனபதி wr Buy மகரராச ஸ்ரீ சூரிய குல 
தீரனாக தருவா லூரில்‌ விக்கிர செரன்‌ சந்திர குல தீரன்‌ மதுரையி 
லும்‌ பாண்டிய ராசா அக்கினி குலதீரன்‌ தாராபுரத்திலும்‌ செறம்‌ 
பெருமாள்‌ முல' ராசாக்கள்‌ ராச்சிய பரிபாலனம்‌ செயிகின்ற நாளை 
யிலும்‌ சோளராசா விக்கிரமன்‌ கனகசபை பெரியமுதலி பண்டி 
தீற்க்கு யெளுதிக்குடுத்த விபரம்‌ யென்னவென்றால்‌ : 


கலியுக சகாபுத்தம்‌ சஎ௱௰௫-[க்கு] மெல்‌ செல்லா நின்ற 
விரொதிகருத ஷ்‌ அற்ப்பிசை மீ ௰௪-ம்‌ தெதி குருவாரம்‌ இச 
மியும்‌ அசுபதி நட்சத்திரமும்‌ ஆயுட்ஷ்மனாம யொகமும்‌ கையி 
தலா கரணமும்‌” பெற்ற சுபதினத்தில்‌ கனகசபை பெரிய முதலி 
பண்டிதற்க்கு விக்கிறம சோளன்‌ யெளுதிக்‌ குடுத்த சாசனம்‌ 
யென்ன வென்றால்‌: WILD சுந்தரம்‌ மாணிக்க வாசகற்‌ யிவர்கள்‌ 
மூன்று பெரும்‌ தில்லைக்கு வந்து கனக சபை பெரிய முதலி பண்‌ 
டி.தற்‌ யிடத்திலெ வந்து உபதெசம்‌ கொண்டாற்கள்‌, செல்லா 
பணம்‌ செலுததி பிள்ளையும்‌ சீகாளியிலெ வை(யித்தார்‌ என்றும்‌ 
அப்படிக்கொற்ற கனகசபை பெரியொற்க(ள்‌)ளிடத்தில்‌ செரம்‌ 
பெருமாள்‌ பாண்டிய ராசா சொள ராசா யிவர்கள்‌ முதலான 
ராசாக்களும்‌ அந்தக்‌ கனகசபைப்பதி பெரிய முத[ன்‌*]மையாரா 
கிய பணடிதற்‌ கிட்ட தீட்சை திருமுடியும்‌ வண௩கிக்‌ குடுத்து 
உடல்‌, பொருள்‌, ஆவி மூன்றும்‌ கனகசபை பெரிய முத[ன்‌*]மை 
பண்டிதருக்கு STI[T*] பூற்வமாக யெளுதிக்‌ குடுத்த சாசனம்‌ 
யென்னவென்றால்‌ : 

நம்முடைய நாட்டிலுள்ள சிவவாலங்களை பூற்வ பிறதிஷ்‌ 
டையும்‌ உத்தர பிறதிஷ்டையும்‌ உத்ஸவங்களும்‌ தீட்சைத்‌ தரு 
முடியும்‌ முதலிமார்‌ வெள்ளாளற்‌ பிள்ளைமார்‌ யிவர்களுக்கு B 
சையும்‌ கணபதி துற்க்கை கொவில்‌ பிறதிஷ்டை, உச்சவங்கள்‌) 
சாந்தி, சம்பொசறாஷணை, யிது முதலாகிய தெல்லாம்‌ நடப்பிவிச்‌ 


1. * முதலிய ? என்பதே இவ்விதம்‌ எழுதப்பட்டிருசக்சிறது போதும்‌, 
2. 'இயுஷ்மான்‌ சாம யோகமும்‌ தைத்துலாசரணமும்‌” என்று வாசிச்ச: 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 11709 


சுக்கொண்டு வாருங்கொளென்று சன்மதம்ச்‌ சைவாச்சாரத்துக்‌ 
குள்பட்ட! பெரையும்‌ தெண்டினை, பாண்டினை, ஆணை, ஆக்கினை 
யெப்பெர்ப்பட்டதும்‌ நீங்களெ விசாரியுங்களென்றும்‌ அனெகம்‌ 
விருதுகள்‌ கொடுத்து ஆனையின்‌ மெல்‌ பட்டணப்‌ பிரவெசமும்‌ 
செயிவிச்சு பச்ச பல்லாக்கும்‌ பகல்‌ தீப்பட்டியும்‌ உபய சாமரம்‌ 
றெணபாலஷி சுகமும்‌ வெங்கல பெரிகையும்‌ ரணவீர சின்னமும்‌ 
சந்திர சூரிய வாத்தியமும்‌ நாற்‌ Qas வாத்தியமும்‌ Wg முதலா 
கிய சகலமும்‌ கொடுத்‌.) தலங்கள்தொரும்‌ பிறதிஷ்டை உச்ச 
வங்சளும்‌ நடத்திக்கொண்டு செரம ராசாவும்‌ ÈB கனகசபை 
பெரிய முதலியாயெ பண்‌ டி.தரு மக்கடப்‌ பெருராகிய பட்டியார்க்‌ 
கொவில்‌ பிறதிஷ்டையும்‌ அரசம்பலவாண சுவாமி பிறதிஷ்டை 
யும்‌ செயிது யிருக்குற காலத்திலே பெரிய பூ வல்லாற்ராயெ 
கவுண்டற்‌ குடி. பயலாள்‌ ராச்சியத்திலெ யிவற்கள்‌ கூட யிருப்‌ 
பாற்கள்‌. அப்படி. யிருக்குற்பொது ராமெசுவரத்திலிருந்து விசய 
ரங்க சொக்கலிங்க னாயக்கன்‌ திருவாலூற்‌ மதுரை தாராபுரம்‌ 
யிந்த ராச்சியங்களை கட்டிக்‌ கொண்டாற்‌. அவர்‌ காரியத்துக்கு 
கற்த்துவாகிய அளகெரந்திர நாயக்கன திருமலை நாயக்கன்‌ won 
.களை அளைக்க செயிது ராச்சியத் துக்கு விசாரிப்புக்கு வந்தால்‌ அள 
காத்திரி னாயக்கன்‌ Qu ogg வந்து சுவாமியை தண்டம்‌ பண்‌ 
ons கொண்டு யிருக்றெபொது அப்ப அம்பலவாண சுவாமி 
அவர்‌ சொற்ப்பனத்தில்‌ சாதிச்சாற்‌. சொற்ப்பனம்‌ யென்ன வென்‌ 
றல்‌, மமக்கு[ம*] உன்னுடைய அம்மாளு[த்கும்‌*] யிருப்புக்கு யிட 
மில்லையெ. நீய்‌ நமக்கு தல மண்டாக்கி வைத்தால்‌ உனக்கு சாயுட்‌ 
சிய பதவியும்‌ ஈம்முடை.யடெட வைச்சுக்கொள்ளுகுரொம?என்று 
சொற்ப்பனம்‌ சாதிச்சார்‌. அப்ப ராச்சியத்திலுள்ள பணம்‌ உள்‌ 
ளது மூன்‌ று வருஷம்‌ யெடுத்து ஆயிரக்கால்‌ மண்டபமும்‌ அம்பல 
வாணற்‌ சபையும்‌ உண்டாக்கி வைத்து அதர்க்கு பிறதிஷ்டையும்‌ 
செய்யவெணுமென்று யொசித்து யிருக்றெ காலத்துலெ அப்ப 
பூவல்லவராயிய பூமி பாலகராஇிய யிம்முடிப்‌ பட்டம்‌ கொப்பண 
மன்னாடியாற்‌ அப்ப அவர்‌ வெள்ளியங்கிரி நகரம்‌ குரிஞ்சி நகரம்‌ 
யென்று சொல்லப்பட்ட 687355 23e) கொட்டை கொத்தளம்‌ 
ராச்சிய பரிபாலனம்‌ செயிதுக்கொண்டு யிருக்குறார்‌. அவர்‌ 
சீற்மை ஆனைமனை சென்னிமலை ஒதி குருந்த மலை மருத மலை மக்‌ 
இரகிரி மலை பொன்னூதி மலை சிவ மலை யிந்த சீற்மையிலுள்ள 
சிவதளம்‌ விட்டுணுதலம்‌ குமாரதலம்‌ அமணீசுர சுவாமி தலம்‌ 
அமணெசுர சுவாமி gab சுவாமிகாரியம்‌ பிறாம்மணகாரியம்‌ 


— 


1, *egemuog சைவாசாரத்துச்குள்பட்ட ? என்று வாரிச்ச, 


1180 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


மெற்க்கு கரும்பிள்ளைக்கு ளேக்கு யிதிலுள்ள தெவதாயம்‌ விரும 
தாயம்‌ வரைகடருமல்‌ நடத்திக்‌ கொண்டு யிந்த சற்மையிலுள்ள 
பணம்‌ சுவாமி பணம்‌ மகமை பணம்‌ யிந்த திரவ்வியங்களும்‌ 
தானெ அனுபவிச்சு சுவாமி காரியம்‌ நடப்பிவிச்சுக்கொண்டு 
வருங்காலத்திலெ யிந்த அளகெந்திர னாயக்கன்‌ யிந்த யிம்முடிப்‌ 
பட்டம்‌ முத்து வெலமணி சந்திர கொப்பண மன்னாடியாரையும்‌ 
அளைக்கச்‌ செயிது பெரூரிலே பட்டீசுர சுவாமியும்‌ அம்பலவா 
ணர்‌ சுவாமியும்‌ பச்சை மரகத வல்லி அம்மனையும்‌ பிறதிஷ்டை. 
நடப்பிக்க வெணுமென்று அளகெந்திர னாயக்கன்‌ இம்முடி பட்‌ 
டம்‌ கொபண மன்னாடியார்‌ யிவர்கள்‌ ஆயிரம்‌ பெற்‌ குருக்கள்‌ 
மார்‌ வருத்தி ஆயிரம யாகசாலையும்‌ கட்டி யிந்த காணிய காணி 
யாழ்‌ இம்முடிப்பட்டம்‌ கொபண மன்னாடியாரும்‌ முகூர்த்தம்‌ 
- செயிவிச்சு யிந்த கனக சபை பெரிய முத[ன்‌* ]மையாகய பண்டி. 
தீர்க்‌ கிட்ட முகூர்த்த தெங்காயும்‌ குடுத்து ஆடையாபரணமும்‌ 
குதிரைப்‌ பல்லாக்குகளும்‌ ஆனையின்‌ பெரில்‌ பட்டணப்‌ பிரவெச 
மும்‌ செயிவிச்சு குருக்களுக்கு சகல விருதுகள்‌ குடுத்து யிந்த 
கனகசபை பெரிய முதல்‌ பண்டிதற்க்ட்ட Big அளகெந்திர 
னாயக்கன்‌ கொபண மன்னாடியார்‌ தீட்சை திருமுடியும்‌ உடல்‌, 
பொருள்‌, ஆவி, மூன்றும்‌ உமக்கே அடிமையாக யிருக்கற காலத்‌ 
தில்‌ யிவர்கள்‌ மூன்றுபெறும்‌ மதுரைக்குப்‌ பொயி விசயரங்க 
சொக்கலிங்க னாயக்கரை சமுகத்தில்‌ கண்டு; அவர்‌ யிவற்களைப்‌ 
பார்த்து அதிக சந்தொஷமாக யிம்முடிப்‌ பட்டம்‌ முத்துவெல 
மணி சந்திர கொப்பண மன்னாடியாருக்கு உத்திரமும்‌ கட்டு 
செயிது ச.துரங்க பிலங்களும்‌ கூடி அனுபபின விடத்தில்‌ புத்தி 
உத்திர பிரகாரத்துக்கு மலைச்‌ சாறலிலுள்ள பாளயப்பட்டு முத 
லாகிய பெரையும்‌ ஒட்டமிட்‌ டடக்கி வைத்து உப்பெளூ பாளை 
யப்பட்டு உள்ள பெரையும்‌ கை Gs $$ தாஷ்டீகமா யெடுத்து 
நின்ற தரியலரையும்‌ குத்தி குலவையிடத்‌ தக்கதாயும்‌ மருவலரை 
வணங்கத்‌ தக்கதாகவும்‌ ஆராயிரத்தெளுனூறு பெரையும்‌ சங்க 
ரித்து கொப்பம்‌ செச்திக்‌ கொண்டு இருனூத்தி முப்பத்தஞ்சு 
ஆனையும்‌ கைக்‌ காணிக்கையாக மதுரைக்கிப்‌ பொயி மகாராசா 
ஸ்ரீயவர்கள்‌ சன்னியதான த்தில்‌ விண்ணப்பம்‌ செயிதுக்கொண்ட 
விடத்தில்‌ மெத்தவும சந்தொஷித்து யிப்பெர்க்‌ கொற்ற வீர சூர 
னாகிய முத்து வெலமணி சந்திர கொப்பண மன்னாடியாற்க்கு 
அனெகம்‌ உடுகரையும்‌ கட்டு செயிது ஆனையின்‌ பெரில்‌ பட்ட 
ணப்‌ பிறவெசம்‌ செயிது பச்சப்‌ பல்லாக்கும்‌ பகல்‌ தீவெட்டியும்‌ 
உபய சாமரம்‌ ரண பாஷக்கமும்‌ முத்து துராயும்‌ செங்கொல்‌ முத்‌ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1181 


இரையும்‌ வட்ட வாளும்‌ கட்டக்‌ கயிறும்‌ வெங்கல பெரிகையும்‌ 
ரணவீர சின்னமும்‌ சந்தர சூரிய வாத்தியமும்‌ ஈரகெச வாத்திய 
மும்‌ யிது முதலாகிய தெல்லாம்‌ கட்டு செயிவித்து அய்யாயிரம்‌ 
பிலங்களுக்கு சம்பளம்‌ உத்தாரமும்‌ குடுத்து GH கால்ப்பாங்கு 
யெல்லைக்குள்‌ பட்ட காஞ்சி நதித்‌ துரந்த வெள்ளியங்கிரி நகரத்‌ 
இலிருக் துக்‌ கொண்டு ஈஞ்சை புஞ்சை மாவடை மறவடை ஆனை 
வாய்க்கால்‌ முதலியதெல்லாம்‌ தெவதாயம்‌ விருமதாயம்‌ உள்‌ 
ளிய மானியம்‌ தெருத்‌ திருனாள்‌ கட்டளை மதுரை அவஷாகஇரத்‌ 
துக்கு ரொசு" குத்தகையாக வருஷம்‌ ஒன்றுக்கு சுத்த இருவால 
சக்கரம்‌ ௮0௩. ௬ பொன்‌ வருஷம்‌ ஒன்றுக்கு வயல்களிலெ நெல்‌ 
சலகை....... OD ஆஎ௱ சலகை விக்கும்‌ தாரணை மெரைக்கு ரெயம்‌ 
சதெமாக கொடுக்கத்‌ தக்கதாக கட்டுச்‌ செயிது Wis சீற்மையி 
லுள்ள சுங்கம்‌ மகமை சகிதமாக அனுபவிச்சுக்‌ கொண்டு செங்‌ 
கொல்‌ வரை வளுவாமல்‌ சுவாமிக்‌ காரியம்‌ முக்கியமாக நடந்துக்‌ 
கொள்ளச்‌ சொல்லி உடுகரை வெகுமதியும்‌ குடுத்து டப்பெறா 
பாளையப்‌ பட்டிலுள்ள” பெரையும்‌ கை செத்த யிவர்களுக்கு 
பெரிய முதமையாகிய பெரிய வீட்டுக்‌ காரனாயெ நடந்துக்கொள்‌ 
ளச்‌ சொல்லி மகாராச ராச ஸ்ரீ யவர்கள்‌ அப்பணை யானபடியி 
னாலெ அதுவெ மெரைக்கு தலத்தில்‌ வந்து சுகமெ யிருந்துக்‌ 
கொண்டு அப்படியிருக்குற னாளையிலெ குருக்களுக்கு மானியம்‌ 
வெள்ளியங்கிரி நகரத்‌ திலெ ௫௰-மா னிலமும்‌ குரிஞ்சி நகரத்தில்‌ 
எ-மா னிலமும்‌ பெரூரிலெ ௰௩-மா னிலமும்‌ திறக்‌ கொண்டருளி 
யிருக்கற காலத்திலெ பெரிய களிஞ்ரி ஈகரத்தில்‌ மூணு மிடாக்‌ 
காடும்‌ ஆறு தொட்டமும்‌ யிப்படி. யிருக்க காலத்திலெ வருஷம்‌ 
பிறதியில்‌ வைய்யாபுரிக்கு தை திருவிளாவுக்கு பழணி யாண்ட 
வர்‌ தரிசினமாகப்‌ பொயிருந்த விடத்தில்‌ விசயகிரி வெல சின்‌ 
னொபனாயக்கன்‌ எங்களுக்கு விருந்து உண்ணச்‌ செயிது வின 
வினப்படியினாலெ கொவித்து கண்‌ சிவந்து கொக்கரித்து தாற்ப்‌ 
பரித்து ஆண்டவர்‌ Opler பிரீதியினாலெ யெல்லை தாட்டி. 
இணத்துக்கடவுக்கு வந்து மூன்று நாள்‌ ஆறு பொளுது அன்ன 
ஆகாரமில்லாமல்‌ யிருந்தபடியின லெ ஆண்டவர்‌ இருபாகடாக்ஷம்‌ 
வந்து களிகூர்ந்து இருவிளம்‌ பற்றின விபரம்‌ ஆகையால்‌ இவிடத்‌ 


1. < ஆஸ்தானத்துக்கு பொசு? என்று வாசிக்க. மோச என்றால்‌ காள்‌ 
என்று பொருள்‌. ரோச்‌ குத்தகை - இனக்‌ குத்தகை. 


2- * உப்பராப்‌ பாளையப்பட்டு ” என்று இருத்தல்‌ வேண்டும்‌, 


1182 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


இலுள்ள மலையில்‌ குருமரத்தடியில்‌ பாத தாமரையும்‌ பதித்து 
நிலை கொண்டு... பரல்‌ பொன்மலை யாண்டவற்‌ ரென்றும்‌ 
நிலையாக யிருப்பதாக ஆனபடியினாலெ கொவில்‌ கட்டி சுவாமி 
தண்டாயுதபாணியும்‌ உண்டாக்கி இந்த சுவாமி பிறதிஷ்டை 
னாட்டாண்மை erus கவுண்டனை அளைக்கச்‌ செயிது யிந்த 
கனக சபை பெரிய முதல்‌ பண்டிதரை அழைக்கச்‌ செயிது யிந்த 
சுவாமி காரியம்‌ அஷ்டபந்தனம்‌ பிறதிஷ்டையும்‌ செயிவிச்சு 
அவர்கள்‌ யீடத்தில்‌ உபதெசம்‌ செயிவிச்சுக்‌ கொண்டு யிந்தக்‌ 
குரு புத்திரனாயெ பூமி பாலகர்‌ இம்முடிப்‌ பட்டம்‌ கொபண மன்‌ 
னாடியால்‌ புத்திர மித்திர களத்திராதிகள்‌ உள்ள வரைக்கும்‌ 
உடல்‌, பொருள்‌, ஆவி மூன்றும்‌ குருவுக்கெ தாராதத்துவமாக 
தெத்தம்‌ செயிது மானியம்‌ குருக்கப்‌ பாளயத்திலெ யிருனூற்றி 
யிருவத்தி னாலு வள்ளக்‌ காடும்‌ யிதுக்கு சிலாசாசனமும்‌ மதுக்‌ 
கரை ஒபளியில்‌ தொண்ணுற்றி ஆறு வெள்ளக்‌ காடும்‌ சிவியாருக்‌ 
குக்‌ குடுத்து அதுக்கு சிலாசாசனமும்‌ யிந்த பிரகாரத்துக்கு 
நடந்து AHAU மெரைக்கு செப்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டிக்‌ 
கொண்டுயிந்த தற்ம்ம சாசனம்‌ யெப்ப வென்றால்‌ : கலியுக சகாப்‌ 
தம்‌ ௪௬௩௭௬௰எ௭ ஓ-க்கு மெல்‌ செல்லா னின்ற ஆனந்த வருஷம்‌ 
தை மாசம்‌ ௨௰ OSH திரயொதசியும்‌ வெள்ளிக்‌ இழமையும்‌ 
சொத நட்சத்திரமும்‌ பெற்ற சுபதினத்தில்‌ யெளுதின சாதனம்‌ 
யென்னவென்றால்‌ : யெங்களுக்கு உள்ள சாமிதிக வெங்கிட்ட 
இரஷ்ட்டணய்யன்‌ கணக்கு தானப்ப முதலி அளயெ கவுண்டன்‌ 
ராய கவுண்டன்‌ பாரப்பதீதியம்‌ கொபாலய்யன்‌ சென்பொக சுப்‌ 
பய்யன்‌ கணக்கு முத்துவெல பிள்ளை சின்னதம்பி கவுண்டன்‌ 
கெங்காதரம்‌ பிள்ளை பெரிய குமாரசாமி கவுண்டன்‌ பழணிக்‌ 
கவுண்டன்‌ குப்பாண்டா கவுண்டன்‌ பெரூறு சிதம்பரம்‌ பிள்ளை 
சங்கரலிங்க கவுண்டன்‌ பின்னும்‌ நாட்டிலுள்ள பெற்‌ சம்மதமாக 
ஒத்தைக்‌ கால்‌ மண்டபத்தில்‌ * புத்தி[ட*]ங்‌ கொண்டீசுரருக்கு 
மானியம்‌ ௨௰ வள்ளக்‌ காடும்‌ அவடத்தில்‌ cad காரியத்துக்கு 
முக்கால்‌ பணம்‌ மகமையும்‌ கனக சபை பெரிய முதல்ப்‌ பண்டி 
தீர்க்கு கால்‌ பணம்‌ மகமையும்‌ பொன்மலை யாண்டவருக்கு முப்‌ 
பத்தினாள்‌ முரையும்‌ நீங்களே அனுபவிச்சுக்கொண்டு சிவஷலம்‌ 
இணபதி துற்க்கை ஒரு யிடத்தில்‌ யியெளு தொறு ஒருயிடத்தில்‌ 
பிறந்தாலும்‌ நீங்கள யனுபவிச்சுக்‌ கொண்டு வரவும்‌. உமக்கு 


1, < ஒத்தைக்கால்‌ மண்டபம்‌ ? என்ற பெயர்‌ கொண்ட ஊர்‌ ஒன்று 
சோயம்புத்தூர்த்‌ தாலூகாவில்‌ இருக்ற. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1188 


கரங்கள்‌ அடுமை யானதினாலெ சந்திர சூரியற்‌ உள்ளவரைக்கும்‌ 
ஆகாசம்‌ பூமி உள்ள வரைக்கும்‌ யிந்த தற்மத்தை அனுபவிச்சுக்‌ 
கொண்டு வரவும்‌, யிந்த தற்மத்தை பரிபாலனம்‌ செய்த பெற்‌ 
கள்‌ அனெக அயிசுவரிய சம்பன்னராடி தெவ தத்துவத்தை 
அடைந்து சாயுட்சிய பதவி யடைவார்கள்‌. Wég தற்மத்துக்கு 
'யாதாமொருத்தன்‌ Marg செயித பெற்களுக்கு காசி ட்செத்தி 
ரத்தில்‌ கெங்கைக்‌ கரையிலெ காராம்பசுவைக்‌ கொன்ற பாவங்‌ 
களிலெ பொவான்‌. யின்ன[ம்‌*| தொண்ட[க*]ரரண்யத்திலெ 
யிருந்து பிறந்து கொந்தூவாராயி அனெக நரகத்தை அனுப 
விப்பார்‌, யின்ன[1/*] சதி ஆருண்ணத பிச்சாசாயிருந்து அனெக 
நரகத்தை அனுபவிப்பாற்கள்‌. DEF தற்மங்களை வரை கடறாமல்‌ 
நடத்திக்‌ கொண்டு வந்த பெற்களுக்கு பொன்மலை வெலாயுத 
சுவாமியாறவர்கள்‌ வெண்டிய பாக்கயெத்தையும்‌ புத்திர மித்திர 
கழத்திரிகளுங்‌ கொடுத்து ரட்‌சிப்பார்கள்‌,......'தித்தான்‌ பெரிய 
மூர்த்தி யென்றும்‌ தெசிகனை காற்த்தாவும்‌ வெள்ளி cae aps 
தாலும்‌ மெஞ்ஞா[ன*] முத்தி தரும்‌ விதத்தை நினைடையாற்‌ நீதி 
நிரை வெள்ளி நகரில்‌ நினைத்‌ தவனாசியப்‌ர்‌ பாத மலர்‌ பாதம்‌ 
வணக்கி நொறக்குனெை சாப்புர புவியெலும்‌ யாற்க்கு சகாயமும்‌ 
ஆதரவுமுண்டாம்‌. செறக்கு அதிகபாத மரவை தரு கனக சபை 
தன்‌ பெரிய முதறியென்றும்‌ குருபாதத்தில்‌ தெரிசின தீர்த்தம்‌ 
கொண்ட காலையில்‌ திரு ஈகனாடிலும்‌ மதிபதியாகிலும்‌ தெவர்க 
ளென்றும்‌ மணவார்களாகிலும்‌ மெவிய பண்டிதரான குருவெ 
கனகசபை பெரியமுதல்‌ பண்டிதர்‌ திருனூரு செய்யவும்‌... 
சிவமயம்‌. * 


கரூர்‌ Karür 
இவ்வூர்‌ திறாச்‌சிராப்பள்ளி ஜில்லா st சாலூகாவில்‌ இருக்கறது. 
இவ்வூரில்‌ கிடைத்த சாசனங்கள்‌ இரண்டாம்‌ பாகம்‌, 699-710 ரெ. ஆக வெளி 
யாகியுள்ளன. 
This is the head-quarter station of the Karir taluk in the 
Tiruchirappalli district. The inscriptions copied from this place 
have been published as Nos. 699-710 in Vol. II. 


1. இதிலிருந்து வரும்‌ பகுதி செய்யுளாக இருக்குமோ வென்ற சந்தே 
கம்‌ தோன்றுகிறது. ஆனால்‌ நிசசயிச்சமுடி யவில்லை. 

2. குருச்கப்பாளையத்‌ திலிருந்து Goss சாசனத்தை இதனோடு ஒப்‌ 
பிட்டுப்‌ பார்க்க. 


18 


1184 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌ — 11887 [D. 8802-iii-er 


இவ்வூரில்‌ உள்ள பசுபதிச்வரர்‌ கோவில்‌ மகாமண்டபத்தில்‌ தென்பாரி 
சத்தில்‌ £ பமைவாயில்‌ யெல்லை வடபுறம்‌ ? சிலாசாசனம்‌. 


On the south wall of the central shrine in the Pagupatigvara 
temple at the place. 


Record beginning with the meykkīrtti, commencing with the 
words Tirumagal maruviya and dated in the 9th year of the reign of 
the 061௨ king Parakésarivarman alias Rajendra Choladeva (II), 
the younger brother and successor of Rajadhiraja I, registering the 
tax-free gift as tirunamattukkan? of the village Ganapati-nallür in 
Vengala-nadu, a sub-division of Adhirajaraja mandalam by the 
king to meet the expenses of the temple of Tiruvanilai-Mahadéva 
[at Karuvür]. 


This has been published as No. 21 in the South Indian Ins- 
criptions, Vol. III. 


( இருமகள்‌ மருவிய ? என்று தொடங்கும்‌ மெய்க்‌£€ர்த்தி 
யுடன்‌ கூடிய, கொப்‌ பரகெசரி வர்மனான உடையார்‌ (இரண்‌ 
டாம்‌) இராஜேந்திர சோழ தேவனுடைய ஒன்பதாம்‌ ஆண்டுக்‌ கல்‌ 
வெட்டு. அதிராத ராச மண்டலத்து வெங்கால காட்டுச்‌ கணவதி 
நல்லூரைத்‌ இருவாநிலை மகாதெவருக்கு வெண்டும்‌ நிமந்தங்க 
ளுக்குத்‌ திருநாமத்துக்‌ காணியாக இறையிலியாக அரசன்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


தென்னிந்திய சாசனங்கள்‌, 111 வால்யூம்‌, 21.95, ஆச வெளியிடப்‌ 


பட்டுள்ளது. 
சாசனம்‌ — 1189] [D. 8802-iii-0s 


* அம்மன்‌ கோவிலுக்கு மேற்கும்‌ தண்டேசுவர சுவாமி கோவிலுக்குக்‌ 
இழக்கும்‌ வயிரவன்‌ கோவில்‌ பின்புறம்‌ இரண்டாம்‌ பிராசாரம்‌ பிறகே எழுதி 


யிருக்கப்பட்ட சாசனம்‌.” 


On the wall of the second prakara, to the west of the Amman 
shrine, east of Chandéjvara shrine and behind the Bhairava shrine, 
in the temple of Pa$upati$vara at the place. The beginning of the 
record is lost and consequently the name of the king and his regnal 
year are not available; but the details of the date, Su. tritiyg, Wed- 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1185 


nesday and Uttara are found. The record registers an order of 
the king issued while he was seated in the garden Vaiji nayakan 
lirunandavanam witnessing the dance after worshipping the God, 
granting the village Minnuvànpalli alias Alagiya-Cho]a-Küttanür in 
Tattaiyür-nàdu. fixing its revenue at 30 fon, to meet the expenses of 
worship, offerings, various other expenditures and the special festi- 
val in the month of Masi to god AJagiya-Chokkanatha, who was in- 
stalled in the temple of Tiruvànilai-udaiya Mahadéva at Karuvür, 
which was Vafijiemanagaram alias Mudiva]angu-Chó]apuram in 
Vengala-nàdu, a division of Viraso]a-mandalam. 


The name Alagiri is found mentioned in the inscription. From 
the tenor of the record it is possible to take him as the donor, We 
know that Alagiri Nayaka, the foster-brother of the Madurai 
Nayaka ruler Chokkanatha Nayaka, was in charge of this country 
for some time and that his inscriptions are also found in the area, 
But the names of the signatories to the record point to an earlier 
period, Probably the king was a member of the Pandya line o 
Madurai of the 13th or 14th century A.D. 


வையை sl IU பட்சத்து இரிதிகையும்‌ புதன்‌ கிழமை 
யும்‌ பெற்ற உத்தரற்று னாள்‌ னமனம்‌ பாம பெற்ற உத்திரத்து 
னாள்‌ வீற சொள மண்டலத்து வெங்கல னாட்ட்டுக்‌ கருளெகக்‌ 
கருமாணிமான o கரமான முடி விழங்கும்ஞ்‌ சொழ புரத்து * 
உடையார்‌ திருவானிலை யாளுறுடையார்‌ காயனாற்‌ த நாயனார்‌ 
அழகிரி குடி யின்‌ னாதனாரைக்‌ கும்பிட்டு வஞ்சினாயக்கன்‌ திரு 
னந்தவெனத்து யிறுந்து கூத்து கண்டு யின்‌ னாயனாருக்கு அமுது 
படித்‌ தாதுக்குப்‌ படிக்கும்‌ பல பண நிபந்தத்துக்கும்‌” திரு மாசி 
இருனாளுக்கும்‌ உடலாக யெங்க(ழ்‌)[ள்‌] நாட்டு மின்னுவான்பள்‌ 
ளிக்குற்ற மயிலனட்ட*உகவை தரியிரை தட்டாரப்‌ பட்டை பாட்‌ 


1, சாசனத்தின்‌ ஆரம்பப்‌ பகுதி கடைச்சவில்லை. அதனால்‌ AIE 
டைய பெயரும்‌ ஆண்டும்‌ சாணப்பெறவில்லை. 

2. *கருஷராசய வஞ்சிமா ஈக. ரமான முடிவழக்கு சொழபும்த்து 
ஏன்ற இருத்தல்‌ வேண்டும்‌. 

3. aypuy சாத்துப்படிக்கும்‌ பலபணி நிபந்தத்துக்கும்‌? என 
ares. 


4. எலவை! என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 


1186 கோயி ற்‌ சாசனங்கள்‌ 


டமும்‌ யிழ[ம்‌*] புஞ்சை யிவ்வூர்‌ நான்ங்கெல்லைக்குள்பட்ட மெல்‌ 
னொக்கிய மரமும கழ்‌ னொக்கிய கிணறும்‌ மத்தும்‌ யெப்பெற்ப்‌ 
பட்டனவும யெங்கள்‌ மக்கள்‌ மக்கள்‌ சந்திராதித்த....... பொன்‌ 
முப்பதும்‌ யிப்‌ பொன்‌ முப்பதும்‌ யெங்கள்‌ நாட்டில வரி வயித்‌ 
துக்‌ கடமுவொமரகவும்‌. யிப்படிக்கி சம்மதிச்சு குடுத்தொம்‌. 
யின்னாயனாறுக்கு யிவ்வூர்‌ னான்ங்கெல்லைக்குள்ப்பட்ட யிவ்வூர்‌ 
தர்ம்ம தானமாக குடுத்தொம்‌. [வி (u9) துககு யிலங்கண செயிதா 
ருண்டாகில்‌ கெங்கைக்‌ கரையில்‌[...] கொன்ற பாவம்‌ கொள்வா 
ராகவும்‌. யிப்படிக்கி சம்மதிச்சு யின்னாயினார்‌ அழகயசொக்களத்‌ 
தறுக்கு தட்டயூர்‌ நாட்டு மின்னுவான்‌ பள்ளியான அழகிய 
சொள கூத்த னல்லூரை தர்ம்ம தானமாக குடுத்தொம்‌ மெலை 
தட்டையூர்‌ னாட்ட நாட்டவரொம்‌, யிப்படிக்க செம்பிலும்‌ 
செலையிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளவும்‌. யிப்படிக்கி தட்டையூர்‌ 
னாட்டு Ara ளெளுத்‌.து. யிப்படிக்கி யிவை தலையாத்தூளி 
பிள்ளையாண்டான்‌ சொளகொன்‌ னெனாத்து. யிப்படிக்‌ி அரய 
முகன்‌ பெறுமாதொளன்‌ கணுடையானான சுந்தர பாண்டிய 
கொன்‌ ளெளுத்து. யிப்படி.க்கி யிவை அரயன்‌ மகன்‌ பெறுமாத்‌ 
தொள னெளுத்து. யிப்படிக்கி யிவை அரியான பிள்ளையானான 
அதாவிதர இவான்‌ யெளுத்து. யிப்படிக்கி யிவை கண்னம்பாடி. 
யில்‌ விபாபறுத்திக்‌ கொடாயி ஒடர்களில்‌ வயிரபாலன்‌ வத்தகரி 
சையான்‌ மெளுத்து. யிப்படிககி யிவை சம்மந்தனுடையான்‌ 
னெளுத்து. யிப்படிக்கி யிவை சொக்கன்‌ மாச்சாத்து னெளுத்து. 
யிப்படிகக யிவை பெறமாடியில்‌ பிள்ளையா னெளுத்து. யிப்ப 
டிக்கி யிவை குடலில்‌ — கூகலில்‌ சொளங்க தெவன்‌ அகத்தி 
யாண்டான்‌ யெளுத்து, யிப்படிக்கி யிவை அவிரிக்கண்ட 
னெளுத்து, யிப்படிககி யிவை சளவட மங்கல ஓடையானவன்‌ 
யிவன்‌ பிளழான்‌ வடவச்ச னெனாத்து. யிப்படிக்க யிவை வெள்‌ 
மோட்டு கெசாண்டான்‌ ஆஅண்டானான அனந்த கூத்த 
ளெளுத்து [1] 


சாசனம்‌ — 11907 [D. 3802-iii-Oa. 
அம்மன்‌ கோவில்‌ கர்ப்பகிரகம்‌ பின்புறத்திலே மேல்புறம்‌ வடச்கு முதல்‌ 
எழு தியிருக்கப்பட்ட சிலாசாசனம்‌. 
On the back side of the Amman shfine in the same temple. 
Record dated in the 24th year and [? 140th day] ofthe reign of the 


கன்ன 


1, “வெள்சொட்டு ? என வாசிக்க. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1187 


Chola king Tribhuvana chakravartin Konérinmaikondan Kulot- 
tunga Choladeva (III), * who was pleased to take [lam (Ceylon), 
Madurai and Karuvür' registering the tax-free gift as iriyili deva- 
dina of the village Adichchanallür in Tattaiyür-nàdu by the king 
to the god Tiruvdnilai-Mahadéva in Tiru-Vafiji-managaram alias 
Mudivalaigusolapuram in Vengala-nagu, a division of ' Vira Kérala 
(Chéla)mandalam (i.e., Kongu), to meet the expenses of worship, 
services, repairs and special festival on the day of Tiru-k-Karttikai- 
ஹஹிஸ்ரீ [a] திரிபுவன சக்ரவர்த்தி கொனெரிமைக்கொண் 
டான்‌ UIT. AD மதுரையும்‌ கறுவூரும்‌ கொண்டருளிய ஸ்ரீ குலோத்‌ 
துங்கச்‌ சோழ தேவர்க்கு யாண்டு யிருவத்தனாலாவுது விர (ayer 
சொள மணடலத்து வெங்கால WLA தருவெஞ்சிமான [a [ர 
மான முடி வளங்கும சொளபுரத்திலு டையார்‌ திறுவானீ[ச | 260 
மகா தெவர்க்குத்‌ தட்டையூர்‌ நாட்டு ஆதிச்ச மங்கலம யிவ்‌ 
வாண்டு முதல்‌ யிறயிலி தெவதானமாக குடுததொம. யிவ்‌ வூர்க்கு 
டொன....யெல்லைக்கு உள்ப்பட்ட நிலம்‌ னஞ்சை புஞ்சை உடும்‌ 
பொடி. ஆமை தவளி கற்று புல்‌ பொகா முற்றுற்றும்‌ யிரையிலி 
தெவதானமாக குடுத்தொம்‌ திறுவானிலெ மகாதெவர்க்கு. Weng 
பொரவு ஈற்றாயம்‌ யலவையும்‌ பள்ளுப்‌ பாடல்‌ தெண்டங் குத்தம்‌ 
மற்றும்‌ யெப்பெர்ப்‌ பட்டனவறும்‌ யின்‌ னாயினாறுக்கு பூசைக்கும்‌ 
திறுப்பணிக்கும்‌ mb பெறால்‌ திரக்‌ கார்த்திகை இறுனாளுக்கும்‌. 
பல பணி நிமந்தஙகளுக்கும்‌ ஓடலாக குடுத்தொம்‌. யிவை 
தொண்டமான்‌ யெளுத்து, யிடை விள[க](5)தத[ர*]யன்‌ 
யெளுத்து. ஆண்டு யிறுவத்தினாலு (sor. ௪௰]-யன யிவை 
வாறாணறாயனெளுத்து. யிவை மங்களரயனெழுத்.து, யிவை ஒப்‌ 
பம்‌ பசுபதீசுவறாட்சை [V ] 
சாசனம்‌ — 1191] (ம. 3902-iii-s. 
கை சாசனத்துக்குக்‌ ழே எழுதி யிருக்கப்பட்ட சாசனம்‌, 

On the back side of the Amman shrine in the same temple. Record 
beginning with the meykkiriit commencing with the words Tiru- 
magal maruviya and dated in the 24th year in the reign of the Chola 
king Parakésarivarman alias Udaiyar Sri Rajendra Choladeva (II), 
registering the tax-free gift as itaiyili dévadina tirunamatiukkani 
of the village Śaņappirāțținn Tagjaiyar-nagu, a division of [Adhiraja] 
tajamandalam by the king to meet the expenses of worship, repairs 
and other expenditure of the temple [of Tiruvanilai-Mahadéva at 
Karuvür] on the request of a certain......Cho]a, whose name ig lost, 


1188 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


Rajendra Chola II did not have such a long reignas 24 years. 
The date is probably the 9th year, of which year we have other 
inscriptions in the same temple and in which the same signatories 
of this record also figure. 


ego ஸ்ரீ [14] 
! திறுமகள்‌ மரிவிய செங்கோல்‌ வேந்தன்‌ றன்‌ 
மன்னன்‌ செனை மின்னதுவாக 
முன்னெதிர்‌ சென்னு யிரட்டைப்பாடி 
யெழர யிலக்கமுங்‌ கொண்டு யெதிர்‌ அம | பெர்‌ 
எண்டிசை ககம்‌ பரையங காங்கட 
பெறுத்தங்கன கொப்ப்ட்து வந்து 'யெதிர்தது தாவி 
யாகவ மல்லன்னரன பெருஞ்செனை யெல்லாம்‌ படைப்‌ 
[பொருது 
பாரத னகள பசும்‌ பொண பாக்கி 
ஆங்கவன்‌ அஞ்ச ப்புரக்கிடமிமாட 
அவனானையும்‌ குதிரையும்‌ பெண்டி[ர்‌*] பண்டாரமும்‌ 
எடுத்தொடு அகப்பிடித்து 
திசையது னிசள வீறாபிஷேகம்‌ பண்ணி 
விரவிலி வித்திருந்தறுளிய 


1. இம்‌ மெய்க்£ீர்த்தியின்‌ சரியான வடிவம்‌ பின்வருமாறு : 


திருமகள்‌ மருவிய செங்கோல்‌ வேர்தன்றன்‌ 
முன்னோன்‌ சேனை பின்னது வாக 

முன்னெ திர்‌ சென்று இரட்ட பாடி 

ஏழரை யிலக்கமும்‌ கொண்டு எதிர்ப்‌ போர்ப்‌ பெறாது 
எண்டிசை நாகம்‌ பறையது கறங்கப்‌ 
பேராற்றங்கமைக்‌ கொப்பத்து வந்தெதிர்த்த 

ஆகவ newer sor பெருஞ்‌ சேனையெலாம்‌ படப்பொருது 
urs g நிசழப்‌ பசும்பிண wran 

ஆகவ மல்ல அஞ்சிப்‌ புறக்கட்டோட 

அவன்‌ ஆனையும்‌ குதிரையும்‌ பெண்டிர்‌ பண்டா.மும்‌ 
ஒட்டகத்தொடு அகப்படப்‌ பிடித்துத்‌ 

திசையது நிகழ வீராபிஷேகம்‌ பண்ணி 

வீர விம்மாஸனத்து வீ ற்றிருந்தருளிய 


கோப்‌ பரகேசரி வர்மரான உடையார்‌ ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர்க்கு 
Wiwin Bare 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1180 


கொப்‌ பரகெசரி பர்மரான உடையர[ார்‌ஈ*] ஸ்ரீ ராசேந்திர 
தேவர்க்கு ஆண்டு-யிறுவத்து னாலு ஆவது [அதிரா த* ] ராச மண்‌ 
டலத்து தட்டையூர்‌ னாட்டு சணப்பிராட்டிக்கி யெல்லை £ழ்ப்‌ 
பார்க்‌ கெல்லை முச்சூறு வாவி விசய கொண்ட சொளபும யெல்‌ 
WED செக்கு வடப்பார்க்கு யெல்லை ஆத்துக்கு தெற்க்கும்‌ யின்‌ 
CMH கெல்லைக்‌ குள்பட்ட ஈஞ்சை புஞ்சை ஆக உளப்பட்ட 
னில.மும்‌ உடும்‌[செ Jury, ஆமை தவளை, புத்தெழுந்தடம்‌௮ கத 
அபுல்‌ பொக[ா*] முற்றுட்டி யிரையிலி தெவதானமாக BD 
மத்துக்‌ காரணியாக விடும்படி பூசைக்கும்‌ திறுப்பணிக்கும்‌ வெண்‌ 
டிய நிவந்தங்களுக்கும்‌.........சொழழ ஈமக்கு சொல்லுகையால்‌ 
செம்பிலும்‌ சிலையிலும்‌ வெட்டிக்‌ கொள்ளச்சொல்லி னம்மொலை 
குடுத்தொம்‌. யிரையிலி திருவாயி மொளிந்தறுநாரென்று திறு 
மந்திர ஓலை சத்திரியசிகாமணி வழனாட்டு பனையூர்‌ காட்டு நெல்‌ 
வாயிலுடையான்‌ காழி யெளுத்து. யிப்படிக் Wena தொண்ட. 
மான்‌ யெளுத்து. ஊரான்‌ உத்தமச்‌ சொளனான யிராச ராச 
பாற்ப்பதும விறராயன்‌ யெளுத்து, அரையன்‌ PF ராசனான 
விர ராசெந்திர செயமுறி நாடாழ்வான்‌ யெளுத்து. விரராசெட்‌ 
திர மங்கலப்பரயன்‌ எழுத்து [Iw] 


திருக்காட்‌ டூப்பள்ளி Tirukkattuppalli 


இது தஞ்சாவூர்த்‌ தாலூகாவில்‌ உள்ளது. இவ்விடத்திலிறார்து பிரதி 
செய்யப்பெற்ற சாசனங்கள்‌ இரண்டாம்‌ பாகத்தில்‌ 595-99 Qe. ஆக வெளி 
யிடப்பெற்றுள்ளன. 


This village is in the Tafijaviir taluk. The inscriptions copied 
from this place have been given as Nos. 595-99 in Vol. II. 


சாசனம்‌ — 1192] [D. 2738-e. er 


ஊரில்‌ உள்ள yia ur சுவாமி கோவில்‌ கர்ப்பகிரகத்தில்‌ காணப்‌ 
படுகிறது. 


On the walls of the central shrine in the Agnis'vara temple at 
the place. Record beginning with the Sanskrit prasasti commencing 
with the words ‘Samasta Jagadadhara' of the Pandyan king Jatila- 
varman alias Tribhuvana chakravartin Sundara Pandyadeva. The 
date portion of the inscription is lost. The record has been copied 
corruptly, some portions being eye-copies direct from stone. Seems 
to register the grant of some lands to the temple of Tirukkattuppa]ll- 


1190 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


udaiya-Nayanar and fixing the income due therefrom, Mentions also 
the villages Vikramaso]anallür, Mapanéri alias Jinachintamani 
chaturvédimangalam and Mullaikkudi. 

grad uj [1௬]! வாஉஜலஓுக LOOTA PTEN PURT, Le .. 
HT சானா உ ரவண காஜெ கமிவவரிஓுவிஹ wrlare aneg 6 af tr 
கணமொவாம ARANG காண ama wul sore மணவ di pamar 
ஸ்மா; உடல Gm Araw வீராச வீராதிஷெக OU, 688 மாஜ வதி 
mien) சஹா Trams ராஜ வ௱டொ௱ கொச்‌ சடை பாண்டிய? 
Amar சக்கற விருத்திகள்‌ ஸ்ரீ சுந்தர பாண்டிய தேவர்க்கு 
யாண்டு...... BD YAN FIYH காத்திவு தம்ப திரு நட்டாசதி 
யார” பாண்டிய குலபதி வளநாட்டுக்கு கிளுவை ஒழு கல்லைக்கு 
கிழக்கு ஐஞ்சகை வாலத்திலைக்கு மெற்க்கு யட காட்டு தொரும்‌ 
ஓம வ பொத ஒன்னாட்டு உடையான்‌ திருக்காட்டு உடையநானா 
இரு நட்டத்துக்‌ காணியான தெவதானம்‌* விக்ரம சொழ me) 
லூரு மம்யி மாலை மடப்புறமும்‌ மாறநெறியான சின சிந்தா 
மணிச்‌ சருப்பெதி மங்கலத்து பிடாகை உள்ளூரிலும்‌ குறைக்குடி. 
யிலு[ம்‌] முல்லைக்குடிப்‌ புரம்‌ யெதுகால முகத்திலும்‌ தெவதா 
னம்‌ திருகாமத்துக்‌ காணியா[ளை] நிலங்க ன ளுவ்‌ வாண்டு முதல்‌ 
கடமை கொள்ளுமிடத்து இ திருநாமத்துக்‌ கால்‌ OF SHU 
படியெ அடைத்த ரு-த்துக்கு பூசைக்கு இரு கூறு ௬ - மாக நிறக்‌ 
குலத்துக்‌ குல வந்த ௬-த்துக்கு..............௨.௨.இப்படி செலவாக்‌ 
கவும்‌ இட்ட ஒழிய நாட்டு வினியொகம்‌ ப இவை பன்‌ ot மெண்‌ 
டலப்பட்டன்‌ எழுத்து. இவை திண்டலை அகரத்து சொழன்‌ 
எழுத்து. இப்படிக்கு இவை வண்ணா விழுப்பரமன்‌ எழுத்து. 
இவை சாக்குடையரான பண்டியதரயன்‌ எழுத்து, தில்லைக்குடை 
யான்‌ எழுத்து. இப்படிக்கு இவை ஒரையூர்‌ கழ[வ* ]ன்‌ தென்னவ 
SIU எழுத்து. இப்படிக்கு இவை சிற்றாக்க நாடு & ப்பன்‌ 
எழுத்து... இவை யன்‌ வளவதரயன்‌ எழுத்து, 


1. * ஸமஸ்த ஜகதாதார ? என்று தொடங்கும்‌ வடமொழிப்‌ பிரசஸ்‌ 
Au இது. இதன்‌ திருத்தமான பாடத்துக்கு மேலே 1155-56 பக்கங்கள்‌ 
பார்க்க. 

2. €*Qamré சடைய பன்மரான ? என்று வாசிக்க. 

9. சாசனம்‌ வழங்கப்‌ பெற்ற நாளின்‌ பஞ்சாங்கக்‌ குறிப்பு அடங்கிய 
பகுதியாக இருத்தல்‌ வேண்டும்‌. மிகவும்‌ பிழைபடச்‌ காண்டுற து. 

4. € இருச்சாட்டுப்பள்ளி உடைய நாயனா இிருசாமச் தச்‌ காணியான 
தெவதானம்‌ ? எனறு வாசிக்க. = 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1191 


இப்படிக்கு இவை புலியூர்‌ கிழவன்‌ மழவராயன்‌ எழுத்து... 
ல்‌ லங்கிழவன்‌ எழுத்து. இப்படிக்கு நாட்டு பணியால்‌ காட்‌ 
டடுக்கன எழுத்து, ௨ * 


சாசனம்‌ -- 1193] [D. 2733-2. D 


கோவிலிலே இர்தச்‌ சாசனம்‌ எர்த இடத்தில்‌ பொழிக்கப்பட்டிருக்றெ 
தென்ப து குறிச்சப்பெறவில்லை. 


The exact place in the temple where this is found engraved is 
not stated. Record beginning with the meykkirtti commencing with 
the words Pimdlat midaindu of the Chola king Vikrama Chola- 
deva. It is highly damaged. The opening, as well as the end, of the 
record is not found, The name of the king and his regnal year are 
lost. The record, as copied in the manuscript, seems to consist of 
4 sections. It is not known whether these form four separate inscrip- 
tions or different portions of the same inscription. The first section 
seems to register the exemption from taxes granted by the sabhá on 
the lands of the temple of Tirukkattuppalli-Mahadsva, set apart as 
Madappuram and Tiruvilakkuppuram, which had been silted up and 
lying fallow for sometime previously. 


The second section contains the date, [s'u.] dvitiya, Wednesday 
and Sravana. It seems to register the gift of some land which had 
been silted up and lying fallow as Madappuram and Tiruvilakkup- 
puram, purchasing the same for 244 kasu by a certain Tiruch- 
chirrambalam-Udaiyar, stipulating that only his descendents were to 
enjoy the land and maintain the service. 


The third section containing the date S'u. tritiya, Saturday and 
Sravana registers the purchase of some land from a private person, 


The fourth section with the date ba. pafichami, Monday and 
Ardra registers the sale by the sabha of Dinachintamani chatur- 
védimangalam of some land as Tivumadaippallippuram of the 
temple of Tirukkattuppalli-udaiyar for a certain Tiruchchirram- 
balam-udaiyar, probably the same person mentioned above 


ச்‌ 


1. இர்தச்‌ சாசனத்திலும்‌ லெ பகுதிகள்‌ கல்லில்‌ சண்ட, உருவத்தி 
லேயே பெயர்த்து எழுதப்பெற்றுள்ளன. அதனால்‌ சாசனத்தின்‌ திருத்தமான 
பாடம்‌ காண இயலவில்லை, 


17 


1192 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


stipulating that only his descendents were to enjoy and maintain the 
service, The land set apart as tivuppanippuram is also mentioned, 
as also the the regnal years 9 and 11 of the king. The temple of Sri- 
Kailasam-udaiyar at the place and the temple at Niyamam are also 
mentioned. 


ஆரம்பமும்‌ முடிவும்‌ காணப்‌ பெறாத இச்‌ சாசனம்‌ மிகவும்‌ f eno ௪ 
இருச்சிறது. சில பகுதிகள்‌ கல்லில்‌ கண்ட உருவத்திலேயே பெயர்த்தெழு 
தப்பட்டுள்ளன. 

இந்தச்‌ சாசனம்‌ ஈான்கு பகு.திகளாகச்‌ காணப்படுகிறது. இச்‌ நான்கும்‌ 
தனித்‌ தனிச்‌ சாசனங்களா அல்லது ஒரே சாசனத்தின்‌ பகுதிகளா வென்ப 
தம்‌ தெரியவில்லை. 


[a] 


1. இருப்‌ 

பாமற்‌ மாலை சுந்த ரறாம மணித்தி எாபுயத்‌ திருபிப்‌ 
பாராய திருக்கொயில்‌ 

திருச்‌ சாமியார்‌ செங்கொ லிட்டபட்டி Ba 
புவனமுகலிப்‌ பார்புதுப்‌ பால 

வெண்குடை மீமசை கெற Ih AGEI SETA 
யொளித்துவன்‌ பிலத்தடைக்‌ கிடயான்‌ வுங்குள 


1. Qis மெய்ச்£ர்த்தி சோழ மன்னனான விக்ரம சோழனுக்கு als 
தானது. அதன்‌ சரியான வடிவம்‌ பின்வருமாறு : 


பூமாலை மிடைர்‌து பொன்மாலை திகழப்‌ 
பாமாலை மலிந்த பருமணித்‌ இள்புயத்‌ 
இருமில மடர்தையொடு சயமக ளிருப்பக்‌ 
கனவரை மார்வர்‌ தனதெனப்‌ பெற்றுத்‌ 
திருமக ளொருதனி யிருப்பச்‌ கலைமகள்‌ 
சொற்றிறம்‌ புணர்க்த கற்பின ளாகி 
விருப்பொடு நாவகத்‌ திருப்பத்‌ திசைதொறும்‌ 
giunge செங்கோல்‌ ஈடப்ப e 
புவனமுங்‌ சுவிப்பதோர்‌ புதமதி போல 
வெண்குடை மீமிசை நிழற்றக்‌ கருங்கலி 
யொளித்துவன்‌ Sas திடைச்‌ இடப்பக்‌ குளத்‌ இடைத்‌ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1193 


தெலுங்க பிமன்‌ விபங்கலமை யொர்‌ களி (2008) பரப்ப 

ஐம்படைப்‌ பருவ காவெம்படைப்‌ பருவ காவெம்படை தாங்‌ 
ர்கியும்‌ 

வெங்கை மடலமத்து..... ௨... LI) நீதீருந்து 

வடதிசை படிப்படுத்த தெ இயன திசைத்‌ 

தருமமு SUS தானமுந்‌ தழைப்ப 

வெதமு வெத 

தில்லை திருபுவன திருளி வெலற்க்கும்‌ 

பபலியான பாத்திவர்‌ சூட 

நிரைனமருட்‌ முரைமை.,, s. 

LIDU மின்னுயாதாய பொல 

தள்ளிப ரப்பித்த ஈமத்து 

மணி முமயி ளிப்பமனு நெறி புரதுகை 

நா வொடுங்க முரசுழங்க 

ளுசெமிய War யுதம்‌ சொம........ .இங்கணர்‌ ஒரு 

க கங்கா DOS ese L TQU கிட 

கொங்கை ராதுங்க கொங்கை ராசாயமா 


தெலுங்க வீமன்‌ விலங்கல்‌ மிசை Qu paji 
கலிங்க பூமியைச்‌ கனலெரி பருகவும்‌ 
ஐம்படைப்‌ பருவத்து வெம்படை. தாங்கியும்‌ 
வேங்கை மண்டலத்‌ தாங்னி Babs 
வடதிசை யடிப்படுத்‌ தருளித்‌ தென்றிசைத்‌ 
தீருமமும்‌ SUPE தானமும்‌ தழைப்ப 

வேதமும்‌ மெய்ம்மையு மாதியுகம்‌ போலத்‌ 
தலைத்தலை சிறப்பவர்‌ தருளி வெலற்கரும்‌ 
போர்ப்புலி யாணை பார்த்‌ இவர்‌ சூட 

நிறைமணி மகுடம்‌ முறைமையிற்‌ குடி 
மன்னுயிர்க்‌ கெல்லா மின்னுயிர்ச்‌ தாய்போல்‌ 
தன்னொளி பரப்பித்‌ தனித்தனி பார்த்து 
மண்முமுதுல்‌ களிப்ப மனுகெறி வளர்த்துத்தன்‌ 
கோயிழ்‌ சொற்ற வாயிற்‌ புறத்து 

மணிரா வொடுகக முரசுகள்‌ முழங்க 
விசையமும்‌ புசழும்‌ மென்மே லோங்க 

வாழி வாழி௫ம்‌ மாநிலங்‌ காக்கத்‌ 

இருமணிப்‌ பொற்றோட்‌ டெழுஅபத்‌ தாண்டு 
கருமுறை முன்னே மன்னவர்‌ சுமந்து 

திழை நிறைத்துச்‌ சொரிர்த செம்பொற்‌ குவையால்‌ 


1194 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


தெவித்‌ இரை...........ப்‌ பரசெத்‌ தொலால்‌ யெதெழத்தொ 
நல்லூர்‌....... .வாணகை மானம 

பொருப்பா செகாணி மெல்‌ யொத்திருந்தென 

IDETE பதிழுங்க நன்னாழுகளா நி, wa 

பரிகுழ லம்மட்ட புனததுணவாளத 

து புரமனம்‌ ஓதுகையான திருக்‌ 

காழ நிகண்டையான புரத்துரம்மணியார்‌ பாமாதமாயு 
வத்து பூலமை வெப்பு இரு... சாபுரமான 
இருபுவன சக்கரவீருத்திகள்‌ 


தீன்குல நாயகன்‌ தாண்டவம்‌ பயிலுஞ்‌ 
செம்பொன்னம்‌ பலஞ்சூழ்‌ திருமா ளிகையும்‌ 
கோபு. வாசல்‌ கூடசா லைகளும்‌ 

உலகு வலங்கொண்‌ டொளிவிளங்கு Cada 
குலவமை உதய குன்றமொடு நின்றெனப்‌ 
பசும்பொன்‌ Gans பலிவளர்‌ பீடமும்‌ 
விசும்பொளி தழைப்ப விளங்குபொன்‌ வேய்ந்து 
des தழைப்ப இமையவர்‌ களிப்ப 
பெரிய திருசாள்‌ பெரும்பெயர்‌ விழாவெனும்‌ 
உயர்பூரட்‌ டாதி உத்திரட்‌ டா தியில்‌ 
அம்பல நிறைந்த அற்புதச்‌ கூத்தர்‌ 

இம்பர்‌ வாழ எழுர்தருளு வதற்குத்‌ 
திருத்தேர்க்‌ கோயில்‌ செம்பொன்‌ வேய்ந்து 
பரூஉத்‌.திரண்‌ முத்தின்‌ பயில்வடம்‌ பரப்பி 
நிறைமணி மாளிகை நெடுந்திரு வீ இதன்‌ 
திருவளர்‌ பெயராற்‌ செய்துசமைத்‌ தருளி 
பைம்பொற்‌ குழித்ச பரிகல முதலாச்‌ 
செம்பொற்‌ கற்பகத்‌ தொடுபரிச்‌ Bsp 
அளவில்‌ லாதன வொளிபெற வமைத்துப்‌ 
பத்தா மாண்டில்‌ சித்திரைத்‌ திங்கள்‌ 
அத்தம்‌ பெற்ற ஆதிவா ரத்தத்‌ 

திருவளர்‌ மதியின்‌ திசையோதடிப்‌ பக்கத்து 
இன்ன பலவும்‌ இனிதுசமைச்‌ தருளி 
ஒருகுஸ்‌ - ApoE pi தலமுழுதுவ்‌ களிப்பச்‌ 
செழியர்வெஞ்‌ சுமம்புகச்‌ சோலர்‌ கடல்புக 
௮ழிதரு சிங்களர்‌ அஞ்சிகெஞ்‌ சலமரச்‌ 
கங்கர்‌ இறையிடச்‌ கன்னடர்‌ Quis 
கொங்க சொதுங்கச்‌ கொங்கணர்‌ சாயமற்‌ 


றெத்திசை மன்னரும்‌ தத்தமச்‌ சணெனத்‌ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1195 


[1] தியங்கலத்து மஹாயிலபையொம்‌ லெவுர்த்‌ இரு 
Quom கொயில்‌! மாகாயில்லான கொலத்துங்க சொழ விண்ண 
கராபுரயாரா செந்திர தமை மணத்து AOL GEG ஸ்ரீ நாட்டு 
4290 550 ஸ்ரீ(த)[இ]ன சித்‌ தாமணிச்‌ சருப்பெரு மங்கலம்‌ சண 
டெசுவரணக்கு மடபுரமாகவுந்‌ திரு விளக்குப்‌ புரமாகவ முன்‌ 
பிலான்‌ கெளக்க.ம்ம நாட்டு உடையார்‌ திருக்காட்டுப்பள்ளி மகா 
செ.வர்க்கள்மிகள[...]தீது வருகிற நிலங்க று ஞடைந்து மணடல 
பெர்‌ செய்யாண்ணாதெ கிடந்தமையிலெ  நாட்டுடையார்‌ யநுப 
வித்துத்‌ தரப்படி இரைபத்து வருகிற நிலங்கறுடைந்து மண 
லிட பொறெ செய்யாண்ணாளொடொத்‌ தன்மயிராக கொண்டு 
செலவையாகத்‌ தரம்‌ விழுத்துக்‌ கடுத்த நிலங்களவன: பெலதுரு 
விறுகாவனனாகல தாமா முத்துலகாமித்‌ தெவதிக்கு தற்ம்மத்துக்‌ 
குலத்துங்க சொழவரம்‌ மண்டலூர்‌ இழரைக்கு மாண்ட கண 
COS துரந்த கொண்டு கென்‌ வலியாகத்‌ தரம்‌ விழுததிக்‌ கொண்டு 
நிலங்களாவன ua பிடாகை தின சிந்தாமணி வதிக்கு கிழக்கு 
குலதொங்க சொழ வரமப்‌ பாகுரைக்கு ரெண்ட கண்ணாற்து கழ 
கடைய நிலம்‌ இங்கெ முன்‌ ஒங்கண்ணா.....முன்‌[றா]ஞ்்‌ சதிரத்து 


—— MÀ MM ÓÀ— —ÀMÀM— Anaa a anaman ல 


திருமலர்ச்‌ சேவடி உரிமையி னிறைஞ்ச 
அங்கவன்‌ மகிழுங்‌ கங்கையொப்‌ பாடிய 
தெரிவையர்‌ Aass Aures பதாகை 
புரிகுழல்‌ மடப்பிடி. புனிதகுண வனிதை 
திரிபுவன முழுதுடையா ளெனவுட னிருப்ப 
ஊ if) 9j 6 நெடு மாலா கத்துப்‌ 

பிரியா தென்றும்‌ இருமக ளிருர்தென 
மாதர்‌ மடமயில்‌ பூதலத்‌ கருந்ததி 

அரணியல்‌ கற்பிற்‌ றரணிமுழு அடையா 
சிவன்‌ திரு மார்வத்‌ தருளொடு மிருப்பச்‌ 
செம்பொன்‌ வீர சிம்மா சனத்துத்‌ 

திரிபுவன முழுதுடையாளோடும்‌ வீற்றிருர்தருளிய 


சோப்‌ பரகேசரி வன்ம.ராகிய திரிபுவனச்‌ சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ eG ri 
சோழ தேவர்க்கு யாண்டு 


1. ‘.....¢g910aD மங்கலத்து war ஸபையொரம்‌ : இவ்வூர்‌ இருமெற்‌ 
கொயில்‌ ? என்று வாசிக்க. 


4 2 D D ? 
2, í aisat உடைந்து மணலிட்டுப்‌ பயிர்‌ செய்ய வொண்ணாதே 


என்பது போல இருச்ச வேண்டும்‌. 


1196 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


மெற்கடைக்குவலைம்மெகெ இழது ஓக்கடைய நிலம்‌ ஸ்ரீ தெவி 
வதிக்கு கிழக்கு குலொததுங்க சொழ வாயிக்காலுக்கு தெற்க்கு 
உ கண்ணாத்து முதற்‌ சகரத்து மெறகடைய நில .......ஃசெ MCF 
சாங்‌ கணணாற்து நால்‌ சட்திரணடிதித்து வெலியில்‌ கழகடை 
யாலைம்‌ ஆக ௫," வகுற கிழ்‌ வுமன்‌. 


[ஆ] 


நாயத்து ற்ப பக்ஷத்து € ரவிதியையுமம்‌ புதவாரயும்‌ பெத்த 
திருவெணத்து நாள்‌ மெற்ப்படியாக்கு இறை விழுத்திக்‌ குடுத்த 
நிலங்கள்‌ தின சிந்தாமணி வதிக்குக்‌ கிழக்கு சொழ வாயிக்கா 
லுக்கு தெற்க்கு ௨ கணணாத்துக்கு ௪ சதிரத்து ம மெற்கடைய 
நிலம இந்த கிழக்கு நிலம Yis இந்த இழக்கு நிலம்‌ 
கக வ ஹும்‌ (ami ASH கண்ணாத்து ௪ சதிரத்து மெற்க்கு தென்‌ 
கிழக்கு ௬, RAD ௬. லீம ஐ e கண்ணாத்து ௪ சதிரத்து மறகடைய 
எல்லை ௬. முழம்‌ ஸ்ரீதயிவஇக்கு” கிழக்கு ௬. குலொத்துங்க சொழ 
வாயிககாலுககு தெறக்கு ௨ கண்ணா க ரு $556 qs. இல வடக்‌ 
படைய ர வல்லைறதான்‌ வாயிககாலுககு மெற்க்கு ரூ. 8 கழ்‌ 
வ ஹும்‌ ௬-ங்‌ கெங்கணாத்து D சதிரத்து மெற்கடைய நி, சமா 
வவூவ ஹும்‌ இருபலும ஆக எட்டாது கொண்டு பொல்லிலி 
யாதது AGE சல-வ கிழ்‌ று இன்னிலம்‌ அரையெ முன்று மா(£) 
முந்திரிகைக்‌ இழணடயில்‌ புரவு வரியான மடத்துக்கு மடபுற 
மாக இத்‌ திருச்சிறறமயுங்கைய ௬. (Pd திருவிளக்கப்புறமாக 
கொண்ட (5. rro ? Q GLP (f? mo Severe Qu முன்று மா அடை 
லம அரைமெ மூனறு மா முந்திரிகை இழரையில்‌ புரவு வரி 
மான மடதத்துககு மடப்புறமாக இத திருச்சிரமயுங்கயா யிறுப்‌ 
பதாக இத்‌ திரு சித்தம்பல முடையார்‌ nu[$x]sc Qaar காசு 
உ௰௫ e காசு இருபத்து ரானபங கொண்டு” இந்த நிலம்‌ அரையெ 
மூன்றும்‌ மா வரைக்காணி முந்திரிகைக்‌ கீழரையும மட 
பெபன்‌ சந்தமாக்க இத்‌ திருச்சத்தம[பஈ]ல முடையார்‌ வங்கு 
சத்திலுள்ளாரெ திருவிளததம்‌ எத்து மடமுஞ்‌ செய்வார்களொக 


l. “நிலம்‌? என்பதே இவவிதம்‌ : ர ? என்று எழுதப்பட்டுள்ள அ. 
2. 4 நாயிற்றுப்‌ பூர்வபக்ஷத்து தீவிதியையும்‌ ? என்று இருக்கலாம்‌. 
3. * ஸ்ரீதெவி வதிக்கு 2 என்று வாசிக்க. 

4. ॥ ஆண்டு எட்டாவது ? என்று இருக்க வேண்டும்‌ போலும்‌, 

6. 4 இருபத்து சாலரயைம்‌ கொண்டு ? என வாசிச்சு. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1107 


வும்‌, 1 இப்படி இவ்வூர்‌ ஸ்ரீ கயிலாஸ முடையார்‌ கொயிலிலும்‌ 
நியெமத்தெப்‌ பெருமா காரடிதப.ழ. e9.... esee e SATAMA வரி 
யிறுதீது அநுபவிக்க பெறுவதாகவும்‌. இப்படி தயாவகாகவும்‌ 
இப்பரிசு ஸம்மதித்து இக்காசு இருபத்‌ துனாலரையும்ங்‌ கொண்டு 
இந்த அரைமுடையானக்‌ காணி.பானரிக்‌ கழரையுக்‌ தரம்‌ விழத்‌ 
air iaa இத்திரிபுவன சண்டெசுவற தெவற்க்கு இசு 
வாமிப.... 


[9] 


பூவதுத்து காயவவுக்கு வ௫றுவ பக்ஷத்து Sy) இயையும்‌ 
சநிக்கிழமையும்‌ யும பெத்த திரு வெணத்து நாள பாண்டியூர்‌ 
நடத்திர வறு மூகல கிரம காரியஞ்‌ செய்கிற கூட்டப்‌ பெருமக்‌ 
கள்‌ as காட்டுக்‌ குறி ஸ்ரீகால பட்டநுழுத்து இவை maru 
புரத்துயும்‌ பாபம்‌ மட்டமடிது......... க்கு பூடுமுஞ்சுறந்‌ லரக்ஷாந்‌ 
தாமொதிரம்‌ ecu இவ்வனைவொம்‌. இந்நாட்டு தெவாகாக 
ண்ட உடையார்‌... செவதாகானாங்கள்‌ இவை விழுத்திக்‌ 
குடுத்த நி... ல உடன்‌ பஜொயரகெவர்‌ முனமிலாரை இக்கெளிக 
மக்குடி மக்கள்‌ மக்கல்‌ உலை கொண்டுடையராய்‌ நின்ற நிலம்‌ 
தின சிந்தாமணி சொழ வாயிக்காலுக்கு தெற்க்கு ௨. கண்ணாத்து 
௩ சதிதக்குதுரு ஈட LOST f)... e... 20F மா ஹூ இதில்‌ குரவை 
செரி amis பட்டக்‌ பக்கல்‌ தெதெவர்‌ * திருமடைப்பள்ளிப்‌ 
புரமாகக்‌ கொண்ட நில ௪. மாவூத்து யஷூத்து யஜ வி பட்‌ 
டன்‌ வக்கல்‌ மெற்படியால்‌ தெவரு தாயிரு தெத ௫ மாவு....ஃபம்‌ 
இங்கெ கொண்டு காத்து மிழலை மா[ர்‌ஈ]கதாண்ட பட்டர்‌ 
பக்க வலைகொண்டுடை நிலம ஸ்ரீதெவி வதிக்கு ழக்கு குலொத்‌ 
துங்க சொழ வாயிக்கா லுக்கு நாவாய்க்காலுக்கு மெற்கு உறுப்‌ 
புட்டூர்‌ ஸ்ரீரங்க யஷ Comments)... e DDT aaa ப 
வாம்‌ கள்ளி நிலத்தில்‌ இழக்கடைப ல ஸ்பை விலையாவ pn 
யிருந்த ௬. சப ஆக em UAB e Ayp வ ஹு, ழை யெ௱ாக்காணி 
அரைக்காணிக்‌ ஒழ்‌ காலெ அரைத்து. 


1. “இத்‌ இருச்சிற்றம்பல முடையாச்‌ வம்சத்தில்‌ உள்ளாரே இரு 
விளக்கும்‌ ஏற்றி மடமும்‌ செய்வார்‌ கள கவும்‌? என்று வாக்க, 


2. 4 இறைவிழுத்திச்‌ கொடுத்த £ என்று வாசிக்க. 
3. * இத்‌ தெவர்‌ ? எனச்‌ கொள்க, 


1198 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


[5] 


[அ]பரபக்ஷ்த.து பஞ்சமியுந்‌ திங்கட்‌ கிழமையும்‌ பெற்ற இரு 
வாதிரை......இ௩ சிந்தாமணி சொழப்பதிம்‌.,......2ஹாராயபை 
யொடடையார்‌ திருக்காட்டுப்பள்ளி உடையார்க்குத்‌ இருமடைப்‌ 
பள்ளிப்‌ புறமாக! விற்துக்‌ குடுத்த நிலமாவது : ஸ்ரீதெவி வழிக்கு 
af ௬ இரத்து இழெக்கடைய எங்களூர்‌ ஸ்ரீ கபிலாஸ முடையார்‌ 
கந்மிகளப்‌ பக்கல்‌ நிலப்புரிவு தண்ணன பணி எங்களுடையத்‌ 
திருராட்டுப்‌ படையார்‌ தெவதான வாயிக்காமனெறி ஈல்லூர்‌ 
aaa MLL BEKU நாடு ௬ & இரண்டு மாவும்‌ ஆக யாண்டு 
ஒன்பதாவதும்‌ பதிகொண்றாவதுக்‌ கொண்டு பொலவிலி யரிக்‌ 
காரணி அரைக்காணிக்‌ கிழ காலும்‌ திருப்பணிப்‌ புரமாக தெவ 
இத்தெவ வீடங்கக்‌ இருச்சிற்றம்பல முடையார்‌ கொண்டு முதலி 
லாண்டு கணக்கு இரையிலித்து வருகிறதாக திலிரக நிற்‌ நிலங்கள்‌ 
மணலி பரயக்‌ கிடந்தமையில்‌ பதிநென்றாக்‌ தரத்திலெ அளப்‌ 
பிறந்தார்‌ வாயிக்‌ நலுக்கு மிழக்கு வீக்ரரம சொழ நல்லூரில்‌ 
உட்பட்ட நில முக்காணி அரைக்‌ காணியும்‌ ஆக m o9 Dip வஹு 
இக்நிலம்‌ அரையெ காணிக்‌ கீழ்க்‌ arah sr] லெயரைக்காறுக்‌ 
தீருப்பணப்பறமாக பத்தொரு ஒர்‌ தரத்துக்கு” வெலெ புறுப்பாக 
நதி ௬ er) படங்கன்‌ திருச்சற்றம்பல முடையார்‌ USE கொண்ட 
காசு ௨௮௮ஒ குல இக்காசு இருபத்தெட்டரையெ யீரண்டு மா 
PRERE தரமாக்கி இத்‌ திருச்சிற்றம்பலமுடையார்‌ வங்குசத்தி 
௮ள்ளாசெ இன்னீலங்கள்‌ அதுபவித்துப்‌ பதிரொன்றாக்‌ தரத்‌ 
திலே விரையிரத்து மிகக்‌ கொண்டு” திருப்பணி செய்யப்பெறுவர்‌ 
களாகவும்‌. இவ்வூர்‌ ஸ்ரீ கயிலா[ஸ*]முடையார்‌ கொயிலிலும்‌ 
நியமத்‌ தெம்பெருமாநார்‌ கொலல்‌ர்‌....... Ja dis 


l. * மஹா ஸபையொம்‌ உடையார்‌ திருச்சாட்டப்‌ பள்ளி உடையார்ச்‌ 


குத்‌ திருமடைப்பள்ளிப்‌ புறமாக ? என்று வாசிக்க. 

9. * இருப்பணிப்‌ புறமாகப்‌ பதினொன்றாம்‌ தரத்துக்கு ? என்று 
வாக்க. 

3. * இறையிறுத்து மிகுதிகொண்டு ? என வாசிக்க. 

4. சாசனம்‌ பூர்த்தியாக இல்லை. றியமத்து எம்பெருமான்‌ கோவிலைப்‌ 
பற்றியும்‌ கூறுறெது. அதன்‌ முழு விவரம்‌ விளங்கவில்லை, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1199 


ஆயக்குடி Ayakkudi 


இவ்வூர்‌ மதுரை ஜில்லாவில்‌ பழனிக்குப்‌ பச்சத்தில்‌ இருக்குறது. இவ்‌ 
வூரிலிருர்‌ த கிடைத்த சாசனங்க HFG இரண்டாம்‌ பாசம்‌ பார்க்க, 


The village is very near Palani in the Madurai district. (For 
the inscriptions secured from this place, vide Vol. II above.) 


சாசனம்‌ — 1194] [D. 3255 


“ஆயக்குடிப்‌ பாளையப்பட்டில்‌ தெலுங்குப்‌ பிராமண ராடுய வேங்கடராமய்‌ 
யரிடத்‌ தில்‌ இருக்ற சாசனம்‌? என்று மச்கென்ஸியின்‌ பி.ர தியில்‌ குறிச்சப்பட்‌ 
டிருக்கிறது. 


Grant, then in the possession of V&nkatarima Ayyar, a Telugu 
brahmana of the village. It is not known whether the gift is 
engraved on a stone or on copper or whether the document is a plam- 
leaf or paper one, Record dated in S'aka 1718, Kali 4807. Ádi 9, 
Thursday, Sravana, registering the grant of some dry land in the 
village Pudu-Ayakkudi by Immudi Obala Kondamma Nayaka, son 
of Sengamma Nayaka and grandson of Kumara Kondamma Nayaka 
of the Valmiki gotra to a certain Rangayyan of the Kasyapa gatra. 


The corresponding Christian year would be A. D. 1796; but the 
Kali year was 4897. The cyclic year should be Nala. This does 
not appear to have been given quite clearly. Àdi 9, would be Thurs- 
day, July 21, on which day the nakshatra was >ravana, 


ஹஷி ஸ்ரீ [i+] விஜயாப்யுதய சா[காப்தம்‌*] @ aarda 
க[லியப்தம்‌* ] ௫௬௮௭ஈ௭-யுள்ள (QS ஆடி மாசம்‌ ௯ உ வி[யாழக்‌ 
கிழமை*] திருவோண நக்ஷத்திரம்‌] ஆயு[ஷ்மான்‌ நாம 
யோகமும்‌*] கவு[லவாகரணமும்‌ Quom] இன இனத்தில்‌ * 
வால்மீக கொத்திரம்‌ இம்முடி பட்டத்து குமார கொண்டம்ம 
நாயகன்‌ புத்திரன்‌ செங்கம்ம நாயகன்‌ குமாரன்‌ ஒபள கோண்டம்ம 


1. Qizi பகுதியை ௪. ௪௯௮௬௯௭௨ யு. னள டு” அதாவது 
* கலியப்தம்‌ PEAT HOT yd கொண்ட cor வருஷம்‌ ? என்றும்‌ வாசிக்க 
முடியும்‌, அதுவே சரியானது ஆகும்‌ போலும்‌. 

2. இர்தச்‌ சாசனத்தில்‌ கண்ட தானம்‌ கொடுக்கப்பட்ட சாவின்‌ பஞ்சால்‌ 
கக்‌ குறிப்புகள்‌, அவற்றின்‌ முதல்‌ எழுத்‌ துச்சளாலேயே கொடுச்சப்பட்டுள்ளன. 
அவை தெளிவாகத்‌ தெரிவதற்காகப்‌ பூர்த்தி செய்து கொடுத்‌ திருக்கிறோம்‌. 

18 


1200 | கோயிற்‌ சாசனங்கள்‌ 


நாயகன்‌ காசிய/ப%] கொத்திரம்‌ ஆபஸ்தம்ப சூத்திரம்‌ வெங்கட 
பதி அய்யன்‌ புத்திரனாயெ வெங்கடறாமய்யர்‌ புத்திரன்‌ ரெங்கய்‌ 
யனவர்களுக்கு பூதானம்‌: புது ஆயக்குடி. பெரிய குளத்துக்குச்‌ 
செர்ர்த எறனாகாளம்‌ நிலம்‌ க. எலக்கம்மா Quad (^ க. இன்ன 
நி, ௪. வாணக்காற்‌ நி, க. சைது புலவன்‌ நி. க. சம்மெட்டு லிங்க 
முத்தன்‌ நி. a. தெவனாயகன்‌ குளத்தில்‌ ஒத்ததாறு நி.க. HS 
குளத்து செந்த யிடும்பன்‌ குளத்து உளவாதி குப்பா கொடும்‌ 
பன்‌ நி. ஓ. றாவத்தன்‌ நி. o. ஆக புஞ்சை நி. து. மாவு ௮. தானம்‌ 
செய்தது. சாக்ஷி தண்டாயுத நரசிம்மன்‌ அகொபிலதாயகன்‌. விரூ 
ured சுப்பராயன்‌ யெழுதின து [t] 


மயிலம்பட்டி. Mayilampatti 
இவ்வூர்‌ கோயம்புத்தூர்‌ ஜில்லா தாராபுரம்‌ தாலூகாவில்‌ சேர்ந்துள்ளது, 


The village 18 included in the Dharapuram taluk of the Coim- 
batore district. 


சாசனம்‌ — 1195] i [D. 2949.9 


“தாராபுரம்‌ தாலூகாவுக்குச்‌ சேர்ந்த சித்தார்‌ ஒபளி மயிலம்பட்டியிலே 
இருக்கும்‌ அப்பய்யன்‌ குமாரன்‌ சேஷய்யனிடத்‌ இல்‌ இருக்கப்பட்ட சாசனத்‌ 
கக்கு ஈசல்‌? என்று மச்கென்ியின்‌ பி.ர.இயில்‌ குறிச்சப்பட்டிருக்கிற து. 


Copy of a record in the. possession of Sésha Ayyan, son of 
Appayyan at the place. 

Record dated in Kali 4051, Ananda, Purattasi 15, Friday, 
Uttara (which is evidently a mistake for Uttaráshada) and Vijaya- 
dagami registering the gift of 30 valle&küdw of dry land in the 
village Mayilampatti to Ramachandra Bhatta by Immudi Koppana 
Manradiyar, agent of the Vijayanagara kings whose names are 
introduced with a list of high-sounding birudas. 


The date is not verifiable‘ as the Kali year quoted is wrong and 
as Kali 4051 would correspond to A. D. 953. 


apan [Ue] ஸ்ரீமன்‌ மஹா மண்டலெசுவறன்‌ ஆரியதளவிபா 
டன்‌ ஆரிய மொகம்‌ தவிர்தான்‌ ஓட்டிய களவிபாடன்‌ ஓட்டிய 
மொகம்‌ தவிர்த்தான்‌ துலுக்கற்‌ தளவிபாடன்‌ துலுக்கற்‌ மொகம்‌ 


1. * திலம்‌? என்பதே இவ்விதம்‌ குறியீட்டால்‌ எழுதப்பட்டுள்ளது. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1201 


தவிர்த்தான்‌ ஆரிலொன்று கடமை கொண்டு அருள்‌ பெருக 
யன்பு (5,0545 ஆதுலர்‌ சாலையும்‌ அந்தணர்‌ வெள்வியும்‌ வெத 
ஒலியும்‌ விளாவுர வீதியும்‌” தபொதனர்‌ மடங்களும்‌ இச்சையில்‌ 
முப்பத்திரண்ட[றஈ]மும்‌ விளங்கிய யெம்மண்டலமும்‌ தெரை 
கொண்டருளிய ராசியாதி ராசன்‌ ராச பரமெசுபரன்‌ ராசமார்த்‌ 
தாண்டன்‌ ராச கெம்பீரன்‌ ராச மனொ பய[ங்‌]கரன்‌” ராசகுல தில 
கன்‌,கடல்கலங்கிலும்‌ காவெரி வற்றிலும்‌ மலை குலுங்கிலும்‌ மனங்‌ 
கலங்காத கண்டன்‌, கண்ட னாடு கொண்டு கொண்டனாடு குடா 
தான்‌, மண்டலீசுரகண்டன்‌, பொருமைக்கு தருமன்‌, கொடைக்கு 
கர்ணன்‌, மல்லுக்கு வீமன்‌, வில்லுக்கு விசயன்‌, பரிக்கு நகுலன்‌, 
சாஷ்த்திரத் துக்கு சகாதெவன்‌, அறிவுக்கு அகஸ்தியன்‌, அள 
குக்கு அனங்கன்‌, சொல்லுக்கு அரிச்சந்திரன்‌, பாஷைக்கு தப்பு 
வராத கண்டன்‌, அசுபதி கெசபதி நரபதி தனபதி ரத்தினசிம்மா 
சனரூடராகிய ஆனைகெ(றி)ந்தி மகராய பிறவுடதெவ மகாராய, 
மல்லிகார்ச்சுனராய, விரூபாட்சிராய,வீரவஸ [85%] தவராய யிப்படி. 
யிவர்கள்‌ காரியத்துக்கு கர்த்தாவாகிய இம்முடிப்‌ பட்டத்து 
கோபண மன்றாடியாறவர்கள்‌ ராமச்சந்திர பட்டருக்கு சரெண்ணி 
யொதக தான சாசனமாவது ; கலியுக சகாப்தீதம்‌ ௪௬௫௱க-க்கு 
மெல்‌ செல்லா னின்ற ஆனந்த வருஷம்‌ புரட்டாசி மாசம்‌ 
DAQ தெதி சுக்ர வாரம்‌ விசியதெசமியும்‌ உத்திர நட்சத்திர 
மும்‌ சுபனாம யொகமும்‌ பாலவாகருணமும பெற்ற சுபதினத்தில்‌ 
ராமச்சந்திர பட்டருக்கு சஹிரிண்ணியொதக தானமாக குடுத்த 
பூமிக்கு விபரம்‌ : மயிலம்பட்டி கிராமத்தில்‌ புஞ்சையில்‌ மயி 
லம்‌ பட்டி.யிலிருந்து பணையும்பட்டிக்கு போரத்துக்கு இட்டெரிக்‌ 
கும்‌ வடக்கு சித்தூரிலிருந்து குமிலுக்கு பொகிற இட்டெரிக்கு 
மெற்க்கு யெல்லை பள்ளத்துக்கு தெற்க்கு வாமன கல்லுக்கும்‌ 
கிளக்கு யிந்த நாற்பாங்‌ கெல்லைக்கு உள்பட்ட பூமியில்‌ புஞ்சை 
வாம இலி புன்னை யாற்‌ காடு ௬ யிதின்‌ ளெக்கு சின்ன வெங்கக்‌ 
கல்‌ காடு வ.* ௩. யிதின்‌ இளக்கு பெரிய வெங்க கல்லு காடு வ. ௬. 
யிதின்‌ தெற்க்கு பூனை காடு வ. ௮. யிதின்‌ மேற்க்கு ஊசி புரகாடு 


l. * அருள்‌ பெருக அன்பு கூர்ந்து? என்று வா௫க்க, 
2, “ விழாவறா ej Sub? என்று வாசிக்க, 
9. *பரராச்‌ மனொபயங்க.ரன்‌ ? என்று வாசிக்க. 
4. ' வள்ளக்காடு? என்பது “aja? போன்ற ஒரு குறியீட்டால்‌ எழு 
தீப்பட்டிருக்றறெது. அதையே இவ்விடம்‌ ‘a? என்று கொடுத்திருக்கிறோம்‌, 


சி 


1202 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


வ. ௩. யிதின்‌ தெற்க்கு பள்ளக்‌ காடு வ. ௪, ஆ வ. ௩௰ யிந்த 
முப்பது வள்ளக்‌ காடும்‌ ராமச்‌ சந்திர பட்டர்‌ [புத்திரஈ] பவுத்‌ 
திர பாரம்பரியமாயி சூரிய சந்திரர்‌ உள்ள வரைக்கும்‌ அனுப 
வீச்சுக்‌ கொள்ளுவாராகவும்‌. யிக்த தற்ம்மத்தை பரிபாலனம்‌ 
செயிதவர்கள்‌ காசி ராமெசுபரத்தில்‌ கொதானம்‌ பூதானம்‌ அன்‌ 
னதானம்‌ சுவற்ணதானம்‌ கன்னிகாதானம்‌ அனெக புண்ணியங்‌ 
களைச்‌ செயித பலனைப்‌ பெறுவாராகவும்‌, யிந்த தற்ம்மத்துக்கு 
யாதா மொருத்தன்‌ விகாதம்‌ செயித பெற்கள்‌ கெங்கைக்‌ கரையில்‌ 
காராம்பசுவைக்‌ கொன்ற தொஷத்தில்‌ பொவாராகவும்‌. இப்‌ 
படிக்கு தர்ம்ம சாசனப்‌ பட்டயம்‌ யெளுதினது தலத்து கணக்கு 
கந்தசாமி கை யெளுத்து [ve] 


துறையூர்‌ Turaiyür 


இவ்வூர்‌ திருச்சராப்பள்ளி ஜில்லா pH As தாலுகாவில்‌ இருக்கறது. அவ்‌ 
வூரிலே வீர சைவ மடம்‌ ஒன்று உள்ளது. சிவப்பிரகாச சுவாமிகள்‌ மடம்‌ என்‌ 
னும்‌ அது திருவண்ணாமலை மடம்‌ என்றும்‌ குறிக்சப்படுகிற து. இருவண்ணாமலை 
யிலே தோன்றினவாகக்‌ கூறிக்கொள்ளும்‌ வேறு பல சைவ மடங்களும்‌ தமிழ்‌ 
சாட்டில்‌ உள்ளன. 


The village is in the Musiri taluk of the Tiruchirappalli district. 
The Viragaiva matha known as Sivaprakasa svamigal matha is said 
to have originally belonged to Tiruvannamalai. There are also other 
Saiva mathas in the country which are said to have been orignally 
located at Tiruvannamalai, 


சாசனம்‌ — 1196] [D. 8192 


அறையூர்‌ ஆதினம்‌ வெப்பிரகாச சுவாமிகளுக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
தானத்துக்சான செப்பேடு. 


Copy of à copper-plate grant in the possession of the Sivapra. 
1585௨ svàmi matha of Tuyaiyür Adhinam. The record is found with 
gaps. Dated in Saka 1665. Rudhirodgarin, Sittirai,...... correspon- 
ding to A.D. 1743, when Venkatachala Reddiyar, a member of the 
polegar family of Turaiyür was ruling the country, it registers the 
grant of lead by the above said polegar at the time of his religious 
initiation (d:Rshd) to his acharya, Siva prakaáa svamin, the pontifical 
chief of the Tiruvannamalai matha or Viragaiva matha. The record 
states that the donor was the agent of the Vijayanagara kings 
administering the Tiruchirappalli country on behalf of his masters 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1208 


who are introduced with a long and high-sounding list of birudas. 
In addition to the above, the polegar assigned his üchürya 4 mea- 
sures of paddy per plough to be collected at the time of harvest 
from all the villages included in his siymat for meeting the expenses 
of conducting the annual guru-pujà. These rights were to be enjoy- 
ed by the matha in perpetuity. 

ஷஹி [1%] ஸ்ரீமன்‌ மகாமண்டலெசுவரன்‌...வறாய பாடன்‌ 
பாஷைக்கு...ப்பவறாய கண்டன்‌ PUMU கண்‌...கண்ட நாடு 
கொண்டு கொண்ட நாடு குடாதான்‌ ஆ....தளவிபாடன்‌ அறிய 
விறமனத்தி DULAR.. I., HH... கண்டன்‌ லவண யிட்சு 
சுறா சற்பி ததி க்ஷ்ற...தக ச...முத்திறாநிபதி சுவயம்புவ சக்கர 
வர்த்தி நிற்மத்த ௮....ஈவகண்டபுற திவி மண்டலாதிபதி அங்க 
வங்க களிங்க காச்மீற கொண்கண டங்கண குக்குற சாமளவ 
அளுவம்‌...ச மண்டலிகற்‌ திறை அளக்க வந்த றகுராமன்‌ 
ADI சாற்தூல ௮ரிசக்கரவாக முடுகு கெசவெட்டை...ம்புச 
பெ...பராக்கிரமன்‌ யிதறிட்டு வாரு மன்னர்‌ முறிகெ...முறியவே 
கட்‌(டி)[டா]ரி தொட்ட பட்டாபிருமன்‌ துஷ்ட நிக்ரெக சிஷ்ட 
பரிபாலனன்‌ அஷ்ட்ட லக்ஷிமி வாசயிட்ட அயிபிமன்‌ அடுபணி 
னால்‌ சயாதுகட்டும்‌ பட்டயாடவாதில்‌ கனசில பிறதாபன்‌ ப[சை]க 
யரசன்‌ முறியடி[...]ரெணபெரி கொட்டி பிறது பெரும்‌ விறாளன்‌ 
(வி)[வ]ஸ.து வாகளாக சதுரங்க செரரபல துங்க பீமன்‌ apg 
பன்ன பாஷைகளும்விதுப்பன்ன முள்ளவன்‌ யெழு முளமான மத 
வெள்‌ நிறைகட்டும்‌ சஞ்சாரமுள்ளவன்‌ கெற்சாக புருஷன்‌ வள்ள 
வடசம்‌ குதிரை மன்னும்‌ பறிலாயன்‌ அரிவிக்கு அகஸ்தியன்‌ 
ஆள்‌[சை]மக்கி றாம்‌ பெருமைக்கி தருமர்‌ பொருளுக்கு ஸொமன்‌ 
கல்விக்கி செஷன்‌ கனதைக்கி செஷன்‌ சொல்லுக்கு அரிச்சந்திரன்‌ 
ராஜாதி ராஜ ராஜ பரமெஸ்பர ராஜா மார்த்தண்டன்‌ ராஜ 
குலத்திலகன்‌ ௪௦௩. கொணமெல்‌ சித்திரமாக மாடமாளிகையும்‌ 
கூடகொபுரமும்‌ கொட்டையும்‌ மதிலும[க* ]ளுகாறை வில்லாத 
மத்த விசய ஈகரச்திலும்‌ வேலூற்த்தினிலும்‌ முத்துலானப....- 
லாம்‌ வெளங்க முத்தழு பொளியும்‌ ஆஸ்தான மட்டம்‌ தள 
கும்பி தாம்புறந்‌ தளய வணந்து அனந்தகிடா....குண்டல GL. 
மும்‌ முததாவளி பதக்கம்‌ சிற பெற...பொர்‌ பொனைந்து கஸ்தூரி 
திலகம்‌ நெததியிலணைந்து..... ..ஆறுகால்‌ பீடந்தேறி Wats 
uan) big உடை(ய)வாளெந்தி ஒருவன்‌ பொடை யொழப்‌ 
பட்டுப்‌ பட்டுவா.. கட்டியங்கூற சல்லறி தடாரி தண்ணுமை பண்‌ 
ணுமை பல்லிய முளங்க மது ஜ்ஞாரேசுறமது பாறட்டித்‌ திக்‌ 


1204 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


கெல்லாஞ்‌ செலுத்தும்‌ ஸ்ரீ 2லிகாஜ-₹ தெவ மகாறாயர்‌ வீரவசந்த 
விருபாட்சிறாயர்‌ சதாசிவராயரிவர்கள்‌ பின்‌ றாயம்‌[...]யளீல திருச்சி 
னாப்பள்ளி சமுஹானம்‌ ஸ்ரீமதி ராஜாதி ராஜனாகிய s mp த*] 
கொத்திரம்‌ செட்டி கெளம்ப்‌! பல்லகொல ஸ்ரீமது நல்லய்ய ரெட்‌ 
டியாரவர்கள்‌ பெளவுத்திரன்‌ ஸ்ரீமது லிங்கப்ப ரெட்டியாரவர்‌ 
கள்‌ குமாரர்‌ ஸ்ரீமது வேங்கிடாசல ரே()ட்டியாரவர்கள்‌ பிருதிவி 
டுச்சிய பரிபாலனம்‌ பண்ணி வரும்‌ காளையில்‌ சகா Sam eo 
[க்கு] நின்ற ருத்ரொத்கா fap சித்திரை[...]? ஸ்ரீமது FOF Ds «c 
சுத்த சிவா...சம்பன்‌...ருள விபூதி ருத்திறாகூ(ர) பஞ்சாக்ஷர 
ம(ஈ)[5]திற பரிபூரணறானஃதீதியாநந்த வெதாந்த வெதாந்த 
சிவ வீற சைவமறசறான FEAA, (GPT ஆ...முதாறமிதாள 
நிறாம்ப நிமலபற்‌ பிறகாரறான ஸ்ரீ நாதினாத ஸ்ரீ பிங்கனாத ஸ்ரீ afm 
பத்திற முக்யெறான வீர சைவ ஹாபனாசாரியறான திருவண்ணா 
மலை மடம்‌ வீர... சனத்துக்கு கர்த்தரான சுவாமியார்‌ சிவப்‌ பிர 
காச சுவாமியார்‌ சன்னிதானத்துக்கு ஈச ஸ்ரீ சதுறா...குலம்‌ செட்டி 
கொட்டம்‌ வல்லகொல்‌ ஸ்ரீ நல்லப்ப ரெட்டியார்‌ பெரன்‌ ஸ்ரீ 
லிங்கறெட்டியார்‌ அவர்கள்‌ குமாரர்‌ ஸ்ரீமது வேங்கிடாசலாசல 
ரேட்டியாரவர்கள்‌ தீகஷ£காலத்தில்‌ அன்னதான சுவர்னதரன 
வஸ்திரதான பூதான முதலாகிய மகாதானங்களு மனதொசாரியர்‌ 
சன்னிதானத்தில்‌ தத்தம்‌ பண்ணின பூதானத்துக்கு தற்ம சாசன 
பட்டய மெழுதிக்‌ கொடுத்தபடி: நம்முடைய கிறாமம்‌ அநேகங்‌ 
களில்‌ சுவாமியாரவர்கள்‌ சன்னிதானத்துக்கு தத்தம்‌ பண்ணின 
கிராமம்‌ உப்பிலிய புரத்துக்கு வடக்கு வைரி செட்டி. பாளையத்‌ 
துக்கு இழக்கு கொப்பம்பட்டி உள்பட்ட காரப்புட்பமான யடி 
யைச்‌ சுவாமியாரவர்களுக்கு மனப்பூர்வமாக தாறாதத்தம்‌ பண்‌ 
ணிக்‌ கொடுத்தபடியினாலே யிந்தக்‌ கராமத்‌ தலுண்டாகிய நஞ்சை 
புஞ்சை...ப்புத்‌ தொரவு கொடிக்கால்‌ திட்டு இடல்‌ முதலாய 
சல நிதி பாஷாண நிதி நிக்பம்‌ யெப்பேர்ப்பட்ட துட தாங்களே 
ஆ...னுபவித்‌ துக்‌ கொண்டு சுகத்திலெ யெழுந்தருளி யிருக்கவும்‌. 
வு மல்லாமல்‌ குரு பூசை தினத்துக்கு நாங்‌ கட்டளை யிட்ட 
PTD டைய துரையூர்‌ சீமை முத்தும்‌ அக்கிரகாரம்‌ சருவ 


1. “செட்டிகுளம்‌ ? என்பது ஓர்‌ ஊர்‌ போலும்‌. அதுவே துறையூர்ப்‌ 
யாளையப்பட்டாருடைய பூர்விகம்‌ போலும்‌. 

2. சாசனம்‌ வழங்கப்பட்ட. நாளைக்‌ கணித்து அறிவதற்கு வேண்டிய 
பஞ்சாங்க விவரங்கள்‌ பூர்த்தியாக இல்லை. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1205 


மானிய... உப்பளம்‌ கந்தா சாமங்குடி. பெற்‌ முதலாகிய பெற்‌ 
உஃப்பட்ட நஞ்சை புஞ்சை உள்பட யெற்க்கு நாலுபடி. தானி 
யம்‌ வீதம்‌ வாங்கி குருபூசை நிறவெரத்‌ தக்கதாகவும்‌ கட்டளை 
யிட்டு இருக்கிறோம்‌. அந்தப்படிக்க நம்முடைய துறையூர்‌ சமை 
முத்தும்‌ ஈஞ்சை புஞ்சை உள்பட (uim கஃக்குஃஃஃ[பி தானியம்‌ 
விடாமல்‌ வருஷாந்திரம்‌ வருஷாந்திரம்‌[...]குருபூசை நெறவெரும்‌ 
படி பண்ணிக்‌ கொள்ளவும்‌....யானயடி கரும முத்தும்‌ அனுப 
வித்துக்‌ கொள்ளவும்‌...ஈம்முடைய பெரியவாள்‌ தங்களுக்கு 
முன்னே...முன்‌ பழைய திதி முகுமை அமுதுபடியும்‌ அதுக்கு... 
மெல்ச்‌ சிலவும்‌ அதுவும்‌ யெப்போதும்‌ பொல வா....கொள்ளவும்‌. 
கிராமம்‌ இருமம்‌ குருபூசை கட்டளை அமுதுபடி...ய.துவெல்லாம்‌ 
ஆதனம்‌ பாரம்பரியமாக சந்திறாதித்தருள்ளவரைக்கும்‌ ஆண்ட 
னுபவித்துக்‌ கொண்டு சுகமாக யெழுந்தருளி யிருக்கவும்‌. இந்த 
தற்மத்துக்கு யாமொருவரும்‌ மனொ வாக்‌ காயங்களினால்‌ சகாயம்‌ 
பண்ணுகிறார்களொ அவர்கள்‌ கரி, சிதம்பரம்‌, திருவாலூர்‌ 
அருணாசலம்‌, காள அவதி! காஞ்சி, களிக்‌ கொள்கணம்பங்‌[* “லி, 
கும்பகொணம்‌, ராமெஸ்வரம்‌ முதலாகிய சிவஸ்தலங்களில்‌ ௮கெக 
கொடி சிவலிங்கப்‌ பிரதிஷ்டை பண்ணின பலனை அடைந்து FH 
மாக நீடூழி வாழ்ந்து யிருப்பார்கள்‌. இந்த தர்மத்துக்கு யாதா 
மொருவர்‌ விகாதம்‌ பண்ணுகிறார்களோ அவர்கள்‌ கெங்கைக்‌ 
கரையிலே காராம்பசுவைக்‌ கொன்ற தொஷத்திலெயும்‌ 
கொளந்தை தாயிகனந்தை” முதலாகிய பெரையும்‌ கொன்ற 
தொஷத்திலெ பொகக்‌ கடவீராகவும்‌, யிப்படிக்கு சம்மதித்து 
சிவப்பிரகாச சுவாமியாரவர்கள்‌ சன்னிதானத்துக்கு தர்ம்ம Fre 
னப்‌ பட்டய மெழுதிக்‌ கொடுத்தொம்‌ ஸ்ரீமது வெங்கடாசல 
செட்டியாரவர்கள்‌.” ௨ 


சாசனம்‌ —11977 [D. 8193 
அறையூர்‌ ஆதீனம்‌ சிவப்பிரகாச சுவாமியார்‌ அவர்களுக்குத்‌ துறையூர்‌ 
இ.ராமங்களில்‌ விடப்பட்ட மானியம்‌ ஓலைப்‌ பட்டயத்துச்கு BESA 
Copy of a palm-leaf document in possession of the same mafha. 


Record dated in Saka 1665, Rudhirddgarin, Avani, 95, only some 
four months after the date of the above grant, registering the gift, 


l. « காள்‌ ? என்பதே இவ்விதம்‌ எழுதப்பட்டது போலும்‌. 

2. “தாய்‌ ததை? என்று வாசிக்க. 

3. இந்தச்‌ சாசனம்‌ ஈடு நடுவே மிகவும்‌ சதைர்து காணப்படுகிறது, 
ஆனால்‌ விட்டுப்போன எழுத்துக்கள்‌ அதிகம்‌ இல்லே. ஆகவே, சாசனத்தை 
ஒரளவு சுமாராக வாசிக்க முடியும்‌. Í 


1206 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


by Venkatachala Reddiyar, the same polegar chief, of small pieces 
of lands in several villages belonging to his [Sirmai] as manya to the 
same Virafaiva religious preceptor, Sivaprakasa Svamin of the 
Tiruvannamalai matha, to meet the expenses of the worship of god 
Siva (Siva-paja). 


ஷஹி ஸ்ரீ [ile] விஜயாப்புதய சாலிவாகன சகாப்த்தம்‌ 
௬௬௱௭௬௰௫-க்கு மெல்ச்‌ செல்லா நின்ற ருடுரோத்காரி ஸ்‌ 
ஆவணி மீ ௨௰௫ ஈசஸ்ரீ வீற சைவ ஹாபகரான திருவண்ணா 
மலை மடம்‌ வீறசி...சனத்துக்கு கர்த்தரான சுவாமியார்‌ இவப்பிர 
காச சுவாமியார்‌... திக்கி ராஜ ஸ்ரீசதுரு...கொத்திரம்‌ செட்டிகுலம்‌ 
பல்ல கொல்லப்ப ரெட்டியார்‌ பெரன்‌ ஸ்ரீ லிங்க ரெட்டியார்‌ அவர்‌ 
களுக்‌ Geo OO மீமது வெங்டொசல ரெட்டியாரவர்கள்‌ சிவ 
பூசை...௨-க்கு ஈம்மதாச்சாரியார்‌ சன்னிதானத்திலே தெத்தம்‌ 
பண...தானத்துக்கு FEO சாசனப்‌ பட்டயம்‌ யெழுதிக்குடுத்தபடி : 
_இிருமங்களில்‌ சுவாமியாரவர்கள்‌ சன்னிதான த்துக்கு பண்ணின 
பூதான நிலம்‌ துறையூர்‌ பெரிய DUNG கரைச்சல்‌ வாறப்பத்தில்‌ 
யெரிக்கரைக்கு மெற்கு PWED .... நஞ்சையில்‌ செய்யி-௨- 
ஓடைக்கி மெற்கு புஞ்சை ...௫௰௫...யிதுவும்‌ யெரிக்கரை நடுப்பத்‌ 
இல்‌ நந்தவனங்கள்‌....எ௰ யிதுவும்‌ சுத்துப்‌ பக்க இராமங்களில்‌ 
அடைத்திக்கு...விடப்பட்ட' மானியம்‌ மருவத்தூர்‌ குழி. ..டு.கிறாம 
பூற்‌ குழி[...]சாகலாபுரங்‌ குழி--௮--யெலந்தலைப்‌ பட்டி குழி ௮. 
.ம்மரெட்டி பாளையங்‌ குழி ௫ செட்டி குளங்‌ குழி es... (mud... 
களு கொளஞ்சிப்படி குழி ௩. உப்பிவி...குழி 2% தளிகை குழி 
௰௨, யிர்த மட்டுக்கு சுவாமியார்‌...களுக்கு மனப்‌ பூர்வகமாக தாரு 
தத்தம்‌ பண்ணி குடுச்தபடி.பினாலெ ஈஞ்சை புஞ்சை நந்தவனம்‌ 
முதலாகயெதும்‌ தங்கள்‌ ஆண்டனுபவித்‌.துக்‌ கொண்டு சுகத்திலெ 
யெழுந்தருளியிருக்கவும்‌. e. Wes மேறைக்கும்‌ சிவ பூசைக்‌ 
கட்ட... ஆண்டனுபவித்‌. துக்கொண்டு சுகமாய்‌ யெழுந்தருளியிருக்‌ 
கவும்‌. உ யிந்தத்‌ தர்மத்துக்கு ear sun பண்ணின பெ...னாகவும்‌. 
சகாயம்‌ பண்ணினபேர்‌ அநேக சிவலிங்கப்‌ பிரதிஷ்டை பண்ணின 
பலத்தை அடைவார்கள்‌. யிப்படி. மனப்‌ பூர்வமாக தர்ம சாசனம்‌ 
பண்ணிக்‌ கொடுத்தோம்‌ சிவப்பிரகாச சுவாமியார்‌ சன்னிகானத்‌ 
துக்கு. தர்ம சாதன மெழுதிக்‌ கொடுத்தபடி. ஸ்ரீமது வெங்கடா 
சல ரெட்டியார்‌. ௨ 


1. மேலே உள்ள சாசனத்தைப்‌ போலவே இதிலும்‌ ஈடு ஈடுவே லெ 
எழுத்துக்கள்‌ விடுபட்டுப்போயுள்ளன. எனினும்‌ அந்த இடங்களை நிரப்பி 
வாசித்துவிட முடியும்‌. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1207 


£ ஞ்சீபுரம்‌ Kafichjpuram 


இது செங்கற்பட்டு ஜில்லாவில்‌ உள்ளது. இவ்விடத்‌ இலிருந்து இடைத்த 
சாசனங்கள்‌ முதல்‌ பாகத்தில்‌ 341-457 Os. gs வெளியிடப்பட்டுள்ளன. 


The place is in the Chingleput district. Inscriptions copied 
from this place have been published as Nos. 841-457 in Vol. I. 


சாசனம்‌ — 1198 ] [ No. 82 on p. 7528-14 


௪ 

அருளாளப்‌ பெருமாள்‌ என்று வழங்கப்பெறும்‌ வரதராஜர்‌ சோவிலில்‌ 
அஸ்‌ இஇரி பருவதத்தின்‌ மேற்குப்புறச்‌ சுவரில்‌ அழயெ சிங்கர்‌, அதாவது 
ஈமசிம்மர்‌, ஆலயத்‌ இன்‌ வடக்ல்‌ உள்ள த, 


(No. 446 of 1919), On the west wallofthe 'rock' known as 
Hastigiri in the temple of Arulala-peruma], also known as Vara- 
darajasvamin. Record dated in Saka 1153, in the reign of Pottap- 
pich-Chola Gandagopala registering the gift of a village te the 
temple of Varadarajasvamin. 


The text of the record as copied by the assistants of 
Col. Mackenzie is not available. But from the Epigraphical 
report it is learnt that the record which is of the chief, Madurantaka 
Pottappich-chóo]a Manumasiddharasa Tirukkalattidéva alias Ganda- 
gopaladéva, contains the following details for the date Saka 1153, 
Mithuna, ba. pafichami, Sunday, Dhanishthg, corresponding to A. D. 
1230, June 2, and the 15th regnal year of the Chola king Rajaraja 
III. It registers the gift of a number of villages for conducting the 
festivals in the months of Adi and Purattadi, the services called 
Gandagópalan-sandi and repairs. It also “supplies a big Sanskrit 
introduction for him and like the Tiruppàsür, Tiruvorriyür, Tiruva- 
langádu and the Nandalür inscriptions, it mentions Vishnu, Brahma 
Marichi, Kagyapa, (Sürya) Sun, Manu, etc., among the ancestors of 
the Chola family to which the chief belonged and after giving the 
Puranic names of Ikshviku, Kakustha, Mandhata, Sagara, Bhagi- 
ratha, Hariáchandra, S'ibi, etc., it mentions Karikàla, who construc- 
ted the Kaveri-banks and in battle pulled out the third eye of 
[Trilochana]-Pallava. In this family, after many important kings 
had passed away,was born Vijjana and in his family was born Erasid- 
dhi whose son Manmasiddhi married S'ridévi, The son of Manmasid- 
dhi was Gandagopala, ‘the cataclysmic fire to the ocean’, viz., Kal 
yanapuri (the capital of the Chalukyas), the sole hero of the world 
who cut off the head of Prithvisvara (the Vélanadu king), who 

19 


1208 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


crushed the pride of the Séuna king and was the supreme lord of 
Vikramasimhapuri (i.e., Nellür). It is further stated that he, having 
acquired his ancestral kingdom in due succession, captured the 
wealth of all princes who were, self-willed, shook the southern quar- 
ter, killed the kings of the south, took Kafichi and was ruling there 
after making it his own." 


சக 1158-ஆம்‌ ஆண்டில்‌ போத்தப்பிச்‌ சோழன்‌ கண்ட கோபா 
லன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ வரதராஜ சுவாமிக்கு ஒரு ராமம்‌ அளிக்‌ 
கப்பட்ட செய்தியைத்‌ தெரிவிப்பது." 

இந்தச்‌ சாசனத்துக்கு மக்கென்ஸியின்‌ உதவியாளர்‌ எடுத்த பிரதி 
இடைக்சவில்லை, ஆயினும்‌ சாசன இலாகாவின்‌ அறிச்சையிலிருந்து இது es 
வருஷம்‌ 1158, மிதுநம்‌, அபர பக்ஷத்துப்‌ பஞ்சமி, ஞாயிற்றுக்‌ மழெமை,அவிட்‌ 
டம்‌ கொண்ட நாளில்‌ மதுராந்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ opo சத்தாசன்‌ 
திருக்சாளத்திதேவனான கண்_டசோபாலன்‌ அளித்த தானத்தைச்‌ குறிப்ப 
தாகச்‌ சாண்டுிறது.கண்டசோபாலன்‌ சந்தி பூசைக்கும்‌ அடி, புமட்டாதி மாதங்க 
ளில்‌ எம்பெருமானுக்கு உற்சவங்களுக்கும்‌ இருப்பணிக்குமாகப்‌ பல இராமங்‌ 
களை அவன்‌ அளித்தான்‌. அவன்‌ தானம்‌ அளித்தது சோழ மன்னனான 
மூன்றாம்‌ இராஜ ராஜனுடைய ஆட்டிக்‌ காலத்தின்‌ 15-ஆம்‌ ஆண்டாகும்‌, 

தானம்‌ அளித்த கண்டகோபாலனுடைய ade வழியையும்‌ வரலாற்‌ 
றையும்‌ விரிவாகக்‌ கூறும்‌ வடமொழிப்‌ பிரசஸ்‌தி ஒன்று இந்தச்‌ சாசனத்தின்‌ 
ஆரம்பத்தில்‌ காணப்படுகிறது. விஷ்ணு, பிரம்மா, மரீசி, கச்யபர்‌, குரியன்‌, 
மனு ஆகியோர்‌ வழிவந்த சூரிய குலத்திலே தோன்றியவன்‌ அவன்‌. Qip 


1. சாசனப்‌ பட்டியலிலே இதற்கு முன்னும்‌ பின்னுமாக உள்ள இரண்டு 
சாசனங்கள்‌ முதல்‌ பாகத்தில்‌ அரைகுறையாகக்‌ கொடுச்சப்பட்டுள்ளன. 
சாசனப்‌ பட்டியலையும்‌ சாசன இலாகாவின்‌ அறிக்கைகளையும்‌ சொண்டு அவ்‌ 
விரண்டு சாசனங்களைப்பற்றிய முழு விவரங்களும்‌ ழே கொடுக்கப்பட்‌ 
டுள்ளன. 


சாசனம்‌ — 371] [No.81 on p. 158-ii 


பிரம்ம 81555 துக்கு அருகில்‌ [அஸ்‌ திகிரி பர்வதத்தின்‌ வடபுறச்‌ சுவ 
ரில்‌] காண்பது. 


(No. 476 of 1919). [On the north wallof the 'rock'] near the 
‘Brahma tirtha’ in the same temple. Record dated in Saka 1434, 
Angirasa, [Mina, Su. paurnima, Sunday, Hasta, corresponding to 
A.D. 1518, March 20], in the reign of the Vijayanagara king Vira pra- 
tapa Krishnadeva Maharayar registering the gift of money, 1200 
chakram for offerings (faligat) to god Varadarajasvamin [on certain 
festival days] by a certain Tammu Setti. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1209 


வாகு, ககுஸ்தன்‌, மார்தாதா, சகரன்‌, போதன்‌, அரிச்சந்திரன்‌, சபி முதலி 
யோர்‌ அவனுடைய மூதாதையர்‌, காவேரிக்குக்‌ கரை கட்டியவனும்‌ [ திரிலோ 
சன] பல்லவனுடைய மூன்றாம்‌ கண்ணைப்‌ போர்க்கள த்‌ தில்‌ பிடுங்கியவனுமான 
கரிகால சோழன்‌ வயிசத்‌ இலே விஜ்ஜனன்‌ பிறந்தான்‌. அர்த வயிசத்திலே 
எறரித்தன்‌ தோன்றினான்‌. அவன்‌ மகனான மணமரத்தன்‌ ஸ்ரீதேவியை 
மணக்துகொண்டான்‌; அவர்களுக்குப்‌ பிறந்த சண்டகோபாலனே இர்தத்‌ 
தானம்‌ வழங்கியவன்‌. அவன்‌ சல்யாணிபுரிக்கு வடவாக்கணி, es வீரன்‌, 
வெலநாண்சச்‌ சிற்றரசனான பிரறிதிவிச்வான்‌ தலையைச்‌ கொய்தவன்‌; சேவு 
ணர்சள்‌ தருக்சை அடக்யெவன்‌ ; விக்கிரம இங்கபுரி (நெல்லூர்‌)யைத்‌ தலை 
நகரமாகக்‌ கொண்டு ஆண்டவன்‌ ; காஞ்சபுரத்தைச்‌ கைப்பற்றி அவ்விடம்‌ அரசு 
செலுத்‌ uar. $ 


விஜயநகர மன்னனான வீரப்பிரதாப கிருஷ்ணதேவ மகாராயர்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ es 1484, ஆங்கரஸ வருஷம்‌ [மீன மாசம்‌ 
பெளர்ணமி, ஞாயிற்றுக்‌ இழமை, ஹஸ்த நக்ஷத்திரம்‌ கொண்ட 
நாளில்‌] வரதராஜ சுவாமிக்குச்‌ சில விசேஷ உற்சவங்களில 
தளிகை விடுவதற்குத்‌ தம்மு செட்டியார்‌ 1'00 பொன்‌ அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிப்பது, 


சாசனம்‌ 372] [ No. 83 on p. 152-ii 


சேனை முதலியார்‌ ஆலயத்துக்கு எதிரில்‌ | அஸ்‌.இிரி பர்வதத்தின்‌ வட 
புறச்‌ சுவரில்‌| உள்ள சாசனம்‌. 


(No, 479 0f 1919). On the north wall of the “rock” known as 
Hastigiti parvata, [before the Sénai Mudaliyar shrine] in the same 
temple. Record dated in Saka 1501, [Chitrabhanu, Rishabha, Su. 
shashthi, Sunday, Makha, corresponding to A.D. 1582, May 27],in the 
reign of the Vijayanagara king Srirangadeva Maharaya register- 
ing the gift of a village with an annual revenue of 570 chakram for 
conducting festival to god Varadarajasvámin. 


From the Epigraphical report it is seen that the record regis- 
ters an agreement given by the treasurers of the temple and the 
manager Ettir Tirumalai Kumara Tatacharya-ayyan to Toppür 
Tirumalai Nayaka, the dajavdy under MahamandaléSvara Ramaraju 
Vénkatapatidéva Maharaja, to provide certain offerings ard worship 
to the gods Pér-Arulalar, Ashtabhujatt-emberuman, S'onnavapname 
éeydz«Perumà| the goddess Porundéviyar and S€rakulavalli 


1210 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌ — 1199] [No. 42 on p. 158-ii 
அழூய சிங்கர்‌ சர்நிதியில்‌ வாசலுக்குச்‌ தென்புறம்‌ [முதற்‌ பிராகாரத்‌ 
அக்கு நுழையும்‌ இடத்தில்‌ வலதபுறம்‌] உள்ளது. 

(No. 523 of 1919). Before Alagiya-singar shrine; south of the gate 
in the same temple, [On the right of entrance into the first prakara 
in the temple]. Record dated in the 14th year, [Tula, Su. paiichami 
Thursday, Mala, corresponding to A. D. 1363, October 12], in the 
reign-of the Vijayanagara ruler, Sayama Udaiyar registering the 
gift of the village Melaivilagam, [in Vadakarai Manavil-kottam] for 
supplying a garland to the temple of god Varadarajasvamin and for 
a flower garden by one of the servants of Sàyana-Udaiyár, whose 
name was ‘ Ponnumpee Naig.' 


Nachchiyar and for certain Ajvars on certain festival days in return 
for 570 pon of gold which was the income derivable from the two 
villages, Ravuttanallir in Nagariyil-girmai in Padaividu-rajya, a 
sub-division of JayankondasoJjamandalam alias Tondaimandalam 
and Serukkuppettuvür in S'enga]unirpattu-áirmai in Chandragiri 
rájya. 

விஜாகர மன்னனான டாங்க தேவ மஹாராயர்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ சக வருஷம்‌ 1504, சிததிரபானு ஆண்டு, | Mapu மாதம்‌, சுக்‌ 
இல பக்ஷ்த்து ஷஷ்டி, ஞாயிற்றுக்‌ இழமையும்‌ மக கக்ஷத்திரமுூம 
பெற்ற நாளில்‌ [வரதராஜ சுவாமிககுச்‌ சில விசேஷ உற்சவங்கள்‌ 
நடத்துவதற்காக 570 சக்கரம்‌ வருமானம்‌ கொண்ட ஒரு கிராமத்‌ 
தை வழங்கிய செய்தியைத்‌ தெரிவிப்பது. 

சாசன இலாகாவின்‌ அதிக்கையிலிருர்‌து இச்‌ சாசனம்‌ மகா மண்டலேச்‌ 
வான்‌ ராமராஜ வேங்கடப இ தேவ மகாராஜாவின்‌ தளவாயான தோப்பூர்‌ திரு 
மலை காயகர்‌ அளித்த ஜயங்கொண்ட சோழ மண்டலமான தொண்டை மண்ட 
லத்துப்‌ படைவீட்டு ராஜயத்து ஈகரியில்‌ சர்மையைச்‌ சேர்ந்த ராவுத்தால்லுர்‌, 
சந்திரகிரி ராஜயத்துச்‌ செங்கழுநீர்ப்‌ பட்டுச்‌ சீர்மையைச்‌ சேர்ந்த செருகப்‌ 
பேட்டுவூர்‌ ஆகிய இரண்டு கிராமங்களின்‌ வருமானம்‌ 570 பொன்னைக்‌ 
கொண்டு பேரருளாளர்‌ (வமதராஜர்‌), அஷ்டபுஜத்தெம்பெருமான்‌, சொன்ன 
வண்ணம்‌ செய்த பெருமாள்‌, தாயார்‌ பெருர்தேவியார்‌, சேரகுல வல்லி நாச்சி 
யார்‌, ஆழ்வார்களில்‌ சிலர்‌ ஆகயோருக்குச்‌ லெ விசேஷ கைவேத்தியங்களும்‌ 
பூசையும்‌ ஈடத்துவிக்சக்‌ கோயில்‌ பண்டாரத்தாரும்‌ கோயில்‌ Arara ஏட்டூர்‌ 
' திருமலை குமார்‌ தாதாசாரிய ஐயனும்‌ ஏற்றுக்‌ கொண்ட செய்தியைத்‌ தெரி 
விப்பதர்கக்‌ சாண்டுற.து. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1211 


விஜயககர மன்னனான சாயண உடையார்‌ ஆட்சியின்‌ 14-ஆம்‌ 
ஆண்டு கொண்ட சாசனம்‌. வரதராஜப்‌ பெருமானுக்குச்‌ சாத்தப்‌ 
பூ மாலை கொடுக்கவும்‌, கந்தவனம்‌ எழுப்பவும சாயண உடையா 
ரிடம்‌ பணி செய்யும்‌ நாயகர்‌ ஓருவர்‌ [வடகரை மணவில்‌ கோட்‌ 
டதத] மேலவிளாகம்‌ என்னும்‌ ஊரை அளித்த செய்தியைத்‌ 
தெரிவிக்கிறது. 


சாசன இலாகாவின்‌ அறிக்கையிலிருர்து தானம்‌ கொடுக்கப்பட்ட நாள்‌ 
அவ்‌ வருஷம்‌ அலா மாசம்‌ சுக்ல பக்ஷத்துப்‌ பஞ்சமியும்‌ மூல saps இரமும்‌ 
பெற்ற வியாழக்‌ கிழமை என்பது தெரிகிறது. 


சாசனம்‌ — 12007 [No. 43 on p. 158-ii 


அதே கோவிலில்‌ அபிஷேக மண்டபத்‌ இன்‌ தென்புறச்‌ சுவரில்‌ பொறிக்‌ 
கப்பட்டுள்ளது. 


On the south wall of the Abhishéka-mandapa in the same 
temple. Record dated in the 24th year in the reign of the Chola 
king Tribhuvana chakravartin [Rajaraja 111] registering the gift of 
33 cattle for a perpetual lamp infront of god Varadarajasvamin 
[Arulalangtha] by a certain daodanayaka. 


There are two inscriptions in the temple at the place men- 
tioned above: one (No. 612 of 1219) registering the gift by 
Keéáava Dandanayaka, son of Mallaya Dandanayaka and the other 
(No. 615 of 1919) registering a similar gift by Góppaya Danda- 
nayaka, younger brother of the above mentioned Mallaya. As the 
text copied by the assistants of Col, Mackenzie is not available, 
it is not possible to identify the record. 


சோழ அரசனான திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ |, / மூன்றாம்‌ 
இராஜ ராஜ தேவனுடைய ] ஆட்சிக காலத்தின்‌ 84-ஆம ஆண்டு 
கொண்ட சாசனம்‌. பேரருளாளருக்கு ஒரு vor விளககு எரிகக 
அரசனுடைய தண்டகாயகர்களில்‌ ஒருவன 33 பசுக்களை அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


இவ்வ. சன்‌ ஆட்சியின்‌ இதே ஆண்டைச்‌ கொண்ட இரண்டு சாசனங்கள்‌ 
அவ்விடம்‌ கிடைக்கின்றன. மல்லப்ப தண்டசாயகன்‌ மகன்‌ கேசவ தண்ட 
நாயசன்‌ அளித்தது ஒன்‌ ஐ, மல்லய்ய தண்டசாயகனுடைய தம்பி சோப்பய்ய 
சண்டசாயகன்‌ அளித்தது மற்றொன்று. இவவிரண்டினுள்‌ இவ்விடம்‌ குறிக்‌ 
கப்பட்டது எது என்பதை AETI ES முடியவில்லை, 


1212 கோயி ற்‌ சாசனங்கள்‌ | 


சாசனம்‌ — 12017 [ No. 44 on p. 154-ii 
அபிஷேக மண்டபத்தின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ உள்ளத, 


(No. 617 of of 1919). On the south wall of the Abhishéka 
mandapa ia the same temple. Record dated in the 20th year, [Simha, 
Su. dagami, Monday, Mula, corresponding to A D. 1937, August 3, 
when the regnal year of the king would be the 22nd year and not 
the 20th as mentioned in the inscription], in the reign of the Chola 
king Tribhuvana chakravartin [Rajaraja 111] registering the gift 
of 33 cattle for a perpetual lamp by mahapradhani Dandinagopa 
Madaya Dandanayaka. 


சோழ மன்னனான திரிபுவன சக்கரவர்த்தி [மூன்றாம்‌ இராஜ 
ராஜ தேவனுடைய] ஆட்சிக்‌ காலததில்‌ 60-ஆம ஆணடு [சிங்க 
மாதம, சுககில பக்ஷததுத்‌ தசமியும்‌ மூல ஈக்ததிரமும்‌ பெறற 
இஙகடகிழமை] (சகாபபிரதானி தணடினகோப மாதய தணட 
நாயகன்‌ எமபெருமான திருமுனனர்‌ ஒரு நுந்தா விளக்கு எரிக்க 
98 பசுககளை அளித்த செயதியைத தெரிவிகறெது. 


சாசனம்‌ அ 1202] [No. 45 on p 154-ii 
௮பிஷேக மண்டபத்தின்‌ தெற்குச சுவரில்‌ £ழப்புறம்‌ உள்ளது. 

(No. 611 of 1919). Onthe south wall (east side) of the Abhi- 
shéka-mandapa in the same temple. Record dated in the 24th year, 
[Kumbha, ba. chaturthi, Sunday, Chitra, corresponding to A.D,1240, 
February 12], in the reign of the Chola king Tribhuvana chakravar- 
tin [Rajaraja III] registering the gift of 33 cattle for burning a 
perpetual lamp in front of god Varadarajasvamin by Mallayya 
Dandanayaka, [son of Appayya Dandanayaka, brother (2) of the 
mahapradhani Dandinagopa.] 


சோழ மனனனான திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ [மூன்றாம்‌ 
இராஜ ராஜ தேவனுடைய] ஆட்சிக காலததின்‌ 84-ஆம்‌ அண்டு 
கொண்ட Free. எமபெருமான திருழன்னர்‌ ஒரு sr 
விளககு எரிக்க 33 பசுககளை மகாப்பிரதானி தண்டின கோபன்‌ 
சகோதரன அப்பய்ய தணட மாயகன்‌ மகன்‌ மல்லய்ய தண்ட 
நாயகன அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது, 

சாசன இலாகாவின்‌ அ.றிச்கையிலிருர்து தானம்‌ அவ்‌ வருஷம்‌ கும்ப 
மாதம்‌ அபர பகஷத்துச சதுர்த்தியும்‌ சத்‌. திரை ஈகூச்திரமும்‌ சொண்ட ஞாயிற்‌ 
துச்‌ கிழமை அளிச்சப்பட்ட தென்பது Gai ng. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1215 


சாசனம்‌ — 12037 [No. 127 on p. 164.ii 
அதே கோவிலில்‌ ௮ஸ்‌.இஒரி பர்வதத்தின்‌ வடபுறம்‌ காண்பது. 


Placed on the north side of the Hastigiri Parvata “rock” in the 
same temple. Record dated in the 18th year in the reign of Vijaya 
Gandagopala registering the grant of the village Ukkal (piddgai) 
to the god Varadarajasvamin for additional ceremonies (services). 

The text of the record is not available, But this is probably 
the same as No. 458 of 1919 on the north wall of the ‘rock’. Dated in 
the 18th year in the reign of the Chola king Rajarajadeva (III). it 
registers the gift of the village of Madaganmédu, a hamlet of Ukkal 
in Káhyüc-kóttam, for conducting the service called Gandagópalan- 
sandi and for certain festivals in the temple of Arulglanatha by 
Madurantaka Pottappi-ch-Cho]an Manumasiddharaigan Tirukkalat- 
tidévan alias Gandagopalan. 


வரதராஜருடைய விசேஷ நிவந்தங்களுக்காக உக்கல்‌ 
படாகை என்னும்‌ ஊரை விஜய கண்டகோபாலனுடைய பதி 
னெட்டாம்‌ ஆண்டில்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


இந்தச்‌ சாசனத்தின்‌ பிரதி டைக்கவில்லை. எனினும்‌, சாசன இலாகா 
வின்‌ அறிச்கையிலிருர்து பின்வருவது தெரிது. சோழ மன்னனான (மூன்‌ 
ரம்‌) இராஜராஜனுடைய ஆட்சக்காலத்‌ தின்‌ 18-ஆம்‌ ஆண்டில்‌ கொடுக்கப்‌ 
பட்ட அச்சாசனம்‌ சாஞ்டு அருளாளப்‌ பெருமாள்‌ கோயிலில்‌ சண்டகோபா 
லன்‌ - சந்தியையும்‌ வேறு லெ உற்சவங்களைபும்‌ ஈடத்துவதற்காக மதுரார்‌ 
தீகப்‌ பொத்தட்பிச்‌ சோழன்‌ மநு 0சித்தரைசன்‌ திருக்காளத்தி தேவனான 
கண்டகோபாலன்‌ என்பான்‌ காலிழூர்க்‌ கோட்டத்து உக்கல்‌ ராமத்தின்‌ படா 
கையான மதகன்மேடு என்னும்‌ ஊரை அளித்த செய்தியைச்‌ தெரிலிப்பதர 
கச்‌ காண்கிறது. 


சாசனம்‌ — 12047 [No. 41 on p. 158-ii 


அதே கோவிலில்‌ மணவாள மாமுனி மண்டபத்தின்‌ £ழ்ப்புறம்‌ உள்ள 


சாசனம்‌, $ 


On the east side of the Manavalamahamuni mandapa in the 
same temple. Record dated in Śaka 1225, Parābhava, in the reign of 
the Vijayanagara ruler Bukkana Udaiyar Ariyana Udaiyar regis- 
tering the grant of some land to the temple by a Nàchchiyár whose 
name is written as “Aya Rungainga ”. 


1214 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


The text of the record is not available. 


But there is an inscription, engraved to the right of entrance 
into the Tayar sannidhi in the same temple and published as No.356 
in the South Indian Inscriptions (Texts), vol. IV, dated in Saka 
1288, Parábhava, Kumbha, Su. &kadasi, Thursday, Punarvasu, cor- 
responding to A.D. 1367, February 11, in the reign of the Vijaya- 
nagara king Vira Kampana Udaiyar, son of Bukkana, registering 
the sale of a piece of land in the street to the east of the eastern 
gopura of the temple by Mudaliyar Nachchiyar alias Ellam talai- 
yana perumal tadi, daughter of Tummandi Akkachchi to Aiyyanangal, 
son of Annar Koppanangal of the Bharadvaja gotra and Apatsthamba 
sūtra for 27 narpalankasu, 


விஜயநகர அரசனான புக்கண உடையார்‌ அரியண உடையார்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ சக 1225, பராபவ ஆண்டு நாச்சியார்‌ ஒருத்தி 
ஏதோ சில நிலங்களைக்‌ கொண்டுவிட்ட செய்தியைத்‌ தெரிவிப்‌ 
பது. 


சாசனத்தின்‌ பிரதி டைக்கவில்லை. 


ஆனால்‌, அதே கோவிலில்‌ தாயார்‌ சர்மிதிக்கு அழையும்‌ வாசற்படியின்‌ 
வலதுபுறத்தில்‌ சக வருஷம்‌ 1288, பராபவ ஆண்டு சொண்ட சாசனம்‌ ஒன்று 
இருக்கிறது, அது விஜயாகர மன்னனான புக்சண உடையார்‌ குமாரன்‌ வீர 
கம்பண உடையார்‌ ஆட்சிக்‌ காலத்தைச்‌ சேர்ந்தது ஆகும்‌. தேன்னிந்திய 
சாசனங்கள்‌, 1Vவால்பூம்‌, 356 ரெ. ஆச வெளியாகியுள்ள அது ஒறிற்‌ 
குறு தாதிச்செளில்‌ தும்மாண்டி அச்கச்ட மகள்‌ முதலியார்‌ சாச்சியர்‌ ஆன 
எல்லார்‌ தலையான பெருமாள்‌ தாதி கோவில்‌ இழகச்குக்‌ கோபு த்துக்குக்‌ 
இழக்கில்‌ உள்ள தெருவில்‌ ஒர்‌ இடத்தை அபஸ்தமப சூத்திரம்‌ பாமதவாஜ 
கோத்திரம்‌ அண்ணர்‌ கொப்பணங்கள்‌ பிள்ளைகளில்‌ ஐய்யணங்களுக்கு Qus 
தேழு ஈற்பழங்காசுக்கு விற்றுக்‌ கொடுத்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


சாசனம்‌ — 1205] [ No. 96 on p. 160-ii 
அதே கோவிலில்‌ ௮ழூயெ௫ல்கர்‌ ஆலயத்தின்‌ வடபுறம்‌ உள்ளது. 


On the south side of the shrine of Alagiyasingar. Record 
dated in the 36th year in the 1eign of Tribhuvana chakravartin 
registering the gift of 43 cattle for a lamp «o god Varadarajasvamin, 


This is evidently No. 435 of 1919 on the south wall of the ‘rock’. 
Dated in the 36th year, Kanya 12, Sunday, Mrigagirsha, saptami, 
corresponding to A.D, 1213, September 8, in the reign of the Chola 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1915 


king Tribhuvana chakravartin Tribhuvana-Vira deva who 'having 
taken Madurai, Ilam (Ceylon), Karuvür and the crowned head of 
the Pandya was pleased to perform the Virabhishéka (the anoint- 
ment of the heroes) and the Vijayabhishéka (the anointment of the 
victors)’ (i,e., Kulottunga III) registering a similar grant. 


திரிபுவன சக்கரவர்த்திகளின்‌ 86-ஆம்‌ ஆண்டுச்‌ சாசனம்‌. 
வரதராஐசுவாமிக்கு விளக்கு எரிக்க 43 பசுக்களை அளித்த செய்‌ 
Doug தெரிவிப்பது, 


அஸ்‌ திரிரி பர்வதத்‌ இன்‌ தென்‌ சுவரில்‌ காணப்படும்‌ சாசன மே போலும்‌ 
இது. திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கருவூரும்‌ பாண்டியன்‌ 
முடித்தலையும்‌ கொண்டு வீராபிஷசமும்‌ விஜயாபி2 ஷசமும்‌ பண்ணியருளிய 
திரிபுவன வீரதேவருடைய ஆட்ரிக்காலத்தின்‌ 36-ஆம்‌ ஆண்டு, screum 
18௨ ஞாயிற்றுக்ழமையும்‌ சப்தமியும்பெற்ற மிருக€ருஷதச்து சாள்‌ கொண்ட 
அச்‌ கல்வெட்டு இதே போன்ற ஒரு தானத்தைத்‌ தெரிவிப்பதாகும்‌. 


சாசனம்‌ — 1206 / [No. 102 on p. 161-i 
மேலச்கோபுரத்தில்‌ வட பச்சம்‌ எழுதப்பட்டிருப்பது. 


On the west gópura, north side. Record dated in Saka 1408, 
Vijaya, stating that in the days of the regime of Tirumalai Nayaka, 
the family of S’ellakkon (slaves) left and dedicated to the service 
of the god Varadarajasvamin for looking after the lamps. 


A similar record from the east base of the outer-most gopura, 
(left of entrance) has been published as No. 352 in Vol. I above, 
Dated in S'aka 1408, Vijaya, Tula, Su. dvadasi, Friday, Pushya: 
the record states that Raghavan and S'ellapperuma]. the agents of 
Tirumalai-Nayaka made, on the occasion of the Saikrama punyakala, 
arrangements with certain individuals for burning lamps before the 
god Perumal Péraruldla in the city of Kafichiputam. But this has 
beer, given in the List separately as No. 13 on p. 149. 


௪௧ 1408, விஜய ஆண்டு இருமலை நாயக்கர்‌ நாளையில்‌ செல்லக்‌ 
கோன்‌ (அடிமை) குடுர்பத்தார்‌ வரதராஜசுவாமி திருவிளக்கு 
களைப்‌ பராமரிக்க அமர்ந்த செய்தியை தெரிவிக்கிறது. 


இதே போன்ற சாசனம்‌ ஒன்று முதல்‌ பாகம்‌ 352 Os. ஆக வெளியிடப்‌ 
பட்டுள்ளது. அது சகாப்தம்‌ 1408, விஜய வருஷம்‌ துலாமாதம்‌ பர்வபக்ஷத்துத்‌ 
வாதியும்‌ சுகி ரவாரமும்‌ பெற்ற பூசத்து காள்‌ காஞ்ச€புரம்‌ பேரருளாளப்‌ 
20 


1216 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


பெருமாளுக்குத்‌ இருமலை நாயக்கர்‌ காரியத்துக்குக்‌ கடவராய இராகவனும்‌ 
செல்லப்‌ பெருமாளும்‌ லெரைச்‌ இருவிளக்குக்குடி.யாகச்‌ தாரைவார்த்து விட்ட 
செய்தியைச்‌ தெரிவிப்பது, சாசனப்பட்டியிலில்‌ ௮து தனியாகக்‌ கொடுக்சப்பட்‌ 
டிருப்பதால்‌ இது வேறு ஒன்றுபோலும்‌. 


சாசனம்‌ — 12077 [No. 100 on p. 161-ii 


தாயார்‌ eiA Ose வட புறத்தில்‌ நிற்கும்‌ ஒரு sada பொறிச்சப்பட்டி 
ருப்பது. 

(No. 639 of 1919). On a stone standing on the north side of the 
shrine of the goddess (Tayar sannidhi). Record dated in Saka 1632, 
Virodhin registering the bringing back of the image of the god Vara- 
darajasvamin from Udaivarpilaiyam by Tondra-malla (Todara- 
malla). 


The text of the record as copied by the assistants of Col. 
Mackenzie is not available. It is said to be in the Tamil language 
and Telugu script. But from the Epigraphical report it appears 
that the inscription is in Sanskrit. The record is dated in Saka 
1632 (current), Virodhin, Phalguna, ba. tritiya, Saturday, Uttara- 
Bhadrapada, Vrishabha lagna, corresponding to A.D. 1710. 


The stone, on which this record is engraved, is embellished at 
its top with the Tenkalai Vaishnavite symbol flanked on either side 
by the sankha and chakra. The inscription consists of two Sanskrit 
verses ''engraved in the Telugu script followed by a translation in 
Telugu prose and 12 lines in Nagari.” Itis not known whether a 
Tamil translation existed in the days of Col. Mackenzie. not now 
available. It states that Raja Todaramalla brought back at the 
request of Srinivasa alias Attan Tiruvénkata Raminuja Jiyar, the 
images of Varadaraja and his consorts from their place of retreat in 
jungles of Udaiyarpalaiyam and reconsecrated them in their own 
temple at Kafichipuram. This Todaramalla wasa general under 
Sa-adat-Ulah Khan, the Nawab of the Karnatic, who led the 
attack against and finally stormed the impregnable fort of Gingee 
(Seiji) killing Desingaraja of ballad fame. “The historic incidents 
that led up to the events recorded in this inscription were that the 
Delhi Emperor Aurangazeb fitted ont an expedition in about A.D. 
1688 against the Mahrattas of the South, and Kafchipurani in com- 
mon with several other important centres of South India, felt the 
shock of this iconoclastic invasion. The temple authorities of the 
three premier temples of that city thereupon apprehending desec- 
sation at the profane hands of the invaders, disguised the images of 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1217 


the temple gods and conveyed them secretly out of the town, the 
Vishnut mple images finding an asylum in the jungles of Udaiyar- 
palaiyam in the Trichinopoly district. But when the danger was 
past and Kafichipuram was considered safe, the local chieftain of 
Udaiyarpàlaiyam, who was much enraptured at the image of the 
God Varadaraja refused to restore it to its original abode at Kafichi 
with the result that, at the special intercession of Srimat Para- 
mahamsa Parivrajakacharya Attain ‘Jiyar, his disciple Lala Togara- 
malla terrorised the chief with a strong contingent of troops at his 
back and safely brought back the image and reinstated it in the 
temple with great pomp and splendour. This incident is even today 
commemorated in an annual festival called the Udaiyarpalaiyam 
festival. An exact parallel to the above restoration is furnished by 
S‘rirangam, the image of which temple, Sri Ranganatha, had to be 
restored by Goppana, the famous Brahmana general of Kumara 
Kampana in Saka 1998," 


The party who was instrumenta] for the above restoration, viz. 
Srinivasadasa or Attan Jiyar, as he is called, has been identified 
with a relative of Akkanna and Madanna of Golkonda fame, who 
fled south when Aurangazeb’s forces sacked Golkonda and killed the 
two brothers. Ina copper-plate grant deposited in the Madras 
Museum, the same Srinivasadasa, who is there mentioned as the 
protege of Todaramalla, is said to have granted five villages to the 
temple of Srimushnam near Chidambaram, in the Saka year 1636 
(A.D. 171 4-15), ,f0ur years later than the Kaichipuram record, in the 
regime of the Delhi Emperor Farruksiyar and the Karnatic Nawab 
Sa-adat-Ullah Khan. 


வரதராஜ சுவாமியின்‌ விக்ரகத்தை உடையார்பாளையத்தி 
லிருந்து திருப்பிக்‌ கொணர்ந்து சகாப்தம்‌ 1632, விரோதி ஆண்டு 
தோன்றமலலர்‌ பிரதிஷ்டை செய்த விவரத்தைக்‌ கூறுவது. 

மக்கென்ஸியின்‌ உதவியாளர்‌ படி எடுத்த சாசனப்‌ பிர தி படைக்கவில்லை. 
சாசனப்‌ பட்டியலில்‌ அது தமிழ்‌ மொழியில்‌ தெலுங்கு எழுத்தில்‌ உள்ள 
தாகச்‌ குறிச்கப்பட்டிருக்ிறது. சாசன இலாகாவின்‌ அறிச்சையிலிருந்து இது 
வடமொழியில்‌ உள்ளதாகத்‌ தெரிகிறது. சகாப்தம்‌ 1692, விரோதி வருஷம்‌ 
பால்குன அபரபக்ஷத்‌ இரிதியையும்‌ உத்தரபாத்‌.ரபத(உத்‌.இ.ரட்டா இ) cups திர 
மும்‌ பெற்ற சனிக்கிழமை விருஷப eie பிரதிஷ்டை ஈடர்ததாகக்‌ 
கூறப்பட்டிருக்கிற து. 

சாசனம்‌ பொறிக்சப்பட்‌... கல்லின்‌ உச்சியில்‌ சங்கு சக்கரத்துடன்‌ கூடிய 
தென்கலை நாமம்‌ இருக்ெது.இ.ரண்டு வடமொழிச்‌ சுலோகங்கள்‌ கொண்ட அச்‌ 


1218 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


கல்வெட்டு தெலுங்கு எழுத்தில்‌ பொறிக்கப்பட்டுள்ள து. அதைத்‌ தொடர்ந்து 
தெலுங்கு வசனத்தில்‌ ஒரு மொழிபெயர்ப்பும்‌ சாகரி எழுத்தில்‌ ஒரு பிரதியும்‌ 
உள்ளன, மக்கென்ஸியின்‌ உதவியாளர்‌ பிரதி எடுத்த ஈாளையிலே தமிழ்‌ 
மொழி பெயர்ப்பு ஒன்றும்‌ இருக்கு அது இப்போது காணவில்லேயோ என்றும்‌ 
சர்தேடிக்ச இடம்‌ உள்ள து. 


உடையார்பாளையம்‌ காடுகளில்‌ அடைக்கலம்‌ புகுந்திருர்த வ.ரத.ராஜ 
சுவாமி, தாயார்‌ ஆகியோருடைய திருமேனிகளை ஸ்ரீரிவாஸதாசரான 
ஆத்தான்‌ திருவேங்கட. ராமா அஜ ஜீயரின்‌ வேண்டுகோட்படி ராஜா தோட 
மல்லர்‌ காஞ்£ீபுமத்துக்குத்‌ இருப்பிச்‌ கொணர்ந்து பழையபடியே கோவிலில்‌ 
பிரதிஷ்டை செய்ததைத்‌ தெரிவிக்கிறது இந்தக்‌ கல்வெட்டு. 


இவ்விடம்‌ குறிக்கப்‌ பட்டுள்ள தோட. மல்லர்‌ என்பார்‌ கர்நாடக ஈவாப்‌ 
சதாத்துல்லா கானிடம்‌ சேனாபதியாக இருந்தவர்‌. செஞ்சி அசன்‌ தேசிங்கு 
ராஜனுடன்‌ போர்‌ புரிந்தவரும்‌ இவரே. சுமார்‌ ௫, பி, 1688-ல்‌, தென்னாட்‌ 
டில்‌ உள்ள மராத்தியர்களை முறியடிப்பதற்காகத்‌ தில்லி பாதுஷா அவுமங்க 
ஜேப்‌ ஒரு படை திட்டி அனுப்பி வைத்தான்‌. அந்தப்‌ படை வரும்‌ 
இடங்களில்‌ கோவில்களை இடித்து விக்கிரகங்களை உடைத்து விடி 
வார்களே என்று பயந்த தமிழ்‌ நாட்டுக்‌ கோவில்‌ நிர்வாகெள்‌ பாதுகாப்‌ 
EGS தச்ச ஏற்பாடு செய்தார்கள்‌. கோவில்‌ விச்பெசங்களையும்‌ விலையு 
யாந்த பொருள்களையும்‌ படையெடுத்து வருகிறவர்கள்‌ கையில்‌ எட்டாதபடி 
மறைவிடங்களில்‌ வைத்துப்‌ பாதுகாத்தனர்‌. அந்த வசையில்‌ காஞ்சீபுரம்‌ 
வரதராஜர்‌ திருவுருவம்‌ உடையார்பாளையம்‌ காட்டுக்குப்‌ போய்ச்‌ சேர்ந்தது. 
கலவரம்‌ நீங்கி நாட்டில்‌ அமைதி நிலவ ஆரம்பித்ததும்‌, கோவில்‌ dirsi 
களைத்‌ திரும்பவும்‌ கொணர்ந்து பிரதிஷ்டை செய்ய விரும்பினார்கள்‌, 
ஆனால்‌, வாதராஜரின்‌ இருமேனியைக்‌ கண்டு மயங்கிப்‌ பக்தி பூண்ட உடை 
யார்பாளையம்‌ பாளையக்காரர்‌ அதைத்‌ திருப்பிக்சொடுக்ச மறுத்துவிட்டார்‌. 
அதன்மீது ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ பறிவ்‌.ராஜகாசாரிய ஆத்தான்‌ ஜீயர்‌ தம்‌ சிஷ்யர்‌ 
லாலா தோட ரமல்லருடைய உதவியை நாடினார்‌. கோடரமல்லரும்‌ படைப்‌ 
பலத்துடன்‌ சென்று பாளையக்சாரரை மிரட்டி விக்ரெகத்தைத்‌ திரும்பப்‌ 
பெற்று வர்தாராம்‌. அதன்‌ பிறகு மூர்த்தி கோவிலில்‌ பல சிறப்புகளுடன்‌ 
பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதை யொட்டி இன்றைக்கும்‌ வரதராஜர்‌ 
கோவிலில்‌ வருஷநர்தோ லும்‌ உடையார்பாளைய உற்சவம்‌ tog வருகிறது. 


இதேபோன்ற சம்பவம்‌ ஒன்று ஸ்ரீரங்கத்தில்‌ எழுர்தருளியிருக்கும்‌ ரங்க 
நாதப்பெருமாளுடைய தஇிருவுறாவத்தக்கும்‌ கேர்க்திருக்கிறது. பதிஈான்காம்‌ 
அற்றாண்டின்‌ ஆரம்பத்தில்‌ முகம்மதியர்‌ தமிழ்‌ நாட்டின்மீது படை யெடுத்து 
வந்த காலத்தில்‌ ரங்கநாதர்‌ திருவுருவத்தை ஊர்‌ ஊராகச்‌ தாக்கிச்‌ சென்றார்‌ 
Gore கடைசியில்‌ விஜயரகர ௮ ரசனான கம்பண உடையாரின்‌ தளகர்தீத.ரான 
கோபண்ணாவினால்‌ சக வருஷம்‌ 1293-ல்‌ அவ்‌ விக்ரகம்‌ திரும்பவும்‌ ஸ்ரீரங்கத்‌ 
தில்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1919 


இவ்விடம்‌ குறிக்கப்பட்ட ஸ்ரீரிவாஸசாசரான அத்தான்‌ ஜீயர்‌ கோல்‌ 
கொண்டாவில்‌ மர்‌ இரிகளாச இருந்த அக்கண்ணா மாதண்ணா என்னும்‌ சகோ 
தரர்களின்‌ உதவினர்‌ என்பர்‌. அவுமங்கஜேபபின்‌ படைகள்‌ கோல்கொண்டா 
வைச்‌ தாக்க அவ்விருவரையும்‌ கொன்ற சமயம்‌ அவர்‌ yud SAS Gig 
தப்பித்‌ தென்னாடு போர்தவராம்‌, சகாப்தம்‌ 1036-ல்‌, அதாவது காஞ்சபுரட 
நிகழ்ச்சிக்கு சாலு ஆண்டுகளுக்குப்‌ பின்‌, அவர்‌ ஸ்ரீமுஷ்ணம்‌ கோவிலுக்கு 
ஐந்து இராமங்களைத்‌ தானமாக அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கும்‌ செப்‌ 
பேட்டுச்‌ சாசனம்‌ ஒன்று சென்னை பொருட்சாட்டிச்‌ சாலையில்‌ உள்ளத. அதி 
லிருந்து அந்தத்‌ தானம்‌ தில்லி அரசன்‌ பருச்சியார்‌ ஆட்சியில்‌ கர்நாடக sary 
சாதத்துல்லா கான்‌ காளையில்‌ அளிக்கப்பட்டது என்றும்‌ ஜீயர்‌ தோடாமல்லரு 
டைய ஆதரவில்‌ இருர்தார்‌ என்றும்‌ தெரிகற து, 


சாசனம்‌ — 1208 ] [No. 99 on p. 161-11 


அஸ்‌ திரி பர்வதத்தின்‌ தென்புறம்‌ மேலண்டை மூலையில்‌ பொறிக்கப்‌ 
பட்டிருப்பது. 


On the south wall (western corner) of the Hastigiri ‘rock’ in the 
same temple. Record dated in S'aka 1591, Pingala registering an 
order issued by the Pandarattar of the temple and Senai Mudaliyar for 
giving three tirtha to Sri Rangacharya in the temple, 

The copy of this record as transcribed by the assistants of Col, 
Mackenzie is not available. But'there is a similar record in the same 
temple, Record dated in Saka 1599, Pingala, Karttikai, Su. pafichami, 
Monday, Sravana, corresponding to A.D. 1677, November 19, said 
to have been found at the same place, registering that S‘rirangacharya, 
son of Vadibhikara Srinivasaguru of Srivatsa goira was entitled to 
receive the first 7777௪, arulappadu and other privileges in the temple 
of D&vapperuma] hereditarily has been published as No. 419 in vol, 
I above. 


Both these are given separately in the List, 


சகாப்தம்‌ 1591, பிங்கள வருஷம்‌ கொண்ட. கல்வெட்டு. 
கோவிலில்‌ ஸ்ரீரங்காசாரியாருக்கு மூன்று தீர்த்தம்‌ கொடுக்கப்பட 
வேண்டுமென்பதைக்‌ கோவில்‌ பண்டாரத்தாரும்‌ சேனை முதலி 
யாரும்‌ அறிவிக்‌ தம்‌ சாசனம்‌, 


இச்சாசனத்‌ தின்‌ பிர Sub கிடைக்கலீல்லை. ஆயினும்‌ இதே போன்ற 
சாசனம்‌ வேறு ஒன்று முதல்‌ பாகம்‌ 419 Os. அச வெளியிடப்பட்டுள்ள gr. 
அதே இடத்தில்‌ பொறிககப்பட்டுக்‌ காணும்‌ YF சாசனம்‌ சகாப்தம்‌ 1599, பில்‌ 
கல ஆண்டில்‌ wasn கோத்திரம்‌ arises ஸ்ரீநிவாஸ குருவின்‌ குமாரர்‌ 


1220 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


ஸ்ரீரங்காசாரியாருக்குக்‌ கோவிலில்‌ முதல்‌ திர்த்தம்‌, அருளப்பாடு முதலிய மரி 
யாதைகளை வழங்கவேண்டும்‌ என்பதைத்‌ தெரிவிப்பதாகும்‌. 


சாசனம்‌ — 1209 ] [D. 8802-v-58 


மேலக்‌ கோபும வாசலுக்குத்‌ தென்பக்கம்‌ (சிறிய அறையின்‌ சமீபம்‌) 
எழுதப்பட்டுள்ள அ. 

To the south of entrance (near the small room) into the west 
gopura of the temple. An incomplete record dated in Saka 1895, 
Chitrabhanu, Kumbha, ba. saptami, Wednesday and Anuradha in 
the reign of the Vijaynagara king Mahamandalésvara Harihararaya 
mentioning a large number of high sounding birudas of a subordinate 
belonging to the family of the Pallavas of Kafichi. 

The S'aka year was current and the corresponding date would 
be A.D. 1403, February 14. 

A similar inscription from the same place registering the gift of 
82 cows and a bull for maintaining a perpetual lamp m the temple 
of Perumal Arul]alanátha by the son of Pillaiyar Podukkam Auba]a- 
déva Maharaja has been published as No. 373 in vol. 1 above. 

As both these records are given separately in the List they are 
probably different. 


இதேபோன்ற சாசனம்‌ ஒன்று முதல்‌ பாகம்‌ 373-செ. ஆக வெளியிடப்‌ 
பட்டுள்ளது. சாசனப்‌ பட்டியலில்‌ இரண்டும்‌ தனித்தனியே கொடுக்கப்‌ 
பட்டிருப்பதால்‌ இவை வேறு வேறானவை போலும்‌. 


eme [yx ] L5 ?'& மஹா மண்டலெசுபர ஸ்ரீ வீர ஹரிஹரறாய 
ருக்கு செல்லா நினற சகாப்தம்‌ ௯௩௱உ௰டுஃககு மெல்‌ செல்லா 
நின்ற சித்திரபானு ஸம்வச்சரத்து கும்ப நாயற்றில்‌ [அபர 
பட்சத்தில்‌ ஸப்தமியும்‌ புதன்‌ ழெமையும்‌] பெறற அனுஷத்து 
னாள்‌ செயங்கொண்ட சொழமணடலத்தில்‌ எயில்‌ கொட்ட தீதில்‌ 
[காஞ்சீபுரம்‌] திருவத்தியூர்‌ நின்ற பெருமாள்‌ ௮ருளாளனாத 
னுக்கு QT GF ஸமஹ மஹிமணடலெசுபரன்‌ PEA ருஐ ரஜ 
பரமெசுவர பரம வமசொத்பவ பலலவ குலதிலக பாரதுவாஜ 
கொத்திர பவிததிர துறு ஸ்ரீ புரவராதீசுபர காமகொட்டிடபிகா 
லப்த்த வரப்பிறஸாத பரம மஹெசுவர லளிதார்தத சந்திர 
கட்டுவாங்கத்‌ துவஜ கடுவாயுவரபொஷண சத்திய ஸம்பாஷண 
பஜபலபூஷண விறுஷப வாஞ்சனி வாரளவவெஷண திருவெங்‌ 
Ams னொடுவடி. ஸாஹஸா்ஜின னீதிபாறாயண இறந்த ஜனாச்‌ 
சிறய ஸமறப்‌ பிறசண்ட யிந்திறுவகார ஜெகத்தங்க பயிரவ புவ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1221 


னிதாருயண றநாபகந்தற்ப அனெனற்‌ Py னிறுபதி மணிமகுட 
கட்டித சரணாரவிந்த பூலோக சா துற்வற்ண பிறகாலக பூற்வதிக்‌ 
பாக சப்த சதாகிபிஹார பிறதிஷ்டதாபரண கெங்கா ஐலதியில்‌ 
இறீடா வினொத திக்விஜயார்த்த [ ததவறாயருக்கு பஜாளி மாதவ 
ரய 92 து] குலதெவ இரிரய முஜீய ஸம விக்கிற விபார மல்லா 
புரவல்லப மயிலாபுர னாதர்‌ அருளாளனாத தெவ”ஸ்ரீபாத பத்மறா 
தக வயிரி மண்டலிகற கண்ட மண்டன ௮ முறாறி அபங்குல புக்‌ 
கராய ரய மிதியறாய கண்ட மதியான மந்க மணவாளன்‌ செகத 
கொபால வல்லபாரித பல்லவ திவனெத்திர திறணய பல்லவறாய 
குமார பசவ சங்கற்ப தற தளாயருய'....... 


சாசனம்‌ - 1210] [ No. 119 on p. 168-ii 
அவ்வூரிலே ஏகாம்பபேசுவ.ரர்‌ கோவிலில்‌ சபாபதி விமானத்தின்‌ வட 
புறம்‌ எழுதியிருப்பது: 
On the north wall of the Sabhapati [Nataraja] vimana in the 
temple of Ekambaranatha at the same place. 


Record dated in the reign of the Vijayanagara king Krishna 
[deva] Raya registering the gift of the village *Comatoor' to the god 
Ekimrésvara. 


The text of this inscription is said to be in the Grantha script. 


l. முூலத்திலே இதுவரையில்‌ தான்‌ இடைக்கெது, இந்தப்‌ பிரசஸ்‌இப்‌ 
பகுதியின்‌ திருத்தமான பாடம்‌ வருமாறு : 


ஸமஸ்த மூமண்டலேசுவான்‌ ராஜாதிராஜ ராஜ பாமேசுவர பரம 
வச்சோத்பவ பல்லவ குல திலக பாரத்வாஜ கோத்ர பவித்ர காஞ்€புரவராஇச்‌ 
as காமகோட்டம்பிகா லப்த வரப்பிரசாத பரம மாஹேச்வா லளிதார்த்த 
சந்த்ர கடவாங்க த்வஜ கடுவாயு பர போஷண ஸத்ய ஸம்பாஷண புஜங்க My 
ஷண வ்ருஷப லாஞ்சச வர தவேஷண தஇிருவேங்கடகாத கொடுவடி. wran 
ஸார்ஜ்ஜுஈ நீதி பாராயண LiB p ஜகாச்ரய wori பிரசண்ட ரூத்ராவதார 
ஜகதங்க பைரவ YYA நாராயண ரூபசந்தர்ப்ப அரேக ரிபு EGUA மணிமகுட 
கட்டித சாணாரவிர்ச பூலோக சாதர்வர்ண பரிபாலக ஸ்ரீபர்வத பூர்வதிச்பாக 
ஸப்த சதாக்ரஹார பிரதிஷ்டிதாபரண கங்காஜல கீரீடா விகோத திக்விஜ 
யார்த்த..... ..குலதேேவ இிறிராய ராஜ ஸம விக்ரம விஹார மல்லாபு. வல்லப 
மைலாபுரகாத அருளாளராத சேவ ஸ்ரீபாத பச்மாராசச oan மண்டலீகர 
சண்ட தாசவமு.ராரி அபங்கராஹுுத்தராய மிதியாசண்ட மதியாத மன்னர்‌ 
மணாள ஜகத கோபால பல்லவா இத்ய பல்லவ SO இரிரயஈ பல்லவ சாய 
குமார பசவ CWE Dt vee eee nne 


1222 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


விஜயநகர மன்னனான கிருஷ்ண[ தேவ ரீராயருடைய ஆட்சிக்‌ 
காலத்துச்‌ சாசனம்‌. TEL ரேச்வரருக்குக்‌ கோமத்தூர்‌ என்னும்‌ 
இராமத்தை அளித்த செய்கயைத்‌ தெரிவிப்பது." 

சாசனப்‌ பட்டியலில்‌ இச்‌ சாசனம்‌ வடமொழியில்‌ உள்ளது என்றும்‌ 
கிரந்த எழுத்தில்‌ பொறிக்சப்பட்டிருச்சிறதென்றும்‌ குறிப்பிடப்பட்டுள்ள த. 
சாசனம்‌ -- 12117 [ No. 126 on p. 164-ii 

எந்தச்‌ கோவிலில்‌ எந்த இடத்திலே பொறிச்சப்பட்டிருச்சிற தென்பது 
குறிச்சப்படவில்லை. இந்தச்‌ சாசனம்‌ வரதராஜர்‌ கோவிலிலே இருப்பது 
போலும்‌, 

The exact place where this inscription is found engraved 
is not stated. Evidently it is in the Varadaraja temple at the 
place. Record dated in the 39nd regnal year of the Cho]a king 
Tribhuvana chakravartin Rajadeva registering the grant of 500 kuli 
or 1} land measured by the twelve-feet rod to the god Varadaraja- 
svamin and the Alvars. 

The king is evidently Rajaraja III. 

The copy of this record also is not available. 

திரிபுவன சக்கரவர்த்தி ராஜதேவனுடைய 88-ஆம்‌ ஆட்சிக்‌ 
காலத்தது. ஆழ்வாருக்கும்‌ வரதராஜ சுவாமிக்கும்‌ பன்னிரண்டு 
அடிக்‌ கோலால்‌ ஐந்நூறு குழி அல்லது ஒன்றே கால்‌ பூமி நிலம்‌ 
அளிக்கப்பட்ட செய்தியைத்‌ தெரிவிப்பது. 

அரசன்‌ சோழ மன்னனான மூன்றாம்‌ ராஜராஜனே போலும்‌. 
இதற்கும்‌ மச்கென்ஷியின்‌ பிர தி கடைச்சவில்லை. 


மடம்‌ Madam 

இவ்வூர்‌ வட ஆர்க்காடு ஜில்லா செய்யாறு தாலூகாவில்‌ உள்ளது. இவ 
விடத்திலிருந்து பிரதி செய்த சாசனங்கள்‌ முதல்‌ பாகத்தில்‌ வெளியிடப்‌ 
பட்டுள்ளன. 

The place is in the Cheyyár taluk of the North Arcot district. 
Inscriptions copied from the place have been published in Vol.I 
above. 
சாசனம்‌ — 12127 [No. 8 on p. 62. 

ஊரில்‌ உள்ள இருவக்கி£ச்வரர்‌ கோவிலில்‌ வடக்கு மண்டபத்தின்‌ இழக்‌ 
காக அர்த்த மண்டபத்தின்‌ தெற்குச்‌ சுவரில்‌ பொறிச்சப்பட்டிருப்பது, 
கோவில்‌ இப்போது சடாகபுரீச்வ.ரர்‌ கோவில்‌ என்று வழங்கப்படுகிறது, 


1. தானம்‌ வழங்கப்பட்ட ஊரின்‌ பெயர்‌ Qaro gi எனவும்‌ இருக்கலாம்‌. 
-r 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1238 


(No. 232 of 1919). On the west and south walls of the centra] 
Shrine in the temple of Tiruvagniévara, otherwise known as Tataka- 
purisvara at the place. The record engraved in the Grantha and 
Tamil scripts in the re'gn of the Vijayanagara king Devaraya 
Maharaya giving the genealogy of the king from Saügama and 
registering the gift of land to the temple by the king at the request of 
Aramalatta-Nachchiyar. This is evidently the copy on stone of the 
Copper-plate grant said to have been obtained by the lady and her 
elder sister paying a visit to Dévaraya-Mahardya, referred to in 
another record from the same place. (Vide No. 198 of Vol. I above). 

விஜயநகர மன்னனான வீரப்பிரதாப தேவ [ராய] மகாராயர்‌ 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ கொடுக்கப்பட்ட சாசனம்‌, அறம்‌ வளர்த்த 
நாச்சியார்‌ என்னும்‌ தேவரடியாள்‌ குளந்தை ஆண்டார்‌ மடம்‌ என்‌ 
னும்‌ கிராமத்தைத்‌ திருவக்கிநீசுவர சுவாமிக்கு அளித்து, ஊரின்‌ 
நான்கெல்லையிலும்‌ சூலத்தாபனம்‌ பண்ணிய செய்தியைத்‌ தெரி 
விக்கிறது. 

சாசனம்‌ இரர்தத்திலும்‌ கன்னடத்திலும்‌ எழுதப்பட்டிருப்பதாகச்‌ 
சாசனப்‌ பட்டியலில்‌ கொடுக்கப்பட்ளெள அ. ஆயினும்‌, சாசன இலாகாவின்‌ 
அறிச்சையிலிருந்து அது இரக்தம்‌, தமிழ்‌ ஆயெ இரண்டிலும்‌ பொறிக்கப்பட்‌ 
டிருப்பதாகத்‌ தெரிறெது. தவிர, அதிலிருர்து பின்வரும்‌ விவரங்களும்‌ 
அறியப்படுன்றன. வடமொழிப்‌ பகுதியிலே தானம்‌ அளித்த அரசனான 
தேவராய மகாராயனுடைய வம்சாவளி முழுமையும்‌ கொடுச்சப்பட்டுள்ள.து * 
அறம்‌ வளர்த்த நாச்சியார்‌ என்னும்‌ தேவடியாள்‌ Susser மன்னனான 
தேவராயமை நேரில்‌ பேட்டி கண்டு இக்‌ கோயிலுக்குச்‌ தானம்‌ அளிப்பதற்‌ 
கான ரொமத்தின்‌ செப்பேட்டைப்‌ பெற்று வந்தாள்‌ என்றும்‌ இக்‌ கோயிலில்‌ 
உள்ள மற்றொரு சாசனம்‌ e mns. அது முதல்‌ பாகம்‌ 128-Qs. ஆக 
வெளியிடப்பட்டுள்ளது. அவள்‌ பெற்றுவுர்ச செப்பேட்டுச்‌ சாசனத்தைக்‌ 
கல்லில்‌ வெட்டிய பிரதிய போலும்‌ இது. 


திருக்கோவலார்‌ Tirukkovalur 
இவ்வூர்‌ தென்‌ ஆர்க்காடு ஜில்லாவில்‌ உள்ளது. இவ்விடத்‌ இலிருந்து 
பிரதி செய்த சாசனங்கள்‌ முதல்‌ பாகத்தில்‌ வெளியிடப்பட்டுள்ளன. 

The village is inthe Tirukkoyilur taluk of the South Arcot 
district and the inscriptions copied from this place have been given 
in Vol. I above. 
சாசனம்‌ — 1213] [ No. €0 on p. 140 

BANA coli பெருமாள்‌ என்னும்‌ விஷ்ணு கோவிலில்‌ மடைப்பள்ளிக்‌ 
குச்‌ சமீபம்‌ மண்டபவாசலின்‌ வடபுறம்‌ சுவரில்‌ பொறிக்கப்‌ பட்டிருப்பது, 


21 


1994 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


On the northern wal! to the entrance into the mandapa near the 
cook-room in the Vishnu temple [known as Trivikrama-Perumal] at 
the place. 


Record dated in the 10th regnal year of the Cho]a king 
Kulottunga Choladeva registering the following lands for the 
worship and offerings to God. The gift was placed in the hands of 
the executive of the temple (tiruppani puriyum-aludatyar ?]. The 
details of the land given: 4010 kuli below Sittéri, 9200 kuli to 
the south of Marukal, 11 kuli in Kilpdgi, 720 kuli, in Ahunjittadi, 
920 kuli in Makkéyantadi as also another 300 kuli of land. 


The copy of this record is not available. 


சோழ மன்னனான குலோத்துங்க சோழ தேவனுடைய ஆட்சி 
யின்‌ 10-ஆம்‌ ஆண்டு கொண்ட கல்வெட்டு. எம்பெருமான்‌ 
பூஜைக்கும்‌ நித்த நிவந்தங்களுக்குமாகப்‌ பின்‌ வரும்‌ நிலத்தைத்‌ 
திருப்பணி புரியும்‌ ஆளுடையாருக்கு (P) திருக்கோவலூர்‌ ஊரார்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 

சித்தேரியின்‌ கீழ்‌ 4010 குழி நிலம்‌, மருகல்லுக்குத்‌ தெற்‌ 
இல்‌ 9200 குழி நிலம்‌, கீழ்‌ போகியில்‌ 11 குழி நிலம்‌, அஹுஞ்சித்‌ 
தடியில்‌ 700 குழி நிலம்‌, மாக்கேயன்‌ தடியில்‌ 980 குழி நிலம்‌, 
இன்னும்‌ 820 குழி நிலம்‌. 


இர்தச்‌ சாசனத்துக்கான மச்சென்ஸி.பின்‌ பிரதி கிடைக்கவில்லை. 


கீழையூர்‌ Kilaiyür 
தென்‌ ஆர்க்காடு ஜில்லாவில்‌ இருச்கோவலூருக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ளத ; 
கீழூர்‌ என்றும்‌ வழங்கப்‌ பெறும்‌. இவ்விடத்‌ இிலிருர்து கிடைத்த சாசனங்கள்‌ 
முதல்‌ பாகம்‌ 41-54 ரெ. ஆக வெளியிடப்‌ பெற்றுள்ளன. 
The place, also known as Kilir is near Tirukkoyilür in the 


South Arcot district. Inscriptions copied from this place have been 
published as Nos. 41-54 in Vol. 1 above. 


சாசனம்‌ — 12147 [ No. 1? on p. 189 


வீரட்டானேசுவரர்‌ கோவிலில்‌ வடவண்டைச்‌ சுற்று மதில்‌ சுவரில்‌ 
பொறிச்கப்பட்டி ருப்பது. 


On the north surrounding wall of the Virattanéivara temple at 
the place, Record dated in the 10th year of the reign of the Chola 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1225 


king Vikrama Choladeva registering the grant of 2400 kuli of land 
in the village Dévankudi by Rajéndrachédiyarayan for maintaining 
4 lamps in front of god Tiruvirattanam-udaiya-Nayanar. 


The text of the record is not available. A similar record engra- 
ved on the base of the north wallin the second prakara has been 
published as No. 44 in Vol. I above. It registers the gift by Malai- 
yamgn Nánürruvaa Malaiyan alias Rajtndra Chola Chédiyarayan 
of Kiliyür in favour of the Tiruvunnaligai sabha, Dévangudi, an 
old dévadana village figures, in the boundaries of the gift land. But 
this seems to be a different one, as the other also is separately men- 
tioned in the List as No, 10 on page 136. 


சோழ அரசனான விக்கிரம சோழ தேவனுடைய ஆட்சிக்‌ காலத்‌ 
தின்‌ பத்தாம்‌ ஆண்டில்‌ உடையார்‌ திருவீரட்டானம்‌ உடைய 
நாயனார்‌ திருமுன்பு நான்கு நுந்தா விளக்கு எரிக்க ராஜேந்திர 
சேதியராயன்‌ என்பான்‌ தேவன்குடிக்‌ இராமத்தில்‌ 2400-குழி 
நிலம்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 

இந்தச்‌ சாசனத்துக்கு மச்கென்ஸியின்‌ உதவியாளர்‌ எடுத்த பிரதி 
தஇிடைக்கவில்லை. அதே கோவிலில்‌ இரண்டாம்‌ பிராகாரத்தில்‌ வடபுறம்‌ வச்‌ 
சிரப்படையில்‌ இதே போன்ற சாசனம்‌ ஒன்று இருக்றறெது. அதி முதல்‌ 
பாகத்தில்‌ 44 ரெ. ஆக வெளியாகியுள்ளது. கிளியூர்‌ மலையமான்‌ கானூற்‌ 
ஐவன்‌ மலையனாயின ராஜேர்‌ Gs சோழ சேதியராயன்‌, திரிபுவன சக்கர 
வர்த்திகள்‌ ஸ்ரீ விக்கிரம சோழ தேவனுடைய ஆட்சியின்‌ பத்தாம்‌ ஆண்டு 
திருக்கோவலூர்‌ உடையார்‌ AES ரட்டானமுடைய நாயனார்க்கு நான்கு அந்தா 
விளக்கு எரிக்க 2400 குழி அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. எனினும்‌, 
இரண்டும்‌ சாசனப்‌ பட்டியலில்‌ வேறு வேறாகக்‌ கொடுச்சப்பட்டிருப்பதால்‌ 
Qa அதனின்றும்‌ வேறானது போலும்‌. 


சாசனம்‌ — 1215] [No. 18 on p. 189 
அதே இடத்தில்‌ உள்ளது. 

At the same place. Record dated in the 2nd regnal year of the 
Chola king Rajarajadeva registering the gift of 3050 kuli of land 
(mistake for 3150) in field known as ‘Per uda’ (Puratarukkal), 850 kuli 
of land in the field Durgaiyar-vatiam, 1500 kuli in the field Paruttik- 
kollaippadu and 1500 kuli of reclaimed land by Mambakkilan of 
Dévankudi (in al! 7000 kuli) by Rajarajachédiyarayan for the wor- 
ship and offerings to god Tiruvirattánam-udaiya-Nayanar. 

The text for this also is not available. A similar record en- 
graved on the north wall of the second prakara in the temple has 
been published as No. 45 in Vol. I above. It registers the gift 


1296 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


made by Malaiyaman Periya Udaiyàr Iraiyüran alias Rajaraja 
Chediyarayan of Kiliyür for offerings and the monthly festival on 
the Tiruvadirai day to the god. But the present record seems to be 
different one from the above which is given as No. 11 on page 137 
of the List. 

சோழ அரசனான ராஜ ராஜ தேவனுடைய ஆட்சியின்‌ இரண்‌ 
டாம்‌ ஆண்டில்‌ திருவீரட்டானம்‌ உடைய நாயனார்க்கு அமுதுபடி 
சாத்துப்படிக்காக ராஜ ராஜ சேதியராயன்‌ “புரதா? [புறதருக்‌ 
கால்‌] குழி 8050 (3150 என்று இருத்தல்‌ வேண்டும்‌) துர்க்கை 
யார்‌ வட்டம்‌ குழி 850, பருத்திக்கொல்லைப்‌ பாடு குழி 1500, 
தேவன்‌ குடி மாம்பாக்கிழான்‌ திருத்து குழி 1500 (ஆக மொத்தம்‌ 
குழி ஏழாயிரமும்‌) அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 

இர்தச்‌ சாசனத்துக்கும்‌ மக்கென்ஸியின்‌ பிரதி இடைக்கவில்லை, இரண்‌ 
டாம்‌ பிராகாமத்து வடபுறம்‌ சுவரில்‌ பொறிக்கப்பட்டுச்‌ காணும்‌ இதே போன்ற 
சாசனம்‌ ஒன்று முதல்‌ பாகத்தில்‌ 45 ரெ. ஆக வெளியிடப்‌ பட்டுள்ள. 
கிளியூர்‌ மலையமான்‌ பெரிய உடையான்‌ இரையூரனான ராச ராச சேதிய 
ராயன்‌ இருவீ.ரட்டானமுடைய நாயனார்க்குத்‌ தங்கள்‌ திராஈாள்‌ திருவாதிரை 
எழுந்தருள அமுது படிக்கும்‌ மற்றச்‌ செலவுகளுக்கும்‌ நிலம்‌ விட்ட செய்தி 
யைத்‌ தெரிவிப்பது. எணினும்‌ இரண்டும்‌ சாசனப்‌ பட்டியலில்‌ தனித்‌ 
தனியே கொடுக்கப்பட்டி.ருப்பதால்‌ வேறானவை போலும்‌. 


சாசனம்‌ — 1216] [No 19 on p. 199 
அதே இடத்தில்‌ உள்ளது. 

At the same place. Record dated in the 40th regnal year 
of the Chó]a king Rajarajadeva registering the grant by Rajaraja 
Chédiyarayan of the Perwmbadikaval in the village of Madivallan 
Tirunandavanam for the maintenance of 30 lamps to god Tiru- 
viratjinam-udalya-Nayanar. 


A similar record from the north wall of the second prakara of 
the temple has been published as No. 46 in Vol. I above. It regis- 
ters the gift in the 4th year in the reign of the Chola king Tribhu- 
vanachakravartin Rajadhirajadeva (II) by Malaiyaman Periya 
Udaiyan Iraiytran alias Rajaraja Chédiyarayan of Kiliyür of the 
perumbadi-kaval right and tax-free gift of 14 vél of land in Madi- 
vallan Tirunandavanam for the maintenance of 30 twilight lamps 
to burn upto the time of ardhajima-pija before the god Tiruvirat- 
f&nam-udaiyár at Tirukkovaliir. This has been given separately a 
No. 12 on page 137 of the List, As such, the present one seems to be 
& different record. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1227 


சோழ அரசனான ராஜ ராஜ தேவனுடைய ஆட்சியின்‌ காற்‌ 
பதாம்‌ ஆண்டில்‌ திருவீரட்டானமுடைய கரயனார்க்கு முப்பது 
விளக்கு எரிக்க ராஜ ராஜ சேதியராயன்‌ மதிவல்லான்‌ திருநந்த 
வனத்தில்‌ பெரும்பாடி. காவல்‌ அளித்த செய்தியைத்‌ தெரி 
விப்பது. 


இரண்டாம்‌ பிராகாரம்‌ வடபுறச்‌ சுவரில்‌ இதே போன்ற சாசனம்‌ ஒன்று 
இருக்றெது. அது முதல்‌ பாகத்தில்‌ 46 ரெ. ஆக வெளியிடப்பட்டுள்ள து. 
திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ ஸ்ரீ ராஜாதி ராஜ தேவருடைய ஆட்சியின்‌ சான்‌ 
காம்‌ ஆண்டில்‌ இருவீரட்டானமுடைய நாயனார்க்குச்‌ சந்தி விளக்கு முப்பது 
திருவர்த்தசாமம்‌ அறுதியாக எரிக்கக்‌ இளியூர்‌ மலையமான்‌ பெரிய உடையார்‌ 
இரையூரனான ராஜ ராஜ சேதியராயன்‌ மதிவல்லான்‌ திருகந்தவனத்து 
ஒன்றமைவேலிக்‌ கரையில்‌ பெரும்பாடி காவலும்‌ இறை மற்றுமுள்ள gue 
களும்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


சாசனப்‌ பட்டியலில்‌ இரண்டும்‌ தனித்‌ சனியே கொடுச்சப்பட்டிருப்ப 
தால்‌ இவை வேறு வேறானவை போலும்‌, 


அரகண்டஙகல்லார்‌ Aragandanallür 


இத தென்‌ அர்ச்சாடு ஜில்லா இருக்கோவலூர்‌ தாலூசாவில்‌ உள்ளது, 
இவ்விடத்‌ இலிருந்து பிரதி செய்யப்பட்ட சாசனங்கள்‌ முதல்‌ பாகத்‌ தில்‌ 39-40 
எண்களாக வெளியிடப்பட்டுள்ளன. 


The village is included in the Tirukkoyilur taluk of the South 
Arcot district. The inscriptions copied from this place have been 
published as Nos. 33-40 in Vol. I above. 


சாசனம்‌ — 1217] [ No. 81 on p. 148 


ஒப்பிலாமணீசுவரர்‌ கோவிலில்‌ தேவியான ளெளர்தர்ய கரகாம்பிசை 
அம்மன்‌ ஆலயத்தின்‌ அர்த்த மண்டபத்தில்‌ வடபுறச்‌ சுவரில்‌ பொறிக்கப்பட்‌ 
டிருப்பது. 

On the north side of the ardha-mandapa in front of the shrine 
of Saundarya-kanakambika in the temple of Oppillaimanisvara, 
Record registering the grant of the village Sembiyan-mahadévi by 
Ralja"]ralja*] Si -palan for meeting the expenses of the worship 
and offerings to god Nayanar, 

The text of this record is not available. A similar record engraved 
on the base of the south wall of the mahamandapa in front of the 
central shrine of Oppilàmani$vara has been published as No, 84 
above. It registers the gift, in the 3rd year in the reign of Tribhus 


1228 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


vanachakravartin Kopperunjingadeva, of the village S'embiyan- 
madévi, by Chola-tungap-pallavaraiyan Sripala-dévan Marutanda]- 
var alias Rajaraja $ripalan. But the present one seems to be diffe- 
rent from the other which is also given reparately in the List, 


நாயனார்‌ ௮முதுபடி. சாத்துப்படி உள்ளிட்ட நித்த நிவந்தங்‌ 
களுக்காகச்‌ செமபியன்‌ மாதேவி என்னும்‌ கிராமத்தை ரா[ 93% ] 
ரா[ஜ*] € பாலன்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 

இர்தச்‌ சாசனத்தின்‌ பி.ர.தியும்‌ கிடைக்கவில்லை. இதே போன்ற சாசனம்‌ 
ஒன்று ஒப்பிலாமணீஸ்வரர்‌ கோயில்‌ கர்ப்பகிருகத்‌ துத்‌ தென்புறம்‌ மகாமண்ட 
பத்தின்‌ தென்புறம்‌ வச்சிரப்படையில்‌ பொறிக்கப்பட்டிருப்பது முதல்‌ பாகத்‌ 
தில்‌ 34-Qs. சாசனமாச வெளியிடப்பட்டுள்ளது. திரிபுவன சக்கரவர்த்தி 
கோப்‌ பேருஞ்‌ சிங்கன்‌ gA காலத்தின்‌ மூன்றாம்‌ ஆண்டு கொண்ட அது 
சோழ அங்கப்‌ பல்லவரையன்‌ ஸ்ரீபால தேவன்‌ மருதாந்தாழ்வாரான ராஜ ராஜ 
ஸ்ரீபாலன்‌ என்பான்‌ செம்பியன்மாதேவி ரொமத்தை அளித்ததைத்‌ தெரி 
அவிப்பது. எணினும்‌, மச்சென்ஸியின்‌ சாசனப்‌ பட்டியலில்‌ இல்விரண்டும்‌ 
வேறு Cages கொடுக்கப்பட்டுள்ளன. 


ர்ரோடூ Irodu, [Erode] 


சாசனம்‌ — 1218] [No. 1 on p. 86 


மக்கென்ஸியின்‌ உதவியாளர்‌ இந்தச்‌ சாசனத்துக்கு எடுத்த பிரதி காண 
வில்லை. ஆயினும்‌ சாசனப்‌ பட்டியலில்‌ இது கொடுக்கப்பட்டுள்ள. 
அதிலே இது * ஈரோடு ராமம்‌ மசகூர்‌ மாசியில்‌ ஒரு கல்லில்‌ காண்பது ? 
என்று குறிச்சப்பட்டிரக்கிற து. 


The transcipt of the record made by the assistants of Col. 
Mackenzie is not available. But in the List of Inscriptions from 
the Southern Districts, it is noted as found, ‘ona stone at Masedi 
at Masakkoor in Erodu village.* 


Record dated in Saka 1683, Vijaya, in the reign of Krishnaraja 
Odaiyar, evidently the Mysore chief, registering the grant of 4 ma 
of land in VayirippAlayam village by 'Shanpaka charoovacairum 
(Shanbaga Seruvaikkaran?) etc., people for the charity. 


[ மைசூர்‌ அரசனான? ] கிருஷ்ணராஜ ஒடையர்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ sa 1683 விஜப ஆண்டு கொண்ட சாசனம்‌. செண்பக 
சேர்வைக்காரர்‌ (2) முதலியவர்கள்‌ வயிரிப்‌ பாளயம்‌ கிராமத்தில்‌ 
நான்கு மா நிலம்‌ தருமத்துக்கு அளித்த செய்தியைத்தெரிவிப்ப து 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1229 


சாசனம்‌ — 1219] [ No. 12 on p. 90 
ஈரோடு தொண்டீச்வரர்‌ கோவில்‌ முன்‌ மண்டபத்தின்‌ £ழ்ப்புறம்‌ 
உள்ள தூ. 

On the east of the mandapa in front of the central shrine in the 
temple of Hondis'vara at the place. Record, the date of which is not 
given, registering the grant of a portion of land by Adiyappa 
Gavundar to god Tondiávara. 

The text of this record is not available. But this seems to be 
the latter portion of the inscription No. 240 in Vol. I above, which is 
found given as the previous item (No. 11 on p.90) in the List of 
Inscriptions and wrongly taken as separate record. 

தொண்டீச்வரர்‌ சுவாமிக்கு ஆதியப்ப கவுண்டர்‌ நிலம்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 

இந்தச்‌ சாசனத்துச்கும்‌ மக்கென்ஸியின்‌ பி.ரஇி இடைக்கவில்லை. முதல்‌ 
பாகத்தில்‌ 240 நெ. ஆகக்‌ கொடுக்கப்பட்டுள்ள சாசனத்தின்‌ பிற்பகுதியே 
தனியாக எண்ணிடப்பட்டுச்‌ சாசனப்‌ பட்டியலில்‌ கொ௫ுச்சப்பட்டிருக்கற து 
போலும்‌, 


பாளையங்கோட்டை Palaiyankottai 

இவ்வூர்‌ எவ்விடம்‌ இருக்கிறதென்‌ து தெரியவில்லை. இவ்விடத்‌ திவிருர்‌ த 
இடைத்த சாசனங்களின்‌ பிரதி கடைச்சவில்லை. சாசனப்‌ பட்டியலில்‌ இத 
கோல்லூருர்ப்‌ பகுதியில்‌ இருப்பதாகக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. ௮௮ எது என்‌ 
ug விளக்கவில்லை. எனினும்‌ இது மதுரை நாய்க்கு மன்னர்கள்‌ ஆட்சிக்கு 
உட்பட்டிருந்த பிரதேசத்தில்‌ அடங்கியிருத்தல்‌ வேண்டுமென்று தோன்று 
Gog. இருகெல்வேலி ஜில்லாவாக இருக்கலாம்‌. 

It is not clear which is the intended village, as there are more 
than one village of the same name in the Tamil-nadu. The List of 
Inscriptions from the Southern Districts gives it under the heading 
* Collooroor' tract. It should lie in the region which was included 

‘under the rule of the Nayaka kings of Madurai, probably in the 
Tiurnelveli district. 


சாசனம்‌ — 1220] [No. 2 on p. 190 
ஊரிலே ராமஸ்வாமி கோவிலில்‌ உள்ள தலைச்‌ சாசனத்துக்குப்‌ பிரதி. 


Copy of a Palm-leaf document in the temple of Ramasvamin at 
the place. Record dated in Saka 1532, lávara in the reign of the 
Vijayanagara king Sadasivadeva Maharaya tegistering the gift 
of four ma of land in Rajavallipuram for worship and offeringsto the 


1230 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


god Teppakkulam Ramabhadrasvamin by Visvanatha Nayaka- 
Tirumalai Nayaka, evidently the Nayaka ruler of Madurai. 

The succeeding record also is similar. 

[Vide the inscription below]. 

விஜயநகர மன்னனான சதாசிவதேவ மகாராயர்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ சகாப்தம்‌ 1592, ஈச்வர வருஷம்‌ மதுரை நாயக்க மன்னனான 
விசுவநாத நாய்க்கர்‌ திருமலை நாய்க்கர்‌ தெப்பக்குளம்‌ ராமபத்ர 
சுவாமிகளின்‌ பூஜை நைவேத்தியம்‌ முதலிய நித்த நிவந்தங்‌ 
களுக்காக ராஜவல்லிபுரம்‌ கிராமத்தில்‌ நான்கு மா நிலம்‌ அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிப்பது. 

இதே போன்ற சாசனம்‌ வேறு ஒன்றும்‌ அவ்விடம்‌ காணப்படுகிறது. 
அத வேறானது போலும்‌. 


[பின்வரும்‌ சாசனத்தைப்‌ பார்ச்ச.] 


சாசனம்‌ — 1221] [No.8 on p. 191 
அதே கோவிலில்‌ உள்ள மற்றோர்‌ ஓலைச்‌ சாசனப்‌ பிரதி, 

Copy of another Palm-leaf document in the same temple. Record 
dated in the same year, i. e., Saka 1532, lévara in the reign of the 
Madurai Nayaka ruler Visvanatha Nayaka-Tirumalai Nayaka 
registering the gift of four ma of land in Rajavallipuram for the wor- 
ship and offerings to god Teppikkulam Ramabhadrasvàmin. 

There is also another record similar to this in the temple. [Vide 
the previous number]. Probably the previous inscription registers 
the order of the paramount power Vijayanagara ruler and the pre- 
sent one by the local chief. 

The copiez of the assistants of Col. Mackenzie for both these 
records are not available. 

மதுரை நாய்க்க மன்னனான விச்லநாத நாய்க்கர்‌ திருமலை 
நாய்க்கர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ சகாப்தம்‌ 1092, ஈச்வர ஆண்டு தெப்பக்‌ 
குளம்‌ ராமபத்ர சுவாமியின்‌ பூஜை நைவேத்தியம்‌ முதலிய நித்த 
AUÉ தங்களுக்காக ராஜவல்லிபுரத்தில்‌ நான்கு மா நிலம்‌ அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிப்பது. 

இது மேலே உள்ள சாசனத்தையே போன்றது. ஆயினும்‌ சாசனப்‌ 
பட்டியலில்‌ தனியாகக்‌ கொடுக்கப்பட்டிருப்பதால்‌ இது வேறானது போலும்‌. 
முதலில்‌ கொடுக்கப்பட்டது விஜயாக.ார அரசன்‌ உத்தரவும்‌, பின்னதாக உள்‌ 
ளது மதுரை ETUE மன்னன்‌ உத்தரவுமாக இருக்கலாம்‌. இவற்றுக்கு மக்‌ 


சென்னியின்‌ உதவியாளர்கள்‌ எடுத்த பி. A டைக்கவில்லை. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1281 
பழையகோட்டை Pa]aiyakottai 
கோயம்புத்தூர்‌ ஜில்லா சா.ராபுரம்‌ தாலூகாவைச்‌ சேர்ந்தது இவ்வூர்‌, 


The place is included in the Dharapuram taluk of the Coimba- 
tore District. 


சாசனம்‌ — 1223] [D. 2949.7 


தாராபுரம்‌ சாங்கயம்‌ தாலூசாவுக்குச்‌ சேர்ச்ச மவுசே பளையகோட்டை, 
யிலே இருக்கும்‌ ஈல்ல சேனாபதி சர்க்கரை உத்தமச்‌ காமின்ற மன்றாடியார்‌ 
வசம்‌ இருக்கப்பட்ட தாமர சாசனத்துக்கு ஈசல்‌ ? என்று மச்கென்ஸியின்‌ Ir 
தியில்‌ குறிச்சப்பட்டிருக்றெது.! 


Copper-plate grant, then in the possession of Nalla Sénapati 
Uttamak-kàminda Manradiyar of Palaiyakottai. 


The record states the circumstances under which the Karaiyür 
tract was bestowed as an umobalige on Alagan Uttamakkamindan for 
his valour. It begins with the usual Tamil Prasasti of high sound- 
ing titles of post. Vijayanagara period introducing the Ummatlür 
chief Virupaksha Odaiyar as the representative of the Vijaynagara 
rulers in charge of the Kongu-mandalam and Naiijaya Oda yar 
as the agent of Virüpüksha Odayar. It is stated that Nafijaya 
Odayar assumed his charge in Radhapuram, making his State-entry 
on a Monday, in Kali 4344, Krodhin, Arppisi, 10, Su. dagami, Révati. 
In his regime. a certain Kongarayan of Tennilai came to Mānda- 
puram on a certain Thursday in the cyclic year Parabhava, Ani 7, 
Makha and chaturthi and captured and drove away the cattle killing 
the persons who came to its rescue. Thereupon the aggrieved persons 
along with the representatives of the four nadus went to Radba- 
puram and represented the matter to Nafijaya Odayar. 


Nafijaya Odayar treated them to a feast and told them that he 
would bestow the head-ship of the twenty-four «adus together an 
umbalige on the person who brought him the head of Kongaràáyan. 
Then the assembly told the chief that Alagan Uttamak-kamindan 
of Káraiyür was the only person who could perform the feat. There- 


1. இந்தச்‌ சாசனத்துக்கு D. 3370 எண்‌ உள்ள பிரதி ஒன்றும்‌ இருக்‌ 


கிறது அதுவே மூலம்‌ போலும்‌, 
22 


1232 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


upon Nafijaya Odayar issued the orders granting the umbalige 
village and kaniyaichi right on the Karaiyür tract with the title of 
of ‘Patiakkavar of the twenty-four nadus' on Alagan Uttamak-kamin- 
dan [in advance even before the donee took any action]. Alagan on 
receipt of the charter went to Vijayanagara and brought with him 
two persons Pachchaiya Panikan and 781௨ Panikan together 
with their retinues of one hundred persons for each, promising 
them various gifts, monetary benefits and socialrights. On return 
to the Kongu country, he invited the leaders of the 12 villages of 
the Kangayanadu, took counsel ina single night and reached the 
fort of Tennilai ona Friday coupled with ‘Su, trayodagi and Mriga- 
Sirsha in the year Nala. They made holes in the walls to enter 
the fort. The wall sank closing the hole and killing those engaged 
in the task. The assailants, not discouraged with the loss, pursued 
in their work, effected an entry into the fort and finally killed 
Kongarayan. They collected the head of Kongarayan and three 
marakkals (measures) of tali, (i.e., mangalya sutra) of the wives of per- 
sons killed there and started on their return journey to the court 
of Nafijaya Odayar. The three wives of Kongarayan blocked their 
way and wanted permission to perform sat? which was given. The 
image of Pillaiyar (Ganésa) which was also being carried away by 
the assailants as a booty refused to move when they reacheda 
place to the west of Muttáru. . They left the image there and finally 
reaching the presence of Naiijaya Cdayar offered him the head of 
Kongarayan brought by them as undertaken, together with the other 
booty obtained. Naiijaya Odayar was highly pleased with 
Uttamak-kamindan and honoured him profusely and sent him back 
to Karaiyür in a State-procession. 


சுவஸ்தி fix] ஸ்ரீமன்‌ மகா மண்டலெசுபறன்‌ அரியறாய 
விபாடன்‌ பா[0 /ஷெக்கு தப்புவறுய கண்டன்‌ கண்ட நாடு 
கொண்டு கொண்ட னாடு கு(டுத்‌)[டா]தான்‌ மூவ(றி)ருய கண்‌ 
டன்‌ கட்டாரி(ச்‌) சாளுவ மீசுவர கண்டன்‌ துஷ்ட னிக்ரக சிஷ்ட 
பரிபாலன யெம்மண்டலமும்‌ யீளமும்‌ இலங்கா புரியும்‌ தெரி 
கொண்டருளிய * ராசாதி ராசா ராச பறமெசுவறன்‌ ராசாமார்த்‌ 
தாண்டன்‌, ராச வல்லபன்‌; ராச புங்கவன்‌, ராச செகரன்‌; ராச 


1. * திறைகொண்டருளிய? என்று வாசிக்க, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1233 


நவநீத * நாராயணன்‌; துலுக்க தளவிபாடன்‌ துலுக்க[ர்‌*] 
மொக[ர]ன்‌ தவிர்‌[த்‌*]தான்‌ இறணதுபறாமன்‌ துஷ்ட நிஷ்டூர 
கொட்ட கொலாகலன்‌ மதியாத மன்னன்‌ மகுட்டஞ்‌ செதரி மதி 
Gor கொளும்‌ une ராமன்‌ அசுவபதி கெசபதி நரபதி நவ 
கொட்டி நாராயணன்‌ அங்க வங்க களிங்க கெரளற்‌ மதற 
மறுடற்‌ மறவற்‌ துலுக்கற்‌ கவுடற்‌ மத்தகற்‌ கொசலற்‌ AY D 
மளுவற்‌ மலயாளற்‌ கொங்கற்‌ கம்பனற்‌ குகுதற்‌ குஞ்சற கொந்த 
TD ஒண்டியற்‌ தெலுங்கற்‌ தொளுவற்‌ துலுக்கற்‌ சவுராஷ்டி 
ர[ர்‌*] மராட்டியற்‌ மிக்காற்‌ கொசலற்‌ ஆரியற்‌ பப்பற்‌ கன்ன 
டற்‌ சொனகற்‌ eram மனயாளகற்‌ மலெதெவி விபாடற்‌ மத்‌ 
தக்‌ GATA பதினெட்டு கொட்டக்து மன்னியற்‌ கண்டன்‌ நவ 
AD பொடசூளாகிய பூலொக புரந்தரன்‌ உத்தர தக்ஷிண 
பூற்வ பச்சம சப்த்த சமுத்திராதிபதி வீர தீர செற சொள பாண்‌ 
டிய வல்லாளற்‌ பயம்கற தெவறாயற்‌ வீரமதராயற்‌ மல்லி 
கார்ச்சுனறாயற்‌ விறுபாக்ஷி புசபலறாயற்‌ வல்லாள ராயற்‌ பிறவுட 
தெவறாயற்‌ நாளையில்‌ ஊமத்தூர்‌ விருபாக்ஷ்‌ ஒடயர்‌ அவற்களுக்கு 
கொங்கு மண்டலத்தில்‌ நரயூரு நாடு இறாதாபுரம்‌ சீமை அறு 
வத்தி நாற்‌(க்‌)காத வட்டகையும்‌ நாற்‌(ப்‌)பத்தி யெண்ணாயீரம்‌ 
வரும்‌ வனிதி சுத்தமாக கட்டளை யிட்டபடி.யினாலெ : விரூபா௯தி 
ஓடயறவரவர்கள்‌ காரியத்துக்கு கற்த்தரான ஈஞ்சய ஓடையறவர்‌ 
கள்‌ இராதாபுரத்தில்‌ யெளுந்தருளினது. கலியுக சகாப்த்தம்‌ 
௪௯௩௱௪௰௫க்கு” மெல்‌ செல்லா நின்ற குரொதி ௫ அழற்ப்‌ 
பிசை மீ Da தி Gre) ஈக்ஷத்திரமும்‌ பூற்வ பக்ஷத்து தெசமி 
யும்‌ பெற்ற சொமவார நாள்‌ யெழுநதருளி பட்டணப்‌ பிரவெசம்‌ 
வந்து ஓதி ஒணர்ந்து ஓலகமுளுதான்று மும்மூர்த்தியும்‌ முத்தமிழ்‌ 
விநொதன்‌ சறிபுட தாங்கும்‌ தான வினொதன்‌ ஆளிக்குச்‌ சந்திரன்‌ 
மற்த்தத்துக்கு மன்னிச்‌ சொல்லினில்‌ தற்ம்மன்‌; தொளினில்‌ 
பீமன்‌, வில்லுனில்‌ விசயன்‌, வாளினில்‌ அபிமன்‌, பரிதனில்‌ ஈகு 
லன்‌, கறிதன்னிலுதயன்‌; புகுழினில்‌ பொஜன்‌, பொகத்தில்‌ இந்தி 
ரன்‌, செவித்தில்‌ வராஹி, நடுவினிலெமன்‌, தைரியத்தில்‌ நிறுதி, 
தனத்தில்‌ குபெரன்‌, அறிவுக்கு அகஸ்தியன்‌ யென புகழ்‌ 
படைத்து இனிய சொல்லால்‌ இனிதளித்து வன்‌ சொல்லால்‌ 


l. *se$$? என வாடிக்க. 


2. இர்தச்‌ சாசனத்தின்‌ மற்றைப்‌ பிரதியில்‌ Qis கவி வருஷம்‌ 
PAMPER? என்றும்‌ சாணப்படுற த, 


1284 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


மரம்‌ கடைந்து அளுகும்‌ கொளவி காம்பொடைய தாய்‌ பொல்‌ 
அனைத்துயிர்களுககும இனி தெனலூசத்துக்‌ குண நாங்கும்‌ வள்‌ 
ஞூ வருரைதத(ா)முப்பால முளியும்‌ படிய்யெ அறிவெ அறிந்து 
AVVU கடந்து நல்லவ நாட்டி ஆறிலொன்று கடமை 
கொண்டு செங்கொல்‌ நீதி வழுவாமல்‌ நடந்து! கொண்டு வருகிற 
நாளையில மணலூற்‌ நாட்டில்‌ தெனனிலையில்‌ வெங்கச்சி வெட்டு 
வறில்‌ கொங்கராயன்‌ தெங்கரை நாடு, காங்கய நாடு, பூந்துரை 
னாடு, அரய னாடு யிந்த நாலு நாட்டிலெயும்‌ சவள காணிக்கை வர 
வெணுமென்று னிற்றச்‌ சில்லறை பண்ணின படியினாலெயும்‌ : 
பறுபவ GR Aon” ௭௨ மகா நக்ஷத்திரம்‌ சதுற்த்தியும்‌ 
பெற்ற வியாழக்‌ கிழமை காள்‌ கொங்குறாயன்‌ வந்து மாந்தபுரத்‌ 
திலெ வெட்டிக்‌ குத்துச்‌ சில்லறை பண்ணி ஆடு மாடு பிடிச்சுக்‌ 
கொண்டு பொனபடியினாலெ அப்பொது வள்ளியறச்சல்‌ புல்ல 
றில்‌ தொண்டமா[ன்‌* | மன்னாடி மகன்‌ மாந்தக்‌ கவுண்டனும்‌ ழே 
யூரில்‌ காவல்ப்‌ பெறிய தம்பிக்‌ கவுண்டன்‌ மகன்‌ பெறியணனும்‌ 
காறையூற்‌ மணியரில்‌ றாவுத்த கவுண்டன்‌ மகன்‌ வாரணவாசி 
கவுண்டனும்‌ யிவர்கள்‌ மூன்று பெரும்‌ சிறுந்து முக்கையும்‌ கூட்‌ 
டி.க்கொண்டு தாரையின்‌ பெறிலெ தொட.ர்ந்து பொய்‌ மொஞ்ச 
னூர்‌ குளத்துவழியிலெ யிந்த மூன்று பெரும்‌ பட்டார்கள்‌. 


— 


l. இந்தப்‌ பகுதி பிற்சாலச்‌ சாசனங்கள்‌ பலவற்றில்‌ காணப்படுகிறது. 

இதன்‌ திருத்தமான வடிவம்‌ : 
ஓதி உணர்ச்து உலகமுழுதாண்டு 
மும்மூர்த்தியும்‌ முத்தமிழ்‌ விசோதன்‌ 
சரிபுடதாங்கும்‌ தானவிகோதன்‌ 
ஆளிக்குச்‌ சர்‌திரன்‌ அர்த்தத்‌ துக்கு மன்னி 
சொல்விணில்‌ தருமன்‌ தோளினில்‌ பீமன்‌ 
வில்லினில்விசயன்‌ வாளினில்‌ அபிமன்‌ 
பரிதனில்‌ ஈகுலன்‌ கரிதனில்‌ உதயன்‌ 
புகழினில்‌ போஜன்‌ போகத்தில்‌ இர்‌ திரன்‌ 
சேவகத்தில்‌ வராஹி நடுவினில்‌ எமன்‌ 
தைரியத்தில்‌ நிருதி தனத்தில்‌ குபேரன்‌ 
அறிவுக்கு அகஸ்‌இயன்‌ எனப்‌ புகழ்பெற்று 
இன்‌ சொலால்‌ இணிதளிச்து 
வன்‌ சொலால்‌ மறங்‌ கடிர்து 
அழும்‌ குழவிக்கு அன்புடைய தாய்போல்‌ 
அனைத்‌ துயிர்களுக்கு இனிதென 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1235 


அப்பொது யிந்த நாலு காட்டனவரும்‌ றத்தக்‌ குறியும்‌ கொண்டு 
இராதாபுரத்துக்குப்‌ பொயி நஞ்சய ஓடையாறவர்கள்‌ FUES 
திலெ பசுங்குளை பொட்டு அட்டம்‌ விளுந்து மொறை யிட்ட 
படியினாலெ அப்பொது நஞ்சய ஓடையாரவற்கள்‌ காட[சை]ன 
வர்க்கும்‌ விரும்ந்திட்டு பொகுமானங்கள்‌ பண்ணிவச்சுக்‌ கொண்டு 
தென்னிலையும்‌ கொங்கறாயன்‌ தலையும்‌ வெட்டிக்கொணடு வந்து 
வைத்தவர்களுக்கு உம்பளிக்கை கிராமமும்‌ கட்டளை யிட்டு 
யிருவத்தினாலு நாட்டுக்கும்‌ முதன்மையாக ஈடப்பிவிக்கரொ 
மென்றும்‌ அரமனையாற்‌ சொன்னபடியினாலே : 


அப்பொது நாட்டனவரும்‌ கூடிக்‌ கொங்கறாயன்‌ பெறிலெ 
காரியம்‌ சாதிக்குறத்துக்கு காரையூற்‌ அளகன்‌ உத்தம காமிண்‌ 
டனெ அல்லாமல்‌ மற்றவர்‌(க்‌) கையில ஆகாது யென்று நாட 
னவரும்‌ அரமனையிலெ சொன்னபடியினாலெ: அப்பொது ஈஞ்சய 
ஓடையரவற்கள்‌ நம்மை அனுப்பிவிச்சு கொங்கறாயன்‌ காரியம்‌ 
மட்டுப்‌ படுத்தினதெயானால்‌ காரையூரிலெ மணிய வெளாள 
மொத[ன்‌*]மை காச வெட்டுவ[ர்‌ஈ] [மொ]தமை செட்டியள்‌ 
மொதமை யிந்த மூணு மொதமையும்‌ கூட்டி ஒனக்கெ க[ரஈ]ர 
யூற்‌ வளிதி சுத்தமாக ஒரு முகனெயாக கட்டளை யிட்டொம்‌ 
யென்றும்‌ உம்பளிக்கை கிறாமம்‌ கொடுமணங்‌ கட்டளையிட்டொ 
மென்றும்‌ வாற்த்தெப்பாடாக நம்மட கர்த்தாக்கள்‌ விரூபாக்ஷி 
ஓடையர்‌ அய்யன்‌ அவர்கள்‌ பாத[த்‌*]தாணெயெ நம்முடைய 
குருக்களய்யன்‌ பாத[த்‌*]தாணெயெ இந்தப்படிக்கு தப்பாது 
யென்று சொல்லி ஊமத்தூரு விரூபாட்சீ ஓடைய[ா* ]ரய்யனவர்‌ 
கள்‌ நஞ்சய ஒடையாரய்யனவர்கள்‌ காங்கய னாடு பயாகுல வெளா 
ளரில சொமனுத்தமக்‌ காமிண்டனுக்குக்‌ காரையூற்‌ வளதி சுத்த 


உலகத்துக்கு உரை நான்கும்‌ 
வள்ளுவர்‌ உரைத்த முப்பால்‌ 
மொழியும்படியே அறவே அறிந்து 
அல்லவ கடிச்து நல்லவ நாட்டி 
ஆறிலொன்று கடமை கொண்டு 
செங்கோல்‌ நீதி வழுவாமல்‌ Bt g 


Ge இடங்களில்‌ சிற்சில தொடர்களே காணப்படும்‌. எனினும்‌, இது 
மிகவும்‌ நீண்டு செய்யுள்‌ வடிவமாக அமைர்‌ திருக்கவேண்டும்‌ என்று தோன்று 
இறது, 


1236 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


மாக நாற்பாங்கு யெல்லைக்கும்‌ காணியாக்ஷீ பட்டயம்‌ குடுத்த 
யெல்லைக்கு விபரம்‌: காரையூருக்குக்‌ கிளக்கு முத்தாறுக்கு 
மெற்கு யெல்லை குளிப்பு களுமடை. கொம்பு இதின்‌ தெற்க்கு 
னொச்சிப்பள்ளம்‌ காரையூருக்கு தெற்க்கு வள்ளியிறச்சிலுக்கு 
வடக்கு அடைப்பாளிக்‌ காடு இதின்‌ மெற்க்கு மறம்பாளி இதின்‌ 
மெற்க்கு வீர சொள புரத்து முக்கிட்டெறி காரையூருக்கு தென்‌ 
மெற்க்கு பாறப்பளிக்கு வடளெக்கு கிறாவம்பாளி(க்கு) மடவளா 
கத்‌ துக்கு வடக்கு சக்கையடிச்சான்‌ பாரை யிதின்‌ மெற்க்கு ஓறத்‌ 
தப்‌ பள்ளம்‌ காரையூருக்கு மெற்க்கு பறம்ஞ்செற்‌ வள்ளிக்கு 
இளக்கு வெங்கால்லு மெடு இதின்‌ வடக்கு குட்டரைபாரை 
காரையூருக்கும்‌ வடமெற்க்கு மறுதுரைக்கு தெற்க்கு கறும்காடு 
இதின்‌ களக்கு கொ[ய்‌* /யிலுக்கு பொர பெறுமாத்துப்‌ பள்ளம்‌ 
இதின்‌ வடக்கு சொக்கநாதன்‌ சாரகு யிதின்‌ வடக்கு கருமன்‌ 
இணறு காரையூருக்கு வடக்கு பூந்தளிற்‌ நாடு அரிச்சலூருக்கு 
வளிஞ்சியும்‌ குளம்‌ யிதின்‌ களக்கு பொறசல்‌ மெடு யிதின்‌ 
இளக்கு நெடும்‌ சாத்துகளும்‌ தெவன்‌ குதிச்சக்‌ கல்வெட்டுக்கு 
யிதின்‌ இளக்கு யெலவநத்ததுக்கு தெற்க்கு காரை மெடு காரை 
யூருக்கு வடகிளக்கு மூலை அரைய நாடு கொல்லன்‌ கொவிலுக்கு 
மெற்க்குக்‌ கொடுவான்‌ தீட்டிப்‌ பாரை யிதின்‌ தெற்க்கு முதல்ப்‌ 
பாளி யிதின்‌ தெற்க்கு கொ[ய்‌* ]யிலாத்துக்கு வடக்கு மெட்டுப்‌ 
பாரை யிந்தப்படிக்‌ காரையூற்‌ நாற்ப்பாங்கு யெல்லையும்‌ கொடு 
மணலு[ம்‌* ] வும்பளிக்கை கிராமமாகவும்‌ யிருவத்தினாலு நாட்‌ 
டுக்கும்‌ பட்டக்காரனாக வரிசையும்‌ பெற்று நடந்துகொண்டு வரு 
வாயாகவும்‌. யிப்படி சம்மதிச்சு அளகனுத்தமக்‌ காமண்டனுக்‌ 
குக்‌ காணியாக்ஷிப்‌ பட்டயம்‌ குடுத்தொம்‌. யிதற்க்கு சாக்ஷி தெவ 
கரைனாடு வெண ஒடயாகவுற'! புங்கலிக்கை னாடு அங்கதொளு 
அவனாசிக்காறற்‌ குன்றடம்‌ வடுகப்பக்காறற்‌ வராகா னாடு துடிய 
orp சின்னப்பக்காறற்‌ ஆர னாடு சொளியாண்டாக்காறற்‌ 
குறுப்ப னாடு விசய மங்கலம்‌ வெட்டுவறில்‌ விசயக்காறற்‌ காஞ்ச 
கொவில்‌ னாடு காளிங்கறாயக்காறற்‌ வடகர னாடு அந்தியூற்‌ பொன்‌ 
னளக்காறற்‌ பூந்துரை விசுவனாதக்காறற்‌ வெள்ளாடு சின்னப்பக்‌ 
காறற்‌ நசியனூர்‌ காசிலிங்கக்காறற்‌ யெளுமாத்தூர்‌ நல்லப்‌ பெறி 
யாக்காறற்‌ அரய காடு வெங்கம்பூற்‌ குட்டக்காறற்‌ அஞ்சியூற்‌ 


1. *காவுண்டர்‌? என்பதே இவ்விதம்‌ ‘aap? என்றும்‌ பின்னால்‌ 
( தாறற்‌? என்றும்‌ எழுதப்பட்டிருக்கற து. இப்போது கவுண்டர்‌ என்று 
வழங்குவதன்‌ மூல வடிவம்‌ போலும்‌. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1237 


காங்கயக்காறற்‌ மொறஞ்சனூர்‌ குடிமியாக்காறற்‌ காறுவளி 
வெளு வெட்டு முத்தரைக்காறற்‌ காங்கய நாட்டில்‌ காங்கயம்‌ 
பல்லவறாயக்காறற்‌ வளியாசலும்‌ தொறைமான்றுடி காடயூற்‌ 
களுவன்‌ காங்கய மண்ணாடியாற்‌ பட்டாலி காலில்‌ பெறிய சிதம்‌ 
பறக்காறற்‌ SMOOTH குடுமி வெட்டுவற்‌ செம்ம்பறாயன்‌ மறுதுரை 
விளுப்பிராயன்‌ பாற்ப[த்‌்*/தி செனாபதி செட்டி பறஞ்செற்‌ 
பள்ளி கால்லில்‌ செனாபதி கண்ணபுரத்து செட்டி பட்டக்காறற்‌ 
அற்த்தனாறி வெள்ளை கொவில்‌ காலில்‌ வீர பெருமாள்‌ முத்தூரு 
திருவம்பலத்தக்‌ காறற்‌ அனவரையும்‌ சாக்ஷி வைச்சு யிந்தப்படி 
காணியாகஷி அனுபவிச்சுக்கொண்டு சுகத்திலெ யிருக்கிறாற்‌, யிந்‌ 
தப்‌ பட்டயம்‌ யெளுஇன ந[ன்‌*]மமைக்கு இராதாபுரத்து (os 
லது) [ஸ்தலத்து] சம்பிறிதி சவுண்டசைய்யன்‌ கைய்யெளுத்து. 


இந்த(ற்‌)பட்டயம்‌ வாங்கிக்‌ கட்டிக்கொண்டு கொங்கறாயன்‌ 
பெறில்‌ காரியம்‌ சாதிக்கத்‌ தக்கதாக அளக னுத்தம காமிண்டன்‌ 
விசய நகரத்துக்‌ தப்‌ பொயி Har FH களனப்‌ பறயறில்‌ பச்சயா 
பணிகன்‌ வெலப்பணிகன்‌ இவர்கள்‌ ரெணடு குறிக்காரரையும்‌ 
கண்டு நீங்கள்‌ கொங்க னாட்டுக்கு வந்தால்‌ யெங்களுடைய ஆத 
னத்திலெ வெகுமானமாயி வயித்து யிருக்குறொம்‌ மென்று அந்த 
தெசத்திலெ யிட்ட களவும்‌ Bbg சில்லரையும்‌ ஒன்னொடெ 
யென்று யிதிலெ செதப்பட்டதெ யானால்‌ அந்தப்‌ பணிகனெ 
வாங்கிக்‌ குடுக்குரெனென்றும்‌ ஆண்பிள்ளைப்‌ புரம்தால்‌ நானெ 
பரியமிட்டுப்‌ பெண்‌ கொண்டு கொடுக்குறொம்‌ யென்றும்‌ அடக்‌ 
னை பாக்கும்‌ பிடிச்ச வெத்திலை ஓடனெ நாயநவர்கள்‌ சமுகத்‌ 
திலெ நடந்தபடிக்கு நாமும்‌ நாமும நஈடத்திவருகுரொம்‌ யென்‌ 
அம்‌ ஆயுதம்‌ பொட்டுக்‌ கடந்து குடுத்து செயும்‌ கொ. மே 
சுவற்‌ * பெறிலெயும்‌ ஆணையிட்டு காணியாக்ஷி குடுத்தொமென்‌ 
அம்‌ விசய நகரத்திலெ துற்க்கா பரமீசுவறி சன்ன தியிலெ சத்தி 
யம்‌ பண்ணிக்‌ குடுத்து பச்சயா பணிகனையும்‌ வெலப்பணிகனை 
யும்‌ அவர்களுடனெ செந்த யெனத்தாரிலெ நூறு பெர்‌ செவுக 
ரையும்‌ கூட்டிக்‌ கொண்டு ஊரெ வந்து அன்னெரமெ காங்கய 
னாடு காங்கய னாடு பனிரெண்டு கிரமத்துக்கு ஆள்‌ அனுப்பிவிச்சு 
Qus ராத்திரியிலெ கூட்டீட்டு Gor ௫... மிற்க சீரிஷ 
கக்ஷத்திரத்தில YDA பக்ஷத்து தெரயொதசியும்‌ பெற்ற சுக்கிர 
வாரம்‌ காள்‌ தென்னிலைக கொட்டை செற்ந்து கன்னப்‌ பறய 


1. “ செயங்கொண்டீசுவரர்‌ ? என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 


1238 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


ரைக்‌ கொண்டு கொட்டையைக்‌ கன்னம்‌ பிடிவித்து அந்து 
சொறங்கம்‌ யிடிக்து கொட்டை வீளுந்து சொறங்கத்துக்‌ கன்னப்‌ 
பறயன்‌ வெல்லன்‌ தம்ப்பி சின்ன வெலனும்‌ பச்சயான்‌ மறுமகன்‌ 
காளியும்‌ அவர்கள்‌ பந்து செனங்களிலெ குமாரன்‌ சூரன்‌ திறு 
மானவரித்தான பெறுமாள்‌ வெள்ளையன்‌ சசங்கன்னும்‌ ஈல்ல 
கட்டி இத்தினெ பெறும்‌ கன்ன வாசலிலெ கொட்டை வீளுந்து 
செத்தார்கள்‌. அப்படி யிருந்தும்‌ ஓடனெ கொட்டை புகுந்து 
கொட்டை துளியிட்டு தென்னிலை கொங்கயறாயனெ தலையும்‌ 
வெட்டிக்கொண்டு முக்குறுணி தாலியும்‌ அறுத்துக்கொண்டு வரு 
குற சமயத்துலெ கொங்கயறாயன்‌ பெண்‌[டு]கள்‌ மூன்று பெரும்‌ 
வந்து அளகனுத்தம காமிண்டனெ மறிச்சுக்கொண்டு யெங்களை 
சாகவரம்‌ குடுத்து பொகவென்று விரமாஷதிகளாக வந்து சொன்‌ 
னபடியினாலெ அவர்களையும்‌ ஓடனெ சாக செயிவிச்சு மற்றாநாள்‌ 
முக்குறுணி தாலியும்‌ கொண்டு கொங்கராயன்‌ தலையும்‌ யெடுத்‌ 
துக்கொண்டு தெனனிலை வாளரைசுபி பிள்ளையாரையும்‌! மல... .... 
யில்‌ யெத்துக்கொண்டு காரையூருக்குப்‌ பொகையில்‌ முத்தாறுக்கு 
மெற்க்கு காரையூருக்கு சளக்கு அங்கெயிருந்து வரமாட்டொ 
மென்று படியினாலெ பிள்ளையாரையும்‌ அங்கே வச்சு பொட்டு” 
ஓட.னெ காரையூரிலெ வந்து செற்ந்தார்கள்‌. OMETA நாடன 
வரையும்‌ கூட்டிக்கொண்டு கொங்கறாயன்‌ தலையும்‌ கொண்டு 
இருதாபுரமெ பொயி நஞ்சய ஓடயறவர்கள்‌ சமுகத்திலெ கொங்‌ 
கயறாயன்‌ தலையையும்‌ வைஇத்தார்கள்‌. அ[ப்‌*]பொது monui 
ஒடயாறவர்கள்‌ அளகனுத்தம காமிண்டனுக்கு தாளி சவுக்களி 
குஞ்சரம்‌ காளாஞ்சி கபாலை குல்லா இதுவெல்லாம்‌ குடுத்து பல்‌ 
லக்குமிட்டு பட்டணப்‌ பிரவெசமும்‌ வந்து நாலு னாள்‌ இருதார 
புரத்திலெ நின்று பல்லக்கு வரிசை ஓடனெ நாடனவரையும்‌ 
கூட்டிக்கொண்டு காரையூரெ வந்து நாடனவற்க்கு விருந்திட்டு 
அவறவற்க்கு பொகுமானமும்‌ பண்ணி அவரவரையும்‌ ஊருக்கு 
அனுப்பிவிச்சு அரமனயாரும்‌ நாடனவரும்‌ கட்டளையிட்டபடியெ 
நடந்து கொள்ளுவொமாகவும்‌. யிந்த பட்டயம்‌ ச[ரி]பாது Ques 
தனது காரையூரு ஷ்தலத்துக்‌ கணக்கு அரச பிள்ளைக்‌ 
கையெனுத்து [is] 


1. “அரச பிள்ளையார்‌? போலும்‌, “சுரபி பிள்ளையார்‌ ? என்றும்‌ வாசிக்க 
முடியும்‌, 

2. இதேபோல விநாயகக்‌ கடவுளை ஈடுவழியிலே விட்டுவிட்டுப்‌ போன 
தாகச்‌ காணும்‌ கதைகள்‌ வேறு இடங்களிலும்‌ கேட்கப்படுவது உண்டு, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1289 
திருக்கோவலார்‌ Tirukkovalür 


சாசனம்‌ — 1223] [ No. 21 on p. 140 


[ திரிவிச்ரெமப்‌ பெருமாள்‌] விஷ்ணு சோவிலில்‌ மடைப்பள்ளிக்குச்‌ சமி 
பம்‌ மண்டப வாசலுக்கு வடபுறம்‌ பொறிச்சப்பட்டிருப்பது- 


On the northern wall of the gate of the mandapa near th? 
kitchen in the temple of Vishnu. Record dated in the 24th regnal 
year of the Chóla king Kulottunga Choladeva registering the grant 
of a portion of land in the neighbourhood of Tirukkovalür to the 
god in favour of Chandéávara of the temple of Tiruvirattanam- 
udaiyàr. 


An inscription engraved in the second prakara ofthe Viratta- 
néévara temple at Kijaiyür, dated in the 24th regnal year of the 
Chola king Tribhuvana chakravartin Kulottunga Choladeva (III) 
“who was pleased to capture I]am (Ceylon), Madurai, the crowned 
head of the Pandya, Kachchi and Karuvür' registers the exchange 
of lands belonging to the temples of Tiruvijaika]i-Emperumàn and 
Udaiyar Tiruvirattinam-udaiya-Nayanar at Tirukkovalür in Kuruk- 
kai-k-kürram, a district of Jananatha valanadu alias Malidu. The 
exchange was effected in the names of S'ri Senapati A]var and 
ChandéSvara on behalf of the gods of the Vishnu and Siva temples 
respectively. The present one is evidently a copy of the record in 
the Vishnu temple, 

The copy of the record prepared by the assistants of Col, 
Mackenzie is not avilable. 


சோழ அரசனான குலோத்துங்க சோழ தேவனுடைய ஆட்‌ 
சிக்‌ காலத்தின்‌ 24-ஆம்‌ ஆண்டு கொண்ட கல்வெட்டு. திருவீரட்‌ 
டானம்‌ உடையார்‌ கோவில்‌ சண்டேசுவரர்‌ பேரில்‌ திருக்கோவ 
லூர்ப்‌ பக்கத்திலே உள்ள நிலம்‌ சிலவற்றை அளித்த செய்தி 
யைத்‌ தெரிவிப்பது. 


இந்தச்‌ சாசனத்துக்குப்‌ பிரதி கடைக்சவில்லை. எனினும்‌ Bengi 
வீரட்டானேசுவரர்கோவிலிலிருர்‌ து கடைக்கும்‌ இதே போன்ற சாசனம்‌ ஒன்று 
முதல்‌ பாகத்தில்‌ கொடுச்கப்பட்டுள்ளது. சோழ ௮.ரசனான திரிபுவன சக்கர 
வர்த்திகள்‌ ஈழமும்‌ மதுரையும்‌ பாண்டியன்‌ முடித்தலையும்‌ கொண்டருளிய 
[மூன்றாம்‌] குலோத்‌ துங்கசோ ழனுடைய இருபத்து நான்காம்‌ ஆண்டு கொண்ட 
அச்‌ கல்வெட்டு மலாடான ஜனநாத வளநாட்டுக்‌ குறுச்கைச்‌ கூற்றத்துத்‌ இருக்‌ 
கோவலூர்‌ திருவிடைகழி எம்பெருமான்‌; உடையார்‌ திருவீரட்டானமுடைய 

23 


1240 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


நாயனார்‌ ஆயயோர்‌ கோவில்களின்‌ நிலங்களைப்‌ பரிவர்த்தனை செய்ததைத்‌ தெரி 
விக்றெது. வென்‌ கோவிலுக்காகச்‌ சண்டேசுவரர்‌, விஷ்ணு ஆலயத்துக்காசச்‌ 
சேனை முதலியார்‌ ஆகியோர்‌ பெயரில்‌ இப்‌ பரிவர்த்தனை செய்யப்பட்டதாகக்‌ 
கூறுகிறது. 

அதே சாசனம்‌ விஷ்ணு கோயிலிலும்‌ வெட்டுவிக்கப்பட்டி aS சல்‌ ௮வ௫ 
யம்‌. அதன்‌ பிரதியே போலும்‌ இது 


ஸ்ரீபெரும்புதூர்‌ Sriperumbudtr 
இவ்வூர்‌ செங்கல்பட்டு ஜில்லாவில்‌ உள்ளது. இவ்விடத்‌ இலிருர்து பிரதி 


செய்யப்பட்ட சாசனங்கள்‌ முதல்‌ பாகத்தில்‌ வெளியாகியுள்ளன. 


The place isa taluk head-quarter station in the Chingleput 
district. Inscriptions copied from this place are published in 
Vol. I. 


சாசனம்‌ — 1224] [ No. 1 on p. 168 
இராமானுஜ ஆழ்வார்‌ கோவிலில்‌ உள்ள செப்பேட்டிச்‌ சாசனம்‌. 


Copper-plate grant in possession of the temple of Ramanuja 
Alvar at the place. Record dated in Saka 1478, Nala in the reign 
of the Vijayanagara king Sadasiva Maharayar registering the 
grant of the following villages: Kachchikkatti, [Kachchi kottam 
villages?] Perumbudür, Kijappattu, Ku&appattu, Puttérigramam, Pul- 
lattanjcri, Perumbedu, Puduchchéri, Bafijalappatti, Nemmeli, Büdür 
(or Póndür), Nagarikkuppam, Kondapperumbédu, Tirumanikkup- 
pam, Mulasiir, Kundangali, Sarattunddu, [villages ?] Pumbalür, 
Grimam, Sammatiya Ayilachchéri, Kijaviligam, Nallaharam, 
Naduppatti, Nayarnadu [villages ?], Vakayalupadu, S'irupikkam 
Mala Véttamangalam, Puttérivilagam, Paiyyur kottam, [village ?] 
Kipakkam, Kachurnatha [Kachchür naqu village ?], Somadéva-pak 
kam, Kalattür kottam, [village ?] Salapakkam by the king for 
the worship and offerings to Ramanuja Alvar. 

The text of the grant is not available and the record seems to 
have been written in Sanskrit language in the Grantha script. 


விஜயநகர மன்னரான சதாசிவ மகாராயர்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
இலே சகவருஷம்‌ 1478 mer ஆண்டு ராமாநுஜ ஆழ்வாருடைய 
நித்த நிவந்தங்களுக்காக அரசன்‌ பல கிராமங்களை அளித்த செய்தி 
யைத்‌ தெரிவிப்பது. அவ்விதம்‌ தானம்‌ அளிக்கப்பட்ட கிராமங்‌ 
களின்‌ விவரம்‌ ; 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1241 


கச்சிக்கட்டி [கச்சிக்கோட்டம்‌ கிராமங்கள்‌? ], பெரும்புதூர்‌, 
BELO, குசப்பட்டு, புத்தேரி கிராமம்‌, புல்லத்தஞ்சேரி, 
பெரும்பேடு, புதுச்சேரி, பஞ்சாலப்பட்டி, நெம்மலி, பூதூர்‌ (அல்‌ 
லது போர்தூர்‌), ஈகரிக்குப்ப்ம்‌ கொண்ட பெரும்பேடு திருமணிக்‌ 
குப்பம்‌, முளசூர்‌ Gsis A, சரத்துகாடு (கிராமங்கள்‌ £) பும்பா 
awi, கிராமம்‌ சம்மதியா(?) அயிலச்‌ செரி, ழே விளாகம்‌, நல்லக 
ரம்‌; நடுப்பட்டி, நாயறு நாடு (காட்டுக்கிராமங்கள்‌) வகயலுபாடு, 
சிறுபாக்கம்‌, மேலவேட்ட மங்கலம்‌, புத்தேரி விளாகம்‌; பையூர்‌ 
கோட்டம்‌ [ரொமம்‌?], போக்கம்‌) கச்சூர்நாத [கச்சூர்‌ நாட்டுக்‌ 
இராமம்‌?] சோம தேவ பாக்கம்‌, களத்தூர்‌ கோட்டம்‌ (கிராமம்‌?) 
சாலபாக்கம்‌ ஆகியவை. 

இர்தச்‌ .சானத்தின்‌ பிரதி இடைச்சுவில்லை. இது Aris எழுத்தில்‌ 
எழுதப்பட்ட வடமொழிச்‌ சாசனம்‌ போலும்‌, 


கோல்லூரூர்‌ Kollürür 
இவ்வூர்‌ இருக்கும்‌ இடம்‌ தெறியவில்லை. ஊர்ப்‌ பெயரும்‌ தவறாகப்‌ 
பிர திசெய்யப்பட்டிருக்கிற து. இருகெல்வேலிச்‌ சீமைப்பகு தியில்‌ இருக்கவேண்‌ 
டும்‌ போலும்‌. [மேலே 1220 ரெ பார்க்க.] 
The name of the village is corrupt and it is not possible to say 
exactly where it is located. Probably it is in the Tirunelvéli region. 
[Vide No. 1220 above]. 


சாசனம்‌ — 1225] [No. 1 on p. 190 


* ஊரிலே சிற்பாசாரி கலுசுகல மாயனாசாரி வசம்‌ உள்ள செப்பேட்டுச்‌ 
சாசனம்‌ ? என்று குறிக்கப்பட்டுள்ள த. 

Copy of a Copper-plate grant then in the possession of S'ilpa- 
charya and ‘Kalujukla Mayanichari’ of the village. Record dated 
in S'aka 979 and Kollam 131 in the reign of ‘Vooneteroovada Pum- 
boo Raun’ registering the grant by the king of 2 villages Pondulir 
and Palambarür to Adirayar for the sake of stone-masons, 

The record appears to be spurious. 

சகாப்தம்‌ 979, கொல்லம்‌ 191 ஆண்டு கொண்ட சாசனம்‌. சிற்‌ 
பாசாரியாருக்காகப்‌ பூந்துலூர்‌ பழம்பாரூர்‌ ஆகிய இரு இராமங்‌ 
களையும்‌ ஆதிராயன்‌ என்பவர்‌ வசம்‌ ஓர்‌ அரசன்‌ அளித்த செய்தி 
யைத்‌ தெரிவிப்பதாக உள்ளது. அரசன்‌ பெயரும்‌ பிழையாகப்‌ 
பிரதி செய்யப்பட்டுள்ளது. ஊனத்‌ BUH பும்பூரான்‌ என்பது 
போல ஏதோ ஒன்றாக இருத்தல்‌ வேண்டும்‌. 

சாசனம்‌ போலி என்று தோற்றுறெது, 


1242 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


அரியலார்‌ Ariyalur 
இவ்வூர்‌ திருச்ரொப்பள்ளி ஜில்லாவில்‌ உடையார்பாளையம்‌ தாலூகாவில்‌ 
இருக்கிறது, இவ்விடத்திலிருக்து Geass சாசனங்கள்‌ இரண்டாம்‌ பாகத்‌ 
தில்‌ வெளியாகியுள்ளன. 
The place is in the Udaiyarpalaiyam taluk of the Tiruchirapalli 
district. Inscriptions copied from this place have been published 
in Vol. II above, 


சாசனம்‌ — 1226] [No. 25 on p. 211 


ஊரிலே சுப்பிரமணிய சுவாமி கோவில்‌ பண்டாரம்‌ மடத்தில்‌ உள்ள 
ஒரு செப்பேட்டுச்‌ சாசனம்‌, 


Copy of a Copper-plate then in possession of the Pandaram 
matha in the temple of god Subrahmanya at the place. Record dated 
in S'aka 1625, Svabhanu in the regime of the chief Arasunilai- 
yitta Malavaraya Rangappa Malavarayar registering a [magamai] 
of one käsu for each bag [probably of the merchandise sold at the 
market] and one kasu for a week for each market, the amount so 
collected to be paid to Ambalattidum-Ayyan of Chidambaram for 
the worship. 

The text of the grant is not available. It is likely that that 
the name of Ambalattadum-aiyan of Chidambaram represents the 
name of the god Nataraja of Chidambaram. It may also be taken to 
represent a person, probably the individual, concerned with the 
management. 


அரசு நிலையிட்ட மழவராயர்‌ ரங்கப்ப மழவராயர்‌ காளையில்‌ 
சகாப்தம்‌ 1625, சுபானு வருஷம்‌ சிதம்பரம்‌ அம்பலத்தாடும்‌ 
ஐயன்‌ பூசைக்காகச்‌ சந்தையில்‌ வாரத்துக்கு ஒரு காசு வீதமும்‌, 
விற்பனையாகும்‌ சாமான்களுக்கு மூட்டைக்கு ஒரு காசு வீதமும்‌ 
மகமை கொடுப்பதாக ஒப்புக்கொள்ளும்‌ சாசனம்‌. 

சாசனப்‌ பிரதி டைக்கவில்லை, பட்டியலில்‌ காணும்‌ வாசசத்தைச்‌ 
கொண்டு மகமைத்‌ தொகையைப்‌ பூசை செய்வதற்காகச்‌ சதம்பாம்‌ அம்பலத்‌ 
தாடும்‌ ஐயன்‌ வசம்‌ கொடுப்பதாக ரிர்ணயிச்சப்பட்டது என்றும்‌ கொள்ள 
லாம, 


சாசனம்‌ = 1227] [No. 88 on p. 218 


அரியலூர்‌ இருஷ்ணசவாமி கோவில்‌ மகாமண்டீபத்‌இின்‌ வடபுறம்‌ சவ 
ரில உள்ளது. 


கோயி ற்‌ சாசனங்கள்‌ 1248 


On the North [wall] of the maha mandapa in the temple of 
Krishnasvamin at the place. Record dated in Saka 1664, Dundhubhi, 
in the regime of Vijaya Oppilla Malavarayar registering the 
grant of 15 kuli of land in Kulattür village to Narasappayya. The 
name of the village may be restored even as Alattiir or Attur. 


The transcript of the record is not available. 


A similar record from the same place registering the gift of 75 
kuli of land in Attiyur village to Narasayya of Maddür has been 
published as No. 666 in Vol. II. 


விஜய ஒப்பிலா மழவராயர்‌ ஆட்சியில சகாப்தம்‌ 1664, துந்‌ 
BI ஆணடு குளத்தூர்‌ கிராமத்தில 15 குழி நிலம்‌ நரசப்பய்யருக்‌ 
குத்‌ தானம்‌ அளிக்கப்பெற்ற செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 

தானம்‌ வழங்கப்பட்ட நிலம்‌ இருந்த ொமத்தின்‌ பெயரை ஆலத்தார்‌ 
என்றோ ஆத்மூர்‌ என்றோ வாசிக்கவும்‌ முடியும்‌. இந்தச்‌ சாசனத்தின்‌ பிரதி 
யும்‌ இடைச்சவில்லை. இதேபோல்‌ இவ்விடத்திலிருந்து கிடைத்த மற்றொரு 
சாசனம்‌ இரண்டாம்பாகத்தில்‌ 666 ரெ. ஆக கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே 
மத்தூர்‌ ஈாசய்யருக்கு அத்தியூர்‌ ரொமத்தில்‌ 75 குழி நிலம்‌ pangan பிரா 
மண போசனத்துக்ககாக அளித்த செய்தியைச்‌ குறிக்கப்பட்டுள்ள து, 


கோவிலூர்‌ Kovilür 
ஊரின்‌ பெயர்‌ சாசனப்பட்டி யலில்‌ கூவலூர்‌ என்று காணப்படுகிறது. 


The name of the village is given as ‘‘Kivaliir” in the List. 


சாசனம்‌ க 1228] [ No. 35 on p. 214 
ஊரில்‌ ஈசுவரன்‌ கோவிலில்‌ உள்ள கா௫தச்‌ சாசனத்தின்‌ ré. 


Copy of a Paper-document i in the temple of Siva at the place. 
Record dated in Saka 1711, Akshaya registering the grant to the god 
Agastyésvara of the Siva temple of the place by Ramayyar, the 
ionegar and others of the village of Saharajapuram of their contri- 
bution of 4 pagodas per year from the kasba (i.e. the local) maga. 
nam, 6 pagodas per year from the Ten (South) maganam, 4 pagodas 
per year from Vada (North) maganam and 5 pagodas per year from 
Conancor. 


The copy of this record is not available. 


சகாப்தம்‌ 1711, அக்ஷ்ய வருஷம்‌ கொண்ட சாசனம்‌. ஊரில்‌ 
உள்ள அகஸ்தீசுவரர்‌ பூசைக்காகக்‌ கஸ்பா மாகாணத்துக்கரக வரு 


1944 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


ஷம்‌ தோறும்‌ நான்கு வராகனும்‌, தென்‌ மாகாணத்துக்காக 
ஆண்டுதோறும்‌ NSP வராகனும்‌, வடமாகாணத்துக்காக ஆண்டு 
தோறும்‌ நான்கு வராகனும்‌, கானனூர்‌ (ராமம்‌ அல்லது பிரதே 
சத்துக்காக) ஆண்டுதோறும்‌ ஜுது வராகனும்‌ மகமையாக 
ஸஹராஜபுரம்‌ [மணியகாரர்‌? ] ராமய்யர்‌ முதலானோர்‌ அளிக்க 
ஓப்புக்கொண்டதைத்‌ தெரிவிக்கும்‌ சாசனம்‌; 
இதன்‌ பிரதியும்‌ டைக்கவில்லை, 
சாசனம்‌ — 1229] [ No. 86 on p. 214 


C கூவலூர்‌ ஊருக்கு மேற்கே கால்‌ மைல்‌ தத்தில்‌ ஓர்‌ இலுப்பைத்‌ 
தோப்பில்‌ ஈட்டிருக்கும்‌ கல்லில்‌ காணும்‌ சாசனம்‌! என்று குறிச்சப்பட்டுள்ள து. 

On a stone set up in the Z/uppai garden i mile to the west 
of the village. Record dated in S'aka 1650, Pramadhin, registering 
the grant of the Wuphat garden for maintaining a lamp in 
front of the god Agastyéévara by the inhabitants of the village and 
Hazrat 'Kebla' Khan Sahib, probably the lessee under the Nawab 
of the Karnatic. 


The text of the document is not available. 


சகாப்தம்‌ 1650, பிலவங்க ஆண்டு அகஸ்தீசுவர சுவாமி இரு 
முன்னர்‌ ஒரு விளக்கு எரிப்பதற்காக அந்த இலுப்பைத்தோப்பை 
அளிப்பதாகத்‌ தெரிவிக்கும்‌ கல்வெட்டு. கர்நாடக நவாபின்‌ 
கீழ்க்‌ குத்தகைதாரரான ஹஜரத்‌ ‘arin’ கான்‌ சாகிப்‌ அனுமதி 
யின்‌ பேரில்‌ ஊரார்‌ அளித்ததாகத தோற்றுகிறது. 


சாசனப்‌ பிரதி டைக்கவில்லை. 
அரியலூர்‌ Ariyalür 


சாசனம்‌ — 1230] [No. 40 on p. 215 


(அரியலூரில்‌ கங்காதரேசுவரர்‌ கோவிலில்‌ பூசை செய்யும்‌ சுப்பராய 
குறாக்கள்‌ வசம்‌ உள்ள செப்பேட்டுச்‌ சாசனம்‌ ? என்று குறிச்கப்பட்டுள்ள த. 

Copy of a Copper-plate grant then in the possession of Subba- 
raya Gurukkal, the s//ànika of the Gangadharésvara temple at Ari- 
yalür. Record dated in Saka 1074 registering the grant of 15 kuli 
of land in Vukkalur and 20 kuli of dry land in Vayalpadu to the god 
GangadharéSvara and goddess Svarnamauktikambal of the place by 
Tunga Muttayi, mother of Venkappa Malavarayar, a member 
of the polegar family. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1246 


The year 1074 is evidently a mistake for S'aka 1674. Tha text 
of the record is not available. Another record (vide No. 660 in Vol. 
II) from the same place registers the gift of 200 kuli of land by 
Palani Muttayi to Krishnasvamin temple. 


சகாப்தம்‌ 1074-ல்‌ அரியலூர்‌ கங்காதரேசுவர ஸ்வாமிக்கும்‌ 
சுவர்ண மெளக்திகாம்பாள்‌ அம்மனுக்கும்‌ வெங்கப்ப மழவராயர்‌ 
தாயார்‌ துங்க முத்தாயி என்பார்‌ உக்கலூர்‌ இராமத்தில்‌ 15 குழி 
நிலமும்‌ வயல்பாடு கிராமத்தில்‌ 20 குழி புஞ்சை நிலமும்‌ அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


இந்தச்‌ சாசனத்தின்‌ பிரதி இடைக்கவில்லை. es வருஷம்‌ 1674 ஆக 
இருத்தல்‌ வேண்டும்‌. இவ்வூரிலிருந்தே கடைக்கும்‌ மற்றொரு சாசனத்தில்‌ 
சகாப்தம்‌ 1664, gigh ஆண்டு பயணி முத்தாயி என்பார்‌ 200 குழி புஞ்சை 
நிலம்‌ அளித்த செய்தி காணப்படுகிறது, (இரண்டாம்‌ பாசம்‌, 666 ரெ, ere 


னம்‌ பார்க்க) 


சாசனம்‌ — 12317 [No. 41 on p. 216 


அதே ஊரில்‌ கோசண்டராம சுவாமி கோவிலில்‌ உள்ள ஒரு செப்பேட்‌ 
டுச்‌ சாசனம்‌, 


Copy of a Copper-plate grant in the temple of Kódandarama- 
svamin at the same place. Record dated in Saka 1651, Sadharana, 
in the regime of Aragunilaiyitta Ranga Malavarayar registering 
the grant of a magamaz of one panam for each of the bride and the 
bride-groom parties for each marriage and [also one panam per year 
for each house expressed here by the word ‘door.’] by the members 
of the shepherd community mentioned herein as Ayappadi Gêpala- 
vamsatiar, 


The transcript of this record is not available. 


அரசு நிலையிட்ட ரங்க மழவராயர்‌ நாளையில்‌ சகாப்தம்‌ 1651 
சாதாரண ஆண்டு கொண்ட சாசனம்‌. கோதண்டராம சுவாமிக்‌ 
காக ஆயப்பாடி கோபால வம்சத்தார்‌ ஒவ்வொரு கல்யாணத்‌ 
துக்கும்‌ பிள்ளை வீட்டாரும்‌ பெண்‌ வீட்டாரும்‌ தலைக்கு ஒரு 
பணம்‌ வீதமும்‌ ஆண்டு தோறும்‌ வீட்டு வாசற்படி ஒன்றுக்கு 
ஒரு பணம்‌ வீதமும்‌ மகமை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டதைத்‌ 
தெரிவிப்பது. 


இதன்‌ பிரதியும்‌ டைக்க வில்லை, 


1246 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சேந்தமங்கலம்‌ Séndamangalam 


இவ்வூர்‌ தென்‌ ஆர்க்காடு ஜில்லா இருக்கோவலூர்‌ தாலூகாவில்‌ Gett 
திருக்கிறது. இல்விடத்திலிரு்து டைத்த சாசனங்சள்‌ முதல்‌ பாசத்தில்‌ 
வெளியாகியுள்ளன. 


The village is in the Tirukkoyilür taluk of the South Arcot dis- 
trict. Inscriptions copied from this village have been included in 
Vol, I, 


சாசனம்‌ — 1232] [No. 48 on p. 219 


ஆபத்சசாயேசுவ.ரர்‌ கோவில்‌ மகாமண்டபத்தின்‌ தென்‌ சுவரில்‌ காண்‌ 
பது, 

On the south wall of mahamandapa of Apatsahayéévara temple 
in the village. An undated record registering the gift of the village of 
(Mükkanari marriage ?) for the maintenance of a lamp and worship 
and offerings to god Val-nilai-kanda Viréévara. 


The transcript of this record also is not available. 
வாணிலை கண்ட வீரேசுவரர்‌ கோவிலில்‌ தீபத்துக்கும்‌ பூசை 
முதலிய நித்த நிவந்தங்களுக்குமாக மூக்கனூர்‌ என்னும்‌ கிராமம்‌ 


அளிக்கப்பெற்ற செய்தியைத்‌ தெரிவிப்பது, சாசனம்‌ அளிக்கப்‌ 
பட்ட காலமோ அரசன்‌ பெயரோ குறிக்கப்படவில்லை. 


இதன்‌ பி.ர.தி டைச்சவில்லை. 


திருவேண்ணேய்‌ நல்லூர்‌ Tiruvennainallür 


இதுவும்‌ திருக்கோவலூர்‌ தாலூசாவில்‌ உள்ளது. இவ்விடத்‌ திலிருந்து 
கிடைத்த சாசனங்கள்‌ முதல்‌ பாகத்‌ தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


This place also is in the Tirukkoyilur taluk and inscriptions 
copied from this place have been given in Vol. I. 


சாசனம்‌ — 1233] [ No. 90 on p. 219 

ஸ்ரீ வைகுந்தப்‌ பெருமாள்‌ என்னும்‌ விஷ்ணு ஆலயத்தின்‌ மசாமண்டபத்‌ 
இன்‌ தென்புறம்‌ உள்ள துவார பாலகருக்கு மேல்புறம்‌ பொறிச்சப்பட்டிருப்‌ 
ug. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1947 


On the west side of the dva@rapdla image on the south of the 
mahámanda pa in the temple of Sri Vaikuntha-perumal inthe vil 
lage. Record dated in the 5th regnal year of the Pandya king 
Vikrama Pandyadeva registering the grant by the king of the 
village of Puttaputtilur for the worship and offerings to god Sri 
Vaikuntha-perumal. 


The text of the record is not available. Another record from 
the same place dated in the 5th regnal year of the Pandya king 
Vikrama Pandyadeva beginning with the prasasi¢ commencing 
with the words Samasta bhuvancka vira, registers the gift of the 
village Perunkulattudaiyan-éndal by the king. This has been 
published as No. 83 in Vol. I. 


பாண்டிய மன்னனான விக்கிரம பாண்டிய தேவனுடைய ஆட்‌ 
சிபின்‌ 5-ஆம ஆணடு கொண்ட கல்வெட்டு, ஸ்ரீ வைகுந்தப்‌ 
பெருமாளுடைய பூசை முதலிய நிதத நிவந்தஙகளுக்காகப்‌ புத்‌ 
தப்‌ புததலூர்‌ எனனும கிராமததை அரசன்‌ அளிதத செய்தி 
யைத்‌ தெரிவிப்பது, 


இர்தச சாசனத்துக்கும்‌ பிரதி இடைச்சவில்லை. இவவிடத்திலிருக்து 
இடைத்த மற்றொரு சாசனம்‌ * ஸமஸ்த புவகேக வீர? என்னும்‌ வடமொழிப்‌ 
பிரசஸ்‌தியுடன்‌ தொடஙகும்‌ பாண்டிய மன்னனான விக்கிரம பாண்டிய தேவ 
னுடைய 5-ஆம்‌ ஆண்டு கொண்டுள்ளது. அது பெருங்குளததுடையான்‌ ஏர்‌ 
தல்‌ என்னும்‌ கிராமத்தை அரசன்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது, அது 
முதல்‌ பாகத்தில்‌ 83 Qs. சாசனமாக வெளியிடப்பட்டுள்ள து. 


சாசனம்‌ — 1234] [ No. 54 on p. 221 


இகதச சாசனம்‌ எந்த ஊரில்‌ எவ்விடத்திலிருந்து கடைத்ததென்பது 
குறிச்சப்படவில்லை. 


The place wherefrom this record was copied is not found noted. 
Record dated in the 3rd year in the reign of the Pandya king 
Sundara Pandyadeva registering the grant of the village Mavadi- 
kondai as sarvamanya to god Pallikonda-mülavar. 


A similar record of the reign of the Pandya king Tribhuvana 
chakravartin Konérinmaikondan Sundara Pandya, the year of 
which is lost, registering the tax-free gift as iiruvidawyüttam of the 
village Mavadikondai in Munda-nadu to meet the expenses of 
worship and offerings of Pallikonda-Alvar in Tirupparkkadal Chit- 
tiramé]i-vinnagaram at Nellür aas Vikrama-simhapuram secured 

24 


1248 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


from the modern Nellore in the Andhra State has been published as 
No, 938 in Vol. II. 


But both these are mentioned separately in the List. 


பாண்டிய மன்னனான சுந்தரபாண்டியன்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
8-ஆம்‌ ஆண்டு கொண்ட கல்வெட்டு. பள்ளிகொண்ட மூலவ 
ருக்குச்‌ சர்வ மானியமாக மாவடிக்‌ கொண்டை என்னும்‌ ரா 
மத்தை அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


இதன்‌ பிரதி இடைக்கவில்லை, ஆர்திர ராஜ்யம்‌ நெல்லூரில்‌ கிடைத்த 
இதே போன்ற சாசனம்‌ ஒன்று இரண்டாம்‌ பாகத்தில்‌ 998 ரெ. ஆச வெளி 
யிடப்பட்டுள்ளது. ரெல்லூரான விச்ரெமஸஹிம்ஹ புரத்தில்‌ திருப்பாற்கடல்‌ 
இத்‌ இரமேழி விண்ணகரம்‌ எம்பெருமான்‌ பள்ளிகொண்ட பெருமாள்‌ பூசை 
ரைவேத்தியத்துக்காக முண்ட நாட்டு மாவடிச்கொண்டை. என்னும்‌ கிரா 
மத்தைப்‌ பாண்டிய மன்னனான திரிபுவன சக்கரவர்த்திகள்‌ சொகேரின்மை 
கொண்டான்‌ சுந்தர பாண்டியன்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிக்கிறது. 
அதிலே அரசன்‌ ஆட்சியின்‌ ஆண்டு சதைந்துபோய்விட்டது; கஇடைச்கவில்லை. 
இவ்விரண்டும்‌ சாசனப்பட்டி.யலில்‌ தனிச்‌ தனியே கொடுச்சப்பட்டுள்ளன. 


சிங்ககல்லார்‌ Singanallur 


இவ்வூர்‌ உடையார்பாளையம்‌ சீமையில்‌ இருப்பதாசச்‌ சாசனப்‌ பட்டிய 
லில்‌ கொடுக்கப்பட்ளெள த. எனினும்‌ இது கோயம்புத்தார்ப்‌ பக்கத்தில்‌ உள்‌ 
ளதாக இருக்குமோ வென்று தோன்றுகிறது, சாசனப்‌ பிரதி டைக்காமை 
யால்‌ நிச்சயிக்சமுடி.யவில்லை. 


The village is given in the List as situated in the district of 
Udaiyarpalaiyam, But it appears to be the place near Coimbatore. 
This cannot be definitely settled as the transcript of the record is 
not available. 


சாசனம்‌ — 1235] [No. 55 on p. 221 


‘ear NGA மத்தகம்‌ நாராயண ஜயர்‌ என்பவர்‌ வசம்‌ உள்ள ஒரு செப்பேட்‌ 
டுச்‌ சாசனம்‌? என்று குறிச்சப்பட்டுள்ள து. 


Copy of a [Copper] plate then in the possession of Madakara 
Narayana Aiyar of the place. Record dated in Kali 1469, Plavanga 
in the reign of the Chó]a king Karikala Cholaraja registering the 
creation of the village S'iügamapuram near the river Kafichi [the 
modern Noyyil ?] and to the west ot Oliyamkulam (probably a village 
of that name) and granted the sametothe Brahmanas, The Kali 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1249 


date is evidently a mistake for the S'aka year. We do not know 
whether a king or at least a chief of the name Karikala Chélaraja 
was exercising authority at such a late date. 


கரிகால சோழ ராஜாவின்‌ ஆட்சியில்‌ கலியப்தம்‌ 1469 
பிலவங்க ஆண்டு கொண்ட சாசனம்‌. காஞ்சி [கொய்யில்‌ ? ] ஈதி 
தீரத்தில்‌ ஓலியன்குளம்‌ (ஓதியன்குளம்‌ ? கிராமத்துக்கு மேற்‌ 
கில்‌ சிங்கமாபுரம்‌ கிராமத்தை நிர்மாணித்து அதைப்‌ பிராமணர்‌ 
களுக்கு அரசன்‌ தானம்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 

சாசனத்தின்‌ காலம்‌ கலியப்தம்‌ என்பதற்குப்‌ பதிலாகச்‌ சகாப்தம்‌ என்று 
இருக்கவேண்டும்‌ போலும்‌. அர்‌ நாளிலே கரிகால சோழ ராஜா என்ற 
பெயர்கொண்டவர்‌ அரசுரிமை பெற்றிருந்த விவரம்‌ வேறு garris 
ருந்து டைக்கவில்லை. 


சாசனம்‌ — 12367 [No. 96 on p. 221 
ஊரார்‌ வசம்‌ உள்ள செப்பேட்டுச்‌ சாசனத்தின்‌ ஈசல்‌. 


Copy of a Copper-plate grant then in possesion of the inhabi- 
tants of the village. Record dated in Kali (mistake for S'aka) 1469, 
Plavanga in the reign of the Vijayanagara king Sadasiva Raya regis- 
tering the grant of the village Govindarámapura-chaturvédimanga- 
lam to the Brahmanas by the king. 


The transcript of the record is not available. 


விஜயநகர மன்னரான சதாசிவராயர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ கலி 
யப்தம்‌ 1469 (சகாப்தம்‌ என்று இருத்தல்‌ வேண்டும்‌) பிலவங்க 
ஆண்டு கொண்ட சாசனம்‌. கோவிந்தராமபுர ச.துர்வேதி மங்கலம்‌ 
கிராமத்தை அரசன்‌ பிராமணர்களுக்குத்‌ தானம்‌ அளித்த செய்தி 
யைத்‌ தெரிவிப்பது. 


சாசனத்தின்‌ rf) இடைக்கவில்லை, 


கண்ணாடிப்புத்தூர்‌ Kannadipputtir 


இதுவும்‌- உடையார்பாளையம்‌ பகுதியில்‌ உள்ள ஊராகவே சாசனப்‌ பட்‌ 
டி.யலில்‌ கொடுச்சப்பட்டுள்ளது. எனினும்‌ இது கோயம்புத்தூர்‌ ஜில்லா 
உடுமலைப்பேட்டை தாலூகாவில்‌ உள்ள ஊராகவே இருத்தல்‌ வேண்டும்‌ 
என்று தெரிகிறது. 

This place also is given as situated in the Udaiyarpalaiyam 
region; but it appears to be the village in the Udumulpet taluk of 
the Coimbatore district: 


1950 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌ — 1237] [ No. 66 on p. 224 


“வேங்கட ஐயர்‌ குமாரன்‌ லட்சுமண ஐயர்‌ வசம்‌ உள்ள செப்பேட்டுச்‌ 
சாசனத்தின்‌ பிரதி என்று குறிக்கப்பட்டிருக்றெ ௮. 

Copy of a Copper-plate then in the possession of Lakshmana 
Aiyar, son of Venkata Aiyar in the agraháram of the village. Record 
dated in Saka 1587, Viévavasu in the reign of the Vijayanagara king 
Srirangadeva Maharayar registering the gift of 15 mà of land of 
Kaniydr village to the inhabitants of Kaniyür by Visvanatha 
Nayakar-Chokkanatha Nayakar-Vira Nayakar. 


The transcript of the record is not available, lt is likely that 
Vira Nayakar made the gift in the reign of Chokkanatha Nayaka, 
evidently the ruler of the Madurai Nayaka line. 


விஜய நகர மன்னனான ஸ்ரீ ரங்கதேவ மகாராயர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ சகாப்தம்‌ 1887 விச்வாவசு அண்டு கொண்ட கல்‌ 
வெட்டு. கணியூர்‌ கிராமத்தில்‌ பதினைந்து மா நிலத்தைப்‌ பிராமணர்‌ 
களுக்கு விசுவநாத நாயக்கர்‌ சொக்கநாத நாயக்கர்‌ வீர நாயக்கர்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


இந்தச்‌ சாசனத்தின்‌ பிரதி இடைக்கவில்லை. தானம்‌ மதுரை காய்க்க 
மன்னனான விசுவநாத நாய்க்கர்‌ சோக்ககாத நாய்க்கர்‌ ஆட்சியில்‌ வீர நாய்க்‌ 
கர்‌ என்பவரால்‌ அளிச்சப்பெற்றதாக இருக்கலாம்‌. 


சாசனம்‌ -- 1238] [ No. 67 on p. 688 
அவரிடத்‌ திலே உள்ள மற்றொரு செப்பேட்டுச்‌ சாசனம்‌. 


Copy of another Copper-plate grant then in possession of the 
same person. Record dated in Saka 1541, Kalayukti, in the 
reign of the Vijayanagara ruler Vira Ramadeva Maharaya regis- 
tering the grant of the village 'Balargapür. [Balarámapuram ?] to 
the villagers by Raghunathadeva Maharaja. 


The transcript is not available for this record also. From Sewell's 
List of Antiquities (Vol. I1, No. 187), itis learnt that the donor was 
the son of Su Vénkatadeva Maharaja of Uraiyür and the agent of 
the Madurai Ruler Virappa Nayaka. 


விஜய நகர மன்னனான வீர ராமதேவ மாகாராயர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ சகாப்தம்‌ 1541, காளயுகதி ஆண்டு கொண்ட சாசனம்‌ 
ரகுராததேவ மகாராஜா என்பவர்‌ பலராமபுரம்‌ (P) என்னும்‌ 


கோயி ற்‌ சாசனங்கள்‌ 1251 


இராமத்தைப்‌ பிராமணர்களுக்குத்‌ தானம்‌ அளித்த செய்தியைத்‌ 
தெரிவிப்பது. 
இதன்‌ பிரதியும்‌ இடைக்சவில்லை. தானம்‌ அளித்த ரகுநாத தேவ 
மகாராஜா உறையூர்‌ ஸ்ரீ வேங்கடதேவ மகாராஜாவின்‌ குமாரர்‌ என்றும்‌ 
மதுரை மன்னரான வீரப்ப காய்ச்கருடைய காரிய கர்த்தாவென்றும்‌ 
தெரிகிறது. 
எலத்தூர்‌ Elattür 
|| 
திருவாங்கூர்‌ - கொச்சி ராஜ்யத்‌ திலே சென்னை ராஜ்யத்தின்‌ எல்லையை 
ஓட்டி உள்ள ஊர்‌, 


The village is in the Travancore-Cochin State on the borders of 
the Madras State. 


சாசனம்‌ — 1239] [No. 21 on p. 804 


ஊரில்‌ உள்ள மதுகாத சுவாமி என்னும்‌ பெயருள்ள சிவன்‌ கோவிலில்‌ 
கீர்ப்பகிருகத்‌ இன்‌ சுவரில்‌ பொறிக்சப்பட்டி ருப்பது, 

On the wall of the central shrine of the temple of S'iva known 
as Madhunathasvamin. Undated record in the reign of ‘Vira Bana- 
[Pandya ?] gurula dévar' registering the grant of some land to the 
temple of Madhunathasvamin by Elattür Alagappan. 

“வீரபாண்டிய குருலதேவர்‌ ? என்பார்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
மதுநாதஸ்வாமிக்கு எலத்தூர்‌ அழகப்பன்‌ என்பார்‌ நிலம்‌ 
அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


சுக்காம்பட்டி Sukkampatti 
இவ்வூர்‌ மதுரை ஜில்லா நிலக்கேர்ட்டை தாலூகாவில்‌ உள்ளது. 
The place is in the Nilakkottai taluk of the Madurai district, 


சாசனம்‌--1240 ] [D. 8398 


* திண்டுக்சல்‌ வகையரா சுக்காம்பட்டி ஜமீன்தார்‌ பாலமுக குண்டு 
முத்தப்ப காயக்கனிடத்‌,தில்‌ உள்ள பட்டயங்களுக்கு sse ? என்று மச்கென்வி 
யின்‌ பிர தியில்‌ குறிக்கப்பட்டிருக்றெ த. 

Copper-plate grant then in possession of Balamukkundu Mut- 


tappa Nayakar, Zamindar of Sukkampatti, included in the Dindigul 
region, 


1952 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


The record contains the following interesting details: It com- 
mences with the statement that it was given to Balala Mutti 
Nayakar known by the title Bhujabala parakrama Sdluva Kattari 
by the members of the five (artisan) castes and seventy .four ganas 
in the presence of Tirumalai Nayakar. on the 17th day Tai in the 
year Tarana, Saka 1957. 


It appears that a girl of five years of the artisan community at 
Malayanür included in the territory of the Nayaka of Panaüjeri 
while she was playing on the river-bank one day was carried away as a 
captive by {he Pathan chief of Ratnagiri-durga. The members of the 
community on hearing this wanted to revenge for the injury done 
to them and struck work of every description, in gold, iron, wood. 
stone and brass. Agricultural implements could not be had. When 
this continued for six months, the Rayar invited the representatives 
of the five communities in his court and enquired of them. On 
hearing the cause, he became angry and getting the Nayaka of 
Panafijéri to his presence ordered the chieftain to get the girl relea- 
sed immediately and also bring him the head of the offender. 
The chief accordingly invested the fort of Ratnagiri-durga seven 
times in all of which he failed. The Rayar enraged at his failure, 
sent male and femaie emissaries to inflict torture on him and his wife 
and also recover a fine of twenty-one thousand pon. When the tor- 
ture was going on, Balala Mutti Nayaka, who had been on his 
way to see the Rayar, came on the scene unexpectedly. Enraged 
at the treatment meted out to the Nayaka of Panafijeri, he killed the 
male emissary, removed the shackles of the Nàyaka and similarly 
freed his wife driving out the female emissary. After this, he 
returned to his own place without going to the presence of the 
Rayar, and collecting an army he invested the Ratnagiri fort. The 
siege lasted for one and a half-years, at the end of which period he 
was able to get the head of the Tulukka and release the Kammala 
girl. He then went to the presence of the Rayar carrying all these 
together with the birudas and other valuables of the Tulukka captur- 
ed by him at Ratnagiri. 


The girl who was by this time seven years of age was given in 
marriage to a person of her own community under the auspices of 
the chiefs and the Rayar. When the Rayar asked the members of the 
community of what recompense they would give to Balala Mutti 
Nayaka who bravely accomplished this heroic deed, the members 
promised to pay him 10 payam for every marriage, 5 panam per 
head per year for adults and 1 param per head per year for child. 
ren perpetually in addition to various other honours and privileges 
conferred on him. 


The record appears to be a spurious one. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1958 


ம-ரா-ஈஸ்ரீமன்‌ மண்டலெசுவற அகண்ட மண்‌[ட*]லாதிபதி 
உத்தண்ட தொர்த்தண்ட மண்டலிதற கண்ட சண்டப்‌ பில 
சண்ட மணி மகுட மார்த்தாண்ட தீர்த்தப்‌ பிறதாப மகா பசலாப 
அமொக சிலிமுக தனஞ்சயறாகய கண்ட நாடு கொண்டு 
கொண்ட நாடு குடாத mum உத்த கெண்ட அதிவிற சூறறாயெ 
பவள மளய மங்கு சுத்தியு மதித்த வீற பொக வசந்தறாயர்‌ பிறபு 
வுடனெவ மகாருயற்‌" விறமல்லறாயர்‌ மல்லிகார்ச்சுனறாயர்‌ மகா 
ராயர்‌ கிருஷ்ணராயர்‌ முசுகுந்தறாயர்‌ கொவிந்தரூயர்‌ பிறதிவீ MA 
யம்‌ பண்ணிச்‌ சொல்லி அருளாயின்‌ று சுஸித ஸ்ரீ ஸ்‌ ௬௨௭௫௰எ- 
க்கு தாுறணணா தைமீ 0௭௨ திருமலருயற்‌ நரமதெய me) மன்‌ 
மதாகாற யொதனம்யொத அசகாய சூர கவிதா சாதுரிய சத்துரு 
சங்காற ீர்த்திப்‌ பிறதாப மகுட மண்டலெசுவற்ரவாதிய திருமலை 
ராயர்‌ தெவர்கள்‌ சமுகம்‌ முன்னுதலிக்க பட்டயங்‌ குடுத்துது, 
புசபலபராக்கறம சாளுவக்‌ கடாரியாகிய பாலால முத்தி நாயக்கர்‌ 
அவர்களுக்கு நாங்க ளஞ்சாதி யெழுவத்தி நாலாகணமும்‌ சம்மதி 
விறத்தி மெலெ தாம்பிற சாசனமாவது. 


vera கொண்ட பெருசெரி மாக்கா னாயக்கன்‌ பல்லக்க 
வாணன்‌ சீமயில்‌ மலையனூரில்‌ யெங்கள்‌ பெண்‌ அஞ்சு வயசு 
பெண்‌ ஆத்தங்கறயில்‌ விளையாடிக்‌ கொண்டிருக்குறபொது ரத்தி 
னத்திரி? யென்று ஒரு அந்த துர்க்கம்‌ ஆளப்பட்டவன்‌ வலவல 
கான்‌ யெங்குற படாணி அவடத்துக்கு வெட்டைக்டு வந்த விடத்‌ 
தில்‌ Wis கம்மாழச்‌ சிறு[மி%)யைக்‌ கண்டு யெடுத்துக்‌ 
கொண்டு Quru? றத்தினஇூரி துர்க்கத்தின்‌ மீதில்‌ வைத்துக்‌ 
கொண்டான்‌. இந்த (சமா) சமாசாறம்‌ அஞ்சு சாதி பெரும்‌ அரிந்து 
நாமள்‌ சு[ம்‌*]மாயிருந்தால்‌ நம்மிட பளி Sms பொறதில்லை 
யென்று யொசித்து கொல்லு வெலை தச்சு வெலை கல்தச்சு வெலை . 
தட்டாறவெலை கன்னாற்‌ வெலை ராயர்‌ தெவர்‌ சமுகம்‌ காறுகாநா 
வெலையெல்லாம்‌ நிருத்தினபடியிகாலெ, ஆரு மாசத்திர்க்கு மெல்‌ 
முயர்தெவருக்கு ANis w]e யாச்சுது. OUT தெவர்‌ நம்மிட சமூ 
கத்தில்‌ காத்திருக்கப்பட்ட சொமசுந்திற செகற ஆசாரி குருவா 
சாரி மல்லய்யகாசாரி இவர்கள்‌ அஞ்சு பெரையும்‌ வறவளைத்து, 
காருகாணா வெலை முதல்‌ மத்தவெலையெல்லாம்‌ னிருத்தவெண்டிய 
தென்னவென்று கெழ்க்கு மிடத்தில்‌ நாங்கள்‌ சொன்ன து:“பனஞ்‌ 


1. Sra தேவ மகாராயர்‌? என்று வாசிச்சு, 


9. “த்தினி? என்று வாசிக்க. 


1254 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


செரி மாக்க னாயக்கற்‌ சீ[சை]மயில்‌ எங்கள்‌ சிறயெ றத்தினகிரி 
துர்க்க மாளப்பட்ட வலவலுக்கான்‌ எடுத்துக்கொண்டு பொயி 
யிருக்கிறபடியிராலெ அந்த சிறையை திருப்பி துலுக்கன்‌ 
த[சை]லயும்‌ யெங்களிடத்துக்கு வந்து செருதாவன்‌ நாங்கள்‌ 
உங்கள்‌ சமுஸ்தானத்தில்‌ யிருப்பொம்‌. அஞ்சு சாதி திருவராயும்‌ 
நடப்பிப்பொம்‌. யில்லாதிருந்தால்‌ காறுகாணா வெலை முதல்‌ ஒன்று 
நடக்கமாட்டாது, மானம்பொயி உயிற்க்கவெலா?? வென்றுசொன்‌ 
னவிடத்தில்‌,அப்படியாவென்‌ று மகா கொபத்துடனெ பனஞ்செரி 
னாயக்கரை வறவளைத்து, “அ மொக்க னாயக்கா, உன சீர்‌[சை]ம 
யில்‌ கம்மாழச்சிரையை றத்தின துர்க்கத்துக்கு வலவலுக்கான்‌ 
யெடுத்து யிருக்க Wg நெற வரைக்கும்‌ அந்த சமாசாறம்‌ னம்‌ 
மிடத்தில்‌ சொல்லாமல்‌ பொனதென்ன ?" வென்று மிகுதியும்‌ 
கொபம்‌ பண்ணி மாக்கா னாயக்கனை பார்த்து, “(நீயிருத்து ரத்தின 
கிரி துறத்தயும்‌ கைவசப்படுத்தி வலவலகரன்‌ த[சை [லயியை 
இங்கெ கொண்டுவந்து னம்மிட சமுகத்தின்‌ முன்னெ வைத்தா 
லாச்சுது. இல்லாதிருந்தால்‌ உனக்கு அதர்க்‌ கெத்த பிறாயச்‌ சித்‌ 
தம்‌ நடக்கு?! மென்று மிகுதியும்‌ தரக்கீது ஆன விடத்தில்‌, மாக்க 
நாயக்கனும்‌ மிகவும்‌ பயந்து, “சுவாமி, ரத்தினகிரி துறத்தினத்‌ தின்‌ 
பெரில்‌ பொயி வருகுறெநென்று சமூகத்தில்‌ அனுப்பிவிக்கக்‌ 
கொண்டு பொயி தன்னை சார்ந்த பாளையக்காறறும்‌ தன்னுட 
தளங்களும்‌ தானும்‌ றத்தினதிரி தர்க்கத்தின்‌ பெரில்‌ பாளய 
மிறங்கி துலுக்ககொடெ Gow பொருதி மாக்கா னாயக்கன்‌ 
நிருவாகம்‌ பண்ணமாட்டாமல்‌ யெழு தறம்‌ முரிஞ்சி அவன்‌ 
ஊருக்கு ஓடிவந்து mui தெவர்‌ கெட்டு அறன்மனை முத்திரை 
மனுஷன்‌ குருவணனையும்‌ அறண்மனை வெலைக்காறச்சி முமக்‌ 
காளையும்‌ மக்கா நாயக்கனிடத்துக்‌ கனுப்பி முதுவில்‌ முள்ளும்‌ 
- மெலெ கல்லும்‌ கையில்‌ கட்டியும்‌ பொட்டு மக்கா நாயக்கன்‌ 
பெண்‌ சாதிக்கும்‌ ருமக்காளை அனுப்பி உபத்துறவம்‌ செய்து 
இப்படியெல்லாம்‌ செய்குற யெழுதிறம்‌ முரிஞ்சு வந்தத்துக்கு 
யெழு மூணிருவத்‌ தொறாயிரம்‌ பொன்‌ வாங்கச்‌ சொல்லி றாயர்‌ 
தெவர்‌ உத்திறவுபண்ணி அனுப்பிவிச்சார்கள்‌. அறண்மனை மனு 
ஷன்‌ இந்தப்‌ பிறகாறம்‌ நடப்பிவிச்சுக்‌ கொண்டு இருக்க, பாலால 
முத்தி நாயக்கன்‌ ராயர்‌ sen சமுகத்துக்கு வறவெணுமென்று 
மாக்கா நாயக்கல்‌ அரண்மனைக்கி முன்னாலை வருகயில்‌ மாக்கா 
னாயக்கனை தண்டிக்குறதைப்‌ பார்த்து இருந்ததில்‌ வந்து யிப்படி 
தெண்டனை செய்விக்கலாமாவென்‌ று கெழ்குறபொது, “ராயர்‌ 
தெவர்‌ யிருவத்‌ தொறாயிரம்‌ பொன்‌ வரங்கிவறச்‌ சொன்னாற்‌. நீ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1255 


யென்ன கெழ்க்குற?$தென்று அரமணை மநுஷியன்‌ கொபமாய்‌ 
சொல்ல; பாலால முத்தி நாயக்கருக்கு கொபம்‌ வந்து அறண்மனை 
மனுஷனை ஆயுதம்‌ உருவி றெண்டு துண்டாயிப்பொட்டு மாக்கா 
நாயக்கன்‌ முதுகின்‌ கல்லும்‌ முள்ளும்‌ கையில்‌ திட்டியும்‌ வாங்க 
வைத்து மாக்கா நாய்க்கர்‌ அறண்மனைக்குள்ளெ பொய்‌ அவன்‌ 
பெண்சாதி வுபத்திறவமும்‌ தீர்த்து டயர்‌ அறண்மனை வெலைக்கா 
றச்சியை அடி தண்டமாய்‌ பிடித்து வெளியெ தொறத்து, மாக்கா 
னாயக்கனை மிகுதியுங்‌ கொபம்‌ செய்துகொண்டு, அப்படியிருந்தாப்‌ 
பொலெ தன்‌ சிமைக்கிப்‌ பொயி தன்னெடெ செர்ந்த பாளையக்‌ 
காறறும்‌ தன்னுடய முணுவம்‌ தானுமாயி பொயி றத்தினகிரி 
துர்க்கத்தின்பெரில்‌ பாளையமிறங்கி சமறம்‌ னடத்திக்‌ கொண்டி 
ருக்குகயில்‌ கொமள பிச்சி மகன்‌ கருப்பாண்டி. காமன்‌ இவர்கள்‌ 
ரெண்டு பெரும்‌ காலாடிகளையும்‌ றத்தினகிரி துர்க்கப்‌ பட்டணத்‌ 
துலுக்கனுடைய பாளயம்‌ இதுவெல்லாம்‌ சொத்தியம்‌ பார்த்து 
சொதிக்கயில்‌ யிருந்தபடி. ஒண்ணரை வருஷம்‌ தன்னிடத்திலெ 
சொதிக்குறபொது ஒரு நாள்‌ துர்க்கத்தின்‌ பெரில்‌ துலுக்கன்‌ 
நித்திரையில்‌ சொதிச்சு கருப்பாண்டி மகன்‌ கொமாளி சிக்கனும்‌ 
யெரிவிழுந்து துலுக்கன்‌ தலையை அறுத்து...பாலு...சசுத்து முன்‌ 
னுக்கு வைச்சார்கள்‌. அப்பா துலுக்கன்‌ பாளயத்தயும்‌ அடிச்ச 
றத்தினகிரி துர்க்கமும்‌ னித்தின திரும்பிக்கொண்டு கம்மாளச்‌ 
சிறயயும்‌ கைவசப்படுத்தி துலுக்கனுடய குலபிரிது சகல பிரி 
தும்‌.,.டால....மான...முப்பத்தி றெண்டு வகை யிருந்ததயும்‌ 
பிடுங்கி கொண்டார்‌. யாதொரு வசத்துக்கும்‌ வருகயில்‌ அஞ்சு 
சாதி யெழுவத்தி நாலு கணமும்‌...பல்லாலுத்து பொன்‌ வெளை 
பூக்கொண்டுபொய்‌ கண்ட யிடத்தில்‌ பல்லாலு சித்தி நாயக்க 
னும்‌ எங்கள்‌ சிரையும்‌ துலுக்கன்‌ தலயும்‌ துலுக்கனுடய குல 
பிரிது முப்பது வகையும்‌ ரய தெவர்‌ முன்னுக்கு வச்சதில்‌ முயர்‌ 
தெவருக்கு மகத்தான சந்தொஷம்‌ வந்த தி. அந்த துலுக்கனுடய்ய 
குல பிருதான சகல பிருதும்‌ முப்பத்தி ரெண்டு வகை யிருந்து 
குடுத்து யிதுவல்லாமல்‌ Gur குடுத்துது பச்ச பல்லாக்கு 
தங்க கலசம்‌ முன்னிணிசி பின்னணிசை குதிரைக்கி ௮ண்ட 
சல்லி துண்ட ஜல்லிச்‌ சத்திறம்‌ சாமறம்‌...வெட்டு பாவாடை 
தாளியப்‌ பதக்கம்‌ பின்பதம...பச்சல கண்டயம்‌ யிதுவெல்லாம்‌ 
குடுத்து பின்னும்‌ ராயர்‌ பல்லாலு சித்து நாயக்கரைப்‌ பார்த்து 
அந்த கம்மாளச்சிறயை எழு வயசு கொழந்தயானபடியிகாலெ 
அதை நல்லது செய்து பாலு பாலெண பதா[ச]யி யெடுத்துக்‌ 
கொள்ள வெணு மென்று சொல்ல அந்த மெரைக்கி னல்ல 
25 


1256 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


தாச்சுது கன்னாற சித்தன்‌ மகனுக்கு சுப சொபனம்‌ முடிச்ச 
படியிநாலெ (mun தெவர்‌ யெங்கள்‌ சாதி பெரையும்‌ பார்த்து 
பல்லா லு சித்தி நாயக்கர்‌ மானமும்‌ பெத்து குக்கறத்தார்‌ ஜனங்‌ 
கள்‌ அவருக்கு யென்ன குடுக்கிரீறொ வென்று கெழ்க்கு மிடத்தில்‌ 
யெங்கள்‌ பிதா வாகையிநாலெ அஞ்சாதி படம்‌ குடுக்குறொ 
மென்று சம்மதிச்சொம்‌. ஸ்ரீமன்‌ மகா பறமெசுவறா நெத்தி 
கண்ணிலுதித்த தெவ்வங்குடி. தூம்மிற மெகவாகன தெவர்‌ மகா 
வறப்பிறசாத முடத்தாயெ சுவெத மெகவாகனரு௩ சைவக்கறம்‌ 
கொத்திறம்‌ மகா புசபல பறாக்கிறம முடத்தாகிய திருநீல மெக 
வாக[ன*]ர௩ லொக சிருஷ்ட நிர்ம்மிதாகாற காற்மெக வாகன 
5 காளிகா இஷ்டதெய்வ விபூதி பஞ்சாக்ஷற ருத்திறாக் மாலிகா 
பரணறான அஞ்சுசாதியும்‌ யெழுபத்தி காலாகணத்துக்‌ குள்பட்ட 
ராயர்‌ ஸமுஸ்தானத்தி லிருக்கப்பட்ட சொமசுந்தறாசாரி £69 0 
செகற ஆசாரி ரூவாசாரி மல்லய்யகாசாரி யிவர்கள்‌ சம்மதித்து 
ஸ்ரீ மகாபாலரா குலத்திலுதித்த வீராதி வீறன்‌ விக்கிறம கண்டீற 
வன்‌ புசபல பரறுக்கிறமறுகிய கட்டாரிச்‌ சாழுவாறாயன்‌ பாலாலு 
சித்து னாயக்கற்‌ அவர்களுக்கு தங்கத்திகாலெ தலயுஞ்‌ செய்துக்‌ 
கொடுத்து அனுமக்‌ கொடி விருதுங்‌ கொடுத்து சாயிபு புங்‌ 
கத்தயுங்‌ குடுத்து கும்மகாதநென்குற குத[சை]றயுங்‌ குடுத்து 
பள்ளி யென்குற சிரையுங்‌ கொடுத்து புறொ விருத்தியாய்‌ வளர்ந்‌ 
தெரி யிருக்கப்பட்ட கல்லுங்‌ காவெரியும்‌ புல்லும்‌ பூமியும்‌ உள்ள 
வரைக்கும்‌ சந்திறாதித்திய ருள்ளவரைக்கும்‌ டில்லியாகரைக்குள்‌ 
பட்ட அ[£ஞ்*]சாதி மெரு யெழுவத்திநாலா கணம்‌ கலியாணத்‌ 
துக்கு பதத பணமும்‌ வருஷத்தில்‌ தலை கட்டுக்கு அஞ்சு பணமும்‌ 
பிள்ளைகுட்டி கொசங்கி தலைக்‌ கட்டுக்கு ஒரு பணமும்‌ பாலு 
சித்த னாயக்கற்‌ அவர்களுக்கு சாதனங்‌ கொடுத்தொம்‌. ஆகாச 
வாணியும்‌ பூமிதெவியு மரிய காளிகாதெவி யரிய நாங்கள்‌ செய்த 
காரியத்தில்‌ அஞ்சு சாதி யெழுவத்திநாலா கணமும்‌ “டில்லியா 
கரைக்குள்ப்பட்ட பெயர்‌ யாதாமொருத்தநாகில்‌ ஆக்ெபிச்சால்‌ 
கெங்கைகரையில்‌ பசுவதை செய்த பாவத்திலெயும்‌ கெர்ப்‌ 
பிணியை ஸ்ரீவதை செய்தவன்‌ Qur பாவத்திலெயும்‌ Reams 
பொன தொஷத்திலெயும்‌ பிறாமண சென்னியாசியை வதை செய்‌ 
தவன்‌ பொர தொஷத்திலெயும்‌ மா துரு அறொகம்‌ பிதுரு துறொகம்‌ 
செய்தவன்‌ குருத்‌ துறொகம்‌ சிவத்‌ துரொகம்‌ செய்தவன்‌ பொற 
தொஷத்திலெயும்‌ பொவான்‌. இந்த அஞ்சு சாதி யெழுவத்தி 
நாலா[க*]ணம்‌ புத்திற பவுத்திற வம்ச பாறம்பரிய முள்ளவரைக்‌ 
கும்‌ umag Aig சாயக்கருக்கு அடுமை சாசனம்‌ யெழுஇக்‌ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1257 


கொடுத்தொம்‌. ஆ[சை]கயால்‌ இந்த பட்டயத்தில்‌ உள்ள 
மெரைக்கு குடுத்து வறவும்‌. இதர்க்கு சாக்ஷி : யெமை கொண்ட 
அளயெ னாயக்கர்‌. கொலக்‌ கொண்ட திவிசாபுற மாமி நாயக்கர்‌. 
Gut சமுஸ்தான சொல்ல கொறாற தர்க்குறி ஆனந்தநாதப்‌ 
பிள்ளை [ww] 


[The following three inscriptions found in the 
Andhra State are listed by the assistants of Col. 


Mackenzie in'the other volume, List of Inscriptions from 
the Northern Districts, M. 433.] 


[பின்வரும்‌ மூன்று சாசனங்களும்‌ ஆந்திர ராஜ்யத்தில்‌ 
உள்ளன. அவை மக்கென்ஸியின்‌ உதவியானம்‌ தயாமித்த 
“வட, ஜில்லாக்களிலிருந்து கிடைத்த சாசனங்கள்‌' என்னும்‌ 
புத்தகத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. | 


புஷ்பகிரி Pushpagiri 


இவ்வூர்‌ கடப்பை ஜில்லாவில்‌ உள்ளது. சைவர்களுக்கு முக்கியமான 
மடங்களில்‌ ஒன்றான புஷ்பகிரி மடத்தின்‌ ஸ்தானம்‌, வைஷ்ணவர்களும்‌ இதை 
ஒரு பிரதானமான இடமாகக்‌ கொள்வர்‌, 


The place, the head-quarters of one of the S'aiva mathas, the 
Pushpagiri-matha, is in the Cuddapah district. It is also considered 
sacred by the Vaishnavas. 


சாசனம்‌ — 1241] [ No. 22 on p. 839 
[வைத்தியநாத சுவாமி கோவில்‌ பிராகாரத்தில்‌ அமைந்துள்ள] திரி 
கூடேசுவார்‌ ஆலயத்திலே ஒரு அணில்‌ பொறிக்கப்பட்டிருப்ப து. 


(No. 304 of 1906). On a pillar in the shrine of Tirküteávara [in 
the courtyard of the Vaidyanatha temple]. Record dated in Saka 
1176. Ananda incised on the three faces of the pillar in Telugu, 
Dévanagari and Grantha scripts. It states that (1) Kavalàyi, the wife 
of Gandapendara Ganga-sendpati of the Kayastha family founded 
the shrine of _Kamalésvara after her own name; (2) that Hacha- 
lambda, the daughter of king Allugi, ‘lord of the town of Morata’ 
founded the shrine of Hachale$vara after her own name; (3) that 
the Pallava king Khandéraya of the solar race established the 
shrine called Pallavésvara and that thus the name Trikü(a was 
given to the group formed by the three shrines. 


1258 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சகாப்தம்‌ 1176, ஆனந்த வருஷம்‌ கொண்டு, தெலுங்கு, 
தேவநாகரி, கிரந்தம்‌ ஆகிய மூன்றுவகை எழுத்துக்களிலும்‌ தனித்‌ 
தனிப்‌ பிரதிகளாக எழுதப்பட்டுள்ளது. இக்‌ கல்வெட்டு பின்‌ 
வரும்‌ செய்தியைத்‌ தெரிவிக்கிறது : (1) காயஸ்த குலத்தைச்‌ 
சேர்ந்த கண்ட பெண்டர கங்க சேனாதிபதியின்‌ மனைவி கவலாயி 
தன்‌ பெயரால்‌ கமலேச்வரர்‌ என்று எழுப்பிய கோயில்‌ ; 
(9) மொரதபுரவாதீச்வரனாயெ அல்லுகியின்‌ மகள்‌ ஹாசாலம்பா 
என்பவள்‌ தன்‌ பெயரால்‌ எழுப்பிய ஹசலேச்வர ஆலயம்‌ ; 
(8) சூரிய வமிசத்தைச்‌ சேர்ந்த பல்லவ அரசனான கண்டே 
ராயன்‌ தன்‌ பெயரால்‌ எழுப்பிய பல்லவேசுவரம்‌; இம்‌ மூன்று 
ஆலயங்களும்‌ சேர்ந்திருப்பதால்‌ இரிகூடேச்வரம்‌ என்று அக்‌. 
கோயில்‌ பெயர்‌ பெற்றது என்பதாகும்‌. 


இதன்‌ பிரதி கடைச்சவில்லை. 


ஸ்ரீசைலம்‌ Srisailam 

இவ்வூர்‌ ஆந்திர ராஜ்யம்‌ கர்நூல்‌ ஜில்லாவில்‌ சேர்ச்‌ இருக்கறது. சைவர்‌ 
களுக்கு முக்கியமான புண்ணியத்‌ தலங்களுள்‌ ஒன்று. தேவாரத்திலே திருப்‌ 
பருப்பதம்‌ என்று குறிக்கப்பெறுவது.ஃ 


The place, a famous pilgrim centre for the Saivites, is in the 
Kurnool district of the Andhra State. This is referred to as Tirup- 
paruppatam (Sriparvata) in the Tévavam hymns. 


சாசனம்‌ — 1242] [No. 189 on p. 460 
மலைமேல்‌ மல்லிகார்ச்சுன சுவாமி கோவிலுக்குக்‌ தென்புறம்‌ உள்ள மற்‌ 
றொரு துவஜஸ்தம்பத்‌ தில்‌ பொறிக்கப்பட்டிருப்ப அ. 


On another dhvajastambha to the south of the Mallikarjuna 
temple on the Srisaila hill. Record dated in Saka 1378, Dhatu in 
the reign of the Vijayanagara ruler Saluva Tirumalaraya, son of 
Gopadéva Raju and the viceroy ruling over the Cholamandalam, 
registering the erection of the dhvajastambha as a gift of the 
prince. 


The record is stated to be found in three languages Telugu, 
Tamil and Sanskrit incised in the Telugu, Dévanagari, Grantha and 
Tamil scripts. 


சகாப்தம 1878, தாது வருஷம விஜயநகர அரச குடும்பத்‌ 
தைச்‌ சேர்ந்த கோபதேவ ராஜுவின குமாரரும்‌ சோழ மண்‌ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1259 


டலத்தை ஆண்டு வருபவருமான சாளுவ இருமலை ராஜு என்‌ 
பார்‌ அந்தத்‌ துவலஸ்தம்பத்தைத்‌ தம்‌ தர்மமாக நிறுவிய செய்தி 
யைத்‌ தெரிவிப்பது. 

இதன்‌ பிரதி கடைச்கவில்லை. சாசனப்‌ பட்டியலில்‌ இது தமிழ்‌ 
தெலுங்கு, ஸமஸ்குிருதம்‌ ஆயெ மூன்று மொழிகளிலும்‌ தமிழ்‌, தெலுங்கு, 
தேவநாகரி, risb ஆசய எழுத்துக்களில்‌ பொறிக்கப்பட்டுள்ளதாகக்‌ காண்‌ 
கிறது. 


ஹம்பி Hampi 
விஜயாகர சாம்‌ ராஜ்யத்‌ தின்‌ தலை£கராக இருந்த விஜயாகரமே இது. 
Capital of the famous Vijayanagara Empire. 


சாசனம்‌ — 1243] [ No. 40 on p. 418 


விட்டல தேவர்‌ ஆலயத்தின்‌ நூற்றுச்கால்‌ மண்டபத்தின்‌ மேல்புறம்‌ 
பொறிக்சப்பட்டி ருப்பது. 


(No. 713 of 1922). Ona stone to the west of hundred-pillar- 
mandapa in the temple of Vitthaladéva at Vijayanagara, the capital 
of the empire. Record dated in Saka 1428, Dhatu in the reign of 
the Vijayanagara king Krishnadeva Maharayar registering the 
erection of the hundred pillar-mandapa. 


The text of the record is not available. But it is stated to be 
engraved in the Tamil and Grantha scripts mixed. 


விஜயநகர அரசனான கிருஷ்ணதேவ மகாராயர்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ சகாப்தம்‌ 1428, தாது வருஷம்‌ விட்டலதேவர்‌ ஆலயத்தில்‌ 
நூற்றுக்கால்‌ மண்டபம்‌ எழுப்பப்பெற்ற செய்தியைத்‌ தெரிவிப்‌ 
(பது. | 


இந்தச்‌ சாசனத்தின்‌ பிரதி இடைச்சவில்லை. தமிழ்‌ இரக்கம்‌ ஆகிய 
இரண்டும்‌ swig எழுதப்பட்டிருப்பதாகக்‌ குறிக்கப்பட்டுள்ள அ, 


வடகரைப்‌ பெரும்பாக்கம்‌ Vadakarai-Perumbakkam 


இவ்வூர்‌ வட ஆர்க்காடு ஜில்லாவில்‌ உள்ளது. * காவேரிப்பாக்கம்‌ 
ஜில்லாவில்‌ உள்ள தாக? மக்கென்ஸியின்‌ பிர தியில்‌ சாண்டுறது. 


The village, included in the Kavéripakkam district in the 
days of Col. Mackenzie, is in the North Arcot district, 


1800 கோயிற்‌ சாசனங்கள்‌ 
சாசனம்‌ -- 12447 [No. 1 on p. 61 


ஊரில்‌ அக்‌ காரத்தில்‌ உள்ள செப்பேட்டுச்‌ சாசனம்‌, 

Copy of a Copper-plate grant, said to have been in the agrahara 
of the village. Record dated in Saka 1526, Krodhin in the reign of 
the Vijayanagara king Venkatapati [deva] Maharaya registering 


the gift of the village Vadakaraipperumbakkam as sarvaminya to 
the Brahmanas by the king. 


The text which is said to be in the Grantha script and Sanskrit 
language is not available 


விஜயநகர மன்னனான வேங்கடபதி [தேவ] மகாராயர்‌ ஆட்‌ 
சிக்‌ காலத்தில்‌ சகாப்தம்‌ 1526, குரோதி ஆண்டு கொண்ட ers 
னம்‌. வடகரைப்‌ பெரும்பாக்கம்‌ இராமத்தைப்‌ பிராமணர்களுக்கு 
அரசன்‌ ஸர்வ மானியமாக அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 

இரந்த எழுத்தில்‌ வடமொழியில்‌ இருப்பதாகத்‌ தெரிறெது. பிரதி 
கிடைக்கவில்லை, 


அக்கிரகாரம்‌-பாளையம்‌ Agrahiram-Palaiyam 


மக்சென்ஸியின்‌ சாளையில்‌ இவ்லூர்‌ கோபிசெட்டிப்பாளையம்‌ ஜில்லாவில்‌ 
சேர்ர்திரு்ததாகக்‌ சாணப்படுகறத. இப்போது கோயம்புத்தூர்‌ ஜில்லாவில்‌ 
கோபிசெட்டிப்‌ பாளையம்‌ தாலூகாவில்‌ உள்ளது போலும்‌. 


The village, said to have been included in the Gobisettippála- 
yam district in the days of Col. Mackenzie, is now in the taluk of 
the same name in the Coimbatore district. 


சாசனம்‌ — 1245] [ No. 2 on p. 9ó 


ஊரிலே ஸ்ரீரிவாஸாசாரியார்‌ என்பவர்‌ வசம்‌ இருந்ததாகக்‌ காணும்‌ செப்‌ 
பேட்டுச்‌ சாசனம்‌. 


Copy of a Copper-plate grant said to have been then in posses- 
sion of S'rinivásacharya of the village. Record dated in Saka 1631, 
Virodhin in the reign of Krishna Raja Odaiyar, evidently the 
Maisür Chief, registering the creation of the village Krishnaraja- 
puram, amalgamating the three villages Tirukkanambür, Tattarap- 
palaiyam, and Kanakkampalaiyam dividing the same into 70 shares 
or vvittis and granting 60 shares as gift to Sri Vaishnava brahmanas 
and the remaining 10 shares to god Vishgu of the place. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1261 


The record is sald to be in Sanskrit and .Kannada languages 
written in the Grantha script; but its transcript is not available. 


[மைசூர்‌ மன்னனான ] கிருஷ்ணராஜ உடையார்‌ ஆட்சிக்காலத்‌ 
இல்‌ சகாப்தம்‌ 1631, விரோதி ஆண்டு கொண்ட சாசனம்‌, இருக்‌ 
கணம்பூர்‌, தட்டாரப்‌ பாளையம்‌, கணக்கப்‌ பாளையம்‌ ஆடிய மூன்று 
கிராமங்களையும்‌ சேர்த்துக்‌ கஇருஷ்ணராஜபுரம்‌ என்று பெயரிட்டு 
அதை எழுபது விருத்திகளாகப்‌ பிரித்து அறுபது விருத்திகளை 
ஸ்ரீவைஷ்ணவப்‌ பிராமணர்களுக்கும்‌ மிகுதி உள்ள பத்து 
விருத்திகளை ஊரில்‌ உள்ள விஷ்ணு ஆலயத்துக்கும்‌ அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


இது வடமொழி, கன்னடம்‌ gu இரு மொழிகளிலும்‌ செந்த எழுத்தில்‌ 
உள்ளதாகக்‌ காணப்படுகிறது. பிரதி டைக்கவில்லை, 


சத்தியமங்கலம்‌ Satyamangalam 


இவ்வூர்‌ கோயம்புத்தூர்‌ ஜில்லாவில்‌ கோபிசெட்டிப்‌ பாளையம்‌ தாலூகா 
வில்‌ சேர்ச்‌ இருக்கறது. 


The place is in the Gobige tipaJaiyam taluk in the Coimbatore 
district. 


சாசனம்‌ — 1246] [No. 3 on p. 102 


* ஊரிலே குப்பாசாரியார்‌ மகன்‌ ஸ்ரீநிவாஸாசாரியார்‌ வசம்‌ உள்ள செப்‌ 
பேட்டுச்‌ சாசனம்‌? என்று குறிக்கப்பட்டுள்ள து. 


Copy ofa Copper-plate grant then in possession of Stinivasa- 
chárya, son of KuppAcharya of the village. Record dated in Saka 
1684, Chitrabhanu, in the reign of Krishnaraja Odaiyar, the 
Maisür ruler, registering the sale of the village Lavagampalaiyam 
(2) to the brahmana, Kuppacharya, for 500 pagodas. 


The copy of the record is not available. 


மைசூர்‌ மன்னரான கிருஷ்ணராஜ உடையார்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ சகாப்தம்‌ 1684, சித்ரபானு ஆண்டு கொண்ட சாசனம்‌. லவ 
கம்பாளையம்‌ (P) என்னும்‌ கிராமத்தைக்‌ குப்பாசாரியார்‌ என்னும்‌ 
பிராமணனுக்கு ஐந்நூறு வராகனுக்கு விற்றுக்‌ கொடுத்த செய்தி 
யைத்‌ தெரிவிப்பது. 

இதன்‌ பிரதி டைக்கவில்லை, 


1208 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


சாசனம்‌ — 1247] [No 1 on p. 102 


* ஊரிலே மகாதேவ ஐயன்‌ குமாரன்‌ உமாமஹேச்வ.ர சாஸ்திரி வசம்‌ 
உள்ள செப்பேட்டுச்‌ சாசனத்தின்‌ பிரதி? என்று குறிச்கப்பட்டுள்ள அ. 


Copy of a copper-plate grant then in possession of Umamahéévara 
Sastri, son of Mahadeva Aiyan in the village, Record dated in Saka 
1689, Vikrama in the reign of Krishnaraja Odaiyar, the Maisür 
chief, registering the sale of the villages of Kuttanayakanpalaiyam and 
Tirumalaiget ippalaiyam and one share in the village of Kaliyanür to 
the brahmanas, Rama Avadhani, Umamahesvara Sastri and Végkateé- 
vara Avadhgni for 7920 pagodas. 


The transcript of this document which is said to be in Tamil is 
not available. 


மைசூர்‌ அரசனான கிருஷ்ணராஜ உடையார்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
சகாப்தம்‌ 1682 விக்ரம ஆண்டு கொண்ட சாசனம்‌. குட்டராயக்‌ 
கன்‌ பாளையம்‌ திருமலை செட்டிப்‌ பாளையம்‌ ஆகிய இரண்டு கிரா 
மங்களையும்‌ கலீயனூரில்‌ ஒரு-பங்கையும்‌ ராம அவதானி, உமா 
மஹேச்வர சாஸ்திரி , வேங்கடேசுவர அவதானி ஆகியோருக்கு 
7920 வராகனுக்கு விற்றுக்கொடுத்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


இதன்‌ பிரதியும்‌ இடைக்கவில்லை. 


சாசனம்‌ — 1248] [ No. 2 on p. 202 


அதே சஸரில்‌ சுப்பா Salat குமாரன்‌ யஜ்ஞ சாஸ்திரி வசம்‌ உள்ள 
செப்பேட்டுச்‌ சாசனம்‌? என்று குறிச்கப்பட்டுள்ள து. 

Copy of a Copper-plate grant then in the possession of Yajfia Sastrin, 
son ௦4 Subba Dikshitar of the village. Record dated in Saka 1684, 
Chitrabhanu in the reign of the Maisür Chief Krishnaraja Odaiy ar 
registering the sale of the village Gopalasamudram to Subba Sastrin 
and Rama Sastrin for 1110 pagodas. 


மைசூர்‌ அரசரான கிருணஷ்ராஜ உடையார்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
சகாப்தம்‌ 1684, சித்திரபானு ஆண்டு கொண்ட சாசனம்‌. 
கோபால சமுத்திரம்‌ என்னும்‌ நரொமத்தைச்‌ சுப்பா சாஸ்திரி, 
ராம சாஸ்திரி ஆகியோருக்கு ஆயிரத்து ஒரு நூற்றுப்‌ பத்து 
வராகனுக்கு விற்றுக்கொடுத்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


இதன்‌ பிரதியும்‌ டைகச்சவில்லை. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1204 


தஞ்சாவூர்‌ Tañjāvūr 


இந்தச்‌ சாசனம்‌ எவ்விடத்‌ இலிருந்து டைத்ததென்பது குறிச்சப்பட 
வில்லை, தஞ்சை அரசர்‌ ஆதரவைப்‌ பெற்ற ஒருவரிடம்‌ இருந்ததென்று 
சாண்பதால்‌ இதைத்‌ தஞ்சாவூரில்‌ டைத்ததாகச்‌ கொண்டுள்ளோம்‌. 


It is not known wherefrom the following Copper-plate grant was 
secured. But as it has been noted that it was secured from a protege 
of the then Maharaja of Taüjavür it is given under this place. 


சாசனம்‌ — 1249] [D. 9948 


£கஞ்சை sar Se ஈ௱ erGue& மகாராசா சாயெபு அவர்கள்‌ AAAY 
யிருச்சப்பட்ட அருணாசல விருபாட்சி தெவரிடத்‌ திலிருக்கற தாமர சாசனம்‌? 
என்று குறிக்சப்பட்டி 5 mg. 

Copy ofa Copper-plate then in possession of Arunachala Virü 
pakshi Dévar, the bosom protege of Sri Sarabhoji Maharaja Saheb of 
Tafijai, and probably a Saiva religious teacher. Record dated 
in Kali 4613, Saka 1433, Bhava (or it may even be Vibhava), Tai 
13, registering the gift of land and other privileges by Nagaiya Mala- 
varaya Nayinar, son of Kattiyappa Nayanar and the chief of Kunpat- 
tir nidu and Periya Nayaka Nayindr son of Ponnalanda Kadan- 
daiyar of the Pralayankatta Kadandaiyár gotra of Pennagadam to 
Tisaimukhat-tévar, their religious (Gurukkal-ayyar)teacher from olden 
days, to supplement the properties and honours bestowed on the 
teacher by their fore-fathers. 


The document gives details of the lands in several villages 
given to the teacher and also how those lands were obtained by 
them. In addition to the lands bestowed, servants and slaves were 
also given to him for doing regular service to the preceptor and in his 
matha. The jurisdiction within which the said teacher, Tisaimukat- 
tévar is to exercise his prerogatives is also defined therein. Similar 
teachers of Kumbhakonam, Péralam, Tiruvenkadu and Darasuram 
mathas are also mentioned. 


It is stated at the end, that during the days of Achyutaraja 
evidently the Vijayanagara ruler of the same name, Kumbakonattar 
(2.e.,those of Kumbakonam matha) and Pachchai-k-Kandaiyar, another 
matha, fought among themselves over the areas of jurisdiction of 
their respective mathas. It appears that when the dispute came for 
enquiry before the Court of Justice and representatives of the palace, 
an old temple archaka of 95 years of age was also enquired. And 
finally the area was settled. 

26 


1264 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


There is a Pachchai-k-Kandaiyar-matha at Chidambaram which 
appears to be a Vira Saiva majha. All the mathas referred to in this 
grant are evidently ViraSaiva ones. 


ஷஹி [ie] ஸ்ரீ e[m*] ராசாதி ராச ராச பரமெஸ்பர ராச 
மா[ர்‌*]த்தாண்ட ராச கெம்பீர 9989? மண்டலாதிபர்‌ மனொக 
ரன்‌ கெசபதி அசுவபதஇ நரபதியாகிய பிரபடத்‌ தெவ மகாராயர்‌ 
மல்லிகார்சுன தெவ மகாராயர்‌ சதாசிவ தெவ மகாராசர்‌ அம்புச 
தெவ மகாராயர்‌ நரசிங்க தெவ மகாராயர்‌ விருப்பாட்சி Qg 
மகாராயர்‌ ராட்சியம்‌ பண்ணி யருளா நின்ற கல்லியத்தம்‌ 
௪௯௬௱௰௩ சாலிவாகன சகார்த்தம்‌ சச௱ட௰௩ யிதற்கு மெல்ச்‌ 
செல்லா நின்ற Qua ஞ்‌" தைமீ ௦௩௨ ராச ராச வள 
நாட்டு ராசெந்திர சொழ வளநாட்டுள்‌ மிழலை நாட்டுள்ச்‌ செந்த 
சொழவளமாகிய தலத்துள்‌ வன்னயர்‌ குல கிரில shw நாட்டுக்‌ 
௧(த)திபதிபராகிய குண்ணத்தூர்க்‌ கட்டியப்ப நாயினார்‌ குமாரர்‌ 
நாகய மளவாரய ஈயினாரவர்களும்‌ பென்னாடகம்‌ பிரளையங்‌ 
காத்த கடந்தையார்‌ கொத்திரத்தில்‌ பொன்னளந்த கடந்தை 
குமாரன்‌ பெரியனாயக்க நயினாரவர்களும்‌ ஈம்முட குண்ணத்தூர்‌ 
காணிக்கும்‌ பென்னாடக காணிக்கும்‌ பூறுவாசார்ய்யராயெ குருக்‌ 
களைய்யர்‌ [ திசை ]சமுக தெவரவர்களுக்கு கடந்தையார்‌ ராமம்‌ 
நரகையமழவராய ஈயினா ரவர்க்கு சறுவ மானியமாக மாக்குடியில்‌ 
நயினாரவர்களுங்‌ கடந்தையாரவர்களுங்‌ குருக்களைய்யரவர்களுக்கு 
தென்‌ சிரல்‌ குளத்துக்கு மெற்கு மடத்துக்கு மனைப்பிறமானம்‌ 
யிருபத்து நாலடிக்‌ கொலால்‌ கிழக்கு மெற்கு யிருபது கொலும்‌ 
தெற்கு வடக்கு இருபது கொலும்‌ மடத்துக்கு மனையாகச்‌ செத்து 
மடமுங்‌ கட்டி வைத்து முன்னுள்ளவர்கள்‌ | இது]க்குச்‌ சவாரி 
யுங்‌ கட்டளையிட்டு மானியங்களுக்கு சாசனமு மெழுதிக்‌ 
கொடுத்து கடக்‌ றபடியினாலெ னாமும்‌ யியன்றமாத்தரங்‌ குருக்‌ 
களைய்யரவர்களுக்கும்‌ பனியம்‌” நயினாரவர்கள்‌ சறுவ மானியங்‌ 
கிறாமம்‌ மாக்குடி காரச்செரி கடம்பங்குடி ௩ பண்ணைக்‌ கிறாமம்‌ 
மாற...பாடி” நெடுங்கொல்லை புந்தொட்டம்‌ கீழ்மாராயம்‌ மெல்‌ 
மாராயம்‌ நரிக்குடி ராசாக்கள்ஈல்லூர்‌ யிதுவுஞ்‌ சொழபுரம்‌ 


1. ஏட்டிலே இது அடிச்கப்பட்டுள்ளதோ என்று சர்தேடிக்கும்படி 
உள்ளக. 


2. “மானியம்‌? எனக்‌ கொள்க. 


9. * மாறம்பாடி? என்று வாசிக்க, 


கோயி ற்‌ சாசனங்கள்‌ 1265 


நஞ்சை புஞ்சை ஐவேலி நிலமுங்‌ குடியானவர்‌ நல்லபெருமாள்‌ 
பிள்ளை மானா பிள்ளை பெத்தபெருமாள்‌ பிள்ளை சிதம்பர முத்தி 
ரியன்‌ ரெகுகாத முத்திரையன்‌ யிவர்க ளைஞ்சு பெரும்‌ அறமனை 
விஸட்டூர்ம யிறை யிருக்கமாட்டாதபடியினாலெ வடபாதி தென்‌ 
பாதியாகப்‌ பிரித்து காகைய மளவராய நயினாரவர்களுக்கு தென்‌ 
பாதி நஞ்சை புஞ்சை ஐவெலி நிலமும்‌ விலை சகிமை பண்ணிச்‌ 
சாதனமெழுதிக்‌ கொடு[ த்து] னாங்கள[னை* ]வரும்‌ பத்தின Grp. 
திருவையாற்றுச்‌ சக்கரம்‌ PML ௨ ம்‌ னாங்கள்‌ பற்றிக்‌ கொண 
டபடியிநாலெ புத்திர புத்திர பாரம்பரையும்‌ யிந்தக்‌ இறாமம்‌ 
தெனபாதி ஐவெலி நிலமும்‌ ஈயினாரவர்களெ ஆண்டனுபவித்‌ 
துக்கொள்ளக்‌ கடவார்களாகவும்‌. இப்படிச்‌ சம்மதித்து நயினா 
ரவர்களுக்கு உள்ளூர்க்‌ குடியானவர்‌ கெனொம்‌ நயினார்‌ அவர்‌ 
களுக்கு சறுவ மானிய கிராமம்‌ ௩ பண்ணைக்கிறுாமம்‌ எழு கொலக்‌ 
காணி Aer puss தென்பாதி ஆக பதினொரு கிறாமத்திலெயுங்‌ 
குருக்களய்யரவர்களுக்கு மானியங்‌ கட்டளையிட்டபடி. மாக்குடி 
யில நஞ்சையிற்‌ குழி mor புஞ்சையிற்‌ குழி ஈ௫௰ காரச்‌ செரியில்‌ 
நஞ்சையிற்‌ குழிஈ கடம்பக்‌ குடியிற்‌ புஞ்சையிற்‌ குழி wm சொழ 
புரத்தில்‌ கஞ்சையிற்‌ குழி...மாரம்பாடி. ஈஞ்சையிற்‌ குழி ஈடும்‌ 
கெடுஙகொலையில்‌ நஞ்சையிற்‌ குழி ஈ பூந்தோட்டம்‌ ஈஞ்சையிற்‌ 
குழிஈ மெல்‌ மாராயம்‌ நஞ்சையிற் GP m கீழ்‌ மாராயம்‌ Be 
சையிற்‌ குழி m நரிக்குடியில்‌ ஈஞ்சையிற்‌ குமிஈ ராசாக்கள்‌ நல்‌ 
லூரில்‌ ஈஞ்சையில்‌ குழி m ஈயினாரவர்கள்‌ உம்பளக்‌ கிறாமம்‌ திரி 
புவனத்தில்‌ பெரிய எ[ரி]யில வெலி நிலக்‌ குருக்களைய்யருக்கு 
மானியம்‌ கட்டளையிட்டொம்‌. யிதுவும்‌ இிறுபுவனந்‌ தானமமேயி 
தாவல்‌ நெண்டுந்‌ சாதனமாக எழுதிக்‌ கொடுத்து இருவையாற்றுச்‌ 
சக்கரம்‌ ௪ரா௫ம ஸம னாங்களைவரும்‌ பத்திக்‌ கொண்டபடியி 
னாலெ நாகய மளவராய நயினார்‌ அவர்கள்‌ புத்திர புத்திர பாரம்‌ 
பரையுஞ்‌ சந்திராதித்தாளுள்ளளவும்‌ ஆண்டனுபவித்துக்‌ 
கொள்ளக்‌ கடவராகவும்‌. யிப்படிச்‌ சம்மதித்து னாங்களைவரும்‌ 
சாசனமெழுதிக்‌ கொடுத்தொம்‌. பொன்னளந்த கடந்தையார்‌ 
குமார[ர்‌*] பெரிய னாயக கடந்தையாரவர்கள்‌ குருக்களய்யரவர்‌ 
களுக்கு மானியங்‌ கட்டளை யிட்டது. வடவளந்தைக்‌ கண்டத்தி 
லிருக்குஞ்‌ சாத்துடை நல்ல த[ம்பி]யா பிள்ளை சிவராம பிள்ளை 
னாங்களிருவரும்‌ எங்கள்‌ கிராமம்‌ வடவிளந்தைக்‌ கண்டம்‌ 
னாங்க ளிரை யிறுத்து ஈறுவாகம்‌ பண்ணப்‌ படாதபடியினாலெ 
நஞ்சை புஞ்சையு முள்ள எழெ முக்கால்‌ வெலி நிலமும்‌ பெரிய 
காய...கடர்தையார்‌ கொள்காணியாகக்‌ கொண்ட agen h 


1266 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


MF சக்கரம்‌ ட ௫௭௫௦, யிந்தப்‌ பொன்‌ ௫௱௫ம-[ ம்‌] னாங்களிரு 
வரும்‌ பத்திக்கொண்டபடியினாலெ பெரியனாயக கடந்தையார 
வர்களெ யிந்தக்‌ கிராமஞ்‌ சந்திராஇத்தாளுள்ளளவும்‌ புத்திர 
புத்திர பாரம்பரையும்‌ ஆண்டனுபவித்துக்கொள்ளக்‌ கடவாரா 
கவும்‌. யிப்படிச்‌ சம்மதித்து னாங்களிருவருஞ்‌ சாசன மெழுகிக்‌ 
கொடுத்தபடி. கடந்தையாரவர்களுக்கு நயினா தம்பியா பிள்ளை 
சிவராம்‌ பிள்ளைஓம்‌. பெரிய sr[u]s கடந்தையாரவர்கள்‌ 
பண்ணைக்‌ கிராமம்‌ வடவிளந்தைக்‌ கண்டம்‌ தென்விளந்தைக்‌ 
கண்டம்‌ குமரங்‌...டிபந்தப்‌ பிராய! பாதிரிக்குடி உத்தம காணி? 
Eh ஆ...இிக்குறிச்சி ஆனூர்‌ ஆறுமெடு£யிர்த ஒன்பது கிறாமத்தி 
லெயுங்‌ குருக்களைய்யரவர்களுக்கு மானியங்‌ கட்டளையிட்டபடி : 
வடவிளந்தை கண்டத்தில்‌ நஞ்சை கொன்னையடிக்கு இழக்கு 
நஞ்சையில்‌ குழி ௩உ௱ தென்விளந்தைக்‌ கண்டத்தில்‌ ஈஞ்சையிம்‌ 
குழி ஈ குமரங்‌....டிபந்தப்‌ பிராய பொதுவிடை ஓடைமெல்‌ தென்‌ 
பாதி ஈஞ்சையில்‌ குழி aw பாரிக்‌ குடியில்‌ ஈஞ்சையில்‌ குழி ஈ 
உத்தமதானி நஞ்சையில்‌ குழிஈ Sip ௮...இக்குறிச்ச பிஞ்சையில்‌ 
குழிஈ ஆனூர்‌ ஈஞ்சையில்‌ குழி எ௰ம௫ ஆனைமேடு புஞ்சையில்‌ 
CP a யிந்த மானியங்களுக்கு ஈயினாரவர்களுங்‌ கடந்தையாரவர்‌ 
களும்‌ யிந்த கறாமத்து மானியங்களுக்கெல்லாம்‌ லிங்கமுத்திரைக்‌ 
கல்லும்‌ நாட்டிக்‌ கொடுத்துக்‌ கட்டளை யிட்டொஞனு: சொழவ 
தானம்‌ நயினாரவர்களுது மெய்‌ காவல்க்‌ கணக்குக்‌ கடந்தையார 
வர்களுது ஆள்‌ வைத்துப்‌ பராமரித்துக்‌ கொள்ளுகிறது, பெரிய 
நரயக கடக்தையார்‌ குமாரத்‌ திருகைய்‌....மழவர...ய GUIEHT மரும 
களுக்கு கடந்தையார்‌ மஞ்சகாணிக்‌ கொடுத்து வடவிளந்தைக்‌ 
கண்‌[ட]ங்கொள்காணி நி/லம்‌/கொன்னையடி யென்னுடையமஞ்‌ 
சக்‌ காணி நெத்தி முத...ப நாயகம்‌ என்னுடைய பிரந்தகத்துக்‌ 
கும்‌ புக்ககத்துக்கும்‌ முறுவாசாரியாராகிய* குருக்களைய்யரவர்க 
ளுக்கு என்னுடையதாவும்‌ குழி ஈ நரசிங்க மழவராய சு,..யினார்‌ 
குமாரத்தி பெரிய தங்கச்சியம்மாள்‌ பெரிநாயக கடந்தையார்‌ மரு 
மகள்‌ யென்னுடைய பாட்டனார்‌ நாகைய மளவராய EET 
கள்‌ மானியமான.....க்‌ குடியில்‌ என்னுடைய பிதா நரசிங்க 


1. * குமாரங்குடி பந்தப்பிராயம்‌ ? என்று இருக்க வேண்டும்‌. 
'9. *உத்சமதானி ? என்று வாசிக்க. 
9. இது * ஆனைமேடு ? எனப்‌ பின்னால்‌ காணப்படுகிற த. 


4, * பூர்வாசாரியராயெ ? என்று வாசிக்க, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1267 


மளவராய நயினாரவர்கள்‌ மஞ்சக்காணி யெனக்குக்‌ கொடுத்துது 
ஊருக்கு மெற்குச்‌ செரிக்குத்‌ தெற்கு மு...கால்‌ நிலம்‌ யிதில்‌ 
குருக்களைய்யரவர்களுக்கு மானியம்‌ குழிரா கொடுத்தென்‌. புத்‌ 
திர புத்திர பாரம்பரையும்‌ அனுபவித்துக்‌ கொள்ளக்‌ கடவார்க 
ளாகவும்‌. சொழ வாஞ்[ச]மை னாட்டவர்கள்‌ குருக்களைய்யர்‌ 
மடத்துக்கு மானியங்‌ கட்டளையிட்ட தருமம்‌ உள்ளூர்‌ நாட்டவர்‌ 
தற்மம்‌ நஞசையில்‌ குழி m குரு...வூர்‌ நாட்டவர்‌ தர்மம்‌ நஞ்சை 
யில்‌ குழி ஈ௰ ழ்‌ ஆனைமெடு நாட்டவர்‌ தர்மம்‌ ஈஞ்சையில குழி 
AD மண்மேடு பளைங்குட்டம்‌ னாட்டவர்‌ தர்மம்‌ ஈஞ்சையில்‌ குழி 
mi) பீராககன்‌ நாட்டவர்‌! தர்மம நஞ்சையில்‌ குழி [ப]ரவனூர்‌ 
கூத்தனூர்‌ நாட்டவர்‌ தர்மம்‌ ஈஞ்சையில்‌ குழி m மாவுத்த 
மிருப்பு நாட்டவர்‌ தர்மம்‌ நஞ்சையில்‌ குழி ர வாண்டா யிருப்பு 
நாட்டவர்‌ தர்மம்‌ ஈஞ்சையில்‌ குழி ர அம்மையப்பன்‌ நாட்டவர்‌ 
தர்மம்‌ ஈஞ்சையில்‌ குழி மாறாசெரி நாட்டவர்‌ தர்மம்‌ ஈஞ்சை 
யில குழி ஈ௰ இழ்ஈரிக்குடி நாட்டவர்‌ தர்மம்‌ ஈஞ்சையில்‌ குழி ஈ 
புத்தி நாட்டவர்‌ தர்மம்‌,...கொயிலாச்செரி கண்ணங்குடையார்‌ 
தற்மம்‌ [ஈ]ஞ்சையில்‌ குழி ஈ௫௰ களம்பரம்‌ நாட்டவர்‌ தற்மம்‌ 
நஞ்சையில்‌ குழி ர மீழலை நாட்டவர்‌ தற்மம்‌ ஈஞ்சையில்‌ குழிஈ 
சிறுகுடி நாட்டவர்‌ தற்மம்‌ நஞ்சையில்‌ குழி ஈ மட்டியூர்‌ நாட்ட 
வர்‌ தற்மம்‌ ஈஞ்சையில்‌ குழி m உன்றாத்தம நாட்டவர்‌” தற்மம்‌ 
நஞ்சையில்‌ குழி ஈ௰ சீபுரந்தானி நாட்டவர்‌ தற்மம்‌ ஈஞ்சையில்‌ 
குழி ராம நயினாரவர்கள்‌ தற்மம்‌ ஏரியில்‌ காணி |) கழுக்காணி 
முட்டம்‌ னாட்டவரது தற்மம்‌ ஈஞ்சையில்‌ குழி ரா யிருப்புணியாம 
னாட்டவரது தற்மம்‌ பிஞ்சையில்‌ குழி எ௰ மெலத்தியூர்‌ ஈாட்‌ 
டவர்‌ தற்மம்‌ நஞ்சையில்‌ குழிரா வாழைக்‌ குறிச்சி நாட்டவர்‌ 
தற்மம்‌ புஞ்சையில்‌ குழி (Bi) அமக்காவல்‌ நாட்டவர்‌ தற்மம்‌ 
பிஞ்சையில்‌ குழி ௫௦ காவற்கூடம்‌ நாட்டவர்‌ தற்மம்‌ பிஞ்சை 
யில்‌ குழி ஈ அளங்குரிச்சி நாட்டவர்‌ தற்மம்‌ ஈஞ்சையில்‌ குழி ஈ 
கடிச்சம்பாடி. நாட்டவர்கள்‌ தற்மம்‌ ஈஞ்சையில்‌ குழி m நீரெத்த 
நல்லூர்‌ காட்டவர்‌ தற்மம்‌ நஞ்சையில்‌ குழி ரா கெவனுககரி 
நாட்டவர்‌ தற்மம்‌ பிஞ்சையில்‌ குழி ரா ஆதனார்‌ னாட்டவர்‌” தற்மம்‌ 
நஞ்சையில்‌ குழி ரா திருப்பிரம்பியம்‌ னாட்டவர்‌ தற்மம்‌ ஈஞ்சை 
யில்‌ குழி ஈ திள்ளப்புலியூர்‌ னாட்டவர்‌ தற்மம்‌ நஞ்சையில்‌ 


1, 4 ராசாச்கள்‌ நல்லூர்‌ நாட்டவர்‌ * என்று இருத்தல்‌ வேண்டும்‌, 
9. t ஊற்றத்தூர்‌ நாட்டவர்‌ ? என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 
8. (தலூர்‌ நாட்டவர்‌? என வாசிக்க, 


1268 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


குழிரா செயங்க நல்லூர்‌ மகா செனங்கள்‌ தற்மம்‌ நஞ்சையில்‌ 
குழி ரா பாலாக்குடி நாட்டவர்‌ தர்மம்‌ ஈஞ்சையில்‌ குழி or 
நாக யமழவராய நயினாரவர்களும்‌ பெரிய னாயக கடந்தையாரவர்‌ 
களும்‌ சீமை நாட்டாரவர்களும்‌ குருக்களைய்யரவர்கள்‌ மடத்‌ 
துக்கு பணணின தற்மம: கலியாணததுக்கு ஒரு பணம்‌ சிவ 
ராத்திரிக்கு ஒரு பணம. யிந்தப்படிக்கு மானியங்களும்‌ வர்த்தனை 
யுங்‌ கட்டளையிட்டொம்‌. யிதுக்கு யாதாமொருவன்‌ AA SD 
பண்ணினவன்‌ கெங்கைக்‌ கரையிலெ மாதா பிதாவையுங்‌ காராம்‌ 
பசுவையுங்‌ கொன்ற தொஷத்திமல பொகக்கடவராகவும்‌, யிதை 
பரிபாலனம்‌ பண்ணினவன்‌ புத்திர புத்திர பாரம்பரையுஞ்‌ சுகஞ்‌ 
சிவவதியாயி இருக்கக்கடவாராகவும. சொழவரபாக்கியம்‌ அஞ்‌ 
ஆூத்திப்பலருங்கூடி மடத்துக்கு கட்டளையிட்ட s mu FHSS 
டுக்கு! வருஷ வறதனை கால பணம ஈம்முட சொழவர பாக்யெம்‌, 
யெந்த னாட்டிலிருந்தாலுங்‌ கொடுத்து வரவும்‌ யிதுக்கு இயாதா 
மொருவன்‌ அதெம்‌ பணணினவன்‌ மாதாபிதாவையுங்‌ காராம்‌ 
பசுவையுங கொன்ற தொஷத்திலெ பொகக்கடவராகவும்‌. 
யிதைப்‌ பரிபாலனம்‌ பணணினவர்கள்‌ சுகஞ்சீவ[வ]தியா யிருக்‌ 
கக்‌ கடவாராகவும்‌, ஆயத்துரை மகிமைப்‌ பொதிக்கு அரைக்காசு 
சீமைக்குச்‌ சிட்டியும்‌ மடத்துக்கு வர்தகா[ள]னைவரும்‌ பண்ணின 
தர்மம்‌. அட்டவணை னொட்டம்‌ மாதங்‌ கால்பணம்‌ மடத்துக்குக்‌ 
கொடுத்து வரவும்‌. நரசிங்க மழவராய நயினார்‌ குருக்களைய்யரவர்‌ 
கள்‌ மடத்துக்கு பணிவிடைக்குக்‌ கட்டளை யிட்டது. அரமனை 
ஊழியம பெரியான மனுஷன்‌ குருவன்‌ னாஇ பிரமி முத்தி ஆக 
சனம ௬. பண்ணைச்‌ சாம்பான்‌ யிருவான்‌ வீரன்‌ சனம்‌ ௪ ஆக 
சனம்‌ பத்தும்‌ னவனைஎருங்‌ கொடுத்து புத்திர புத்திர பாரம்‌ 
பரையும்‌ மடத்துக்கு அடுமையாகக்‌ கட்டளையிட்டொம்‌. பெரிய 
நாயகக்‌ கடந்தையாரவர்கள்‌ குருக்களைய்யரவர்கள்‌ மடத்துக்குக்‌ 
கட்டளையிட்டுது. தாங்களாய மனை ஊழியம்‌ சிலம்பன்‌ முருகன்‌ 
தாண்டவன்‌ லிரிதிருவான்‌ குப்பச்சி ஆக சனம்‌ ௬ பண்ணைச்‌ 
சாம்பான்‌ வீரன்‌ இருவான்‌ சனம்‌ ௪ ஆக சனம்‌ PAD னாவனை 
எருங்‌ கொடுத்து புத்திர புத்திர பாரம்பரையும்‌ மடத்துக்கு 
அடுமையாக கட்டளையிட்டொம்‌. Brau மழவராய நயினாரவர்‌ 
களும்‌ பெரியனாயக்‌ கடந்தையாரவர்களுஞ்‌ சீமை நாட்டாரவர்‌ 
களுங குருக்களைய்யர்‌ மடத்துக்கு தர்ம சாஸ்சனஞ்‌ சாம்பராணி 


1. ‘ தலைக்கட்டுக்கு? என்று கொள்க. 


Q. * மாம்‌ அனைவோரும்‌? என்றுவா?ச்ச, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1209 


பட்டயண கட்டளை யிட்டது. மடத்து தவசி பிள்ளைகளுக்கு 
பெரிய பண்டாரத்துக்‌ குமிழ்‌ மடத்து மானியமுங்‌ குருப்‌ பண்டா 
ரத்துக்கு சிறு குடியில்‌ மடத்து மானியமும்‌ சிவ பாண்டாரத்‌ 
துக்கு மட்டியூரில்‌ மடத்து மானியமுங்‌ கொடுத்து இருக்கச்‌ 
சொல்லி குருக்களைய்யரவர்கள்‌ கட்டளையிட்டு யிந்த மூணு 
பெருஞ்‌ சொன்ன புத்தி கெட்டுக்‌ கொண்டு யிருக்கவும்‌. நடுக்கந்‌ 
தீர்த்த மழவராய ஈயினாரவர்கள்‌ குருக்களைய்யரவர்களுக்கு பூமி 
தானம்‌ பண்ணின நிலஞ்‌ சொழபுரநீ தென்வாதியில்‌ கொள்‌ 
காணியில்‌ குழி உர முன்மானியங்‌ குழி ரா ஆக mo குழியுங்‌ 
குருக்களைய்யரவர்களெ புத்திர புத்திர பாரம்பரையும்‌ ஆண்‌ 
டனுபவித்துக்‌ கொள்ளக்‌ கடவாராகவும்‌. பெரியனாயக கடந்தை 
யார்‌ குமாரர்‌ ராமனாதக்‌ கடந்தையாரவர்களெ புத்திர புத்திர 
பாரம்பரையும்‌ ஆண்டனுபவித்துக்‌ கொள்ளக்‌ கடவாராகவும்‌: 
யிந்த தற்மங்களுக்கு யாதொருவன்‌ அகிதம்‌ பண்ணினவன்‌ 
கெங்கைக்‌ கரையில்‌ மாதாவையும்‌ பிதாவையும்‌ காராம்‌ பசுவை 
யும்‌ கொன்ற தொஷத்திலே பொகக்‌ கடவாராகவும்‌. யிந்த 
தற்மத்தை பரிபாலனம்‌ பண்ணினவர்கள்‌ புத்திர புத்திர பாரம்‌ 
பரையுஞ்‌ சுகஞ்சீவதியா யிருக்கக்‌ கடவாராசவும்‌, இசைமுக 
தெவரவர்களுக்கு Mob மகம்‌ நரசிங்க தெவராயர்‌ நாளில்ப்‌ 
பிரித்துக்‌ கொண்டது சாயாவனஞ்‌ சங்கமுகத்துரைக்கு மேற்கு 
காவெரிக்கு வடக்கு சுவாமி மலைக்கு வடக்குக்‌ கொள்ளிடத்துக்கு 
மெற்கு. அரியலூருள்ளாக கொல்லைமலைக்கு கிழக்கு வெள்ளாத்‌ 
துக்குத்‌ தெறகு வீராணத்தெரிக்கு மெற்கு ஓமாம்புலியூர்‌ மட்‌ 
டுக்குக்‌ கொள்ளிடத்துக்கு கிழக்குத்‌ தீவு கொட்டைக்குத்‌ தெற்கு 
சங்குமுகத்து வாயிக்‌ குள்ளாகிய தலமெல்லார்‌ திசைமுக 
தெவர்க்குத்‌ தத்துக்‌ காணிக்கை அப்புத்‌ தீர்வை யாசறணை எல்‌ 
ari திசைமுக தெவர்கள்‌ புத்திர பாரம்பரை[யு [ஞ்‌ சந்திராதித்‌ 
தாளுளள்ளவும்‌ ஆண்டனுபவித்துக்‌ கொள்வது. கும்ப 
கொணத்தார்‌ பெரளத்தார்‌ திருவெண்க்காட்டார்‌ தாராசுரக்‌ 
குராம* அவரவற்கு பிரித்த வீதங்களிலெ அனுபவித்துக்‌ கொள்‌ 
வது. ௨ 

அச்சுதராயர்‌ நாளில்‌ கும்பகொணத்தாரும்‌ பச்சைக்‌ கந்தை 
யரவர்களும்‌” தலம்‌ என்னுது உன்னுது எண்ணு ரெண்டு பெரும்‌ 


1. * தாராசாத்தார்‌ ? என்று இருத்தல்‌ வேண்டும்‌. 
2. பச்சைச்‌ கந்த தேசிகர்‌ மடம்‌ என்ற பெயருள்ள மடம்‌ ஒன்று தம்ப 
சத்திலே இருப்பதாகத்‌ தெரிகிறது. அந்த மடத்தை நிறுவிய ஆதி புருஷர்‌ 


1270 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


அடிச்சுவிட்டார்கள்‌. அப்பொ ஈயினாரவர்கள்‌ பண்டார[ங்‌ கள்‌ 
செதி Queers செதயும்‌ பார்பதித்து தன்மத்தார்‌ சொன்னபடி 
கெட்டு வெண்டு ரெண்டு பெர்‌ கையிலெயும்‌ முறிவாங்டிக்‌ கட்டிக்‌ 
கொண்டு தன்‌ ம்மத்தாரைக்‌ கெட்கச்‌ சொன்னவீடக்தில்‌ அதிலெ 
கொவில்‌ பூசகர்‌ அவற்கு வயசு ௯௰௫ உண்டு, “பூறுவம்‌ உமக்குத்‌ 
தெரியுமொ யிர்த ரெண்டு பண்டாரங்களும்‌ என்னுது தன்னிது 
என்று சொல்லுநறொர்களெ” என்று அரமனை முத்திரை மனுஷ 
Gb தன்னமத்தாருங்‌ கெட்டதற்கு அவர்‌ சொன்னது: “ யிப்படி 
£ம்‌[முடை]ய வயசுக்குள்ளெ அனெக பெருண்டு அடித்து 
வீ[ட்ட]து; ஈம்முடை பாட்டரை சொல்லியிருப்பார்‌. [ஈம்‌ 
முடைய தகப்பனாருக்கு நம்முடைய தகப்பனார்‌ சொன்ன து: “இரு 
வெண்க்‌ காட்டிலெ யிருந்து பாளையத்துச்‌ சமைக்கும்‌ [அரிய 
arit சமைக்கும்‌ ௮/வர்கள்‌ தானமகத்து : யிதுக்கு செப்பெடு 
முத்திரை யிவர்கள்‌ வைத்திருக்கிரார்கள்‌'” என்று சொல்லக்‌ கேட்‌ 
டிருப்பொமென்று சொன்னார்‌. யிருவர்கள்‌ முன்பாகவும்‌ யிவர்‌ 
கள்‌ ரெண்டுபெருக்கும்‌ தத்துத்‌ இனம்‌ அரியலூர்க்கும்‌ பாளையத்‌ 
துக்கும்‌ தெவையில்லை திருவெண்காடு சொழபுரமகத்துத்‌ இசை 
முகதெவர்‌ பூறுவாதகமா யவருடைய தலமென்று தீர்ந்து 
தென்ரார்கள்‌. நயினாரவர்கள்‌ பண்டாரத்தாரவர்களுககுச்‌ சொன்‌ 
னது (கம்முடைய குண்ணத்தூர்‌ காணிக்குப்‌ பூறுவ குருக்களவர்‌, 
இருபுவனம்‌ எங்களுக்குத்‌ தண்டிகை உம்பளம்‌ நடக்கச்‌ சொல்ல 
நிலமானியங்‌ கட்டளையிட்டார்கள்‌. மெய்தான பண்டாரங்களெ, 
நீங்களிண்ணு முதல்‌ யிது காரியத்துக்கு வரத்‌ தெவையில்லை 
யென்று அனுப்பிவிட்டார்‌. ஈயினாரவர்கள்‌ பண்டாரத்தாரவர்களு 
டனெ சொல்லி செரகத்திலெ யிவர்கள்‌ வந்தால்‌ விடவெண்டாம்‌ 
நம்முடைய குருக்களைய்யா;வரந்தனிலும்‌ ஒரு பண்டாரங்களுக்கும்‌ 
தலம்‌ விட வெண்டாம்‌ தலத்தாண்டியளெ அனுபவித்துக்‌ கொண்‌ 
டிருக்கட்டும்‌ என்று கட்ட.ளையிட்டார்கள்‌. 


பச்சைக்‌ கந்த தேசிகர்‌ என்பர்‌. அவர்‌ கன்னட தேசத்திலே அவதரித்த வீர 
சைவர்‌ ஆவர்‌. இ. பி, 1763-ல்‌ அரும்‌ பொருள்‌ விளக்க நிகண்டு? என்னும்‌ 
நூலைத்‌ தமிழில்‌ இயற்றிய அருமருக்தைய தேூகர்‌ 96 நூலைத்‌ தம்‌ ஞானா 
சியரும்‌ தில்லைவாசியுமான பச்சைச்‌ கந்த தேரசிகருடைய ஆணையை மேற்‌ 
கொண்டு செய்ததாகக்‌ கூறுகிறார்‌. துறைமங்கலம்‌ சவப்பிரகாச sande 
ளின்‌ ஞானாரிரியரான சிவஞான பாலையதேசிகர்‌ பச்சைச்‌ கக்க கேகெருடைய 
மரபினர்‌ என்பர்‌, (அரும்டோருள்‌ விளக்க நிகண்டு : எஸ்‌, வையாபுரிப்‌ 
பிள்ளை பதிப்பு முன்னுரை, பக்‌. 25-26). 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1271 
அத்தியூர்‌ Attiyir 


மச்சென்ஹியின்‌ சாளையில்‌ இது ஆரணி ஜில்லாவில்‌ அடங்பெயிருர்ததாகக்‌ 
குறிக்கப்பட்டிருக்றெ. த 


The village is stated to have been included in the district of 
Arani in the days of Col. Mackenzie. 


சாசனம்‌ — 12507 [No.5 on p. <2? 
ஹஊரில்‌ உள்ள ஒரு செப்பேட்டிச்‌ சாசனத்தின்‌ ஈசல்‌. 


Copy of a Copper-plate grant in the village. Record, the date of 
which is not given, in the reign of the Vijayanagara king Bukkaraya 
registering the gift of the village Attiyur as sarvamanya to the Brah- 
manas as Védavritti. 


விஜயககர மன்னனான புக்கராயர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ கொடுக்‌ 
கப்பட்ட சாசனம்‌. அத்தியூர்‌ கிராமத்தைப்‌ பிராமணர்களுக்கு 
வேத விருத்திக்காக ஸர்வமானியமாக அளித்த செய்தியைத்‌ 
தெரிவிப்பது. தானம்‌ அளிக்கப்பட்ட காலம்‌ குறிக்கப்படவில்லை. 


குமரலிங்கம்‌ Kumaralingam 


இவ்வூர்‌ மச்சென்ஹியின்‌ நாளையில்‌ “சக்ரி ஜில்லாவில்‌! சேர்ர்‌ திருந்த 
தாச கொடுக்கப்பட்டுள்ள து: இப்போது சோயம்புத்‌ தார்‌ ஜில்லாவில்‌ உடுமலைப்‌ 
பேட்டை தாலூகாவில்‌ சேர்ர்துள்ள ஊராகத்‌ தெரிகிற த. 


The place is stated to have been included in the Chakragiri dis- 
trict in the days of Col. Mackenzie. It seems to be the village included 
now in the Udumalpet taluk of the Coimbatore district. 


சாசனம்‌ — 1251] [ No. 1 on p.64 


ஊரிலே வேங்கட ஐயர்‌ குமார்‌ லட்சுமண ஐயர்‌ வசம்‌ உள்ள செப்பேட்‌ 
டுச்‌ சாசனத்தின்‌ பிரதி? என்று குறிச்கப்பட்டிருக்ற த. 


Copy of a Copper-plate grant then in the possession of Laksh- 
mana Aiyar, son of Vépkata Aiyar in the village. Record dated in 
Saka 1589, Plavanga in the reign of the Vijayanagara king Sriranga- 
raya registering the gift of the village Ramasamudram to Somaydgés. 

27 


1973 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


varulu by the Madurai Nayaka ruler Visvanatha Nayaka-Chokka- 
natha Nayaka. 

The record is said to be in the Telugu language and the Grantha 
script. y 


விஜய௩கர மன்னனான ஸ்ரீரங்கராயர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
சகாப்தம்‌ 1589, பிலவங்க ஆண்டு கொண்ட சாசனம்‌. ராம 
சமுத்திரம்‌ என்னும்‌ கிராமத்தை ஸோமயோகேச்வருலு என்பவ 
ருக்கு மதுரை காய்க்க மன்னனான விச்வநாத நாய்க்கர்‌-சோக்கநாத 
நாய்க்கர்‌ ஸர்வமானியமாகத்‌ தானம்‌ அளித்த செய்தியைத்‌ 
தெரிவிப்பது. 

சாசனம்‌ தெலுங்கு மொழியிலே கரந்த எழுத்தில்‌ உள்ளதாகச்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ளது. ` 

தமிழ்‌ எழுத்திலே தெலுங்கு மொழியில்‌ உள்ள சாசனம்‌ ஒன்று ஆரம்பம்‌ 
இல்லாமல்‌ காணப்படுகிறது. இதுவே போலும்‌ we. அதைக்‌ ழே 
கொடுத்‌ திருக்கிறோம்‌. 

A record in the Tamil script and Telugu language, only the latter 
part of which has been made available is found in the collection, As 
it seems to be the latter portion of this record, it is given below. 


[D. 38902-iii-50 
[இச்தச்‌ சாசனத்தின்‌ ஆரம்பம்‌ இடைச்கவில்லை,] 


அகவ ணம்‌ யீச்சது(£) றெமமுலொ கலிஇன நஞ்ச புஞ்ச 
YOST QF. Qy W! மிட்ட தட்டஸித்த கெத்தம தெவ 
தாயம்‌ பிறமதாயம்‌ மட்டபற மானியம்‌ காபு பல பட்டட 
செட்டு சாமமரபு கட்டு தொ தொப்பு தொரவு ஜெல sm 
பாஷாண நிதி நிக்ஷெப அட்சுணி யாகாமி ஸித்த ஸாத்தியம்‌ 
புலநெட்டி அஷ்ட பொக தெச சுவாமியம்புலதொனு 
wba மானியமுகானு மீகு ஸஹிறிண்ணி யொதக தாரு 
பூழவகமங்கானு வியாய பவற்கவமி நாடு ஸ்ரீதத்தாதி 
ரெயானந்த Wr ஹாமுலய்யாவா றி சன்னிதினி cof ey தார 
Gur இஹிமி கனக தானாதி வினிம௰ NEAM முலகு 
யெரக்கியமு நட்டுகானு மீ புத்திர பவுத்திர பாரம்பரியமங்க 
ஆச்சுதிறாற்க ஷாயியாக அனுபவிச்சு கொகலவாறு யி, 


1. da அளவைச்‌ குறிச்கன்றன போலும்‌, 


கோயி ற்‌ சாசனங்கள்‌ 1273 


ணி சம்மதினிச்சி காஸப கொத்திரம்‌ திருமல காயினி பவுத்துறு 
ager முத்து வீரப்ப னாயனி புத்திரலயின விசுவனாதனி 
சொக்கனாக னாயனிகாறு காறகெஸ கொத்திரம்‌ ஆபவஹம்ப 
wOsGrb Cum சாகாத்‌[யஈ]ரபகுலயின எ[ஜூ] 
சொமயா g புவத்திரலயின ென்க்கற ஸாஹுமறலல 
புத்துறுலயின ஸ்ரீ தத்தாதிரெயானக்த ஷறஹூதி வரமுலய்ய 
வாறி Aaso ஸொம QurAR nag யிச்சன பூதான 
BOW ஸானைமு...... 


தான பாலன யொர்‌ மதெ 
தானாச்செ யொனு பாலனம்‌ 
தானா வீறங்கமவா பொன்னெதி 
பாலனா தச்சதம்‌ பதம்‌[॥ஈ] 
யெகைவ பகுனி லொகெ 
ஸற்ஷொமெவ பூபுஜாம்‌ 
நபொஜியா mam கிருஹிய 
விப்பிற தத்தா வசுந்தரா. ! 


[யிதின்‌ ழே வாமன முத்திரையும்‌ rAr பொலெ 
யும்‌ ரெண்டு வாமன முத்திரை யெளுதி யிருக்கு] ௨. 


1, இதன்‌ தெலுங்கு உருவம்‌ வருமாறு 3 


oer send ooze [Saosin (*) SDAS $028, oz SAS 
NAN NDA E SES Bo Sara avo 
(ச்‌ erase SOY DSI 6235. BH (o SOS Ber, x 5553) 
Sep SH, 67519 so 6௯௦௯ dsm as ebrrymbs 
Rann Gpowe RE SOK Suam GiSgomoó" tis Kog 
aSrwisg iios eio, ரு 1 50௯௩, gs 
Py pores MAENG ML Napa KA 
AD ராஸ்‌ PID g RO, FRY மாலு SU wo 
DINGIN ஓரு f HSI Ss 9750659065 opm. 


1274 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


இச்தச்‌ சாசனத்தின்‌ மூலம்‌ மதுரைநாய்க்க மன்னனான சோக்கநாத 
நாயக்கர்‌ ஏதோ ஒரு நிலத்தை வியாச பெளர்ணமி யன்றைக்கு ஸ்ரீ தத்தாத்‌ 
தரேயானர்த சரஸ்வதி சுவாமிகளுக்கு அளித்தான்‌ என்று தெரிகிறது, அப்‌ 
பால்‌ அந்தப்‌ பூமி சுவாமிகளுடைய சம்மதத்‌தின்பேரில்‌ அவருடைய சிஷ்யர்‌ 
ஸோம யோசேச்வாருக்கு அளிக்கப்பட்ட, 

சேலம்‌ ஜில்லா சேந்தமங்கலத்‌ தில்‌ saans Arw மடம்‌ ஒன்று இருக்கி 
றது. அதன்‌ சிஷ்யர்கள்‌ தத்தாத்பேய பரம்பரையைச்‌ சேர்ந்தவர்கள்‌. இந்தச்‌ 
சாசனத்தில்‌ கண்ட தானம்பெற்ற ஸ்ரீ தத்தாத்ரேயானந்த சரஸ்வதி 
சுவாமியே அர்த மடத்தின்‌ ஆதிபுருஷர்‌ போலும்‌. 


The record seems to register the gift of land as sarvaminya on 
he vyasa-paurnima day to the sanyasin Sri Dattatréyananda Saras- 
vati by the Madurai Nayaka ruler Visvanatha Chokkanatha 
Nayaka, son of Muttu Virappa Nayaka and grandson of Tirumalai 
Nayaka of the Kasyapa Gotra. The gift-property was in turn, 
with the permission of Dattitréyananda Sarasvati, given to his 
Sishya SOmaydgésvara, son Sankara Sastri and grand son of 
Yajfia Somayajulu, a yajur-védin of the Apastambha siifra and 
Gargya gotra. 

There is a Dattatréya matha at SEndamangalam in the Salem 
district, the members of which institution are known to be of the 
Dattatréya santana. The donee of the present record is probably 
the original founder of the institution. 


ஜா ஒட og Ass Boo La i 
௩48௦ BiesSes aso Sos ௭ வல்வினை 9995 
DUCT FOI படகை, MEAT So கூல்‌ | HOU >| HO 
௦09 GP HHH SS een Oi d reo TMS S oxs 
"We GHGs sw dotresos சடல 
Sess 5 ஷக்‌ லக Wan ஸ்‌, 
ru STO SBI DS gend yes wosd | 
SU “Hey னல்‌ வன oso IE 


AF ¥ (db ots Kio Xo (mm ESI 
ந pang 5 VOL Msg DISSE, SX ॥ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1275 


சங்கலகரை (அக்கிரகாரம்‌) Sangalakarai (Agrahara) 


இவ்வூர்‌ * கோபி செட்டிப்பாளையம்‌ ஜில்லா மசகூர்‌ ஸ்தானகலகரை அக்‌ c 
காரம்‌? என்று சாசனப்பட்டியலில்‌ சாணப்படுகிற து. * மசகூர்‌? என்பது 
தனி ஊர்ப்‌ பெயர்‌ அன்று ; “சேர்ந்த? என்னும்‌ பொருளைச்‌ கொண்ட சொல்‌. 
கோபிசெட்டிபாளையம்‌ தாலுகாவில்‌ இப்போது செங்கலாளை என்று வழங்‌ 
கப்பெறும்‌ ஊரேபோலும்‌. 


The village is given inthe List as 'Stanagalacara agrahüram at 
Maáakur village in the Gobisettipalaiyam district.’ ‘Masakiir is not 
a village. The word only means ‘included in.’ The village is 
evidently the same now known as Sengalarai in the Gobisettippalaiyam 
taluk of the Coimbatore district. 


சாசன — 1252] [No. 3 on p. 95 


* ஊரிலே ஸ்ரீமிவாச தீக்ஷிதர்‌ மகன்‌ கோயிலார்‌ சாஸ்திரி என்பவர்‌ வசம்‌ 
உள்ள செப்பேட்டுச்‌ சாசனம்‌ ? என்று குறிக்சப்பட்டிருக்ற ௮. 


Copy ofa Copper-plate grant then in the possession of Koyilar 
Sastri, son of Srinivasa Dikshitar in the village. Record dated in 
Saka 1684, Chitrabhanu, in the reign of the Maisur Chief Krishna 
raya Odaiyar registering the sale of the two villages Sangalakarai 
and Bodichennamapalaiyam to the Brahmapas, Kuppacharya, Appa- 
charya, Vasudévacharya, S'éshadri Upadhyaya, Subba Bhattar and 
Subba Sastri for 20,000 pagodas. 


The record is said to be in Kannada. 


மைசூர்‌ அரசரான கிருஷ்ணராஜ உடையார்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ சகாப்தம்‌ 1683, சித்ரபானு ஆண்டு கொண்ட சாசனம்‌. 
குப்பாசாரியார்‌, அப்பாசாரியார்‌, வாசுதேவாசாரியார்‌, சேஷாத்‌ 
திரி உபாத்தியாயர்‌, சுப்பா பட்டர்‌, சுப்பா சாஸ்திரி ஆகியோருக்கு 
சங்கலகரை, போடி சென்னமா பாளையம்‌ ஆகிய இரு இராமங்‌ 
களையும்‌ இருபதினாயிரம்‌ வராகனுக்கு விற்றுக்‌ கொடுத்த செய்‌ 
தியைத்‌ தெரிவிப்பது. 


சாசனம்‌ கன்னடத்தில்‌ இருப்பதாகக்‌ தெரிறி து. 

காகணம்‌ Kaganam 
இவ்வூர்‌ வட ஆர்க்காடு ஜில்லா செய்யாறு தாலூகாவில்‌ உள்ளது. 
The village is in the Cheyyat taluk of the North Arcot district, 


1976 கோயிற்‌ சாசனங்கள்‌ 
சாசனம்‌-- 1253] [No. 25 on p. 110 


ஊரில்‌ உள்ள ஒரு செப்பேட்டுச்‌ சாசனத்தின்‌ sse. 


Copy of a Copper-plate grant in the village, Record dated in 
Saka 1510, Vikriti in the regime of Damarla Venkatappa Naya- 
kar, registering the gift of the village of Kaganam as sarvaminya to 
the brahmana Raghavacharya. Damerla Vénkatapati of Kalahasti 
was the ruler of Madraspatam and Poonamallee inthe days of the 
Vijayanagara rulers, Vénkata III and Sriranga III. The Saka date is 
probably an error for 1570. The record is stated to be written in the 
Grantha script. 


தாமரலா வேங்கடப்ப நாய்க்கர்‌ ஆட்சியில்‌ சகாப்தம்‌ 1510 
LAPA ஆண்டு கொண்ட சாசனம்‌. காகணம்‌ என்னும்‌ ஜரா 
மத்தை ராகவாசாரியார்‌ என்னும்‌ பிராமணனுக்குச்‌ சர்வமானீய 
மாகத்‌ தானம்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது, 


காளஹஸ்திச்‌ சற்ற ரசனான தாம.ரலா வேங்கடப்ப நாய்க்கர்‌ சென்னை, 
பூவிருர்தவல்லி முதலிய இடங்களுக்கு ௮.இபராக, விஜயாக.ர மன்னர்களான 
மூன்றாம்‌ வேங்கடப திதேவ மகாராயர்‌, ஸ்ரீரங்கதேவ மகா.ராயர்‌ ஆகியோர்‌ 
ஆட்சிக்காலத்தில்‌ இருந்ததை நாம்‌ அறிவோம்‌, ஆகவே, சாசன ஆண்டு சகாப்‌ 
தம்‌ 1570 என்று இருக்க வேண்டும்போலும்‌. 


சாசனம்‌ _ 1254] [ No. 46 on p. 110 


அதே ஊரில்‌ இடைத்த மற்றொரு செப்பேட்டுச்‌ சாசனம்‌. 

Another Copper-plate grant from the same village. Dated in 
Saka 1515, Jaya, in the reign of the Vijayanagara king Sriranga 
[deva Maha] rayar it registers the gift of the village ‘Tennalakaja 
puram’ as sarvaminya to some brahmanas including Séshachalam by 
the king. 

The document is said to be in the Grantha script. 


விஜய mag மன்னரான ஸ்ரீரங்க[தேவமகா]ராயர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ சகாப்தம்‌ 1551 ஐய ஆண்டு கொண்ட சாசனம. 
( சென்னலகாஜபுரம்‌ ' என்னும்‌ கிராமத்தைச்‌ சேஷாசலம்‌ உள்‌ 
ளிட்ட சில பிராமணர்களுக்குச்‌ சர்வமானியமாக அரசன்‌ அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


சாசனம்‌ Aris எழுத்தில்‌ உள்ளதாகச்‌ குறிச்சப்பட்டுள்ள gre 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1277 
ஆனைபோகி Anaibhégi 


இவ்வூர்‌ வட ஆர்க்காடு ஜில்லா வந்தவா?த்‌ தாலூகாவில்‌ இருக்கறது, 


The village is in the Wandiwash taluk of the North Arcot 
district. 


சாசனம்‌ — 12557 [No. 1 on p. 150 
மத்தில்‌ உள்ள ஒரு செப்பேட்டுச்‌ சாசனத்தின்‌ ஈகல்‌. 


Copy of a Copper-plate grant in the village. Record dated in 
Saka 1429, Kalayukti in the reign of the Vijayanagara ruler [Achyuta 
[deva Maha]rayar registering the gift of two villages Anaibhogi 
and Orupádi as sarvamanya to the Brahmana Surya Dikshitar. 


விஜய நகர மன்னரான அச்சுத[ தேவ மகா]ராயர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ 1429 காளயுக்தி ஆண்டு ஆனைபோக, ஒருபாதி ஆகிய 
இரு ரொமங்களையும்‌ சூர்ய தீக்ஷிதர்‌ என்ற பிராமணருக்கு ஸர்வ 
மானியமாகத்‌ தானம்‌ அளித்த செய்தியைத்‌ தெரிவிப்பது. 


கபிஸ்தலம்‌ Kapistalam 


இவ்வூர்‌ * ஊற்றத்தார்ப்‌ பகுதியில்‌ edrr aras சாசனப்‌ பட்டியலில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள அ. தஞ்சை ஜில்லாவில்‌ உள்ள ஊ.ராகவே இருக்கும்‌ 
போலும்‌. 


The place is given in the List as included in the Urrattur region 
but it is likely to be the same place in the Tafijavür district. 


சாசனம்‌ — 1256] [ No. 18 on p. 196 


ஊரிலே தேவாங்க பாதாள மடத்தில்‌ உள்ள ஒரு கல்லில்‌ பொறிக்கப்‌ 
பட்டிருந்த கல்வெட்டு. 


On a stone in the Dévanga-patala matha in the village. Record 
dated in S'aka 1464 in the reign of the Vijayanagara king Achyuta 
deva Maharaya registering the grant of some item by Sarangadéva 
to Dévaiga (Gurukkal?). Further particulars are not available as 
the grant is said to be damaged on the stone. 


விஜயநகர மன்னரான அச்சுத தேவ மகாராயர்‌ ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ சகாப்தம்‌ 1404 ஆண்டு கொண்ட கல்வெட்டு, சாரங்க 


1278 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


தேவர்‌ என்பார்‌ தேவாங்க(குருக்களுக்கு?) ஏதோ தானம்‌ அளித்த 
செய்தியைத்‌ தெரிவிப்பது, சாசனம்‌ சதிலமாக இருப்பதால்‌ 
வேறு விவரம்‌ கிடைக்கவில்லை ' என்று குறிக்கப்பட்டிருக்கிற து, 


சாசனம்‌ 1257] [No. 14 on p. 196 
அதே இடத்தில்‌ உள்ள ஒரு செப்பேட்டுச்‌ சாசனம்‌. 


Copy of a Copper-plate grant at the same place. Record dated 
in Saka 1349 in the reign of Vira Singarayadeva Maharaya regis- 
tering the sale of one halt ot the villaze Vallavoqu to Kottai Periya 
Bommu Setti for 195 pagodas by Mullu Nayaka and other of the 
Vollodu village. 

The transcript is not available. 


வீரசிங்க ராய தேவமகாராயர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ சகாப்தம்‌ 
1949 கொண்ட சாசனம்‌, வள்ள வெள்ளோடு என்னும்‌ கிரா 
மத்தின்‌ ஒரு பகுதியை முள்ளு நாயக்கர்‌ முதலியோர்‌ நூற்று 
இருபத்தைந்து வராகனுக்குக்‌ கோட்டை பெரிய பொம்மு 
செட்டியாருக்கு விற்றுக்‌ கொடுத்த செய்தியைத்‌ தெரிவீப்பது. 


இதன்‌ பிரதி கிடைக்கவில்லை. 
சாசன — 1258 ] [No. 15 on p. 196 


அதே இடத்தில்‌ உள்ள மற்றொரு செப்பேட்டுச்‌ சாசனம்‌, 

Another Copper-plate grantat the same place. Record dated in Saka 
1351, Vikrama (or Vikriti) in the reign of Vira Singarayadeva 
Maharaya registering the sale of one half of the village Krishnavada 
to the Aragi Setti Appu Setti of Chennamangalam village for 118 
pagodas by Muttiyappa Nayakar and others of Krishnavada village. 


The transcript of this record is not available. 


வீரசிங்கராயதேவ மகாராயர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ சகாப்தம்‌ 
1351 விக்கிரம (அல்லது விரருதி) ஆண்டு கொண்ட சாசனம்‌. 
இருஷ்ணவாடை என்னும்‌ கிராமத்தின்‌ ஒருப்‌ பாதியை அரணி 
செட்டி சுப்பு செட்டியாருக்கு இவ்வூர்‌ முத்தியப்ப நாய்க்கன்‌ 
முதலியோர்‌ நூற்றுப்‌ பதின்மூன்று வராகனுக்கு விற்றுக்‌ 
கொடுத்த செய்தியைத்‌ தெரிவிப்பது, 

இதன்‌ பிரதி இடைக்கவில்லை, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1270 


பெணுகோண்டா Penukondi 
[[தேவராயதர்க்கம்‌ ] [Dévarayadurga] 
சாசனம்‌ —12597 [D. 2780 


*e(é*]s தெவருய அற்க்கத்துக்கு உத்தறபாகத்‌ HOW பெனுகொண்டை 
வாசல்‌ சமீபத்‌இிலெ ஈட்டுயிருக்கு. லொசாசனத்துக்கு ஈகல்‌? என்று குறிக்சப்‌ 
பட்டிருக்கிறது, 


On a stone set up near the Penugonda gate to the north of Chikka. 
dgvarayadurga. Record dated in Saka 1300, Vikrama, Chittirai, Su. 
pattimai (prathama) in the reign of the Vijayanagara king Mahamanda- 
léévara Vira Bukkanna, son of Sri Vira Harihararaya, registering the 
construction of a village (?) Pillasamudram to the east of Bukkaraya- 
samudram and the repairs to the spring within the fort near the pit 
where the elephant fell, by Bala Nayaka, son of Alupa Nayaka and the 
right-hand friend of the king. 


A similar record has been published in the Epigraphia Carnatica, 
Vol, XII, as Tm. 39. But there are some variations in the date and the 
details between the two. This one dated in Saka, 1309, Prabhava, 
Chaitra, Su. Prathama, states that Bukkana's bodyguard Allappa 
Odayar's son Poleya Nayaka caused to be built to the west of the north 
side of the Jaladagondi of the upper fort of Anebiddasari (this pond) 
and to west of Bukkarayasamudram he caused to be built this Pola- 
samudra. This record is in Kannada and the transcript in the Macken- 
zie collection is probably an incorrect translation in Tamil of the above. 


anað (ய) ஸ்ரீ [ஈ] விசயாப்புதைய சாலீவாகன FOS 
வருஷம்‌ aar விக்கிரம வருஷம்‌, சித்திரை மாசம்‌, சுக்குல 
பக்ஷம்‌ பாட்டிமியிலே ரூசாதி mre ரச பரமெசுவற 
னென்று பெருண்டாயிருக்குர ஸ்ரீ வீர ஹரிஹறறாயனுடைய 
குமாரன்‌ ஸ்ரீமன்‌ மகா மண்டலெசுவற ஸ்ரீ விர புக்கண்ணருக்கு 
புசபெலனாயிருக்குர சனெ௫தன்‌ அலுப னாயகருடைய மகன்‌ 
பால னாயகன்‌ ஆனை விழுந்த பள்ளத்து சமீபத்திலெ யிருக்குர 
கொட்டைகுள்ளெ மெல்புறத்திலெ கட்டின சனையை னன்‌ 
னாய்‌ கட்டின தற்மம்‌. புக்கறாய சமுத்திரத்துடைய கிழக்கு 
புறத்து எரியுனுடைய சமீபத்திலெ Gow சமுத்திர மெங்குற 
ஒரு Bab கட்டி பரிபாலனம்‌ பண்ணினான்‌. யிந்த தருமம்‌ 
ஆசந்திறுற்க்க ஹரயியாய்‌ பண்ணின தற்மம்‌.௨. 

28 


1280 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


ஹக்தினகேரே Handinakere 
Qa மைசூர்‌ ராஜ்யம்‌ ஹாஸன்‌ ஜில்லா ஹாஸன்‌ தாலூகாவிலே உள்ள. 


The village is in the Hassan taluk of Hassan district in the Mysore 
State. 


சாசனம்‌ — 1261] [D. 2779. 


‘ gear quof : ஈர்‌திகெனகெரெயினுடைய erengan பிரதி. ? 


This is a translation in Tamil of a document in Sanskrit and 
Kannada published in the Epigraphia Carnatica, Vol. V, as Hn. 133. 


Italso belongs to the days of the Vijayanagara rule and has the 
usual prasasti. Sahgama of the Yaduvaméa had Rajéndra Harihara 
and Bukkaraya as his sons, and they ruled over the earth after 
their father. Like Subrahmanya to god Siva, Harihara was born to 
Bukkaraya and ruled the kingdom from Vijayanagara. To him was 
born Devaraya. On the occasion of his coronation, Dévaraya 
granted a village Handinahalli renaming it as Dévarajapuram to several 
brahmanas as agrahava. The gift was made on Saka 1270, Virodhin, 
Karttikai, ba. dasami, Friday, Uttarattadi in the presence of the god 
Hemakiita Virüpaksha on the banks of the river Tungabhadra. The 
village contained 32 houses and was given as sarvamünya to the 
brahmanas, with one share to the god Ramachandra in the village. 


The date found in the இத, Car. is Saka 1328, Vyaya, Karttika, 
ba, dasami, Friday and Uttarattadi. The equivalent English date 
would be A.D. 1406, November 6; but the nakshatra was Uttara- 
phalguna. 


அக்குரகாறங்கள்‌ சாசனம்‌ எழுதுகுரத்துக்கு விக்கின 
மன்னியிலெ யிருக்கவெணும்‌. ஸ்ரீ கெணாதிபதயெ mes 
BPD, கெங்கை[யைஈ]யும்‌ சந்திரனையும்‌ தலையிலெ வச்சு 
யிருக்குர மூனு லொகத்திலெ யிருக்கு பட்டணம்‌ இருமங்கள்‌ 
முதலான ஸ்ரீிஷிகளுக்கும்‌ மூல ஹம்பமாயிருக்குர மீசுவறனும்‌ 
பொருட்டு கமஷஹரிக்கிரென்‌. வடவாயி யிருபறத்திலெயும்‌ மத 
செலம்‌ பெருகுர ஆனைமுகம்‌ வச்சுயிருக்குர விக்‌ கனெசுறனெ, 
என்னுடை தற்மம்‌ கல்லாய்‌ ஈடக்கவெணும்‌, செயமாகவெணும்‌, 
விக்னெங்களை அடிச்சு செயம்‌ செய்யுகுரவரெ, உமக்கு நமஸ்‌ 
கரிக்கிரென்‌. பூமியை ஒரு லீலைபொலெ எடுத்துயிருக்குர 
வருகவதாறமாயிருக்குரவரெ! அனெக APAP செங்கமத்‌ 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1281 


துடனெ யிருக்குர பூமியை தரிச்சவரெ! ஈமஸ்கரிக்றேன்‌. 

வெகு ௫௪ னீதியுடனெ nosar எதுவமுசமாகிற சமுத்திரத்‌ 
துக்கு சந்திரனாயிருக்குர...........சங்கமனென்ங்குரவன்‌' உண்‌ 
டானான்‌. அவனுடைய மகன்‌ புக்கனனுக்கு GF ராசா 
வென்று லொகத்திலெ பிறசுத்தமாயிருக்தான்‌. அந்த 
ரூசாவாலெ பதினெட்டு தீபுனுடனெயிருக்குர பூமி ரெக்ஷிக்‌ 
கப்பட்டுது. அந்த ராசா வமுசத்திலெ ராசெந்திரன்‌ 
ஹரிஹரன்‌ புக்கறாயன்‌ யிவற்கள்‌ பூமிக்கு ரூசரவாயிருந்தார்‌ 
கள்‌. மீசுவறனுக்கு சுப்பிறமணியன்‌ மகாசெனனென்று 
Quai பிறந்தாப்‌ பொலெ உண்டாயிருக்குரவன்‌ சமுத்திர 
மட்டுக்கும்‌ பூமியை ரெக்ஷிக்கரவன்‌, அந்த பூமியிலெ விசய 
நகரி யெங்குர பட்டணம்‌ உண்டாச்சுது. அந்த பட்டணம்‌ 
பாக்கிய லக்ஷணங்களனாலெ கல்லாயிருக்கு௮. துங்கபத்திரை 
அகிழா யிருக்குர விசய நகரி பட்டணத்திலெ ஹரிஹற மாயன்‌ 
ராச்சியம்‌ ரெக்ஷிச்ச பிறகு அவன்‌ மகன்‌ தெவறாயன்‌. அவன்‌ 
வெகு பெலனாயிருக்குரவன்‌. கல்ல குணம்‌ சத்துரு சிங்காரகன்‌* 
யிந்த ரசா லொகத்தை ரெக்ஷிக்கிரத்திலெ தெவெந்திரனெப்‌ 
பொலெயிருக்குரபடியினாலெ தெவெந்திரனுக்கு சமான ரசா 
வென்று இரித்தியை அடைஞ்சான்‌. யிந்த ருசாவானவன்‌ 
புசபெலெத்துனாலெ சத்துருக்கள்‌ ஓடிப்பொனார்கள்‌. பிரும 
exer இட்ட வந்து தொத்திரம்‌ பண்ணுகுரார்கள்‌. யிவன்‌ 
செக்ஷிக்கர பூமியிலே வெரை ராசா வந்து அவனாலெ செயிக்‌ 
கப்பட்டு அவனாலெ அபகரிக்கப்படாமலெ பூமி FERDE 
ரெக்ஷிக்கிறான்‌. அப்படிப்பட்ட தெவருயனுடைய பட்டாபி 
ஜெக சமயத்திலெ தன்னை ஆசிரதமாயிருக்குர பிறுமனணாளுக்கு 
தெவறாச புறமென்று பெரு வைச்சு அக்கிருகறம்‌ பண்ணி 
குடுத்தான்‌. Fons வருஷம்‌ se men) AGS வச்சரம்‌ காற்த்‌ 
திகை மாசத்திலெ இஃ பக்ஷத்திலெ தெசமியிலெ சுக்கிறவாறத்‌ 
திலெ உத்திரட்டாதி நக்ஷத்திரத்திலெ பிரீதி யொகத்திலெ 
Qua கறணத்திலெ யிப்படிப்பட்ட சுபதினத்திலெ ஸ்ரீமத்தி 
gas ரச ரச பறமெசுவற ஸ்ரீ வீர பிறதாபனாயிருக்குர 
தேவறாயனெங்குர மகா ரசா பட்டாபிஷெக சமைத்திலெ % 2e. 
வீடுடனெ யிருக்கு அக்கிருகறம்‌ கட்டி வைச்சு பாஸ்கற 


1. ஏட்டிலே முதலில்‌ எதோ எழுதிப்‌ பிறகு அதை விரோதி என்று 
திருத்தியிருக்றொர்கள்‌. 


1282 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


Qaa, அங்கபத்திறா தீறத்திலெ ஹெமகூட விருபாக்ஷ 
சுவாமி சன்னிதியிலெ வெத சாத்திரம்‌ நல்லாய்‌ தெரிஞ்சு 
யிருக்கு ர பிருமணாள்‌ பொருட்டு சஹிறண்ணி யொதகமாய்‌ 
தாறுபூரூவகம்‌ ஆசக்திறாறுக்கனிருக்குர மட்டுக்கும்‌ உங்க 
ளுக்கு யிந்த பூமி யென்று தானம்‌ பண்ணினான்‌. அவற்களு 
டைய பெற்களை சொல்லுகிரென்‌. yis கறாமத்திலெ ஸ்ரீராம 
சந்திரனுடைய AMMOD தெவதையுனுடைய மூலலரனனாயிருக்‌ 
குர சுவாமிக்கு ஹரஹியம்‌ க. அரித கொத்திரத்திலெ wag 
வெதத்திலெ யிருக்கும்‌ வி ுபட்டருடைய பிள்ளை அம்பணா 
சாரியனுக்கு சருவத்துலெயும்‌ ஹரஷியம்‌ ௧, சாமதெக்கினி 
வச்சகொத்திரத்திலெ HOG வெதத்திலெ யிருக்கு சொமனாத 
னுடைய பிள்ளை சறஸ்வதி பட்டருக்கு ஒரு விருத்தி க. விசு 
வாமித்திர கொத்திரத்திலெ ருக்கு வெதத்திலெ பிறக்து யிருக்‌ 
குர அண்ண தெவ்‌ பட்டருடைய மகன்‌ BF பட்டருக்கு 
விருத்தி க. வைகாமச கொத்திரத்திலே Gus வெதத்திலெ 
உண்டாயிருக்குர மாதவ பட்டருடைய மகன்‌ சொற பட்ட 
னுக்கு விருத்தி க. ஆத்திரெய கொத்திரத்திலெ உண்டாயிருக்‌ 
குர ருக்குவெதி லிங்க Osu பட்டருடைய மகன்‌ விஷு பட்ட 
னுக்கு விருத்தி க. ஆத்திரெயகொத்திரத்திலெ உண்டாயிருக்‌ 
Gur ருக்கு வெதி am. sp பட்டனுடய மகன்‌ ஈஞ்சனாத 
பட்டனுககு விருத்தி க. கெளதம கொத்திரத்திலெ உண்டா 
யிருக்குர ரிககி வதி அங்கனாத பட்டனுடைய மகன்‌ ஸ்ரீராம 
பட்டலுக்கு விருத்தி க. பாறத்துவாச கொத்திரத்திலெ கணா 
சாகாத்தியாயினுடய சென்னி பட்டருடைய மகன்‌ னாக பட்ட 
ருக்கு விருத்தி க. காசியப கொத்திரத்திலெ ருக்கு வெதி பெத்தி 
பட்டருடைய மகன்‌ விருபாக்ஷ பட்டருக்கு விருத்தி க. அரிகச 
கொத்திர ததிலெ உண்டாயிருக்குர வி பட்டருடைய மகன்‌ 
கல்லினாத பட்டருக்கு விருத்தி க. ஆத்திரெய கொத்திரத்திலெ 
சாம வெதி கொமமணு பாத்தியாயனுடைய மகன்‌ வி பட்ட 
ருக்கு விருத்தி க. வசிஷ்ட கொத்திரத்தில ருக்கு வெதத்திலே 
மயிலாம்‌ பட்டருடைய மகன்‌ இபைட்டருக்கு விருத்தி க. wath 
கொத்த ரத்தில ருக்கு வெதத்திலெ னாகண' பட்டருடைய 
மகன்‌ பெங்காதற பட்டருக்கு விருத்தி க. கரசிய கொத்திரத்‌ 
திலெ ச சாகயிலெ மாயி பட்டருடைய மகன்‌ மாயிபட்டனுக்கு 


1. இந்தப்‌ பெயர்‌ அடித்துத்‌ திருத்தப்பட்டிருக்கிறது. £ னறாயணன்‌? 


என்றும்‌ வாசிக்கலாம்‌, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1288 


விருத்தி க. ஆத்திரெய கொத்திரத்திலெ ருக்கு வெதத்திலெ 
உண்டாயிருக்குர தெவண்ண பட்டருடைய மகன்‌ காந்த பட்ட 
ருக்கு விருத்தி க. மொன .ரற்க்கவ கொத்திரத்திலெ ருக்கு 
வெதத்திலே உண்டாயிருக்குர னாக தெவ பட்டருடைய மகன்‌ 
அல்லாள பட்டருக்கு விருத்தி க. வசிஷ்ட கொத்திரதீதிலெ 
ருக்கு வெதத்திில உண்டாயிருக்குர காம பட்டருடைய மகன்‌ 
சவுடி பட்டருக்கு விருத்தி க. வசி கொத்திரத்திலெ சாம வெதி 
விசுவெசுவற பட்டருடைய மகன்‌ நறசிங்க பட்டனுக்கு 
விருத்தி க. ஹரித கொத்திரத்திலெ ருக்கு வெதத்திலெ பிறந்து 
யிருக்கு கைதெவ பட்டருடைய மகன்‌ ஹம்பண்ண பட்ட 
அக்கு விருத்தி க. பரிதுவாச கெரத்திரத்தி2ல ருக்கு வெதத்‌ 
திலெ பிறந்து யிருக்குர சொமனாத பட்டருடைய மகன்‌ 
னுருயண,பட்டனுக்கு விருத்தி க. ஆத்திரெய கொத்திரத்திலெ 
ருக்கு வெதத்திலை உண்டாயிருக்குர வெதாற்த்த ஸ்ரீ ராம 
பட்டருடைய மகன்‌ சாயிதீக்ஷ்தனுக்கு விருத்தி க. சாம 
தக்ணனி வச்ச கொத்திரத்திலெ ருக்கு வெதத்திலெ 
சொமனாத பட்டருடைய மகன்‌ சிங்க உபாத்தி(யா*]யனுக்கு 
விருத்தி க. வசி கொத்திரத்திலெ ௪௬௫௬ வெதத்திலை orb 
தக்றமிகனுடைய மகன்‌ மல்லி பட்டனுக்கு விருத்தி ௧ 
ஸ்ரீங்கபாற்க்கவ கொத்திரத்திலெ ருக்கு ஸதத்திலெ Qash 
பட்டனுடைய மகன்‌ கெசற உபாத்தியாயறுக்கு விருத்தி க 
வசி கொத்திரத்திலெ ருக்கு வெதத்திலெ உண்டாயிருக்குர 
சந்திர தகஷதனுடைய மகன்‌ அண்ண தெவ பட்டருக்கு 
விருத்தி க. சாமதெக்கினி வச்ச கொத்திரத்திலெ ருக்கு 
வெதத்திலெ உண்டாயிருக்குர வித பட்டருடைய மகன்‌ 
மல்லி பட்டருக்கு விருத்தி e. சாம தெக்கனி வச்ச கொத்தி 
ரத்திலெ ருக்கு வெதத்திலெ உண்டாயிருக்குர esp Uus 
பட்டனுடய மகன்‌ ௮ண்ண தெவ பட்டருக்கு விருத்தி க. ஆத்‌ 
திரெய கொத்திரத்திலெ ருக்கு வெதத்திலெ உண்டாயிருக்குர 
மண்டி சொதிஷனுடைய மகன்‌ தெவன்‌ பட்டனுக்கு விருத்தி 
க. கவுண்டின்னிய கொத்திரத்திலெ ௪௬௬ வெதத்திலெ 
உண்டாயிருக்கு கொம்மண்ண பட்டனுடைய மகன்‌ 
கொபால பட்டலுக்கு விருத்தி க, காசிய(பஈ] கொத்திரத்‌ 
திலெ முக்கு வெதத்திலெ பிறந்து யிருக்குர அிவெதி னகதெவ 
மகன்‌ னகதெவ பட்டருக்கு விருத்தி க. வசி கொத்திரத்‌ 
Bae னுக்கு வெதத்திலெ பிறந்து யிருக்குர சென்னிய பட்‌ 


1284 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


Lp மகன்‌ வெதமாற்க்க பட்டருக்கு விருத்தி க. ai ra HS 
தன கொத்திரத்திலெ ருக்கு வெத்திலை பிறக்‌ யிருக்குர 
லக்ஷாமீதற பட்டனுடைய குமாரன்‌ பானுபட்டருக்கு விருத்தி 
க: ஆக பிறாமணாளுக்கு குடுத்த விருத்தி ௩௰௨. மீசுவறன்‌ 
கொவிலுக்கு விருத்தி க. ஆ விருத்தி ௩௰௩.யிந்த முப்பத்து 
மூனு விருத்தியடனெ அ௮க்கிருகறம்‌ கட்டி வைச்சு தானம்‌ 
பண்ணி குடுத்தான்‌. G65 கிராமத்துக்கு வீற பிறதாப தெவ 
ரய புறமென்று பெரு வைச்சு யிருக்குர ஹக்தினஹள்ளி 
யெங்குர கிராமத்துக்கு OB திக்கு எல்லை விவறம்‌ : ஹக்தின 
கெரைக்கு அமனள்ளி கெறளி அள்ளி யிதுனுடைய மத்தியத்‌ 
திலெ கல்லு க. சென்ன ஹள்ளி ஆசன குடுத்கெனஹள்ளி 
மத்தியத்தில்‌ கல்லு க. காடென ஹள்ளி கண்ணள்ளி காவண 
கெரை மிந்த சந்துலெ கல்லு க. முத்தின ஹள்ளி AAAA 
திக்கலெ கல்லு s. WS முத்தின ஹள்ளிக்கிம்‌ பெக்கன 
ஹள்ளிக்கும்‌ மீசானியத்திலெ கல்லு s. காலுவள்ளி எரிக்க 
நடுவுலெ முதல்‌ வாய்விய்‌ திக்கிலெ கல்லு க. யிக்தப்படி பட்‌ 
டாபிஷெக சமயத்திலெ தாறாபூருவகமாய்‌ தானம்‌ பண்ணி 
குடுத்தென்‌. யிதுலெ உண்டான நிதி நிக்ஷெப செல பாஷாண 
அக்ஷணம்‌ ஆகாமி சித்த சாத்தியம்‌ அட்பொக தெச an rodus 
சுங்க சுவற்ணுதாய முதலாய என்ன ஆதாய aper aL [r*] 
அது சருவமானியமாய்‌ பட்டாபிஷெக புண்ணிய காலத்திலெ 
பம்பா கெஷெதீதிரத்திலெ யிருக்குர af rure தெவருடைய 
சன்னிதியிலெ பொன்னு தண்ணியுடனெ சகிறண்ணியொதக 
தாரறாபூருவகமாய்‌ குடுத்த தற்ம சாசனம்‌. ரூசாக்களுக்கு தற்ம்‌ 
மமான து எளுசாய்‌ சம்பாதிக்கலாம்‌, சம மோன ருசாக்களுக்கு 
பூமியானவள்‌ தங்கை மரியாதை. அடந்த தங்கச்சியை ஒருத்த 
னுக்கு கல்லியாணம்‌ பண்ணி குடுத்தால்‌ அவளை குடுத்தவன்‌ 
வச்ச கொள்ளுகுரத்துக்கு யொக்யெமில்லை. ஆன படி.யினாலெ 
அந்த ரூசாவுக்கு பெதில்‌ வெரை மாசா வந்தாலும்‌ Aes பூமி 
அவன்‌ இழை யிருக்குரபடியினாலெ அந்த பூமி அவனுக்கு தங்‌ 
சீச்சி ஆனபடியினாலெ அந்த பூமியை அவன்‌ இிறகிச்சால்‌ 
தன்னுடனெ பிறர்த தங்கச்சியை வச்சுக்கொண்ட தொஷம்‌ 
வருமென்று தற்ம்ம சாத்திர சொலகத்திலெ சொல்லுகுரனு. 


sasas வமிவாறுத erar ஹி 


sac காஅயசஹு VAT ATRD À i 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1285 


இந்த சுலொக அற்த்தம்‌ தற்மம்‌ பண்ணுகுர wer சொல்‌ 
அகுறது. னான்‌ பண்ணின தற்மத்தை யெவன்‌ பரிபாலனம்‌ 
பண்ணுகுருனொ அவனுடைய பாத அவயத்தை வூக்கரெ 
னென்று சொன்னான்‌ [Ww] ௨ 


[G65 சாசனம்‌ எது வமிசம்‌ சங்கம ராயர்‌, அவன்‌ மகன்‌ 
புக்கறாயன்‌. அவனுக்கு ஹரிஹர புக்கறாய என்று பெற்‌, அவன்‌ 
மகன்‌ ஹரிஹற mub யிவன்‌ மகன்‌ பிறதாப தெவறாயன்‌, யிவன்‌ 
பட்டாபிஷெக காலத்திலெ விசயககரி பட்டணத்திலெ சிங்கா 
சனா றூடனாய்‌ தற்ம்ம தானம்‌ பண்ணி ஹந்தின கெரெ” அக்கரு 
கறம்‌ தெவலாய சகிதமாய்‌ சகல பல பொகங்களுடனெ குடுத்‌ 
தன, சாலிவாகன FME வருஷம்‌ ௬௨௰எ௰ விய சவ்வச்சறம்‌; 
காற்திகை மாசம்‌ PRUD தசமி சுக்குரவாரத்திலெ உத்திரு 
பாதீதிரபதா நக்ஷத்திரத்தில்‌ பட்டாபிஷெக சமையத்திலெ 
பண்ணின தறம்ம சாசனம்‌, ௨ ஸ்ரீளாஜயபு] 


[சிக்க] கடலூர்‌ [Chikka] K adalür 


மைசூர்‌ ராஜ்யத்‌ திலே ஹாஸன்‌ ஜில்லாவில்‌ ஹாஸன்‌ தாலூகாவில்‌ உள்ள 
ஊர்‌, 


This village also is in the Hassan taluk of the Mysore State. 


சாசனம்‌ 1261 ] [D. 2781 


This is also a translation in Tamil of an original in Sanskrit 
and Kannada published as Hn. 86 in the Epigraphia Carnatica, 
Vol. V. This gives the usual Vijayanagara genealogy. In the Yadu 
vamáa was born Sangama. Bukkaraya was one of his many sons. 
He was valiant like Arjuna, among the Pandavas, He was ruling at 
Vijayanagara after conquering many kings protecting the Hindus. 
To him and his queen Gauriyambika was born Harihara who succeeded 
his father. During his reign he gave away in Saka 1306, Durmati, 
Margali, Su.ekadasi, the village of Kadalür including the two [hamlet] 


lL ₹பெற்‌ ? என்பதும்‌ £ ஹரிஹற @ub? என்பதும்‌ இடம்‌ மாறி எழு 
தப்பட்டுள்ளன. 

2. 4 ஹநிஹற ராயன்‌ மகன்‌ தெவறாயன்‌ பட்டம்‌? என்று ஓலையின்‌ 
இடது urs Se எழுதப்பட்டிருக்க gy. 


1986 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


villages Maiyinahalli and Chinna-Kadalür creating it as an agrahaüva 
dividing it into several shares to the brahmanas in the presence of the 
god Virüpáksha on the banks of the river Tungabhadra, as sarva- 
manya renaming it as Harihararajapuram. The Saka date is given in 
chronogram, analàmbara pavakéndn vatsare. But the date is given 
different in the Ep. Car. as vasu chandragni vidhunayuta vatsare, giving 
Saka 1318, Dhatu. Sravana, lunar eclipse. 


weap volo yuo ௮௫ [அண அர௱வெ | 
IAE FAOT RS DOTT, eDay ogru UU o waay || 


முதல்‌ வீக்னெயில்லரமல்‌ யிருக்கற ஆனைமுகம்‌ ஓ[ை]டத்‌ 
தாயிருகுற விக்கினெசுவறரெ பிறுத்தினெ பண்ணுகுரென்‌, 
ஸ்ரீ ஆதிவருகவதாரம்‌  பண்ணியிருக்குர ஹாமி பாக்கி 
யத்தை குடுக்கட்டும்‌. வறாகவதாற ஊாமியுனுடையஆலிங்கனத்து 
னாலெ யிந்த பூமியானவள்‌ வெகு சந்தோஷத்தை அடைஞ்சாள்‌. 
கல்பக விருகஷ(ர)ம்‌ காமதெனுவுக்கு சஹொதறனாயிருக்குர, 
பெலருமனுக்கு தம்பியாயிருக்குற, ருமானுசனென்குர அமுற்தத்‌ 
அக்கு னாதனாயிருக்குர க்ஷீரசமுத்திரத்திலே பிறந்து யிருக்குரவன்‌. 
தற்ம சீலனாயிருக்குரவன்‌ எது TEGS GFT உண்டானான்‌. 
அந்த NP SAIN வசுதெவருக்கு புத்திரனாயிருக்குர [௬௬%] 
னாலெ பூமியானது ரெக்ஷிக்கப்பட்டுது. அந்த வமிசத்திலெ 
அவன்‌ பாபறககெனாயிருக்குரவன்‌ சங்கமனென்று முசா உண்டா 
னான்‌. அந்த வமிசத்திலெ ! அதிஹிறன்‌ யென்று ஒருத்தன்‌ சம்ப 
முயன்‌ புக்கறுயன்‌ மாறாபறாயன்‌ முத்தப்ப னென்றும்‌ யிப்படி 
அஞ்சு பெற்கள்‌ பிறந்தார்கள்‌. யிது தவிர அந்த ராசாவுக்கு 
மின்ன[ம்‌*] செருது பிள்ளைகள்‌ உண்டு. யிவற்களுக்குள்ளெ 
புக்கறுய னென்குரவன்‌ பிரசித்தமாயிருந்தான்‌. அவன்‌ பறாக்கிற 
மம்‌ உள்ளவன்‌. பாண்டவர்களுக்குள்ளெ அற்சுனன்‌ யெப்‌ 
படி.யொ அப்படி யிருக்குரவன. அட்திக்கு கெசங்களிலெ வெரு 
வதம்பொலெ யிருக்குரவன்‌, வெகு புசபெலத்தை அடைஞ்சவன்‌. 
அனெக பாக்கியம்‌ முள்ளவன்‌. யுத்தத்தில்‌ பொனால்‌ சிங்கம்‌ 
பொலெ யிருக்குரவன்‌. சகல ருச்சியங்களுக்கு தாண்டவனா 
யிருக்குர சக்கரவருத்திய/ஈ] யிருக்குரவன்‌ வருகுறானென்று 


1 ₹அவனிடத்திலெ என்று முதலில்‌ எழுசப்பட்டுப்‌ பிறகு திருத்தப்‌ 
பட்டிருக்றெது. இன்னும்‌ * புச்சராயனென்று ஒரு ராசா உண்டானானாம்‌ * 
என்ற வாச்சியமும்‌ அடிச்கப்பட்டிருக்கறத, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1287 


கொங்கண ருசாவானவன்‌ வெகு வீசனத்துடனெ யிருக்குரவன்‌ 
காம்பொச கலிங்கா இதெசங்களுக்கு ௮ திபனாயிருக்குரவன்‌ aper 
றுசனென்‌ று கீர்த்தியை அடைஞ்சு வெகு அலங்கரறனாயிருக்குர 
வன்‌ வெரை ருசாக்களுக்கு யிவன்‌ ஒரு விசெஷம்‌ சொன்னால்‌ அம்‌ 
தப்படி ஈடவாமல்‌ பொனால்‌ அவர்களுடைய மாற்களை பெளக்ரெ 
வன்‌ சத்துரு ருசாக்களுக்கு வெகு பயங்கறனாயிருக்குரவன்‌ ஹிந்து 
தெசத்து முசாக்களை சினகத்‌.துனாலெ ரெக்ஷிக்ரெவன்‌ விசய sail 
யென்று பிறபஞ்ச தெசங்களுடைய செயத்தை உண்டு பண்ணு 
கு[ர*]தா யிருக்கு பட்டணத்தை தெவெந்திரன்‌ அமராவதி 
பட்டணத்தை யெப்படி ரெக்ஷிக்கறுனொ அந்தப்படி. Aradi 
FS கொண்டு யிருந்தான்‌. அப்படி யிருக்கச்செ அந்த புக்க 
ரூயனுக்கு கெவுரியம்பிகை யென்று ஒரு பட்ட மகஷி வெகு 
காமத்தை உண்டு பண்ணுகுரவள்‌ அவள்‌ வெகுமான So». 5 
அடைஞ்சவள்‌ மாயரவல்லவனாயிருக்குர MA வுக்கு றமா 
வென்று பெருயிருக்குர லக்ஷமியைபொலெ ஈமு யெங்குர 
வனுக்கு சத்துருவாயிருக்குர தெவெந்திரனிடத்திலே sf? 
தெவியைபொலெ பிறமதெவனிடத்திலெ சறஹிதியானவள்‌ 
பொலெ தினமணியாயிருக்குர சூரியரிடத்திலெ சாயா 
தெவியைபொலெ ஹூபசாதியரயிருக்குர தீரிடாசாத்திரத்திலெ 
திலொத்தமை யெங்குற அப்சறசை பரிகாசம்‌ பண்ணுகுர 
வள்‌ பற்த்தாவினிடத்திலெ அதிபிரீதியிருக்குரவள்‌ தீனமா 
யிருக்குர Qurab யில்லாதெ கல்ல பொகத்தை அடைஞ்ச 
வள்‌ அப்படிப்பட்ட சதியினிடத்திலெ ஹரிஹற ருயனென்று 
உண்டானான்‌. அர்த ஹரிஹற ருயன்‌ வெகு தற்மத்துடனெ 
ரூச்சிய பரிபாலனம்‌ பண்ணி ரெக்ஷிக்கற காலத்திலெ அங்க 
பத்திறு தீரத்திலெ வி.றூாபாக்ஷ சன்னிதிலெ நல்ல புண்ணிய 
கெஷத்திரமாயிருக்குர வித்துவாம்சாளுக்கு முகுத்தி ஜல 
மாயிருக்குர* 


௬, மூாவாவாவகெடு விஹெ ! 


1965 ச்லொகத்துக்கு அற்த்தம்‌, FOS வருஷம்‌ ௬௩௱௩ 
அற்மதி மாற்கழி” மாசம்‌ சுக்குல பக்ஷம்‌ எகாதெசி இனத்‌ 


1. எபிகிராபியா கர்நாடி. காவில்‌ வெளியாகியுள்ள சாசனத்தில்‌ காலம்‌ 
£ வஸு சர்த்ராக்கி விதுகயுத aser? என்று காணப்படுகிறது. அது 
சகாப்தம்‌ 1318, தாது வருஷம்‌ ஆகும்‌. 

2. சாசனத்திலே சிராவண மாசம்‌ ei S59 rem தனம்‌ என்று காணப்‌ 
படுகிற து. 

29 


1288 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


திலெ ஹரிபாம்பாதிபனாலெ ரெகஷிச்சப்பட்ட ஹைஷன 
மெங்குர தெசத்திலெ சாந்தி இராம மெங்குர Yo மத்தியத்‌ 
திலெ ஹரிஹற ரூசாவானவன்‌ கடலூரு யெங்குர கருமம்‌ 
மைன்னிய அள்ளியுடனெ கூடியிருக்குர சின்னக்‌ கடலூரு 
Gai Gem கூட மகா இர்தீதியாயிருக்குர முசா அக்‌ 
கிறுகறம்‌ பண்ணி குடுத்தான்‌: தானம்‌ வாங்கெரவனுடைய 
கொத்திரம்‌ னாமம்‌ யிதுவெல்லாம்‌ சொல்லுகுரென்‌. 


வளி கொத்திரத்திலெ உண்டாயிருக்குர சாம வெதி 
I] எங்குர பிராமணனுக்கு குடுத்தது. பங்கு ௪. பறத்துவாச 
குலத்திலெ உண்டாயிருக்குர ௭௬௬ Gef) சூரிய தெவ 
னென்று பெறாயிருக்குரவனுக்கு பங்கு ௪. சகல செனங்‌ 
களிடத்திலெயும்‌ தெயவானாயிருக்குர காச்யப கொத்திரத்‌ 
திலே உண்டாயிருக்கும்‌ sumbu சூத்திரன்‌ ஹரித 
ரக்னெக்கு பங்கு ௪. கவுண்டின்னிய கொத்திரத்திலெ பிறந்து 
யிருக்குர ௭௬௬ வெதியாயிருக்குர பூருவத்திலெ யிருக்குறவற்‌ 
கள்‌ பூருவிகளுக்கு குடுத்தது பங்கு ௪. வாதூல கொத்திரத்‌ 
திலெ பிறந்தவன்‌ சாமவெதி கூசனென்ங்குரவன்‌ சாத்திரம்‌ 
நல்லாய்‌ தெரிஞ்சவன்‌ அவனுக்கு பங்கு ௪. ஹரித கொத்தி 
ரதீதிலெ பிறந்தவன்‌ ௭௪௬ வெதம்‌ தெரிஞ்சவன்‌ வெத 
isa யெங்குறவனுக்கு குடுத்த பங்கு ௪, ஆசிலாயன செம 
தெக்கிெனி கொத்திரத்திலெ பிறந்தவன்‌ afl; வெங்குரபெரை 
அடைஞ்சவன்‌ அவனுக்கு பங்கு e ஆத்திரெயெ கொத்தி 
ரத்திலெ பிறந்தவன்‌ யெசு வெத மரிஞ்சவன்‌ தன்னுடைய 
கற்மத்திலெ யிருக்குர சாங்க தெவனுங்குரவனுக்கு பங்கு ௪, 
மவுத்கல்லிய கொத்திரத்திலெ பிறந்தவன்‌ ஆசிலாயன சூத்தி 
ரதீதிலெ பிறந்தவன்‌ எக்கியனாரறாயண னெங்குரவனுக்கு 
பங்கு P. uade கொத்திரத்திலெ Gus வெதத்திலெ பிறக்‌ 
தவன்‌ மெதாவியுகளீ பட்ட னென்குரவனுக்கு குடுத்த பங்கு e. 
கவுண்டின்னிய கொத்திரத்திலெ உண்டாயிருக்குர ஆபஸஹம்ப 
சூத்திரத்தில்‌ கலினாத னெங்குர பிருமணனுக்கு குடுத்த 
பங்கு ௪, அக்கினி ஹொத்திரன்‌ பண்ணுகறவன்‌ காசியப 
கொத்திரம்‌ ருக்கு வெதி சொமயாசி தீட்சதனுக்கு குடுத்த 
பங்கு ௪. ஸ்ரீவச்ச கொத்திரத்திலெ பிறந்து யிருக்குரயெசு று 
வெதம்‌ தெரிஞ்சவன்‌ வெகு ஆசாரமுள்ளவன்‌ மவுனி யெங்கு 


1. “ஹாஸனம்‌ என்றெ தெசத்‌இலெ? என்று வாசிக்க. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1980 


ரவனுக்கு பங்கு ௪. சாமவெதி சூரியதெவன்‌ மெக்கிமனாறாய்‌ 
ணன்‌ முளி பட்டன்‌ கலினாதன்‌ சொமயரசி யிவற்கள்‌ 
மவுனி சாஷிற தெரிஞ்சவற்கள்‌ யிவற்கள்‌ யிக்த றொமத்தலெ 
நிதி கிக்ஷெபம்‌ செலம்‌ பாஷாணம்‌ புண்ணியம்‌ சித்த சாத்தி 
யம்‌ மிப்படி எட்டு பொகங்களும்‌ அனுபவிச்சுக்கொண்டு சூரிய 
சந்திரம்‌ உள்ள மட்டுக்கும்‌ பிந்த பூமி அனுபொகம்‌ செய்து 
கொண்டு யிருங்கொளென்‌ அ ஹரிஹற மாயன்‌ தற்மதானம்‌ 
பண்ணிக்‌ குடுத்தான்‌. Gis கறாமம்‌ னாலு திக்கு விவறம்‌ தெச 
பாஷயினாலெ எழுதி யிருந்த து. 

ஷஸி[டீ ]சாலிவாகன சகை வருஷம்‌ ஆ௩௱௩ வருஷத்‌ 
AAwa மைன்னியஹள்ளி சின்ன கடலூருடனெ கூடியிருக்‌ 
குர கடலூரு யெங்குர ருமம்‌. அக்கிறா spb பண்ணி 
அதுக்கு ஹரிஹற GF புறமென்று பெற்‌ வைச்சு பதிமூன்று 
பிருமணாளுக்கு தற்ம்ம தானம்‌ பண்ணி குடுத்தான்‌. 

902.870 AIT? Soeur யொஹறெத av rou | 

ஷஷிவ-8ஷ-3 anganan, rcf! விஷாயாஜாயதெ eng Ag ॥ 


நேமம்‌ Némam 
இதுவும்‌ தஞ்சாவூர்த்‌ தாலூகாவில்‌ உள்ள ஒரு ரொமமாகும்‌. 
This place also is in the Tafijavür taluk. 


ஈசுவரன்‌ கோவில்‌ சுவாமி பெயர்‌ அயிராவதிசுவரர்‌; அம்மன்‌ பெரிய 
அலங்காரி யம்மன்‌. 


சாசனம்‌ — 1262] [ D. 789-௨௦௪ 


இப்படிப்பட்ட கோவிலில்‌ கர்ப்பகருகத்‌.தில்‌ எழு இயிருக்றெ Gor ere 
னம்‌ பெயர்த்து எழுதிச்கொண்டது. 


On the wall of the central shrine in the Airavatésvara temple 
at the place, 


The record is highly damaged and fragmentary. It is not pos- 
sible to make out anything from it, Further, the transcript contains 
many letters as eye-copies from the stone, badly written. 


ஃஃஇதாகவும்‌ GUD.. படியெ கலிலெழுவித்து கும 
பாவுமிலி பும்மிஜன மீசஞ்‌ ௬ இரையிலியாக ஓகுலிணி ஐபாத்து 


1290 கோயி ற்‌ சாசனகள்‌ 


சண்டெயர செலரக்கு விற்று வீலை......ளஞ்‌ செய்து மீமக்‌ 
கொமலி கார்யம்‌ வசெங்ஹிவபொமும்‌ அதஊவிரம்‌ பெருமானார்‌ 
மள... SUIEH களெகமும்‌ ஆக ளுவ......வாம ஓவகள வணி 
வலி உலையாவன......௩ ஸ்ரீ தனொரை பிட்ட செபணிட்டு மயிக 
தளிகாத்தான்‌ கெய ருஸமிலு ஷே. யி ழே தசனமார்மய Goa 
யான்‌. ௨ 
சாசனம்‌ — 1263] [ D. 2792-௨௰௫-௨ 
இர்தச்‌ சாசனம்‌ கோவிலில்‌ எந்த இடத்தில்‌ பொறிக்கப்பட்டிருப்பதென்‌ 
பது குறிச்சப்பெறவில்லை. ஏட்டிலே செய்யப்பட்டிருக்கும்‌ பிரதியில்‌ லெ 
இடங்கள்‌ கல்லில்‌ உள்ள உருவத்‌ திலேயே காணப்படுகின்றன. 


The exact place in the temple where this is found engraved is not 
noted. Evidently it is on the walls of the central shrine in the temple. 
The record is copied by the assistants of Col. Mackenzie on the palm- 
leaf in a very faulty manner and sometimes, instead of transcribing the 
inscription, they have copied the scripts as found on the stone in an 
imperfect manner, and as such the date of the record cannot be ascer- 
tained. The record beginning with the meykkirtti commencing with 
the words Tirumanni valara of the Chola king Rajendra | and 
seems to register the sale by the sabha of some land as iraiyili (tax- 
free) to the temple of Siva. The other details cannot be given 
definitely. 


anal ஸ்ரீ [॥ஈ] 


கிருமன்னவள ர இரு நில மடந்தையும்‌ 
பொர்ச்சயம்‌ பாவையுந்க்‌ கலிச்செல்வியு 
தன்‌ பெரும்‌ தெவிய ராகி இன்பற 
நெடுதியலூழியுள்‌ இட.துறை நாடும்‌ 
giua வெலிப்படர்‌ வனவாசி வுஞ்‌ 
சள்ளிச்‌ சூழ்‌ மகட்‌ கொள்ளிப்‌ பாக்கமுல்‌ 
நண்ணற முமுரன...... 

Deveson. இழ்லமுடியு 


1. இந்தச்‌ சாசனம்‌ எழுதியிருக்கும்‌ தலையில்‌ பல எழுத்துக்கள்‌ கல்‌ 
லில்‌ சண்ட உருவத்திலே பெயர்த்து எழுதப்பட்டுள்ளன, 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1291 


முன்னவ.... புநீதரமுட.... DIOTE 
தெஃஃ முழுவதும்‌ 
பிரடக்கொள்ளமுறைமையிற்‌ சூடிலற 
குல தனமரகிய பலர்‌ புகழ்‌ முடியுஞ்‌ 
செங்கதிர்‌ விவூ ஒருவக்காவெலை 

BOSSE VOU asahan IP இவும்‌ 
சொய சிவிலிலிருபதொரு கால 
னாரசுகளை கட்ட பரசுராமன்‌ 
மெவஞசா வி மற்றீவரண க௫த்‌........ 
இருத்திவ செம்பொற்‌ நிருத்தக்கு முடியும்‌ 
மாப்பெரு திண்டாற்‌ கொண்டெ 


கொப்பரகெசரி யரு(.5)மான ஸ்ரீ ராஜே, சோழடெவர்க்கு பாளற 
(Ber yug பாண்டிய குலாசநி வளநாட்டு ஐயினாடவூர்‌ 
பிருகுக்‌ காற வமெருவானா....... தராயமங்க...... ணயன ஓரா 
மன்னபாக்‌ கானுமகவிப&ஷீபத்தியன ணும்‌ பலவனும்‌ அயூகாடி 
காவனும்‌ இவரசீரவா உள்ளட்ட தெவகதெமிகஜொமும்‌...... 
ஆக...... இவ்வனைவொம்‌ எயி னாட்டும்‌ அடகுபாற பள்ளிஹிவ 
விருத்திக்கு விரளெ ரத்து சண்டெ௰ர தெவர்க்கு WOUE 
இறையிலியாக விற்றுக்‌ (S... வ்வூர்‌ இவெய ors GT OD 
ணன்‌ கழனெ மாதெவற்‌ சொவுர்‌ LCD Besse க்கு மனும ய்‌ பலக 
ஜெருமானும்‌ வ ௮ சிசுபெமாண்ணனும்‌ இவ்வாவுகமடன இட்‌ 


1. முதலாம்‌ ராஜேர்‌ திர சோழனுடைய இம்‌ மெய்க்£ீர்த்திப்‌ பகுதி 
பின்‌ வழுமாறு : 


திரு மன்னி வளம்‌ இருமில மடச்தையும்‌ 
போர்ச்சயப்‌ பாவையும்‌ £ர்த்தனிச்‌ செல்வியும்‌ 
தன்பெரும்‌ தேவிய ராக இன்புற 

நெடிதிய லூழியுள்‌ இடை துறை நாடும்‌ 
தொடர்வன வேலிப்‌ படர்வன வாரியும்‌ 
சுள்ளிச்‌ சூழ்மதிற்‌ கொள்ளிப்‌ பாச்கையும்‌ 
நண்ணரு மு. ரண மண்ணைச்‌ கடக்கமும்‌ 
பொருகட லீழத்‌ தரசர்த முடியும்‌ 

ஆங்கவர்‌ தேவியர்‌ ஐங்கொழில்‌ மூடியும்‌ 
முன்னவர்‌ பச்சல்‌ தென்னவர்‌ வைத்த 


1292 கோயிற்‌ சாசனங்கள்‌ 


டலிருவூகடி பொன்‌....... யில யிளருடு அவது மாநு அருவகெ 
மைனெற்சி ௮ ஸள்ள புட்டறஸி மாலாலெ லெமகறி கயாக்‌ 
களகெவிநாயண்ட மிரணமாவுக்கும்‌ மாருவகெழ வெமீரணசமா 
வுக்கு மடழெத்து யெல்லாற்‌ செம்லெமக்கம்‌ செமற்க்கும்‌ பெர்‌ 
மெல்‌....... படிக்கல்லு தகனாக்கம்‌ கட்டாளமவில்‌ எமினொட்டும்‌ 
அழப்பழன்‌ வெகம மெக்‌ கலம்‌ வல்யும்‌ Mb மில்லறிக்கர்‌ 
காராக்குதகவாக்கு தெற்கும்‌ மல்லிணாக்க பெக்குஜர்‌ என கெழ்‌ 
வைகப்பட்ட நிலம்‌ மில்லிக்கு விற்றுக்கும்‌ மவில்‌ தெவலைகி கலி 
ளணி IS TALL. enn தெவதானம்‌ அட்டியூர்‌ மசக்கலு ஐ மாலெக்‌ 
கணியும்‌ மானக்கு இர்க்னெய னெருவி மொஹகள்‌ மெனாலு 
QurAy வட்டம்‌ நில்லாக்‌ குமம்‌ புலமும்‌ நிலம்‌ நிலமா(௫) சின்ன 
Lar மிண்ணிலமொரு ெ,வகரு திருமழ பாடியார்‌ கனக்கவக்‌ 
கும்மெ ரும்மவயிணாக்கெ பெருகெண குமகக்காபட்ட நிலம்‌ 
ஓப்பிய. ௨ 


செந்தலை Sendalai 


இது தஞ்சாவூர்த்‌ தாலூசாவில்‌ உள்ளது. இவ்வூரிலிருர்து Se» Ss ere 
னங்கள்‌ இரண்டாம்‌ பாகத்தில்‌ சேர்ச்‌ துள்ளன. 


The village is in the Tafijaviir taluk. Inscriptions copied from 
this place are included in Vol. II. 


சந்தம்‌ முடியும்‌ இந்திரன்‌ ஆரமும்‌ 
தெண்டிரை ஈழ மண்டல முழுவதும்‌ 
எறிபடைக்‌ கேரளர்‌ முறைமையிற்‌ சூடும்‌ 
குலதன மாகிய பலர்புகழ்‌ முடியும்‌ 
செங்க திர்‌ மாலையும்‌ சங்கதிர்‌ வேலைத்‌ 
தொல்பெருங்‌ காவற்‌ பல்பழச்‌ Seb 
செருவிற்‌ சனவி இருபத்‌ தொருகால்‌ 
அரசுகளை கட்ட பரசு ராமன்‌ 

மேவருஞ்‌ சாந்திமத்‌ தீவரண்‌ கருதி 
இருத்திய செம்பொற்‌ திருத்தகு முடியும்‌ 
மாப்பெருந்‌ தண்டாற்‌ கொண்ட 
கோப்ப... கேசரி வன்மரான 


உடையார்‌ ஸ்ரீ ராஜேர்‌,திர சோழ தேவர்க்கு யாண்டு அவத, 
கல்வெட்டின்‌ ஆண்டு தெளிவாச இல்லை. 


கோயிற்‌ சாசனங்கள்‌ 1293 


சாசனம்‌ — 1264 ] [D.2783-mwar 


ஏட்டிலே ஒரே சாசனமாகப்‌ பிரதி செய்யப்பட்டிருப்பினும்‌ இரண்டு 
தனிச்‌ சாசனங்கள்‌ அடங்கியுள்ளன. 


[அ] 


ஊரில்‌ உள்ள வடசொக்கராதர்‌ என்னும்‌ சிவன்‌ கோவில்‌ situa gsh 
வடபுறச்‌ சுவரில்‌ உள்ளது. 


(No. 61 of 1897). On the north wall of the central shrine of the 
temple of Siva known as Vada Chokkanatha in the village. Record 
dated in the 9nd year in the reign of the Chola king Rajakesarivar- 
man registering the gift of 15 kalanju of gold by Kali Kēśan, Kali 
Maran and Kari Tiruvenkattu-adigal for burning a perpetual lamp in 
the temple of Tirupperundurai Mahadéva at Chandralekichaturveli- 
mangalam, a brahmadéya in Arkkadu-kürram. 


This has been published as No. 10 in the South Indian Inscrip. 
tions (Texts), Vol. VI, 


anal uf fix] கொ௱ாஜெ கெளரி வன்மீரீர்‌*]ீக்கு யாண்டு 
௨-ஆவது: ஆற்க்காட்டுக்‌ கூற்றத்து உர்ஹடெயம்‌ அன;லெகெ சது 
வெ-₹இ மங்கலத்து திருப்பெரும்‌[துறை] மஹாெவர்க்கு எய்‌ 
னாட்டுக்‌ கடம்பூர்‌ உடைய்யான்‌ காளிகெசன்‌ (துகிக்கு பசணதும்‌) 
காளி மாறனும்‌ காரி திருவெண்காட்‌[ட*]டிகள்ளும்‌ Ali] 
வனைவொம்‌ கடம்பூர்‌ உடைய்யான்‌ காளி காரிக்கா ஆக வைத்த 
விளககு &-3] வச்ச பொன்‌ 0௫ இப்‌ பொன்‌ பதிரீன்‌* / 
ஜங்கழைஞ்சின்‌ பலிசையால்‌ (கழைஞ்சின்‌ பலிசையால்‌) நீசதம்‌ 
உழக்கு நெ[ய்‌*]யால்‌ ஒரு ரொந்தா விளக்கு அ௩ராரித்தவல்‌ 
எரிப்பொம்மான்நொம்‌ இத்‌ திரு[க்‌*]கா* ]யில்லடயொம்‌, 
எங்கள்‌ முறை நாளால்‌ எரிப்பொமான்கொம்‌ ஸஜையும்‌, 
asap gsr [We] 


இது தென்னிந்திய சாசனங்கள்‌, வால்யூம்‌ VI, Qs. 10 ஆக வெளி 
யிடப்பட்டுள்ள அ. 


l, (பன்மாஹேச்வ.ர rasp என்று வாசிக்கவும்‌. 


1294 கோயிற்‌ சாசனங்கள்‌ 
[ஆ] 


[அதே இடத்தில்‌ உள்ளத]. 


At the same place. Another record dated in the third regnal 
year in the reign of the Chola king Rajakesarivarman registering 
a similar gift of 80 kalaiiju of gold by Séndan Nandi for a lanp for 
the merit of Bhagavan Satti and Munnürruvan Té£avidangan. 


This has been published as No. 11 in the South Indian Ins. 
criptions (Texts), Vol. VI. 


வஹி ஸ்ரீ [ux] கோ ராஜகேஸரி வ.[ர்‌*]க்கு [யாண்டு] 
ஆவது ja eerie கூற்றத்து CLM WD சலெகை சது 
வெ-£₹தி மங்கலத்துத்‌ திரு. பருவ ற்‌ Siparia இரூமங்‌ 
கலத்து காலாவன்‌ செந்தன்‌ ED யென்‌ உடைமை Just 
பர்கஈ/வன்‌ சத்தி பெராலும்‌ முன்‌ நூற்றுவன்‌ தெச விடங்கர்‌ 
பெராலும்‌ கிடக்கும்‌ கையெழுத்‌ தொலையால்‌ கடவ பொன்னா 
லும்‌ நெல்லாலும்‌ எற்ரி வந்த பொன்‌ முதல்‌ ௩௰ இப்‌ பொன்‌ 
YLP கழைஞ்சிர்‌ பலிசையால்‌ நிசதம்‌ உழக்கு நெ[ய்‌ஈ] 
யால்‌ ஒரு நொர[ந்தா*] விளக்கு அடராகித்தவல்‌ எரிப்பொமா 
நொம்‌ இவ்வீருவொம்‌ ஸலையும்‌ பன்‌ er Gam Jom [ரக்ஷ]. 


தென்னிந்திய சாசனங்கள்‌; வால்யூம்‌ VI, செ, 11 ஆக வெளியிடப்‌ 
பட்டுள்ள அ. 


மூன்றாம்‌ பாகம்‌ முதற்பகுதி முற்றும்‌. 


ANNEXURE 


The assistants of Col. Mackenzie have prepared a list of all the 
inscriptions copied by them. This list supplies the particulars of the 
place from which each inscription was copied, the names of the 
donor and the donee, the language and the script employed, the 
year quoted in the record, and finally a short abstract of ithe con. 
tents. It is in two bulky volumes, one for the Northern districts 
and the other for the Tamil districts. 


This list has been useful in tracing the inscriptions left out 
from the previous two volumes. But it is also to be noted -that 
there are a few records, perhaps not more than a dozen, not inclu- 
ded in the list, but for which texts are available in the collection. 


Of the inscriptions thus traced and given in this volume, the 
texts of a few as copied by the assistants of Col. Mackenzie are not 
available. Some of them do not also appear to have been copied 
by the Epigraphical Department. As already noted in the intro- 
duction to the II volume, the inscriptions from the temple of Vira- 
raghava at Tiruvallir in the Chingleput district may be given as 
example, Under the circumstances, the particulars found in the 
above list are our only authority for those records. So, an exact €opy 
of the list for such of the records of which the texts are not available 
is given in the following pages. 


The original volume of the List for the Tamil districts bears the 
No. M. 434. It contains two sections with separate pagination. The 
pages of the second section are differentiated with the addition of ii 
after each page. The other pages are of the first section. Figures in 
thick type in the *Remarks' column refer to the number of the respec- 
tive inscription in these volumes. 


Page 


Serial 
No. 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


II 


Where preserved 


To whom 


granted 


Granted by Em- 
mucuttee modaliyar 
and Chinnumon 


In the reign of 
Krishna Rajavoda- 
yar. Granted by 
him Dalavaye Dava 
Rayen 


Granted by Em- 
modecutti modali- 
war 


Granted by Nara- 
yana karoondum 


Inscriptions in the 


On a stone in front 
of the Muntapum of 
Gunnarmuli Am- 
mun, Goddess in the 
Temple of Eswara 
at Bhavana gooudul 
Village in the Dist- 
trict of Aundeyoor 


On the first sur- 
rounding wall in the 
Temple of Do. 


Tn the Maha Mun- 
tapum of Eswar's 
Temple of Bhabani- 
coodul Village in the 
District of Aunde- 
yoor. 


On a stone in 
front of Vumma- 
haswera Swami in 
the Temple of Do. 


To the Goddess 
Punnara-moolli 
Aumoon 


Do. 


To the God Nun: 
dar Vodayar 
Swami and Pun. 
nar Valiyamun & 
Comaramun God: 
dess 


To the Goddes: 
Sawnduryavulle 
ammun 


—————ÓM € 


& மே 
Ej ல B gg & 
B 2 “was M 
E d o Sa. o 
8 ta | Qs ப 
3 5 $$ gfe க 
6 QU eae ம 
eta 8 
PI d 
Aundeyoor District 
Tamul Tamul  Par- 
dheva 
do. do. yn 
do, do. Vicrama PP 
do, do. Vejeya "S T 


III 


Date of Inscription 


The Subjects & 


lagha Muntapum in the 
Pagoda at Bhavanegudul 


Erected the Muntapum 
and peak to the Nundar- 
Vodaya swami and rais- 
ed three buildings to the 
Punnar Valiyamum & 
the Pagoda Spire and 
Muntapum to the Como- 
ramun and seated one 
thousand lingam her 
Temple. 


Erected the Aurdha- 
muntapum and raised a 
peak on the Top of inner 
Pagoda, 


contents of the Grants Remarks 
and Inscriptions 
Erectedthe frontmun- 1166 
tapum to the Goddess 
Erected a rooofed Mal- 1167 


1168 


1169 


IV 


Page 


Serial 


No. 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


Where preserved 


To whom 


granted 


if 


11 


11 


22 


23 


In the reign of 
Conarimayecondan, 
Granted by himself 


In the reign of 
Checkkadévur: 
Runganadha Setti 
and Chenna Setti 


In the reign of 
Colottunga Chola 
Devar. 

The Inhabitants of 
Moondra pondee Vile 
lage 


In the reign of 
Colottunga Cholaraja 
his Prime Minister 
Polivurvattivurte- 
hul Paroomal and 

elloova raya gon- 
dur, etc, 


Inscriptions in the 


On the back-side 
of Maha-Muntapum 
on the South of a 
aummun Temple at 
Auvoonasa Village in 
the District of Au. 
voonasee 


On the back-side 
of inner Temple of 
Soobramahennya 
Swaine at the Moun- 
tain at Comarpul- 
lenen Village in 
the District of Au- 
voonasee 


On the South-side 
of Muntapum of 
Copadivanayeakun 
in the Temple of 
Coda EswaraSwamy 
at Nadoovacharee 
Village in the Dist. 
rict of Auvoonasee 


On the Gate pillar 
of maha muntapum 
in the Temple of 
Calakala Eswara 
Swamy at Sama- 
colum village in 
the District of Au- 
voonasse 


To the God Au- 
voonasee  alada- 
yar and the god- 
dess Nacheyar 


To the God 
Coomara Swami 


To the God Cot 
taprati Tavamo 
dayar 


To the God Cala 
cala Eswara and 
the goddess Poon 
codavana ana 
Dave 


ந த OM a a i aa 


Date of Inscription 


$ $ 8 T மூ The Subjects & 
Ep 8 © மீ a? - contents of the Grants Remarks 
35 8 B 828E £ 
- s C 2-2 a us and Inscriptions 
o0 = 
eer | g 
$99 ம 
pi அ S 
Auvoonasee District 
Tamul  Tamul sss es zem Granted the Village of 1143 


Vira Cholanellore as free 
Gift to God and Goddess 
for worship and offering 
food, 


do, do. Nala 1598 ei Erected in the inner 1170 
Temple with two Munta 
pums and Granted 1 Sala- 
gai Paddy land. 


do. do, ies bes sa The Grant is effaced 1146 
in the original. 


do. do. 0.5. 8¢15 - Granted the Village 
Ammanelloor to God for 
1755 Golden Ponnoos 1186 
per year for the worship 
and offering food, 


Names of the 


VI 


Serial 3 To whom 
Page Grantors and Where preserve 

6° No 4 granted 
Reigning Sovereigns 

12 94 In the reign of Copy ofa copper- 717050007௧ Man- 
Teroomalanayakur plate in the hands aya Punditer the 
his Prime Minister of Stanecur in the worshiper of the 
Raghoonadha pun- Temple of Mooroo- TempleTeroomoo- 
ditar. ghanadha Swamy at  rooghpoondee 
The inhabitants of Teroomoorooghun- 
Chattoor vada mun- Poondu in the Dist- 
galum Tiroomara- rict of Huvanasee. 
ghunpoondi and 
Conganadoo. 

Inscriptions in the 

60 1 In the Reign of On the Northern To the God Pil- 
Viracumbona Voda- wall of the Pillayar layar Chokka na- 
yar. Granted by Temple in the Tem- yanar and the 
Coluttoonga Voda- ple of Eswara at Ti- worshippers 
yan and Tiruvukkee rupparayatorra Vil- 
Suruttee Vodayan lage in the District 

of Conadoo 

60 2 In the Reign of On the Northern — 
Soondara  Pondya side of Pillayar’s 
Devur Temple in the Tem- 

ple of Ditto, 

61 8 In the Reign of On the East side To the God 
Conarmayecondan of the Pillayar Tem- Tiruharayatora 
Granted by himself ple in the Temple of Vodayar 


Eswara Swami at 
Tirupparayatorra 
Village in the Dist- 
rict of Conadoo 


EDAM CIO" aad 
Date of Inscription 


8 The Subjects & 
2 ¢§ iss EB 
ஜ்‌ E - CP Rs > — contents of the Grants Remarks 
E E v? sag 2 
வி Oo o 243 he and Inscriptions 
ona o 
nad a 
gos 2 
P ய 
Tamul Tamul Chitra 295 ES Granted one Share of 
chanoo the land in Chattoor- 


vada Mungalum fixed a 

Tax 1 Fanam for each 

house per year. 3 Fa- 1185 
nams for marriage in 
Chattoorvadomungalum 

1 Tirumurugun Poondi 

and Congunaud 


Conadoo District 


Tamul Tamu! Aundaun 1296 m Granted 1 valus and 1102 
14 mau of land in the 
Village Tiruparayato- 
raya 


do. d o. ie .. 9th year see 1103 
of his 
Reign (The Grant is effeced 
in the Original) 


do. do. ie ia on Granted a portionof 1104 
land 


VIII 


Names of the 


Serial To whom 
Page No Grantors and Where preserved 
. granted 
Reigning Sovereigns 
Inscriptions in the 
62 8 In the reign of On the South of To the God 
Vira Pratapa Deva Auraha Muntapum  Teeroovegneswa- 
Maha Royer. Gran- Yast of the North- rer 
ted by Aramlatia- ern muntapum in 
nachi dancing girl the temple of Teroo- 
vegna Eswaraswami 
God at Mattum Vil- 
lage in the District 
of Chattooputtoo 
Inscriptions in the 
36 1 In the reign of Ona Stone at Ma- To the God 
Krishna Raja Voda- sedi at Masakkoor 
yar Shanpahacha- in Erodu Village in 
roova cairum etc. the District of Ero- 
people. du 
86 2 In the reign of OnaStoneonthe Tothe god Co- 
Soondara Pondya Maba Muntapum in doomodi Alodaya 
Kesari Vurmaran front of Savoondara Mayanar and Pa- 
மனமா. Granted by Nayeke Aummun in reya Piravadi Ma- 
himself theTemple of Masak- yanar 
koore Village in the 
District of Ditto, 
90 12 Audiyappa Go- On the Eascof Moon To the god Ton- 


vundur 


Muntapum in the de eswara Vodas 
temple, of; Ponde yar 

Eswara at  Erodu 

Village in the-Dist- 

rict of Ditto. 


last க கம வனை அனலை கரக்க ன கவை பைகவ கைவ வ: KARANA WAE ————Á M———————— — 


Date of Inscription 


The Subjects & 
Remarks 


contents of the Grants 


Language 
Character 
Cycle 


and Inscriptions 


ear of theSakum 
of Salevahana 


odhister, etc. 
reign of the kíng 


Chattooputtoo District 


Tamul Tamul Grand- ii - Granted the Village 
ham and Colundoo Andayar Ma- 
Canada tum and making the 1212 


limits of lands with 
boundary Stones 


Erodu District 


Tamul Tamul Vejaya 1683 "T Granted 4 Maws otf 
land in Vayerapalam for 1218 


the Charity. 


do. do. wee ae 2d Granted the Eight Vil- 251 
lages of Carayoor Che- 
tambelanelloor — Yaloo- 
nootteepadimungalum, 
Ayanagarum, Teroocatt 
Poraya as free gift for 
the worship and offering 
food. 


do. do. «s ves us Granted a portion of 
land. ‘ 1219 


Names of the 


Grantors and 


Reigning Sovereigns 


Where preserved 


To whom 


granted 


111 


111 


112 


112 


112 


In the Reign Coo- 
lottunga Chola De- 
vur Teroovankata 
Davun 


In the Reign of 
Vira Venkata Roya 
Dava Maha Royer. 
Vira Raghava Sada 
copajeyer 


In the Reign of 
Rama Dava Maha 
Royer. Raghoona- 
dha Nayakur 


In the Reign of 
Narasimha Deva 
Maha Royer Too- 
paki Krishna 


Kristnappa Na- 
yake 


Inscriptions in the 


On a Stone on the 
South of Vemaunum 
of the Temple of 
Vira Raghava Swa- 
mi God at Tiroovel- 
loore Village in the 
District of Teeroo- 
pausoor 


On a Stone in the 
inner Eastern wall 
of Vahana munta- 
pum of the Temple 
of Ditto. 


On the Surround- 
ing Northern wall 
Of the Temple of 
Vira Raghava Swami 
God at Tiroovelloore 
Village 


Cn the Surround- 
ing Western wall of 
the Temple of Do. 


On the Surround- 
ing North wal! near 
Garooda in the Tem- 
ple of Ditto. 


To the god Vira 
Raghavaswami 


To the Vira 
Raghava swami 
God and Goddess 
Soodicoodoota 
Nauchari 


To the Vira 
Raghava swami 
and worshippers 


To the God Vira 
Raghava Swami 
Pároomal 


XI 


Language 


Teeroopausoor District 


Tamul 


do. 


do. 


do. 


do. 


Character 


Tamul 


do. 


do. 


do, 


do. 


Date of Inscription 


Cycle 


Projot- 
puttee 


Dooroo- 
matee 


Munna- 
dha 


Vejeya 


of Salevahana 


Year of the Sakum 
Yodhister, etc. 


1552 


1543 


1516 


1505 


reign of the king 


The Subjects & 


contents of the Grants Remarks 


and Inscriptions 


Granted 1000 Coolies 
of land in Talacaureere- 
chari Village to the God 
for Makara Sunkara- 
num Ceremony. 


Presented 133 Ponnoos 
for mortgage the Inte- 
rest thereof has been 
laid on the purpose of 
performing the Cere- 
mony of the God. 


Granted the land bet- 
ween the points noted 
as follows North of Te- 
roovelloore East of Tala- 
cauvenari South of Pe- 
numbakum and West of 
Callaynekooppum. 


Granted 9 Shares of 
land in Chinna mumba 
Sumoodrum out of one 
hundred and Six Shares. 


Settled the dispute 
of Salipavadah, 


1106 


1107 


1108 


1109 


1110 


XII 


Page 


Serial 
No. 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


Where preserved 


113 


113 


118 


118 


114 


114 


10 


11 


In the Reign of 
Vira. Venkatta patti 
Roya Dava Maha 
Royer, Hlaghappa 
satti 


In the Reign of 
Vira Vankata Raya 
Deva maha Royer 
Raghoopatti Auyer 


The Pundarattar 
of the Vira Raghava 
Pagoda 


In the Reign of 


Stri Runga Roya 
Deva Maha Royer- 
Prapi Raja 


In the Reign of 
Vira Venkatapati 
Roya Deva Maha 
Roya, Narraina Sa- 
da Gopa Jeyar 


Anunta Aulvar 
Hyen 


To whom 


granted 


On the Eastern 
Wall near theTeroo- 
cottanumbe in the 
Temple of Ditto. 


On the Scuthern 
wal near Canaka- 
valli Gocdess ín the 
Temple of Ditto 


On the Western 
wall of the inner 
Temple Runga mun- 
tapum of the Tem- 
ple of Ditto 


On the South wall 
of the Temple of 
Ditto. 


Cn the Northern 
and Western inner 
wall of ‘the Va Paru- 
yagusa malla Mun- 
tapum in the tem- 
ple of Ditto 


On the South of 
Grauda figure in 
the Temple of Ditto 


To the God Vira 
Raghava Swami 


do. 


To the God Vira 
Raghava Parumal 
Mulajen Son of 
Devun 


To the God Vira 
Raghava Paroo- 
mal 


do. 


do, 


XIII 


Date of Inscription 


ஐ 8 B Sg ஐ The Subjects & 
Q e ~ = 
ம்‌ B © $8.89 4 contents of the Grants 
5 E v? e285 g 
m o o S38 2 and Inscriptions 
ow 2 o 
ao a 
855 on 
pop 2 
Tamul Tamul  Eowdri 1542 Granted 2800 Coolies 
of land in Auvaremputti 
land and 300 coolies of 
land in Pullanedoo land 
in the Village of Calcalo- 
remaud and erected a 
muntapum supported 
by pillars 
do. do.”  Aunge- 1595 Granted one of the 
rasa Share of the land in 
Sica mayapuram Village 
and a Share of land in 
Vira Raghavapoorum 
Village to the God. 
do. do. Mun- Granted Narain Cun- 
madha japuttee Village as free 
gift to the God and Bra- 
min in equal Shares 
do. do. Vilum- 1580 Granted 4 share ofa 
bhi Bramin agrahararum 51- 
tuated on the North of 
Tirapasore, West of Ti- 
ravanoore. 
Tellinga Tellinga Prabha- 1559 Granted the Village of 
va Vungattcore as free Gift 
for the offering food. 
do, do.  Sidharti 1481 € Placed the Stones 


round of the Temple of 
Vira Raghava Swami 


Remarks 


1111 


1112 


1113 


1114 


1115 


1116 


XIV 


Page 


114 


115 


116 


115 


116 


116 


Serial 
No. 


18 


14 


15 


16 


17 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


In the Reign of 
Sada Siva Dava 
Maha Royer 


In the Reign of 
Sada Siva Deva 
Maha Royer Paput- 
um maya Deva Ma- 
ha Roja 


In the Reiga of 
Sada Siva Dava 
Maha Royer, Bala- 
magappaya Deva 
Maha Raja 


Ramachundea 
Devur 


Maharantacca- 
puttumbechollen 


Where preserved 


On the Southern 
surrounding wall of 
the Temple of Ditto 


On a Stone in the 
innerTemple of Can- 
nakavelli 


On a Stone on the 
surrounding inner 
Temple of Canaka- 
velli Nackeyar at 
Tiruvelloor village 


On a Stone on the 
Western inner wall 
of Runga muntapum 
of the Temple of 
Vira Raghava Pa. 
roomal at Ditto 


On a Stone on the 
Western inner wall 
of RungaMuntapum 
of the Temple of 
Vira Raghava Pa- 
roomall at Tiroovel- 
loor village 


On a Stone on the 
Eastern inner Wall 
of Vahana munta- 
pam of the Temple 


Ditto 


To whom 


granted 


To the God Vira 
Raghava Paroo- 
mall 


do, 


do, 


To the GodTiroo- 
velloor Auppon 


To the God and 
Stanatar 


XV 


Language 


Tamul 


do. 


do. 


do, 


do. 


do. 


Character 


Tamul 


do, 


do. 


do. 


do. 


do. 


Date of Inscription 


Cycle 


Croodha- 


Savoo- 
mya 


Sobha- 
crortuo 


Projot- 
puttee 


of Salevahana 


Year of the Sakum 
Yodhishter, etc. 


1487 


1471 


1552 


reign of the king 


The Subjects & 
contents of the Grants 


and Inscriptions 


Granted the Village 
Poottaharum as free Gift 
for the inn of Tirunat- 
tanum. 


Granted Ravootta nel- 
loor Village as free Gift 
to God. 


The Grant is effaced 
in the Original 


For Vayasevoocho- 
vum and offering food 
etc. 


Remarks 


1117 


1118 


1119 


1120 


1121 


1122 


XVI 


Page 


Serial 


No. 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


Where preserved 


To whom 


granted 


116 


117 


117 


117 


117 


118 


18 


19 


20 


21 


22 


23 


In the Reign of 
Vira Rama Dava 
Maha Rayaloo Ra- 
ghoonadha Nayakur 
Vira Raghava Na- 
yakur 


Sattiyar 


In the Reign of 
Vira Venkata Roya 
Deva Maha Rover 
Granted by himself 


In the Reign of 
Vira Venkata Roya 
Deva Maha Royer 
Vapparee 


In the Reign of 
Vira Venkatapati 
Roya Deva Maha- 
Royur. Granted by 
himself 


On a Stone on the 
Western wall of the 
Temple of Sana mo- 
daleyar 


On a Stone on the 
North Side of wall 
of the Spire Gate in 
the Temple of Vira 
Raghava Swamy 


On a Stone on the 
South side of the 
Gate of Gopparum 
of the Temple Ditto 


do. 


On a stone on the 
North side of the 
Gate of Ditto. 


On a Stone on the 
Western wall of the 
second enclosure of 
the Temple of Vira 
Raghava Swami at 
Tiroovelloore Vil- 
lage 


To the GodVira 
Raghava Paroo- 
mal 


Language 


Tamul Tamul 


do. 


do, 


do. 


do. 


do. 


Character 


do. 


do, 


do. 


do. 


do. 


XVII 


Date of Inscription 


g 
=] 
ஸ்‌ 
a) 
2 [9 51 
ஓ 
So g 
o "- 
o 
in 
ise] 
Q 
P 
do. 
Ravoo 
dree 
eee 
Dooroo- 
morkir 
Parau- 
bhava 
Stre- 
mukka 


of Salevahana 


Yodhister, etc. 


C 
Cc 
Ut 
wo 


1542 


1523 


1555 


1597 


1555 


The Subjects & 


F 

= contents of the Grants 

E: 

5 and Inscriptions 

g 

ob 

E 

The Grant is decayed 
in the Original 
- do. 


do. 


Granted a portion of 
land in the ViraRaghova 
poorum Village. 


Remarks 


1123 


1124 


1125 


1126 


1127 


1128 


XVIII 


Names of the 


Grantors and 


Reigning Sovereigns 


Where preserved 


To whom 


granted 


118 


118 


119 


119 


119 


24 


25 


26 


27 


28 


In the Reign of 
Auchuta Deva maha 
Royer. Calahasti sat 
tiyar 


In the Reign of 
Raja Raja Devur. 
Raja Dhi Raja Mala 
Arayan 


In the Reign of 
Rajaraja Devur 
Chattupaden Nullan 


In the Reign of 
Culottunga Chola 
Devur the daughter 
of Narputtuyami- 
yer manautta 


In the Reign Cu- 
lottunga Chola De- 
vur Calinga Raja 
Vodaya 


On a Stone on the 
Northern inner wall 
of Nayanar at Tiroo 
pasoor Village 


On the North pial 
of the Temple Do. 


On the Northern 
wall of the Maha- 
muntapum in the 
temple of Do. 


On the back wall 
of inner Temple of 
the God Terupasoor 
Vodayar 


Cn the pial near 
the Western wall of 
inner Temple Do. 


To theGod Cala 
haster Eswara 


To the God Ti- 


rupasoore Vodyar 


do. 


do. 


do. 


Language 


Tamul 


do. 


do. 


do. 


do, 


Character 


Tamul 


do. 


do, 


do. 


do. 


XIX 


Date of Inscription 


Cycle 


Hara 
cumbee 


of Salevahana 


Year of the Sakum 
Y odhishter, etc. 


— 
A 
or 
Nw 


... 


reign of the king 


10th 


21st 


33 


The Subjects & 
contents of the Grants 


and Inscriptions 


Erected a muntapum 
in the Temple of Tiru- 
pasoore Nayanar esta- 
blished the God  Cala- 
hasti Eswara Swami & 
presented 250 Fanams to 
the worshipper for the 
worship and offering 
food to the God. 


Presented 47 Cas. to 
the hand of Puttamar 
for the additional Wor- 
ship. 


Presented 39 Cows for 
the lamps and 1 Bul- 
lock for the drum of 
God. 


Preseuted 30 Causoos 
to the hand of the Wor- 
shippers for the God a 
Golden Jewel & named 
Terootodu for parriya- 
nachari Goddess and 9 
measures of Rice daily 
for the God. 


Allowed 36 Casoos to 
the Inhabitants of Desi- 
yapuram magarum for 
6'lamps. — 42 Casoos to 
the Worshippers of Tiru- 
pasore Pagoda for 4 
lamps. 


Remarks 


1129 


1130 


1131 


1132 


1133 


XX 


Page 


Serial 


No. 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


Where preserved 


To whom 


granted 


119 


120 


120 


120 


120 


121 


121 


29 


30 


31 


32 


33 


34 


35 


In the Reign of 
Vira Rajendra Chola 
Devur Aunacannon 


In the Reign of 
Raja Raja Devur 
Sombaramani Bana- 
rayun 


In the Reign of 
Vira Cumpana Vo- 
dayar Cumacalala- 
gun Anasan 


In the Reign of 
Culottunga Chola 
Devur Chundal Ti- 
rukaletta Manik- 
kata 


In the Reign of 
Culottunga Chola 
Devur. Deva Ro- 
mandi 


In the Reign of 
Raja Sakara Pond- 
yan. Granted by 
himself 


In the Reign of 
Vira Pratapa Deva 
Maha Royer Aryap- 
pa Tunnayaka 


On the Northern 
pial of the inner 
temple of the God 
Tiroopasore Vodaya 


On the Northern 
wall of Bramha in 
the temple of Do. 


On the South west 
wall of the Do. 


On the Surround- 
ing wall of the 
Temple Do. 


On the Northern 
Surrounding wall of 
the Tirupasu Vodaya 
Nayana 


On the Northern 
pial of innerTemple 
Do. 


On the Eastern 
Surrounding wall of 
Do. 


To the Pana- 
mala Nacheyar 
Goddess 


To the Goddess 
Auldaya Mache- 
yar 


To the Goddess 
Tiroopasoo Voda- 
yar and Pana- 
mala Nauchar 
Goddess 


To the Puna- 
mula Nauchar 


Tothe God Tiru 
pasoor Vodayar 


do. 


do. 


XXI 


Date of Inscription 


b g 
ர et 
3 á > 
Tamu! Tamul 
do. do. 
do. do. Pari- 
dhavi 
do, do. Se 
do. do. ET 
do. do. "T 
do. do. Pla 
vunga 


of Salevahana 


Yearof theSakum 
Yodhister, etc. 


4473 


1849 


reign of the king 


4 


13 


The Subjects & 
contents of the Grants 


and Inscriptions 


Presented 9 Golden 
Calunge Punnus for the 
ear-ring and 10 Calunge 
Punnus for a Necklace 


Presented 10 Gold Ca- 
soos for a Jamp. 


Purchased a Garden 
of Anjan Toppa and 
Granted on the South of 
Asankada-cundun. 


laund Presented 54 Calunge 


10 


80 


Gold in the hand of Sta- 
natar fora Jewel. 


Presented 3 Gold Ca- 
soos to the Stanatar for 
a lamp. 


Granted 5 Villages in 
the Cakalore Nadi. 


Allowed the duties 
and the Extra emolu- 
ments of the merchants 
Worshippers &Managers. 


Remarks 


1134 


1135 


1136 


1137 


1138 


1139 


1140 


XXII 


Names of the 


Serial To whom 
Page No Grantors and Where preserved 
granted 
Reigning Sovereigns 
121 96 Amun rungappa On the Western To the God 
yer Prime Minister wall of the Gopuram Tirupasu Voda- 
Cundapayer Gate of the Temple yar Nayanar 
of Tirupasoo Vada- 
yar 
121 87 The inhabitants On the Southern do, 
of Yanarayans Cha. Surrounding wall of 
turvadamungalum the Temple of Do. 
Inscriptions in the 
123 2 In the Reign of Ona Stone onthe To the God 
Virappa Vodeyar North Side of the Vodayar and 
Granted by himself Ballala Raja Gopu- Worshippers 
ram Gate in the Bramin 
Temple of Auroona- 
chola EswaraSwami 
God at Tirunana- 
mala 
Incriptions in the 
139 17 In the Reign of On the Northern To the Tiru- 
Vicrama Chola De- Surrounding wall in varattum Vode- 
vur., Rajandra Cha- the Temple of Vist- yar Nayanar 
diya royun noo at Tirucovelloor 
Village in the Dis- 
trict of Tirucovel- 
loor 
139 18 In the Reign of do. do, 


Rajaraja Devur 
RajaRaja Chadeya 
Royun 


XXIH 


Date of Inscription 


The Subjects & 


g 
5 E o d$? “4 contents of the Grants Remarks 
tz] = © du a 
3 [a e = $8 ல்‌ and Inscriptions 
202 a 
sos s 
ww E 
Tamul Tamul eee Raisedthe rents of the 1141 
Village Parumbacum. 
do. do. T E m Granted a portion of 1142 
land to the God. 
liruvanamala District 
Tamul Tamul Vibhava 1312 aas Fixed the quantity of 1100 
Oil, Ghee, Jinjer, Nuts, 
potetc. from Bajar to 
the God. 
District of Tirucovilloor 
Tamu! Tamul 10 Granted 2400 Culies 
of land in the Village of 1214 
Davurcad for 4 Lamps 
do. do. aes 9d Granted 3050 Cullies 
of land in the Peruda 
850 Culies of Durga 
vattum 1500 Culies in 
Parutu Callar 1500 cul- 1215 


lies Mambankilan Tirut- 
taithe Western field of 
Davuncudi for the wor. 
ship and offering food of 


the God 


Page 


Serial 
No. 


XXIV 


Names of the 
Giantors and 


Reigning Sovereigns 


Where preserved 


To whom 


granted 


119 


140 


140 


143 


19 


20 


21 4 


31 


In the Reign of 
Raja Raja Devar 
Raja Raja Chadeya 
Royun 


Tn the Reign of 
Coolotoonga Chola 
Devur. Granted by 
Inhabitant of Tiru- 
covelloor 


In the Reign of 
Coolottoonga Chola 
Devur Aluvan 


Rarachi Balum 


On the Northern 
Surrounding wall in 
the Temple of Vist- 
noo at Tirucovellur 
village in the Dis- 
trict of Tirucovellor 


On the Northern 
wall of the Gate of 
Muntapum near 
Cookroom in the 
Temple of Vistnoo 
at Tirucavelloor in 
the District of Tiru- 
cavellor. 


do. 


On the North side 
of Aurdhamunta- 
pum in the Temple 
of Soondareyaka na 
Kambica at Aur- 
cunda Nellore Vil- 
lage 


To the Tiruva- 
rattum Vodeya 
Nayanar 


To the Tirup- 
pani panear aloo 
dayer 


To the Chenda- 
Eswer God Tiru- 
barattana Mooda- 


yar 


To the God 
Nayanar 


maar Sati UR ARE ERE EE STE ET வனக க EIE rc ENT. ணன கபா VERTES கா SOS PETERE E Nr பன ன னக ளை TUE வா காயாக TV PU டவ வட கப EE ETE IEE, 


Date of Inscription 
The Subjects & 


contents of the Grants Remarks 


Language 
Character 
Cycle 


and Inscriptions 


ear of the Sakum 
of Salevahana 
reign of the king 


Yodhishter, etc, 


Y 


Tamul Tamul - sis 40 Granted a  Paroom- 1216 
badecavel land in the 
Village of Maha vellanen 
Tirumundavanum for 30 
lamps. 


do. do. - m 10 Granted 4010 Culies 1213 
of land to the Hast of 
Sitari land 9900 Culies 
of land to the South of 
Maroocal and 11 Cuiles 
of land in Kilupohi 720 
Culies of land in'Auhun- 
jitadi 320 Culies of land 
in Maukkeyantadi land 
and 300 Culies of land 
to the God for the Wor- 
ship and offering food. 


do. do. eve ies 94 Granted a portion of 1223 
land in the neighbour- 
hood of Tiroocovelloor 
to the God. 


do. do. vs tei dis Granted the Village of 1217 
Sambhayun maha De- 
vur for the Worship and 
offering: food, 


XXVI 


Page 


158 


190 


190 


Serial 
No. 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


In the Reign of 
Sadasiva Maha Roy- 
er. Granted by him- 
self 


In the Reign of 
Vooneteroovade 
Pumboo Raun 
Granted by himself 


In the Reign of 
Sadasiva Deva 
Maha Royulu Bres- 
wanadha Nayakur 
and Teroomala 
Nayakur 


Where preserved 


To whom 


granted 


Inscriptions in the 


On the Copper- 
plates in the Temple 
of Ramanooja Au- 
loovar at Stripuroo- 
mboor Village 


To the God 
Ramanooja Alao- 
vor 


Inscriptions in the 


Copy of the Cop- 
per-plates in the 
hand of Siliparum- 
Chary and Calu- 
jookla mayanau- 
charya at Collooroor 
Village 


Copy of the Pal- 
mer leaves ín the 
Temple of Rama- 
swamy God at Pala- 
yemcota 


To Audee Roy- 
ün 


To the God 
RamabhadraSwa- 
my 


XXVII 


———————S M —————————— € SU e AE TTT 


Language 


Character 


Date of Inscription 


Cycle 


Year of the Sakum 


of Salevahana 


'Y odhishter, etc. 


The Subjects & 
contents of the Grants Remarks 


and Inscriptions 


reign of the king 


Stripuroomboor 


Sanscrit Gran- 


Collooroor 


Tamul Tamul 


do. 


dum 


Gran- 
dum 


Nala 


Eswara 


1478 ah Granted the Villages 1224 


as follows: Cachikut- 

tee, Parumbhdhur Kilapucti Kusaputti, Postari 
Gramum Pullatanjari Parumpadu Pooduchari 
Banjalaputti Namalli Bondoor Nagaricoop- 
pum Conda parumbaduTiroomonicooppum Mu- 
lasur Cundangali Sarattunadu pumbalis Gra- 
mum Sammatiya Ayelachari, Kiluvilahum, Nal- 
liharum Nadarpattoo, Nayatnadu, Vakayalu- 
padu Siroopakum Mala Vittamungalam. Poottari 
Vilahum Payurucottam Kipakum Kachurnadha 
Somodevapakum Vullattu Cottum Colapakam 
for the Worship and offering food. 


979 aundof Granted 2 Villages 1225 
Colum Pondooloore and Palem- 
181 baroor on account of 
Schipauchary or archi- 
tecture 


1532 aut Granted 4 Maws of 1220 


land in Rajavellypoorum 
Village to Topa calum 
Rambhadra Swamy God 
for the Worship and 
offering Food and Daily 
Ceremony. 


XXVIII 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


Where preserved 


To whom 


granted 


191 


211 


218 


214 


214 


99 


85 


96 


Viswanadha Naid 
and Teroomala 
Naid 


Arasoo nallayatta 
Malava Royer 
Rungappa Malava 
Royer 


Vejaya Vopulla 
Malawa Royer etc. 
people 


Ramayer Maneayer 
etc. Sagarajapoo- 
rum 


Hayaruttkebla- 
Khan Sahab Punda- 
ratar and the Inha- 
bitants of  Coova- 
noor 


Copy of the Palm- 
er leaves in the Tem- 
ple of Ramaswamy 
God at Palayem- 
cota 


To the God 
Ramabhadara 
Swamy 


Inscriptions in the 


Copy of the Cop- 
per-plate on the 
hand of Pundarum 
matum in the Tem- 
ple ofSoobramaneya 
God at Aureyaloore 


On the North of 
the Maha munta- 
pum in the Temple 
of Krishna Swamy 
at Aureyaloor Vil- 
lage 


Copy of paper 
Grant in theTemple 
of Eswara at Coo- 
valoor 


Cn a Stone on the 
West of Coovanoor 
i mile distance near 
Elpa Garden 


To the God 
Pudha Pooji Aum 
balatadoon auy- 
ear at Chetamber 


Tothe Bramin 
Narasuppa 


To the God 
Auguste Eswer 


To the God 
Augusti Eswar 


XXIX 


த த ய க ப ப R EE E A e EEE ATA RER eA aN EESE EEES AAS 


Date of Inscription 


$ š E ig » The Subjects & 
5 ப்‌ A aa = F contents of the Grants Remarks 
d “2 225 E 
வ்‌ [s D = - z hof and Inscriptions 
OWS o 
255 & 
a” பத 
do. do. do. 1539 is, Granted 4 Maws of 1221 
Jand in Rajavellypoo- 
rum Village to Topa- 
colum Rambhadra 
Swamy God for the 
Worship and offering 
food and Daily Cere- 
mony 
Vodayar 
Tamul Tamul,Swabha 1625 E Allowed one cas for 1226 
noo each bag at the rate 
of one Cas fora Week 
per each Market 
do, do. Doon 1664 si Granted 15 Coolies of 1227 
Dubhi land in Cultoore Village 
do, do. Aucha 1711 nee Granted 4 Pagodas 1228 
ya for year in Causooba- 


maganum 5 Pagodas in 
Tenmaghanum per year, 
4 Pagodas in Vadama- 
ghanum and 3 Pagodas 
in Conanoor 


do, do, Para 1650 vei Granted a Elpa கோ. 1229 
madee den to the God for ,the 
lamp 


XXX 


Page 


915 


216 


219 


219 


921 


Serial 


No. 


40 


41 


48 


90 


64 


Names 0f the 
Grantors and 


Reigning Sovereigns 


Tungamoottaye 
mother of Venkup- 
pamalavaroyun 


In the Reign of 
Auresanalayittee 
Rungamalava Royer 
The inhabitant of 
Ayippadi Gopala 
Vumsettars 


In the Reign of 
Vecama Pondya 
Devur. Granted by 
himself 


In the Reign of 
Soondara Pondya 
Devar. Granted by 
himself 


Where preserved 


Copy of a Copper- 
plate in the hand of 
SoebarayerGoorook 
ker or Worship- 
pers in the Temple 
of Gungadhara Es. 
war at Auriyaloore 


Copy of a Copper 
plate of the Temple 
Codaunda Rama 
Swami at Auriya- 
loor 


On the Southern 
wall of Mahamunta- 
pum in the Temple 
of Aupasaha Eswar 
and Jayenbemunga- 
lum 


On the West gate 
Watcher Afgrueson 
the South of Maha- 
muntapum in the 
Temple of Stree 
Voyecunta Paroo- 
mal at Tiroovanel- 
loore Village 


To whom 


granted 


To the God 
Gungadhara Swa- 
mi Sauurna Maw- 
kticaumball 


To the God 
Codunda Rama 
Swami 


To the God 
Vara Neela Cunta 
Vira Eswar Vo- 
dayar Nayanar 


To the God 
Stree Voye Cunta 
Paroomal and 
Stanatar 


To the God 
Pulliconda Mas 
vur 


Language 


do. 


do. 


do. 


do. 


do. 


Character 


do. 


do. 


do. 


do. 


do, 


XXXI 


Dateof Inscription 


Cycle 
YearoftheSakum 
of Salevahana 


Yodhister, etc. 
reign of the king 


The Subjects & 
contents of the Grants 


and Inscriptions 


-— 
e 
J 
[rw 


Sadha 1651 
rana 


Granted 15 Coolies of 
of land in Vookkaloor 
and 20 Coolies of dry 
land in Vayelpad 


Presented 1 Fanam for 
each marriage of male 
and female for each 
Door 


Granted the Village of 
Mookkanaree marriage 
for the lamp and offer- 
ing food of the God 


Granted the Village of 
Puttaputtiloore to the 
God for worship and 
offering food 


Granted the Village of 
Mavediconda as free 
Gift 


Remarks 


1230 


1231 


1232 


1233 


XXXII 


Page 


Serial 


No. 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


Where preserved 


To whom 


granted 


221 


921 


221 


222 


222 


229 


223 


55 


56 


67 


58 


59 


60 


62 


In the Reign of 
Karika Chola Raja 
Granted by himself 


In the Reign of 
Sadasiva Royer 
Granted by himself 


In the Reign of 
Raja Raja Devur 
Granted by Aura- 
yen 


In the Reign of 
Cundagoppala Deva 
Raja. Granted by 
Vaulavunda 


In the Reign of 
Collottoonga Chola 
Devur. Granted by 
Maulayaruppen 


Granted by Pud- 
doomanawbhun and 
Padivarayen 


In the Reign of 
Raja Raja Devur 
Granted by Kootta 
doom Vullalon 


Copy of the plate 
in she hand of Mad- 
dakara Nara yana- 
ayer atSingaNellore 
Village 


Copy of the Cop- 
per-plate in the 
hand of the Inhabi- 
tants of Singana- 
Nelloore Village 


On a Stone in the 
Temple of Eswara 
Swamy at Mallapat 
tanum Village 


do. 


do. 


do. 


do. 


To the Bramin 
Goovendra Jos- 
sur's Son 


To the Bramin 


To the God 
Sanaupattee Pil- 
layar 


do. 


To the God 
Terooppaulavana- 
modayar 


do. 


do. 


Character 


XXXIII 


Date of Inscription 


Cycle 


of Salevahana 


YearoftheSakum 
Yodhister, etc. 


reign of the king 


The Subjects & 
contents of the Grants 


and Inscriptions 


Remarks 


do. 


do. 


do. 


do. 


do. 


do. 


Pla- 
vunga 


do. 


1489 


22 


Erected the Village 
Singa Mapurum near the 
river of Cunchee and 
West to Ouliyum Colum 
Village and Granted to 
the Bramin 


Granted the Village 
Govenda Ramapoora 
Chatoorvadamungalum 
to the Bramin 


Granted 1000 Coolies 
of land in the Village 
Navayenpoondee to the 
God for a lamp 


Presented 2 Cunda- 
goppala mauda of Gold 
and presented 1 lamp 
stand to the God 


Presented 36 Cows 
and one lamp stand to 
the God for a lamp 


Presented 1 lamp to 
the God 


Presented 29 Nunpa- 
len Causoos of Gold to 
the God 


1235 


1236 


1158 


1159 


1160 


1161 


1162 


XXXIV 


Page 


223 


994 


224 


225 


804 


Serial 
No. 


64 


65 


66 


67 


21 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


In the Reign of 
Collottunga Chola 
Devur. Granted by 
Mundra-eauppun 


In the Reign of 
Tirubhoovana De- 
vur Granted by 
Tungama Deva 
Teella Deva Vanu- 
thull 


In the Reign of 
Stri Runga Deva 
Maha Royer Viswa- 
nadha Nayeker 
Chokkanadha Nai- 
kur Vira Naikur 


In the Reign of 
Vira Rama Deva 
Maha Royer Raghoo 
madha Deva Maha 
Raja 


in the Reign of 
Virabana Gurula 
Devur. Granted by 
Yalature Alaghap- 
pun 


Where preserved 


On a Stone in the 
Temple of Eswara 
Swami at Malla- 
pattanuin Village 


do. 


Copy of a Copper 
Plate in the hand of 
Lutchmanayer Son 
of Venkatayar of 
Conadiputtoor agra- 
harum Village 


do. 


To whom 


granted 


To the God 
Teerooppaula- 
vanamodayar 


do. 


To the Inhabi- 
tants of Coune- 
yoor 


do. 


Inscriptions in the 


On the Vemanun 
Wall in the Temple 
of Madunathaswami 
at Ellootoor in ,the 
District of Sampola 


To the God 
Madunatha 
Swami 


XXXV 


Date of Inscription 


Language 
Character 
, etc. 


Cycle 
ear of the Sakum 


of Salevahana 


'Y odhishter 


Y 


reign of the king 


contents of the Grants 


The Subjects & 
Remarks 


and Inscriptions 


Tamul eve 


Tamul 


do. 


Viswa 1589 


vasoor 


do. do. 


do, do, Caulooy 154i 


ooo ti 


16 


36 


7 


Presented 36 Cows to 1163 


the God 


Granted 54 Bhooja 1164 
Balamedy in the hand 
of Stanattur to the God 


for a lamp 


Granted 15 Maws of 1237 
landin Cauneyoor Vil- 


lage. 


Granted the Village of 1238 


Balargapore 


Granted a portion of 1239 


land 


Serial 
Page No. 
II Section 
Register 

152 81 
11 

159 82 
11 

159 33 
II 

153 41 
11 

158 49 
II 

183 43 
11 

154 44 
JI 

154 45 
II 


XXXVI 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


of Sassanums & Inscriptions chiefly in the Dravida a 


In the time of 
Kistna Dava Maha 
Royer Tirumoo 
Chitty 


In the reign of 
Petumbee Cholen 
Gonda Gopaalen 


Sree Runga Deva 
Maha Royer 


In the reign of 
Bookana Vodeyar 
Aareyana Wodeyar 
Naacheyar 


In the reign of 
Sayana Wodeyar 
Ponnumpee Naig 


In the reign of Tri- 
Bhoovana Chuckra- 
vurty. Tonda Naig 


In the reign of 
Tri Bhoovana Chuck 
ravurty Pradhanee 
Dund Naig 


In the reign of 
Do. Mullaya Tunda 
Naig 


Where preserved 


Near the Brumma 
Teertum 


On the West side 
of Hustagheery & 
North of Alasingur 
Pagoda 


Before the Sana 
Modaleyar Pagoda 


On the East side 
of Manavaala Maha 
Moonee muntapum 


Before Alasingur 
Pagoda, South of 
the Gate 


On the South Side 
of the Abheeshaka 


Muntapum 
do, 
Do. East Stone. 


Language 


Character 


XxxVvil 


Date of Inscription 


Cycle 


Year of the Sakum 


ee bb The Subjects & 
ay S 
a = = contents of the Grants 
> p a 
22 - dI ipti 
RC = and Inscriptions 
“5 ஐ 
e9 ம்‌ 

"e 


Remarks 


Tamul Language and Character Collected at Canchie in 1807 


Tamul 


do, 


do. 


Old 


Tamul 


Tamul 


Tamul 


do, 


do, 


Tamul 


do. 


do. 


do. 


do. 


do. 


do, 


S.S. 


S.S. 


S.S. 


S.S. 


1434 Angeer- 1200 Chuckrums grant 
assa ed for the Taleeka to the 
God Vurda Raja Swamy 


1153 «is A Village to the God 
Vurda Rajaswamy 


1504 Chitra- A Village of 570 Chuk- 
bhanoo rums Revenue to the 
festival of the God Vur- 

da Raja Swamy 


1225 Para- Aya Rungainga pur- 
bhava chased half a Ground 


His own aund the 14th The Village of Mala- 


valaacum granted for 
flowers to the God Vur- 
daraja Swamy 


do, 24th 33 Cattle for a Lamp 
to the God Vurda raja- 
Swamy 


In his own aund the 20th 33 Cattle fora lamp 


to the God Vurda raja- 
swamy 


T 94 83 do. 


371 


1198 


372 


1204 


1199 


1200 


1201 


1202 


XXXVIII 


Names of the 


Serial To whom 
Page yn Grantors and Where preserved 
i granted 
Reigning Sovereigns 
160 96 Teerco Bhoovana On the North Side 
II Chuckravurty of the Pagoda of 
Aalasingur 
161 99 The Sree Punda- On the West Cor- 
II ratar & Sana Mo- ner on the South 
deliar Side of Hastageery 
Purvutt 
161 100 Tondra Mulloo On a Stone Stand- 
I ing on the North 
Side of the Pagoda 
of the Goddess 
161 102 Teeromal Naig On the West Coil 
11 or Spire Gate North 
Side 
Bt 
163 119 Kistna Royen North Side of the 
11 Sapaaputty Veema- 
anum 
164 126 In the Reign of A 
Il Tri Bhoovana Chuc- 
kravarty Roya 
Davun 
164 , 127 In the Reign of Placed on the 
II Veeja ya Gowda North side of Husta 


Gopaalan 


geery Purvutt 


Language 


Character 


do.  Tamul 


do. 


0௦, 


do. 


Conjeveram 


do. 


Telinga 


do. 


Sanscrit Grun- 


Tamul 


do, 


dum 


Tamul 


do. 


XXXXÍ 


Date of Inscription 


Cycle 


S.8 ப 


S.S. 


S.S 


ec 


of Salevahana 


Year of the Sakum 
Yodhishter, etc. 


His aund 


1591 


reign of the king 


36th 


1632 Veero- 


1408 


dhee* 


18th 


The Subjects & 
contents of the Grants 


and Inscriptions 


43 Cattle offered for a 
lamp to the God Vurda- 
Raja Swamy 


Pingala 3 Teertums or Holy 


Water to be maintained 
atthe Pagoda of Sree. 
Rungachary 


On the Occasion of 
bringing an Image of the 
God from Wodeyarpol- 
liam to the God Vurda- 
raja Swamy 


Vayah A family of Chillacone 


or Slave left and dedi- 
cated to the God Vurda- 
raja for looking after 
the lamps 


The Village of Coma- 
toor granted to the God 
Yekambar Eswur 


Granted 12 ground or 
500 Co.lies by the rod 
of 19 feet to the God 
Allwar 


Granted the Village of 
Wookul Padaka to the 
God Vurdaraja Swamy 
for additional ceremo- 
nies 


Remarks 


1205 


1208 


1207 


1206 


1203 


Page 


Other Grants-I Section 


27 


64 


68 


95 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


In the Reign of 
Bookarayer. Grant- 
ed by himself 


In the Reign of 
Srirunga Roya De- 
voolayena Viswa- 
natnain Chokkrana 
Dhanayenivaru 


In the Reign of 
Venkatapate Maha 
Rayer, Granted by 
himself 


In the Reign of 
Kristna Roya Voda 
yar. Granted by 
himself 


XL 


Where preserved 


To whom 


granted 


Inscriptions in the 


Copy of the Cop- 
per plate in the Vil- 
lage Autteeyoor in 
the District of 
Huranee 


To the Brahmin 
Vedayavuttee 


Inscriptions in the 


Copy of a Copper 
plate in the hand 
of Luchmanayar 
Son of Venkatayer 
Comaralinga agra- 
harum in the Dist- 
trict of Chekkra- 
giree 


To Somayajes- 
werlu 


Inscriptions in the 


Copy of the Cop- 
per plate of Vada- 
caraparoombacum 
Augraharam Village 
in the District 
Cauvaripaukum 


Tothe Bramin 
Sooreyana Dech- 
ter 


Inscriptions in the 


Copy of the Cop- 
per plate in the 
hand of Strinivasa- 
chari in the Agra- 
harum pulleyan 
Village in the Dist- 
rict of Gopala;Setti- 
pallem 


To the God 
Vistnoo Vayees- 
tava Bramins of 
Tirucanam at 
Cooroo Village 


| 


XLI 


Date of Inscription 


g $ E T ap The Subjects & 
ம்‌ 3 2 EE 9 M ^ contents of the Grants Remarks 
35 8 3$ 828 £ d 
- 9 > 9H he: and Inscriptions 
ட்‌ த e 
a O8 a 
$99 4 
mom [^ 
Auranee District 
Sancrit Gran- ET gus m Granted the - Village 1250 
dhiom Autteeyoore as free Gift 
to the Bramin 
Chekkragiree District 
Tilinga Gran Pla 1589 Granted the Village of 1251 
dhum  vunga Ramasamudrum inclu- 
ded in the Comaralinga 
Cauvaripaukum Distirict 
Sanscrit Gran Crodhuna 1526 Granted the Vadeara 1244 
dhum paroomba cum Augra- 
hum as free Gift to the 
Bramin 
Gopisattipallam District 
Sanscrit Gran Verade 1631 see Granted the following — 1245 
dhum Villages Tiroocanamboor 
Canada Totarapalliyam, Cana- 


kumpalliyam. he deno- 
minated the above Vil. 
lages is Kristna Raja 
Pooram and divided t 
in 70 Voorties. Vistnoo 
and 60 shares to the 
Voystnava Bramin 


XLIT 


95 


102 


102 


102 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


Where preserved 


To whom 


granted 


3 


In the Heien of 
Kristna Raya Voda- 
yar. Granted by 
himself 


In the Reign of 
Kristna Raja Voda- 
yar. Granted by 
himself 


do, 


In the Reign of 
Kristna Roya Voda 
yar. Granted by 
himself 


Copy of the Cop- 
per plate in the 
hand of Coila Sastri 
son of Strineevasa 
Dechate in the 
Stanagalacara agra- 
hara at Moosookoor 
Village in Do. 


To the Bramins 
Coppa chara Ap- 
pacharee Vasoo- 
davachari Sas- 
hadri Vooppsadya 
Sooba Bhuttur 
Sooba Sastri 


Inscriptions in the 


Copy of the Cop- 
per plate in the 
hand of Voomma- 
macha Eswara sas- 
tree son of Maha- 
davayen at Sattya- 
mungalum Village 
in the District of 
Sattyamungalum 


Copy of the Cop- 
per plate in the 
Land of Yagya Sas- 
tree. Son of Sobha 
decheter in the Aug- 
raharam of Do. 


Copy of the Cop- 
per plate in the 
hands of Strinevasa 
chari son of Koopa 
Charee inthe Vil- 
lage of Suttimunga- 
jum 


To the Bramins 
Ramavadhanee 
Voommana has- 
wara Sastree 
Soobasastree and 
Venkata eswara 
Auvoohanee 


To the Soobba 
sastree and Rama 
Sastree 


To the Bramins 
Coppachari 


XLIII 


ef nm AAP EN 


Date of Inscription 


9, ப்‌ Beg >> The Subjects & 
E g 28s X 
ல்‌ E: v Agu 2 contents of the Grants Remarks 
a = 5 o> g m 
3 3 
d a o 44 4 v and Inscriptions 
$59 B 
= 
$92 3 
pi ss 
Canada Canada Chitra 1684 ச Desposed two Villages 1252 


bhanoo Sangalahara and Bodi- 
chenmanapalliyem for 
20.000 Pagodas to the 
Bramins 


(T) Sattyamungalum District 


icrama 1682 a Duposed Guddanaya- 1247 
Tamul Tamul Vicra kur Palam Teeroomall 

settee Palam and one 

Share of land in Calaya- 

noor land for 7990 Pago- 

das to the Bramins 


Chetra 1684 ss Sold the Village Gop- 1248 
Te "'  bhanoo paulsamoodrum for 1110 
Pagodas to the Bramins 


do do, me 1684 ids Sold the Village Lava 1246 
° gumpalleyam for 500 
Pagodas to the Bramins 


XLIV 


Page 


Serial 
No. 


Names.of the 
Grantors and 


Reigning’Sovereigns 


To whom 
Where preserved 
granted 


110 


110 


150 


196 


196 


25 


26 


18 


14 


In the Reign of 
of Damarla Venka- 
tappa Nayaker 
Granted 


In the Reign of 
Strerunga Rayer 
Granted by himself 


In the Reign of 
Auchootta Royer 
Granted by himself 


In the Reign of 
Auchotta Dava 
Maha Royer. Sarun 
gadavum Granted. 


In the Reign of 
Vira Singa Roya 
Deva Maha Raye. 
Moolloonayakun etc 
of Vallodu Village 


Inscriptions in the 


Copy of the Cop- To the Raghava 
per plate in the Charya 
Village Cohanum in 
the District of Teroo 
vettoor 


Copy of the Cop- To the Bramin 
per plate in the Sashachellum to 
village Cohanum in each Tinnabooroo 
the District of Teru- 
vettoor 


Inscriptions in the 


Copy of the Cop- To the Bramin 
per plate which is Soorya theeche- 
inthe Village Auna tur 
bhoggee in the Dis- 
trict of Vundavasee 


Inscriptions in the 


On a Stone in To Davanga 
Davange pattala Chuktarroogull 
muttum at Cappes- i 
tatum Village 


Copy of the Cop- 7௦ Cottahareya 
per plate Bomboo setti 


ccc ii rind, 


Date of Inscription 


$ 8 Sand 
a 3 Map 
i=] d dao 
= E 2 $9565 
4 6 GO 88% 
684 
ba T3 
852 
P 
Tiruvattoore District 
Gran Sanscrit Vicroo 1510 
dhum too 
» ` Jaya 1515 
Vundavasee District 
Gran Sams Caula 1429 
dhum crit sucte 
Voottaloore 
Tamul Tamul Ve 1464 
do. do. sa 1349 


reign of the king 


2௦ 


The Subjects & 
contents of the Grants 


and Inscriptions 


Granted the Village 
Cashnum as free gift to 
Raghavachareya 


Granted the Village 
Tennalakhaja poorum 
as free Gift to the Bra- 
min 


Granted the 2 Villages 
Aunabhogee and Vooroo 
padee as free Gift to the 
Bramin 


The Grant is effaced 
in the original 


Disposed the half 
Vallee Vallodo Village 
for 125 pagodas to Cotta 
Pareya Banume satti 


Remarks 


1253 


1254 


1255 


1256 


1257 


Page 


196 


Serial 
No. 


15 


XLVI 


Names of the 
Grantors and 


Reigning Sovereigns 


In the Reign of 
Vira Singa Roya 
Deva Maha Rayer 
Muttiyapra Naya- 
kum etc. of Kristna 
Vada Village 


Where preserved 


Copy of the Copper- 


plate 


List of Inscriptions the Northern Districts (M-433) — 
Inscriptions in the 


339 


413 


4€0 


22 


40 


189 


Hobalamba dau- 
ghter of Lungarega 
Khunda Raja. 
Prince of the race 
of Pullava and 
Gungasanapati's 
wife of Gungapan- 
dara 


Kristna Deva 
Moha Roylu 


Saluva Tirumulla 
Raju (Son of Gopa 
DevaRaju) etPrince 
of the Chola manda- 
lum 


On the Piller of 
Trikootaswer Pago- 
da at Pushpagere 


To whom 


granted 


To Aranesettee 
Auppo setta of 
Chenna munga- 
lum Village 


Inscriptions in the 


On the West of 
the Stone in the 
Nurukalla munta- 
pum belonging to 
the Vetals Deva's 
Pagoda 


Vetala Deva 


Inscriptions in the 


On another Dhwa- 
jastumbhum on the 
South of the Pago- 
da on the Srisailam 
Hill 


Mullellekhar- 
junadeva God of 
Sresailum 


XLVII 


Date of Inscription 


The Subjects & 
contents of the Grants 


and Inscriptions 


= g 
a a oo oO Kv! 
Ei E 2 தம்‌. 2 
[5] 
5 9 § #82 Z 
CHa ௦ 
55 & 
aor g 
Tamul Tamul Veccra 1351 ae 
Channore District 
Sanskrit Telinga Annun- 1176 PA 
Deva- da 
nagari 
& Grun- 
dhum 
Campile District 
Tamul Tamul  Dhatoo 1438 
Grun- Gran- 
dum dum 
mixed mixed 
Cunnole District 
Sanscrit Telinga Dhatu 1378 -— 
*'Tamul Deva- 
nagri 
Telinga Grun- 
dhum 
& 


Tamull 


Sold the half Village 
to Kristenvada for 113 
Pagodas 


Built 3 temples where 
placed three Lingums 
Auhobalaswer Pullavas- 
ver and  Womamahes- 
wer at Pushpagere. 


Erected a muntapum 
with 100 Pillars 


He raised & gift 
Dhwajastumbhum Pillar 
on the South of the 
Pagoda 


Remarks 


1258 


1241 


1242 


1243 


INDEX 


A 


abhishéka, x115 

Abhishéka mandapa, 1211, 1212 

acharya, 1202, 1203 

achchu, 1007 
Palafisaligai achchu, 1063, 1066 
Puduch chalagai achchu, 1004, 
1066 
Sriyakki Palaiisaligai achchu, 
1127 

Achyutadéva Maharaya, 1104, 
1169 

Adhipurisvara, 1132 

Adhirajamandalam, 1149 

Adirajarajamandalam, 1184, 1187 

Adhirajéndradéva, Udaiyar Sri, 
1162 

Adi Chandésvara, 1151 

Adi Chandésvara dévarkanmi, 1151 

Adichchanallir, 1187 

Adikattur nadu, 1078 

Adirayar, 1241 

Adivarahabhatta alias Sikalipillai, 
1166 

Adiyappa Gavundar, 1229 

agara brahmadéya, 1089 

AgastyéSvara, 1243, 1244 

Agnisvara (tem.), 1189 

Agrahiram, 1097, 1250, 1260 

Agudi nadu, 1077 

Ahmedpéttai, 1073 

Ahobala matha, 1092, 1093, 1097 

Ahunjittadi, 1221 

Aiyanaigal, 1214 

Akhilandesvari, 1152 

Akkala Nayaka gotra, 1124 

Akkanna, I217 

Alagadri, 1176 


Alagadri Nàyaka, 1176 

Alagan, 1232 

Alagan Uttamakkamindan, 123T 

Alagappa Setti, 1096 

Alagar (tem.), 1172 

Alagendra Nayaka, 1176 

Alagiri, 1185 

Alagiri Nayaka, 1185 

Alagiri Perumal, 1172 

Alagiya Chokkanatha, 1185 

Alagiya Perumal (tem.), 1172 

Alagiya Sibgar (shrine) 1210, 1214 

Alaiyur, 1162, 1163 

Alalasundara Pandita Nayanar, 
1144 

Alambadi, 1131 

Alattir, 1243 

Alattür nadu, 1079 

Aliya viradam konda sandi, 1076 

Aliya viradam konda Tambiran, 
1076 

Aliya viradam konda Vinayakar, 
1076 

Allugi, 1257 

Alldr, 1167 

Aludaiya Nachchiyar, rro8 

Aludaiya Tambiranar Pattiyap- 
par, 1144 

Alvars, 1210, 1222 

Amaram Rangappayyar, X113 

Amarür nadu, 1077 

Ambalavanasvamin, 1176 

Ambalattadam Ayyan, 1242 

Ambalür, 1166 

Ambattür nadu, 1077 

Ammanallür, 1174 

Ampi Aramvalartta Mudaliyar, 
1076 

Amürkottam, 1078 


Ananta]var Aiyan, 1098 

Anantagayanam (Trivandrum), 
1138 

andan, 1166 

Andhra State, 1248, 1257-58 

Andiyür Sirmai, 1147 

Andiytir taluk, 1140, 1146, 1147 

Afantóppu, 1700 

Annar Koppanangal, 1214 

Anna udaiya Vaduga-p-pillaiyar, 
1087. 

anugriha, 1077 

Anukkavür, 1114 

Anukkavur nadu, 1114 

Apatsahayésvara (tem.), 1246 

Apaisthambasiitva, 1214 

Appar, 1175 

Appa Tambiran (Siva), 1076 

Appayya Dandanayaka, 1212 

Appayyan, 1200 

Araganda nallur, 1227 

Araiyan, 1125 

Araiyan Alagiya  Tirumaluvadi 
Udaiyan alias Tennavadaraiyan, 
1155 

Araiyan Aliyan alias Kéralantaka 
Vilupparaiyan, 1089 

Araiyan Ponnarménlyan, 1155 

Araiyan Rajarajan alras Pandyan, 
IIII 

Araiyan Tirukkattuppalli Udaiyan 
alias Solavadaraiyan, 1155 

Aramaranga nàdu, 1078 

Aramvalatta Nachchiyar, 1223 

Arani, 1091 

Arasa Ambalavana (tem.) Nata- 
raja, 1176 

Arasur nàdu, 1078 

Aravakkurichchi, 1127 

ardhajüma puja, 1226 

ardha mandapa, 1142, 1227 

Ardrakapaléévaragvamin, 1131 

Ariyalür, 1134, 241 

Ariyappa Dannayaka, 1112 


Ariyappa Udaiyar, 1075 
Arkkadu, 1135 

Arkkadu nadu, 1079 

ayukala nelvidai, 1127 
Arulalanatha, 1211 

Arulalanatha (tem.), 1213 
Arulalapperumal (tem.), 1207 
arulappadu, 1219 

Arumbakkilan Araiyan Ponnam- 


balakküttanar alias Kalinga- 
rayan, 1107 


Arunachalam, 1076 

Arunachalésvara (tem), 1075, 
1076 

Arungula nadu, 1079 

Ashtabhujattemberuman, 1209 

Attan Jiyar, 1217 

Attan Jiyar, $rimat Paramahamsa 
Parivrajakacharya, 1217 

Attiyür, 1243 

Attür, 1243 

Attür nadu, 1077 

Aurangazeb, 1216, 1217 

Avanam, 1138 

Avaraippallam, 1129 

Avarampatti, 1096 

Avinasi, IIr4, 1174 

Avinasi Aludaiyar, 1115 

Avinasi District, 1143 

Ayakkudi, 1199 

Ayappadi Gopalavamsaitar, 1248 

Aynda nadu, 1079 


B 


Balakrishnapuram 14277௪, 1090 
Bala Magappayya déva Maharaya, 
1099 


Bala Mukkundu Muttappa Naya- 
kar, 1251 

Balala Mutti Nayakar 1252 

Bala Nagappayya déva Maharaya, 


1099 
Balaramapuram, 1250 


LI 


Balala Sitti Nayaka, 1252 
Balayyadéva Maharaya, Vira, 1168 
Bafijalappatti, 1240 
Bhagiratha, 1207 
Bharadvaja gótra, 1214 
Bhavaniküdal, 1140, 1141 
Bhikshavirtti Ayyan, x112 
Bhujabala madat, 1137 
Bhujabala parakrama (title), 1252 
Bhiimipuitirar 1077 
biruda 1169, 1176, 1200, 1203, 
1220, 1252 
Books 
Inscriptions in the Madras Presi- 
dency, A Topographical List of 
the, 1093. 
Inscriptions from “Northern Dis- 
tricts, List of, 1257 
Inscriptions from the Southern 
Districts, List of, 1092, 1104, 
IIIS, IIIÓ, II17, 1118, IIIQ, 
1125, 1126, 1152, II34, 1138, 
1140, II43, 1174, 1215, 1219, 
1220, 1225, 1226, 1228, 1229, 
I243, 1248 
Kerala and Tamil Literature, 
Some Aspects of, 1177 
South Indian Inscriptions 
(Texis), 1075, 1087, 1088, 1089, 
II20, II2I, II22, 1123, 1139, 
1155, 1184, 1214. 
Tamils, 1800 years ago, The,1080 
Travancore Archaeological Series, 
1072 
Vijayanagara History, Further 
sources of, 1139 
Brahma, 1108, 1207 
brahmadéya, 1152, 
1165, 1166 
Brahmana Agraháram, 1097 
Brahmana General, 1217 
Bráhmanas, 1097, 1146, 
1172, 1248-40, 1260-02. 
Brahmatirtha, 1208 
Brihatkarunambika Amman, 1115 


1155, 1162, 


1149, 


Budur. 1246 

Bukkana, 1214 

Bukkana Udaiyar Ariyana Udai- 
yar, 1213 


C 


Ceylon, 1123, I215, 1239 
chakram, 1208, 1216 
Chandésvara, 1184, 1239 
Chandra, 1123 
Chandragiri rajya, 1112, 1210 
Chandralékha, 1168 
Chandralékha chaturvédimaüga- 
lam, 1155 
Chaturvédimangalam, 1173 
Chenna Setti, 1143 
Chettipalaiyam taluk, 1149 
Cheyyaru (river) 1119 
Chidambaram, III), 1177, I217, 
1242 
Chikkadeva raya Odayar, 1143 
Chikkarayapuram, 1096 
Chinnamamba samudram, 1094 
Chinnamma], 1141 
Chinna Silan, 1091 
Chinna Silappadi, 1090, 1091 
Chirrambalam, 1123 
Chittiramélivinnagar (tem.), 1067 
Chokkanatha Nayaka, 1101, 1185, 
1250 
Chokka nayanar, 1088 
Cholakula tilaka, 1169 
Cholamandalam, 1253 
Cholatungappallavarayar Sripala- 
déven Marutandalvar alias Raja 
raja Sripalan, 1228 
Conanoor, 1243 
Cyclic years 
Akshaya, 1243 
Ananda, 1087, 1176, 1177, 1200; 
Angirasa, 1076, 1096, 1208 
Bhava, 1071 
Chitrabhanu, 1124, 1173, 1209, 


1220, 1261-62 

Dhatu, 1144, 1259 

Dhundhubi, 1242 

Durmati, 1094 

Durmuhhi, 1102 

Bévilambi, 1104 

Isvara, 1220, 1230 

Kalayukti, 1146 1250 

Khara, 1168, x169 

Kilaka, 1073, 1172 

Krodhana, 1098 

Krodhin, 1138, 123r 

Manmatha, 1094, 1097 

Nala, 1143, 1199, 1232, 1240 

Parabhava, 1103, 1213, 1214, 
௩231 

Paridhavi, 1109 

Parthiva, 1141 

Pingala, 1219 

Plavanga, 1112 

Prabhava, 1097 

Prajótpatti 1093, 1100 

Pramadi, 1147, 1244 

Raudr, 1095, 1101 

Rudhirddgarin, 1202, 1205 

Sadharana, 1068, 1070, 1245 

Sarvadhàri 1131 

Saumya, 1099 

Siddhartin, 1098 

Sobhakrit, 1100 

Srimukha, 1103 

Subhanu, 1129, 1248 

'Tárana, 1257 

Vibhava, 1075 

Vijaya, 1095, 1142, 1167, 1215, 
1218 

Vikarl, 1113 

Vikriti, 1141 

Vikrama, 1116, 7202 


Vilambi, 1097 
Virodhin, 1216 
Virodhikrit, 1091, 1175, 1177 


Visvavasu, 1099, 1250 


LII 


D 


dabhra sabha, 1122, 1123 

Daivanayakasvami Perumal, 1124 

dalavüy, X141, 1209 

Damal kottam, 1078 

Damanir nadu, 1078 

Dandaka nadu, 1078 

dandanàayaka, 1211 

Dandayudhapani, 1176 

Dandinagopa, 1212 

Dandinagopa Madaya Danda- 
nayaka, I212 

Darukavanésvara, 1087 

Delhi Emperor, 1216, 1217 

Desmgaraja, 1216 

Desiyapuram, 1107 

dévadina 1177, 1125, X225 

dévadana wayah, 1090 

dévadina manya, 1001 

Dévan, 1097 

Dévankudi, 1225 

Dévapperumal, 1216 

Deva Ramandi, 1110 

Devaraja, 1131, IL41, 1149 

Dévaraya Maharaya, 1223 

Dévaraya Maharaya, Pratapa 
1146 

Devaraya Maharaya, Virapratapa 
IX12 

dévarkanmt, 1132 

Dharapuram, 1168, 1176 

Dharapuram tukkadi, 1149 

dharma dina, 1166 

dharmam, 1111 

dharma sabha, 1152 

Dharma sabhe vaykkal, 1152 

diksha, 1175, 1176, 1202 

Dinachmtamani chaturvédiman- 
galam, 1991 

Dindigul, 1251 

Divyajiianéévara, 1155 


LIII 


Districts: 
Arcot, North, 1075, 1222, 1259 
Arcot, South, 1124, 1134, 1223, 
1224, 1227, 1245 
Chingleput, 1092, 1104, TITIS, 
II32, 1135, 1207 


Coimbatore, 1063, 1068, 1174 
III7, 11168, II25, 1126, 1129, 
II30, 1140) 1143, II46, 1147, 
II49, 1168, 1173, II74, 1175, 
I200, 1231, I240, 1248, 1240, 
1260, 1261 


Cuddapah, 1257 
Kurnool, 1258 
Madurai, 1090, 1171, 1199 
Tafijavar, 1138 
Tiruchirappalli, 1117, 1127, 
II34, LI83, 1202, I2I7, 1242 
Tirunelveli, 1071, 1073, 1229 
Durga, toor 
Durgaiyarvattam, 1225 
dvajastambha, 1258 
dvarapüla, 1247 
Dvirasamudia, 1123 


E 


Ekambranatha, 1221 

Elattur, 1251 

Klattür Alagappan, 1251 

Elumür nadu, 1077 

Erasiddhi, 1207 

ம்ம்‌ nadu, 1079 

Erode (Irodu), 1125, 1228 

Erumaikkatti Mudaliyar, rr4r 

Ettür Tirumalai Kumara Tata- 
charya ayyan, 1209 

Eyil kottam, 1078 

Eyil nadu, 1152,31155 


F 
Faruksiyar, 1217 
In—2 


G 

gana, 1252 
Ganapati (god), 1123 
Ganapatinallür, 1184 
Gandagopala déva (title), 1135 
Gandagopala déva Raja, 1135 
Gandagopalan, 1135, 1207 
Gandagopdlan madal, 1135 
Gandagopdlan sandi, 1207, 1213 
Gandapendara Ganga sénapati, 

1257 
Ganééa, 1076, 1087 
Gangaikonda solan maligat, 1111 
Gangaikonda $olapuram, ராரா 
Ganhgàdharesvara, 1244 
Gangakula, 1072 
garbha griha, 1099 
gartta, 1076 
Garuda, 1095, 1098 
Gingee, 1216 
Golkonda, 1217 
Gobi£ettipalaiyam District 1260 
Gopadéva Raju, 1258 
Gopalasamudram, 1262 
Gopanna, 1217 
Goppaya Dandanayaka, r2rr 
gopura vaSal, 1101 
Govindaramapura-chaturvedi- 

mangalam, I249 
Gurukkal, 1276 
guri puja, 1203 


H 
Hachálambà, 1257 
Hachalésvara, 1257 
Haiderabad State, 1138 
Hampi, 1076, 1259 
Harihararaya, Mahamandalesvara, 
1220 


Hariáchandra, 1207 


Hariyaraya Udaiyar, Mahamanda- 
lesvara, 1131 


Hastigiri, 1207, 1219 

Hastigiri Parvata, 1209, 1213 
Hazarat Vala[ja] Sahébu, 1073 
Hundred Pillar mandapam, 1258 


௩ 


1 


Ichchikkarani, 1068 

Ikkadu kottam, 1078, 1107, IIII 

Ikshuvanésvara, 1160 

Ikshvaku, 1297 

Ham, 1215, 1239 

Tlankadu kóttam, 1079 

llattur nadu, 1078 

iluppai garden, 1244 

Immudi Koppana Manradiyar, 
1200 

Immudi Muttu Velamani Chandra 
Koppana Manradiyar, 1176 

Immudi Obala Kondamma 
Nayaka, 1199 

iratyili, 1163 

iraiyili dévadana, 1187 

iraiyili dévadana tirunamattuk- 
kant, 1187 

Irodu, 1126 

lrodu District, 1126 

isaikkiday, 1119 

Ismail Ravuttar, 1073 

Igvara (tem.), 1070, 1087, 1134, 
1140, 1747. 

Ittür kottam, 1078 


J 

Jananatha vala nadu alias Maladu 
1239 

Jayadharapuram, 1107 

Jayankondasdla mandalam, 11117, 
1116 

Jayankonga$ola mandalam alias 
Tondai mandalam, 1210 

Jiyar, 1092, 1093 

Jüanaéivacharya, 1168, 1169 

J yotimála, 1132 


LIV 


K 
Kachchi, 1239 
Kachchikkatti, 1240 
Kachchi kottam, 1240 
Kachchi nadu, 1078 
Kachchür nadu, 1240 
Kachuranatha, 1240 
Kadambanathasvamin, rir6 
Kadambanturai Nayandr, 1116 
Kadambarkovil, 1115, 1117 
Kadavetti, 1007 
Kadigai kottam, 1079 
Kaikkola, 1108 
Kailasanatha (tem.), 1165 
Kakkaltir, 1096 
Kakkalur alias Rajasraya-chatur 
védimangalam, 1107 
Kakka]ür nadu, 1078, 1107, IIII 
Kakustha, 1207 
Kalahasti, 1112 
Kalahasti I$varasvamin, 1104 
Kalahasti Settiyar, 1104 
Kalakala Isvara, 1274 
Kalakala I$vara$vamin (tem.), 
1174 
kalam, 1117, 1127, 1172 
kalanju, 1108, 1110 
Kalattur, 1087 
Kalattür kottam, 1078, 1240 
Kalavali: (poem), 1151 
Kali, 1109, 1149, 1168, 1174, x176 
1199, 1200, 1231, 1248, 1249 
Kalingaraja Udaiyar, 1107 
Kaliyanur. 1262 
Kaliyuga Sakabda, 1177 
Kaliyür kottam, 1079, 1116, 1213 
Kaliyür nadu, 1079 
Kallanaikkuppam, 1094 
Kallappirambür, 1164 
Kalparai alias Varadanallür, 1146 
Kalujukula Mayanachari, 1241 
Kalumalam, 1151 
Kalyánapuri, 1207 
Kamalésvara (tem.), 1257 


LV 


kambu, 1070 

kammala, 1252 

Kampana Udaiyar, Vira, 1109 

Kanaikkal Irumporai, 1151 

Kanakasabhai Periya Mudali 
Panditar, 1175, 1176, 1177 

Kanakasabhai Pillai, V. 1080 

Kanakavalli, 1096, 1099 

Kanakavalli Nachchiyar, 1089 

Kanakkampalaiyam, 1260 


Kafchi, 1076, 1123, 1208, 1217, 
1220 


Kaiichi (river), 1149 


Kajichipuram 1112, 1207, 1215, 
1216, 1217 


Kandadai, 1168 

Kangai Nelvayi...... 1110 

Kangaya nadu, 1131, 1144, 1237 

kaniydlar, 1169 

Kaniyatchi, 1232 

Kaniyür, 1250 

Kannadipputttir, 1134, 1249 

Kannan Araáu, 1108 

Kannandai Arasan Tyagan, 1109 

Kanniya nadu, 1077 

Kantimati Amman, 1073 

Karaiyür, 1231, 1232 

Karaja, 1072 

Karikala, 1207 

Karikala Chóla, 1076, 1077 

Karikala Chojaraja, 1149, 1248, 
1249 

Kar:vidu nadu, 1078 

Kariyamanikka-p-perumal, 1067 

Karnatic Nawab, 1216, 1217, 1244 

Karrayankanni, 1131 

Karumanikka Alvar, 1067, 1133 

Karuppür, 1089 

Karuppur Udaiyàr, 1089 

Karir, 1183 

Karuviir, 1184, 1185, 2187 1215, 
1239 


kasba, 1245 


kabu, 1105, 1106, 1107, 1108, 1163, 
IIOI, 1242 

Kasyapa, 1207 

Kasyapa gótra, 1169, 1199 

Kasyapan Tirunilakanthan Ala. 
giyamanavala Bhatta, Somakri- 
tuyaji, 1151 

Kathaka, 1123 

Kattappa Udaiyar, 1109 

Kavalayi, 1257 

Kavayanputtur, 1174 

Kavéri (river), 1087, 1207 

Kavéripakkam district, 1259 

kayastha, 1257 

Kégava Dandandyaka, 1211 

Khandéraya, 1257 

kilan, 1155, 1224 

Kilaiyur, 

Kilappattu, 1240 

Kilavilagam, 1240 

Kilimangalam, 1155 

Kiliyür, 1225, 1226 

Kilür, 1224 

Kinattukkidavu, 1176 

Kipakkam, 1240 

Kitpà nàdu, 1115 

Kodaippirattisvaram udaiyar, 
1118, ILIQ, 1125 

Kodaipirátti udaiyar, 1126 

Kodandaramasvamin (tem.), 1245 

Kodesvara (tem.), 1118 

Kodidi, 1125 n 

Koduvay, 1068, 1070, 1071, 1117 

Koduvay Sirmai, 1169 

Kollam, 1071, 1073, 1172, 124I 

Kollürür, 1241 

Komalavalliyar, 1126 

Konadu, 1087 

Kondamarasan, 1144 

Kondapperumbédu, 1240 

Kondappayyar, 1113 


LVI 


Konéri nàdu, 1078 

Konérinmaikondan, 1089, II15, 
II25 

Konérinmaikondan, Tbc., 1089, 
1127 

Kongarayan, 1231, 1232 

Koügu mandalam, 1231, 1232 

Kongu nadu, 1173 

Konnür nadu, 1078 

Ko-Peruiijinga, 1123 

Koppana Mannadiyar, 1175, 1176 

Kopperuüjingadéva, Tbe. 1228 

kottam, 1076, 1077 

Kottür nadu, 1077 

Koviladi, 1151 

Kovilpalaiyam, 1174 

koyilparru, 1x38 

Krishnadéva Maharaya, 1116, 1259 

Krishnadéva Raya, 122r 

Krishnadévaraya Maharaya, Vira- 
pratapa, 1076, 1208 

Krishnagiri Sanyasi Matha, 1124 

Krishna Odaiyar, 1r4r 

Krishnaraja Odayar, 1228, 1260. 
௩207, 1262 

Krishnarajapuram, 1260 

Krishnappa Nayaka, 1095 

Krishnaraya, 1076, 1144 

Krishnasvamin (tem.), 1243, 1245 

Kudakarai nadu, 1079 

Küdalür (Madura Dt.), 1171-72 

Kulasékhara Perumal, 1172 

kuli, 1092, 1096, 1124, 1135; 1222, 
1224, 1225 

Kulottunga III, 1077, 1215 

Kulottunga Chola, 1064, 1053 


Kulottunga Choladéva, 1004, 
1060, 1093, 1106, 1107, IIIO, 
1118, 1136, 1137, 1224 


Kuléttuaga Choladeéva III who 
was pleased to take Ilam (Cey- 
lon), Madurai & Karuvür (Tbc. 
Kon.) 1187 


Kulottuága Choladéva III who 
was pleased to take, Madurai, 
Ilam (Ceylon) and the crowned 
head of the Pandya, Tbc. 1165 


Kulottuüga Chóladeva III who 
was pleascd to take Madurai 
Tlam (Ceylon) the crowned head 
of the Pandya and Karuvir, 
The. 1166 


Kulottugga Choladéva, Tbe. 1110, 
LILI 


Kulottuaga Choladéva, ‘who was 
pleased to take Madura and the 
crowned head of the Pandya’ 
Tbe. 1106 

Kulottunga Cholaraja, 1174 

Kulottuhga Chola Vikramaditya- 
déva, 1066 


Kulottungasolisvaram Udaiyar, 
L160 

Kumara Kampana 1217 

Kumara Kondamma Nayaka,1199 

Kumarapálaiyam, 1142 

Kumarasvamin, 1143 

Kumari amman, 1142 

kumasta 1076 

Kunna nadu, 1075 

Knnrattür nadu, 1077 

Kunrapattiri kottam 1079 

Kurralam, 1072 

Kurralanathasvamin, 1072 

Kurukkapalaiyam, x168, x176 

Kuruppu nadu, 1066, 1133 

Kurumara nadu, 1078 

Kuttadum pillai alias Periyanattu 
Nangai, 1106 

Küttadum Vallalan, 1136 

Kuttalam, 1073 

Kuttalanathasvamin, 1073 


L 


Lankgrajyam, 1123 
linga, 1104, 1142 


LVII 


M 

ma, 1757, 1167, 1228, 1229, 1230, 
1250. 

Mackenzie, Col., 1063, 1071, 1090, 
1092, 1104, IIIQ, 1125, 1126, 
II38, II40, 1143, II44, I147, 
1149, 1160, 1168, 1174, 1207, 
IZII, 1216, 1219, 1228, 1231, 
1239. 

Madam (village), 1222 

Madanna, 1217 

madapatyam, 1077 

madappuram, 1101 

Madaganmedu, 1213 

Madavalagam, 1130 

Maddur, 1243 

Madévan Nachchiyar, 1087 

Madhyarjunakshétra, 1138 

Madivallan Tirunandavanam,1226 

Madras Museum, 1217 

Madras State, 1251 

Madurai, 1100, 17107, 1176, 1185, 
1215, 1229, 1230 

Madurantaka Pottappi-Choladéva, 
II00 

Madurantaka Pottappichchola 
Manumasiddharasa Tirukkalat- 
tideva alias Gandagopaladéva, 
1207, 1213 

magdanam, 1243 

magamat-makamat, 

Magaral nadu, 1078 

mahtana, 1168 

Mahalingasvami, 1138 

maha pradhdint, 1212 

mahapiija, 1116 

anühésvara, 1076 

Maisür chief, 1141, 1228 

Makkéyantadi, 1224 

makha festival, 1155 

makamat, 1073, 1242, 1245 

Makara Sankramana, 1093 

Makunna nadu, 1079 

Malaiydlar, 1087 

In—3 


Malaiyaman Nanürruvan Malai- 
yan alias Rajéndra Chola Chédi- 
yarayan, 1225 

Malaiyaman Periya Udaiyar Irai- 
yüran alias Rajaraja Chédiya- 
rayan, 1226 

Malayanür, 1252 

Malaiyaraiyan, 1136 

Malavadaraiyan, 1088 

Mallapattinam, 1134, 1135 

Mallaya, 1211 

Mallaya Dandanáàyaka, 1211, 1212 

Mallayyan, 1097 

Mámbakkilan, 1225 

Manarpadaividu, 1068 

Manavala Alvar, 1162, 1163 

Manavalamahamuni mandapa, 
1213 

Manival, 1107 

Manavil nadu, 1107 

Manavür kottam, 1078 

Mandapuram, 1231 

Mandhata, 1207 

Mangadu nadu, 1077 

Mangaladévi Amman, 1172 

Mangala nadu, 1079 

mangala satra, 1122 

mangalya sūtra, 1232 

Mangammal, 1101 

Manikkavachakar, 1175 

Manimogunallür alias Samaladévi 
chaturvédimangalam, 1149 

maniyam, 1073, X117, 1206 

Manmasiddhi, 1207 

Manu, 1207 

marakkal, 1232 

Maranéri alias Dina chintamani 
chaturvédimangalam, 1155 

Maranéri alias Jina chintamani 
chaturvédimangalam, 1155, 
1190 

Maravarman alias Tbc. Kulasé- 
kharadéva, ‘who was pleased to 
take all countries, 1164 


LVIII 


Marichi, 1207 
Marudadu nadu, 1078 
Marudappar (God), 1188 
Marudurai, 1143, 1144 
Marukal, 1224 
Masakkoor Masedi, 1228 
Matha, 1076, 1077, 1169, I203, 
1205 
mathadhvpati, 1168 
Mattür nadu, 2079 
Mavadikonda1, 1247 
Mayilampatti, 1200 
7861௨1 Chidambaram, 1177 
Mélaivilagam, 1210 
Melappalaiyür, 1076 
Mel-kalattur nadu, 1079 
meykirttt, 1111, 1160, 1184, 1187, 
1191 
Pumalar mdamdu, 1191 
Bhüpatwawi, 1120 
Tirumagal maruviya, 1184 
Viramé tunaryagavum, 1160 
Meyyür nádu, 1079 
Mikumili nadu, 1078 
Minnuvanpalh ahas Alagiya Chola 
Kiittandr, 1185 
7720712287, 1243 
monih 
Solar 
Mesha, 1088 
Rishabha, 1209 
Mithuna, 1075, 1104, 1207 
Kataka, 1109, 1165 
Simha, 1129, 1164, 1212 
Kanya, 1151, 1155, 1214 
Tula, 1139, 1210, 1215 
Vrischika 1166 
Dhanus, 1114 
Makara, 1076, 1077 
Kumbha, 1116, 1212, 1214, 
1220 
Mina, 1087, 1138, 1139, 1238 
Lunar 


Phalguna, 1147, 1216 
Tami 
Chittirai, 1167, 1168, 1202 
Vaikasi, 1144 
Ani, 1104, 1231 
Adi, 109r, 1115, 1146, 1199, 
1207 
Avani, 1172, 1205 
Purattasi, 1200 
Aippasi, 1175, 1177, 1231 
Karttikai, 1068, 1070, 1071, 
1073, 1088, 1210 
Tal, 1077, 1116, 1124, 1131, 
1176, 1177, 1252 
Masi, x185 
Panguni, 1063, 1105, 1108 
Christian 
January, 1176, 1177 
February, 1116, 1176, 1212, 
1220 
March, 1208 
May, 1209 
June, 1104, 1165, 1207 
July, 1109 1199 
August, 1164, 1172, 1212 
September, 115I, 1155, 1214 
October, 1139, 1177, X210 
November, 1166, 1219 
December, 1071, 1073 
Mudaliyar, 1076 
Mudalyyar Nachchiyar alias Elam 
Talaiyana Perumal Tadı, 1214 
Mudikondasolapuram, 1127 
mudra, 1077 
Mudugal (Mudgal), 1138 
Mukundir nádu, 1078 
Mulasur, 1240 
Mullaikkudi, 1190 
Mullipad: dévasthanam, ௩௦97 
Munaiyadaraiyan, x105 


Munaiyadaraiyan  Tiruvarangam 
udaryar Rajadhiraja Malaiya- 
rayan, 1110 

Munda nadu, 124y 


Münrupündi, 1118, 1119 
Muruganathasvamin (tem.), 1173 
Muttaru (river), 1232 
Miüvàyiravar, 1177 


N 
Nachchiyar, 1213 
Nachchiyar Perunkarunaichchel- 
viyar, III5 
Nadaikkal Bhagavati, 1172 
nadu, 1077, 1080, 1089, 
1232 
Nadumakkal Panikkar, 1172 
Nadu nadu, 1078 
Naduppadugai, 1167 
Naduppatti, 1240 
Naduvachchéri, 1118, 1126, 1126 
Naduvilmalai Perumür nadu, 1105 
nagarattar, 1107 
Nagari (script), 1216 
Nagariyil Sirmai, 1210 
NagéSvarasvamin (tem.), 1063, 
1127 
nakshatra, x109, 1165, 1166, 1177, 


1199 
Asvati, 1175, 1177 


Bharani, 1166 

Rohini, 1087, 1168, 1177 

Mrigasirsha, 1214, 1232 

Punarvasu, r214 

Makha, 1209, 1231 

Puram, 1151, 1105 

Uttiram, 1071, 1185, 1200 

Hasta, x149, 1208 

Chitra, 1212 

Svati, 1166, 1176, 1177 

Visakha, 1166 

Mila, 1164, 1210, 1212 

Uttarattadi, 1077, 1x12, 1116, 
1138 

Révati, 1129, 1231 

Anuradha, 1220 

Pushya, 1109, 1165, 1215 


1231, 


LIK 


Sravana, 1075, 1104, 11917, ௩௩01 
1219 


Uttarashada, 1076, 1077, 1172, 
I200 


Pürvashada, 1155 
Ardra, 1191 
Dhanistha, 1207 
Purvaphalguna, 1151 
Uttara bhadrapada, 1216 
Nallaharam, 1240 
Nallasénapati Uttamakkamin- 
dan, Manradiyar, 1231 
Nallippalaiyam, 1124 
Nallür nadu, 1078 
Nambachchéri, 1116 
Nandalur, 1207 
Nangai brahmadéya alias Aníiji- 
gai-chaturvédimangalam, 1090 
Naíjaraja Udaiyar, Vira, Ummat- 
tür chief, 1070 
Nafijaraja Udaiyar, Mahamanda- 
lésvara Vira, Ummattür chief, 
1008 
Nafijaya Odayar, 1231, 1232 
Nannallur, 1090 
Naralokavira, 1107 
Narasappayya, 1243 
Narasayya, 1243 
Narasimhadeva Maharaya, 1094 
Narayana kafichipatti, 1097 
Narayana Kavundar, 1142 
Narayana Perumal, 1168, 
Narayanpundi, 1135 
Narayana Sathakopa Jiyar, 1097 
narpalankasu, 1136, 1214 
Narpattennayiravan, 1106 
Nataraja (tem.), xx19, 1242 
natiam, 1௦80), 
naar, X131 
Nayanar, 1227 
Nayaru nidu, 1077, 1240 
Nellore, 1123, 1208, 1248 
Nemmali nađu, 1079, 1240 


LX 


Nellore alias Vikramasimhapuram 
1247 

Nettulan Tirivaranta]aittakaiyan, 
ILIA 

Nilakanta Sastri, K.A., 1139 

Nilali, 1169 

Ninaikkamukti Oduvar, 1076 

Ninnai (or Kinnai) nadu, 1079 

Niyamam 1105, 1192 

Noyyil (river), ௩௩44, 1149, 1248 


(6) 
Oliyam kuļam, 1248 
Olukarai nádu, 1079 
Omkaraja Chenna Balayadéva 
Maharaja, 1169 
Oppilamani$vara (shrine), 1227 
Oppilamanisvara (tem.), 1227 
Orichchéri, 1147 
Orichchéri alias Tirumalairaya- 
samudram, 1147 
ottaikkal mandapa, 1176, 1177 
Ottanar alias Perumpalanam, 
1129 


P 


Pachchai Marakatavalli Amman, 
1176 

Pachchaiya Panikan, 1232 

Padaividurajya, 1210 

Padmanabhan, 1136 

Padur, 1117 

Padur nadu, 1078 

Paduvarayan, 1136 

Paduvir kottam, 1079 

Paiyür kottam, 1078, 1240 

paksham, 1104, 1109 

Palaiya kottai, 1231 

palaiyam, 1176 

Palaiyar nadu, 1078 

Palakkala Nayaka, 1124 

Palambarir, 124r 

Palani, 1176, x19r 


Palani Muttayi, 1245 

Palaiyankottai, 1229 

Palkunra kottam, 1079 

Palla nadu, 1096 

palli-arat, 1x08 

Pallikonda Alvar, 1247 

Pallikonda milavar, 1247 

Pa]uvür nadu, 1078 

Panaimulai Amman, 1100 

Panaimulai Nachchiyar, 1108, 
LILO 

panam, 1077, 17104, XI3I, 1133, 
1155, 1173, 1176, 1245, 1252 

Panafijéri, 1252 

Pandaram matha, 1242 

Pandaratiar, 1097, 1219 

pandadvavadai, 1138 

Pandimandalam, 1067 

Pandita, 1175, 1176 

Pangyakulapati vala nadu, 1155 

Pandyakulasani (title), 1155 


Pandyakulasani valanadu, 1152, 
1155, 1165, 1166 

pankuruni, 1119 

Pannarmoli Amman, 1140, II4I 


Panpuli, 1071, 1072, 1073 

Papu Timmayyadéva Maharaya, 
1099 

paradési, 1087 

Prakara, 1098 

Parakésarivarman alias Adhira. 
jéndradéva, IIIT 

Parakésarivarman alias Rajendra 
Chéladéva (II), 1184 

Parakésarivarman alias Udaiyàr 
ஊட Rajéndra Choladéva II, 
1187 

Pramahamsa, 1124 

Paraüji nadu, 1079 

Parafijira nadu, 1079 

Parpati, 1131 

Paruttikkollaippadu, 1225 

Pasali nadu, 1078 


LXI 


Pasupatisvara temple, 1184 

Pathan, 1252 

Pattaiyan, 1073 

Patiakkarar, 1232 

Pattali V éttuvan, 1005 

pattamar, 1105 

Pattana nadu, 1078 

Pattisvara, 1176 

Pattisvarasvamin, 1144 

Pattiyar (Patti$vara) tem., 1176 

Paviir nadu, 1079 

Pennalar nagu, 1078 

Péraiyür nadu, 1079 

Pérambakkam, 1094 

Per Arulalar, 1209 

Periya matha, 1109 

Periya Nachchiyar, 1106 

Periya nàttu matha, 1076, 1077 

Periyarru Sasta, 1172 

Periya Silan, 1091 

Periya Silappadi, 1091 

Feriya Venmani, 1087, 1088 

Perumal (God) 1068, 1126 

Perumal] (king) 1066 

Peruma} (tem.) 1070 

Perumal Alagan Perumal, ‘who 
revived the past,’ Sivala Vara- 
guna Rama Pandya Kulase- 
kharadéva Dikshitar, Jatila- 
varman alas Tbe. Kon., 107r 

Perumal! Arujdlanatha, 1220 

Perumal Pérarulala, 1215 

Peruma nadu, 1129 

Perumaruda nadu, 1079 

Perumbadtkaval, 1226 

Perumbakkam, 1113 

Perumbédu, 1240 

Perumbüdur, 1240 

Perumpadür, 1117 

Perumür nadu, 1078 

Perundéviyar, 1209 

Perunkafichi nàdu, 1079 

Perunkulattudaiyan endal, 1274 

In—4 


Peruntimiri nadu, 1079 

Periir, 1169, 1176, 1177 

Peruntagara nadu, 1078 

Phanipatimangalam alias Kari. 
kala Chola chaturvédimanga. 
lam, 1164 

pidagai 1213 

Pidariydr, 1063, 1133 

Pillai (Jüanasambandha), 1175 

Pillaimar, 1072 

Pillaiyar, 1087, 1088, 1089, 1232 

Pillaiyar Chokka Nayanar, 1087 

Piliaiyar Podukkam Aubaladeva 
Maharaja, 1220 

Piraiyar, 1087, 1088 

Piraiyür nadu, 1078 

Polegar, 1244 

pon, 1076, 1093, 1174, 1185, 1210, 
1252 


Pondulür, 1241 

Pondür, 1240 

Pongalürkka nadu, 1068 

Ponmalai (hill), 1176 

Ponmalaiyandar, 1176 

Ponnambala Dikshitar 11160 

Ponnür nadu, 1979 

Porür nadu, 1077 

Pottappichchola Gandagopalan, 
1207 

Pottappi nidu, 1079 

Poygai (roet), 1151 

Poygai nadu, 1162, 1164 

pradhani, 1075 

prasada, 1077 

Prasasti, 1077, 1155, 1189, I23I, 
1247 
Samasta bhuvanéka Vira, 1247 
Samasta Jagadadhara, 1155, 
1189 

Pratipi Raja, 1097 

Praudhadéva maharaya, Vira- 
pratapa, II47 

Prithvigvara, 1207 

pritidana, 1087 


LXII 


Pudu-Ayakkudi, 1199 
Puduchchéri, 1240 

Pulal kottam, 1077 
Puliyarai, 1073 

Puliyür kottam, 1077, 1105 
Pullattafijéri, 1240 
Pullavi, 1124 

Pumbalar gramam, 1240 
Punaiyarru Sastt, 1172 
Piindurai nadu, 1063 
Puratarukkal, 1225 
Puravippalaiyam, 117) 
Purisai nidu, 1078 
Purridamkondisvara, 1176 
Purridamkondisvara temple, 1177 
Purridamkonda Tyagaraja, 1132 
Puttakaram, 1099 
Puttaputtilur, 1247 
Puttaru (River), 1138 
Puttéri-gramam, 1240 
Puttéri Vilagam, 1240 


R 


Radhapuram, 1241 

Radhapuram (R jarijapuram)}, 
II49 

Raghava, 1215 

Raghava Iyengar, M., 1177 

Raghunutha diva Maharaja, 1250 

Raghunatha Nayaka, 1094, rror 


Raghunatha Nayakan-Viraragha- 
va Nayakan, rroi 


Raghun tha Pandita, 1173 
Raghupati Aiyan, ro96 
Rajadéva, Tbc., 1222 
Rajadhiraja I, 1184 

Rajadhiraja Malaiyarayan, 1105 
Rajàdhirajadeva, The. 1105, 1132 
Rajadhirajadéva, II, Tbe. 1225 


Rajagambhira valanadu, 1089, 
1090 


Rajakésari, 1127 


Rajakesari Konerinmaikondan, 
IIIS 

Rajakésarivarman alias Tribhu- 
vana chakravartin Kulottunga 
Chola déva, 11907, LIIg 

Rajakésarivarman alias Udaiyar 
Sri Virarajéndradéva, 1163 

Rajanarayana chaturvédimanga 
lam, III4 

Rajaraja, 1155 

Rajaraja III, 1207, 1213, 1222 

Rajaraja III, Tbc., 1211, 1212 

Rajaraja Chédiyarayan,1225, 1226 

Rajarajadéva, 1149, 1225, 1226 

Rajarajadeva, Tbc., 1108, நரா, 
1132 

Rajarajadéva IIL, Tbc., 1151 

Rajaraja Sipalan, 1227 

Rajasckhara Pangyadéva, IIIT 

Rajasékharan Ramadévi, 1111 


Rajasundari chaturvedimangalam 
1165, 1166 


Rajasurya, 1120, 1122 
Rajavallipuram, 1229, 1230 
Rajendra Chediyarayan, 1225 
Rgjéndra Chola II, 1188 
Ramachandra Bhatta, 1200 
Ramachandradéva, 1100 
Ramadeva Maharayar, 1094 


Ramadéva Maharayulu, Vira, 
1101 


Ramana Nayakar, 1091 

Ramgnuja Alvar, 1240 

Ramardja, 1139 

Ramaraja Vitthala, 1138 

Ramardja Vithaladéva Maharaja, 
Virapratapa Mahamandaladéva 
1138 

Ramaraju Vénkatapatideva Maha 
raja, Mahamandalésvara, 1209 

Ramayya, 1243, 1229 

Rangacharya, Sri, 1219 

Rangacharya, V., 1093 


Ranga Malavaraya, Arasunilayi- 
tta, 1245 


LXIII 


Rangamandapa 1097, I100 

Ranganatha, Sri, 1217 

Ranganatha Setti, 1143 

Rangappa Malavarayar, Arasuni- 
laiyitta Malavarayar, 1242 

Rangayyan, 1199 

Ratnagiri, 1252 

Ratnagiri Durga, 1252 

Ravuttanallür, 1099, r2r0 

Rayar, 1252 


S 


Sa -adat Ullih khan, 1216, 1217 
sabha, 1155, 1176, 1191 
Sabhapati (god), rr22, 1123 


Sabhapati (Nataraja) Vimana, 
1221 

Sadasivadéva Maharaya, 1008, 
1099, 1138, 1229 

Sadasiva Maharayar, 1240 

Sadisivaraya, 1249 

Saharsjapuram, 1243 

Saiva, 1144, 1175, 1177 

Saiva matha, 1202 

Saiva saints, 1175 

Sagara, 1207 

Saka, 1064, 1065, 1068, 1070, 
1071, 1073, 1075, 1076, 1077, 
1087, 1093, 1094, 1095, 1096, 
1097, 1098, 1099, IIOO, 1101, 
1102, 1103, IIO4, III2, 1116, 
II24, 1738, 1143, 1146, 1147, 
Ir45, L163, 1167, 1168, 1169, 
1172, £173, I175, 1177, 1199, 
1202, 1205, 1207, 1209, 1213, 
1214, 1215, 1216, 1217, 1219, 
1220, 1228, 1229, 1230, 1240, 


1242, 1243, 1244, 1245, 1249, 
1250, 1252. 


Salágai, 1143 
Salappakkam, 1240 
Salipavadah, 1095 
Saliya, 1095 
Saluva-kattari, 1252 
Saluva-nayaka, 1076 


Samakkuiam, 1174 

Samalapuram, 1148 

Samanta, 1060 

Sammatiya Ayilachchari, 1240 

Sanappiratti, 1137 

Sangama, 1223 

Sanka 1216 

sankrama-punyakila, 1215 

sankranti, 1124 

sannidhi, 1124 

Sarattu nadu, 1240 

sarvamánya, 1076, rogi, 1098, 
1099, 1126, 1147, 1149, 1247, 

Satruiijaya, 1121 

Sattiyan, 1102 

Saundaravalli amman, 1142 

Saundarya kanakambika, 1227 

Sayana Udaiyar, 1210 

Selai, III 

Sellakkon, 1215 

Sellapperumal, 1215 

Sellamantadi, 1007 

Sembiyan Mahadévi (village), 
1227, 1228 

Sembur-kottam, 1078 

Stmbir Maninagan Idarnikki mae 
Han alias Vanarayan, 1105 

Sempuri nadu, 1079 

Sénai Mudaliyar, 1219 


Sénai Mudaliyar (shrine), ixor, 
1209 

Senapati Pillaiyar (Subrahmanya) 
1135 


Sendalai Tirukkalatti Manikkam, 
ILIO 


Séndamangalam, 1123, 1124, 
1246 

Sendirikai kottam, 1079 

Séngadu kottam 1078 

Sengalunirpattu-sirmai, 1219 

Sengamma Nay aka, 1199 


Senganan, 1151 


LXIV 


Senigénimindan Siyan alias Sam- 
: buvarayan, 1108 

Sefiji, 1095, 1702, 1216 
Senkunra nadu, 1079 
Senkottai, 1073 

Senmir nadu, 1078 
Sérakulavalli Nachchiyar, 1210 
Serruppédan Rajarajadévan Val- 
, lavan, 1105 
Serukkuppettuvūr, 1210 

Sésha Ayyan, 1200 

Séuna, 1208 

Shanbaga Sérvaikkaran, 1228 
Sibi, 1207 

Sikali, 1175 

Silpacharya, I24I 
Singamapuram, 1248 
Singamporuda vala nàdu, 1079 
Siáganallür, 1248 
Singapperuman, 1133 

Sirmai, 1203, 1206 
Sirrarkkadu, 1155 

Sirukgrai kottam, 1079 
Sirupakkam, 1240 
Sitaramapéttai, 1073 

Sittadi, 1138 

Sittori, 1224 
Sittiramelip-periya nádu, 1077 
Siva, 1076, 1087, 1206 


Siva (tem.), rro4, II38, II5I, 
1160, 1239, 1243, 1251 


Sivabrahmana, 1063, 1071, X105 
1107 
f 


Sivaprakasasvamigal matha, 1202 
Sivaprakasa svamin, 1202, 1206 
Siva-pitja, 1206 

[4 de 

Sodi, 1114 


Sokkalingam Sankaran, ‘the 
slaughterer of rams’, 1071 


Solavalli nadu, 1079 
Soliyabrahmana, 1168 
Somadéva pakkam, 1240 
Soméévara, 1123 
Somisvaradéva, Vira, II55 


Sonnavannam $eyda Perumal, 

, 1209 

Sridévi, 1207 

Srikailasam alias Sri Kulottung? 
Chóli$varam udaiyar, 1165 

Srikailasam udaiyar, 1192 

Srimushnam, 1217 

Srinivasa alias Attàn Tiruvén- 
ka a Ramanuja Jiyar, 1216 

Srinivasadasa, 1217 

Sriperumbüdür, 1240 

Srirangadéva Maharaja, 1209, 
1250 

Srirahgam, 1169, 1217 

Srirangarayadeva Maharaya, 1097 

Sri Senapati Alvar, 1239 

Sri Vaikuntha Perumal, 1247 

Sri Vaikuntha Perumal (tem.), 
1247 

Srivatsa gotra, X219 

Sthalapurana, 1177 

sihàünattàr, 1075, 1104, 1106, IIIO, 
IXI2, 1113, 1137 

Sthanika, 1173, 1244 

Subbaraya Gurukkal, 1244 

Subrahmanya (god), 1089,~1143, 
1242 : 

Subrahmanya Pandita, 1173 

Sudikkodutta -Nachchiyar, 1093 

Sukkampatti, 1251 

Sun, 1207 

Sundara Pandya, 11217, 1123 


LXV 


Sundara Pandya I, Jatavarman, 
X123 


Sundara Pandyadéva, 1088, 1120, 
1121, 1247 


Sundara Pandyadéva, Jatavar- 
man, 1067, 1133 

Sundara Pandyadéva, Jatavar- 
man alias Tbc., 1088, 1189 

Sundara Pandyadéva, Tbc., 1067 

Sundara Pandyadéva, Tbc. Kön., 
1247 


Sundara Pandyadéva II, Jatavar- 
man alias Tbc., 1155 


Sundarar, 1175 

Süralür-kürram, 1087 

Surandai 1037, 

Surya, 1207 

Suryadéva alias Vyakarna dana 
Bhatta, 1132 

Svaimidroharagandan, 1109 

Svamin (Jhanasivasvamin), 1169 

Svarnamauktikambal, 1224 


T 


Tachchür nadu, 1079 
tāli, 1122, 1232 
taligai, 1208 
Taluk 
Avinaéi, 1114, 11189, 1120, 1173 
Bhavani, 1140, 1146, 1147 
Cheyyar, 1222 
Chidambaram, 1124 
Coimbatore, 1177 
Dharapuram, 1068, 1117, 1130, 
1143, 1168, 1200, 1231, 1249 
Dindugal, 1090, மாசா 
Eróde, 1063 
Kaiichipuram, 1115, 1117 
Kariir, 1127, 1183 
Kumbhakónam, 1138 
Musiri, 1202 
Palladam, 1129, 1143, 1149 
In—5 


Perundurai, 1063 

Pollachi, 1175 

Ponnéri, 1135 

Saidapet, 1132 

Tafijavir, 1151, 1160, 1165, 

1167, 1189 

Tenkasi, 1071 

Tiruchirappalli, 1087 

Tirukkoyilur, 1223, 1227, 1246. 

Tiruvallir, 1104 

Udaiyarpalaiyam, 1242 
Talakafichéri, 1093, 1094 
Talakarachchéri, 1093 
Tambirán, 1076 


Tammu Setti, 1208 

Taüjavür, 1094, IIOI - 

Tafijaviir-ktrram, 1165, 1166. 

Tannür naqu, 1078 

Tatakapurisvara, 1223 

Tattaiyür nadu, 1185, x187 

Tayar Sannidhi, 1214, 1216 

Tellaru nadu, 1078 

Telugu brahmana, 1199 

Telugu Chóda, 1123 

Ten Allür, 1168 

Tenkalai Vaishnavite symbol, 
1216 

Tenkarai Rajagambhira valanadu,, 
1087 

Tenkarai Uyyakkondasolavala 
nadu, 1138 

Tenkasi, 1073 

Ten maganam, 1243 

Tennattür nadu, 1079 

Tennilai, 1231, 1232 

Teppakkulam Ramabhadrasvamin 
1230 

Thousand-pillaredjMandapa 1076, 
1176 

Tiduvanar (Nirvélar ?] nadu, 
1078 

Tillai, 1177 

Tillai (Chidambaram), 1175 


LXVI 


Tireimür nadu, 1138 

dirtha, 1219 

Tiruchirappalli, 1091r, 1189 

Tiruchirappalli (country), 1202 

Tiruchchirrambalam udaiyar, 
1191 

Tiruchchirrambalayyan, 1x38 

Tirukkachchinambi, 1096 

Tirukkimakkottam udaiya Akhila 
Nayaki, I152 

Tirukkanallür, 1159 

Tirukkantir, 1160 

Tirukkarttikai, 1187 

Tirukkattupalli Mabadeva, rr9r 

Tirukkatguppalli udaiya Nayanar, 
1190 

Tirukkattluppalli Udaiyar, II9L 

Tirukkotta Nambi, 1095, 1096 

Tirukkovalur, 1223, 1226 

Tirukkoyilür, 1224 

Tirumadaippallip puram, 1101 

Tirumadandaiyür, IIIT 

Tirumalai Nallan  Chakravartin 
Govindaraja Chakravartin, 1147 

Tirumalai Nayaka, 1173, 1176, 
1215, 1252 

Tirumalai Ramasvami Dévastha- 
nam, IO7I, 1073 

Tirumanikuppam, 1240 


Tirumerkoyil, 1067, 1160, 1162, 
1163 


Tirumuruganpündi, 1173 


Tirunagisvaram udaiyar, 1063, 
1066, 1071 
Tirunágisvarasvamin, 1064 

Tirunamatiukkani, 1090, 1117. 
1138, 1184 


Tirunana udaiya svamin, 1141 
Tirunattanam, 1099 
Tirunelvéli, 1073, 1172, 1241 
Tirunalveli natha svamin, 1169 
Tiruppachür, 1104 
"Tiruppalaivanam, 1112, 1135 


Tiruppalaivanam udaiya Naya- 
nar, 1134 

Tiruppdlaivanam ugaiyar, 1136 
1137 

tiruppanippuram, 1192 

tiruppant puriyum aludaiyar,x224, 

Tirupparaytturai, 1087 

Tirupparaytturai udaiya Naya- 
nar, 1087, 1088 

Tirupparaytturai, udaiyar, 1089 

Tirupparkadal Chitramélivinna- 
garam, 1247 f 


Tiruppāśūr, 1097, 1103, 1104, 
௩107, IIII, 1207 


Tiruppasir Nàyanar, 1104 
Tiruppa$ür udaiya Nayanar, 1108 
Tiruppasur udaiyar, 1105, 1107, 
1109, IIII, III2, IIIA 
Tirupper, 1151, 1155 
Tiruppérppuram, 1151 
Tiruppérudaiyar Tiruppuratturai- 
Vàr, II5I 
tiruppudiyidu, 1066 
Tiruppuraitturaivar, Udaiyar, 
1151, 1155 
Tiruppuvai nadu, 1079 
Tirusirapuram, 1091 
tiruitodu, 1106 
Tiruvadi (Travancore), 1138 
Tirunagisvara (tem.), 1223 
Tiruvahindrapuram, 1124 
Tiruvakki$uram udaiyàn Mala- 
vadaraiyan, 1087 
Tiruvakkisurattu udaiyar, 1087 
Tiruvalangadu, 1112, 1207 
Tiruvalltir, 1092, 1094, 1101 
Tiruvallar Appan, 1100 
Tiruvanilai Mahadéva temple,xrg4 
Tiruvanilai udaiya Mahadeva, 
1185 
Tiruvaüji managaram alias Mudi- 
valangu sdlapuram, 1187 
Tiruvannamalai, 1075, 1076, 1202 
Tiruvannamalai matha, 1202, 1206 


LXVII 


Tirnvannuw, 1097 
Tiruvarangan, 1168 
Tiruvaraigam udaiyan alias Raja- 

dhiraja Malaiyarayan, ௩௩௦5 
Tiruvarür, 1176 . 
Tiruvepjamakkidal Nayanar, 1127 
Tiruvefijamakkidal, 1127 
Tiruvenkadu dévan, 1092 
Tiruvenkata dévan, 1092 
Tiruvennainallur, 1134, 1246 
Tiruvidaikali Emperuman, 1239 
Tiruvidaimarudur, 1138 
Tiruvidaimarudür udaiya Tambi- 

rAnar, 1138 
tiruvidaiyattam, 1247 
tiruvilakkupuram, x191 
Tiru Virattanam udaiya Nayanar, 

1225, 1226 
Tiru Virattanam-udaiya Nayanar, 

Ugaiyar, 1239 
Tiru Virattanam udaiyar, 1226 
Tiruvorriyür, 1112, 1132, 1207 
Tiruvunnáliga? sabhà, 1225 
4ithi, 1077, 1109, 1165, 1106, 

1177 

Paurnimà, 1146 

Chaturthi, 1231 

Pafichami, 1112 

Saptami, 1214 

Navami, 1071 

Da$sami, 1109, 1175, 1177 

trayodasi, 1176, 1177 

amavasya, III0, 1177 

Ba trayodasi, 1166 

Ba. ekadasi, 1114 

Ba. dvitiya, 1075 

Ba. tritiya, 1216 

Ba. chaturdasi, 1151, 1212 

Ba. pafichami, 1191, 1207 

Ba. saptami, 1220 

Su. prathama, 1109, 


Su. 


dvitiya, 1191 


Su. tritiya, 1088, 1104; 1116, 
1184, II9I 

Su. paüchami 1076, 1077, 1087, 
1129, 1149, 1165, I2IO, 1219 

Su. shahthi, 1209 


Su. ashtami, 1155 

Su. dagami 1109, 1164, xara, 
, 1231 

Su. êkadasi, 1214 

Su. dvadaśi, 1138, 1172, 1215 
Su. trayodasi, 1166, 1232 

Su. paurnima, 1147, 1209 


Todaramalla, 1216, 1217 

'Todaramalla, Lala, 1217 

Todaramalla, Raja, 1216 

Tondaima nadu, 1079 

Tondaimandalam, 1076, 1077, 
1080 

Tondaiman So]iyavaraiyan, 1114 

Tondisvara, 1229 

Tondisvara (temple), 1229 

'Tondramalla, 1216 

Toppür Tirumalai Nayaka, 1209 

Travancore-Cochin State, 1251 

Tirubhuvanaviradéva, 1137 


Tirubhuvanaviradéva (Kulottunga 
Chola 111), 1137 


Tribhuvana chakravartin, 
I214 


Tribhuvana Viradéva, Tbe. 1215 

Trilochana Pallava, 1207 

Trivikrama Perumal, 1224 

Tulabhara, 1120, 1123 

Tulukka, 1252 

Tummandi Akkachchi, 1214 

Tunga Muttayi, 1244 

Tuppakki Krishna Nayaka, 1094 

Tuppakki Krishnappa  Nayaka, 
1094, 1095, IIOL 

Turaiyiir, X202 

Turaiyur Adhinam, 1202 


1105, 


LXVIII 


Tyagaraja (god), 1132 
U 


Ubhayaranuvam, 1072 

Ugaiyàr Pachchottu Avudaiyar, 
1131 

Udaiyarpalaiyam, 1134, 1216, 1217 
1249 

Udaiyarpalaiyam District, 1248 

Udaiyar Pdlaiyam festival, 1217, 

Ukkal, 1213 

Ukkalur, 1244 

Umamahéévarasvamin, 1142 

Umbalige, 1231, 1232 

Unnamulai Amman, 1076 

Upparappalaiyam, 1176 

Urachchikkottai, 1146 

Uraiyür kürram, 1089 

Uraiyür puravaridhisvara, 1169 

Urrukkadu kottam, 1078 

Uttamakkamindan, 1232 

uttāna dvàdasi, 1139 

Uttaramērūr, 1116 

Uttaramérürpparru, I116 

Uttattür, 1117 


V 


Vachigvara (tem.), 1104, 

Vadagalai Srivaishnavas, 1002 

Vadakarai, 1146 

Vadakarai Manavil kottam, 1210 

Vadakarai Manrachchanallür, 
X087 

Vadakarai nadu, 1147 

Vadakarai Rajaraja valanadu, 
1164 

Vadakarai Rajéndrasigga vaļa 
nidu, 1162 

Vadakarai Valla nadu, 1078 

Vadakkepalli, 1119 

Vada maganam, 1243 

Vadaparisara nadu, 1119, 1129 

Vada Poigaliirkkg nadu, 1169 


Vadibhikara Srinivasa guru, 1219. 

Vahana mandapa, 1093, 11௦0 

Vaikasi festival, 1100, 1110 

Vaishnava, 1092 

vaisya, X104 

Vakayalupadu, 1240 

vala nadu, 1076 

Valavanda (Và]avandan ?), 1135 

Valippukka nadu, 1068 

Valippür, 1068 

Valippurakka nidu, 1070 

vallakkadu, 1200 

Vallalariya gopura, 1075 

Valliyar nàdu, 1078 

Valmiki gotra, 1199 

Val nilai kanda ViréSvara, 1246 

vanam, 1068 

Vanavasi alias Viraśōļanallūr, 
X155 

Vaiiji-managaram alais Mudiva-- 
Jangu cholapuram, 1185 

Vaiijinayakan tirunandavanam, 
1185 

Vankali nadu, 1078 

Vanmikanathasvamin temple, 
1172 

Vànur nadu, 1079 

Vanniya, 1091 

Varadanallür, 1146 

Varadaraja (god), 1216, 1217 

Varadaraja (tem.), 1222 

Varadaraja$vamin, 1208, 1210, 


IZII, 1212, 1213, 1214, 1215, 
I216. 


Varadarajasvamin (tem.,) 1207,. 
1222 


varam 1129 

Varkula nadu, 1079 

Vadi elunda Nayinar, 1113 
Vayalpadu, 1244 
Vayirippalaiyam, 1228 
Velalas padaittalat, 1064 
Vélampiindi, 1070 


LXIX 


Véla nadu, 1207 

Vela Panikan, 1232 

véli, 1090, 1226 

Vellala, 1077 

Velliyangiri, 1176 

Velliyangirippattanam, 1149 

Velür-kottam, 1079 

Vengala nadu, 1127, 1184, 1185, 
1187 

Vengaliir nadu, 1079 

Vengattiir, 1097 

Vefijamanküdalur, 1127 

Venkappa Malavarayar, 1244 


Vénka,ichala Reddiyar, 1202, 
1206 


Vénkata Aiyan, 1250 
Vépkata-kottam, 1079 
Vénkatarama Ayyan, X199 
Venkataramanayya, N., 1139 
Venkatarayadéva Maharaya, 1102 
Venkunra kottam, 1078 


Véyidamkondarulina Mahadeva, 
IIIT 


vibhüti känikkai, 1112 
Vijayabhishéka, 1215 
Vijayadasami, 1200 
Vijaya Gandagopala, 1213 
` Vijayagiri Vela Chinnoba Nayaka, 
1176 
Vijayamangalam, 1063, 1064, 
1065, 1066, 1133 
Vijaya Oppila Malavarayar, 1243 
Vijayaraghava Nayaka, rror 
Vijayaranga Chokkalinga Nayaka; 
1170 
Vijjana, 1207 
Vikrama Chóla, 1x75 
Vikrama Choladéva, 1225 
Vikrama Chc!amangalam, 1187 
Vikrama Cholarsja, 1177 
Vikrama Pandyadéva, 1117, 1247 
Vikramasimhapuri, 1208 
Vikramasola chaturvédimanga- 
lam, 1127 
In—6 


Vikramasoladéva, 1064, 1005. 
௩௩05 

Vikramasolanallur, 1190 

Vikramasola valanádu, 1125 

Vikritisvara (tem.), 1127 

Viladapura nadu, 1079 

Villivallam, 1109 

vimana, 1076, 1092, XI4I, 1142 

Vinayaka (tem.), 1125 

Vinniraindaperumal, 1068, 1070 

Vira Bana Pandya Guruladévar, 
1251 

Virabhadra nagu, 1078 

Virabhishéka, 1215 

Vira Kampana Udaiyar, 1087, 
I214 

Vira Nayaka, 1250 

Vira Pandya, 1070 

Vira Pandyadéva, 1070, 1129 

Viraraghava (Tem.}, 1092 

Viraraghava Perumal, 1092, 1093, 


1004, 1097, 1098, 1099, II00, 
௩௩03 


Viraraghavapuram, I096, 1103 

Viraraghava Sathakopa Jiyar, 
1093 

Viraraghavasvamin, 1093, 1094, 
1096, 1098 

Virarajakésaridéva, 1063 

Virarajéndra, 1065 

Virarajéndra Choladéva, 1108 


Virarajéndradéva, 1063, 1064, 
1065, ௩16௦ 


Virarajendva déva vaykkal, 1162 

Vira Ramadéva Maharaya, 125e 

Viragaiva, 1206 

Virasaiva Matha, 1202 

Virasolamandalam, 1127 

Virasolanallar; 1115 

Virasolavalanagu, 1149, 1185 

Virattanesvara temple, 1224 

Vira Vénkatapatirayadéva Maha. 
raya, 1095, 1103 


LXX 


Vira Venkatarayadeva Maharaya, 
1093, 1096, 1103 


Virpedu nadu, 1079 


Virudaraja bhayankara valanadu; 
1166 


Virüpaksha Udaiyar, 1231 
Virupanna Udaiyar, Sri Vira, 1075 
Vishnampéttai, 1160 


Vishnu temple, 1067, 1092, 1133 


1160, 1102, 1163, 1168, 1207, 
1217, 1224 


Vi$vanatha Ngyaka Chokkanatha- 
Nayaka Vira Nayaka, 1250 


Visvanatha Nayaka Tirumalai 
Nayaka, 1230 


Vrishabha lagna, 1216 
vyüpüri, 1103 


week days, 


Sunday, 1071, 1087, 1105, 1172, 
1207, 1209, I212, I214 
Monday, 1075, 1௩104, 1129, 

1138, 1139, ராதா, 1155, 1164, 
1166, 1107, 1212, I219, 1231 
Wednesday, 1112, 1165, 1185» 
11707, 1220 
Thursday, 1076, 1149, 1175, 
1177, 1199, 1210, 1214, 123K 
Friday, ௩௦88, 1109, 1168, 1170, 
1177, 1200, I215, 1232 
Saturday, 1073, III4, 1116, 
XI9I, 1216 
Y 
yagasala mandapa, 1097 
yakki-palansalagai achchu, Sri, 
1127 


பொருட்குறிப்பகராதி 


—Ó-—— 


EJ 


அகிலாண்டேசுவரி, 1151 

அகோபல மடம்‌, 1092, 1094, 1098 

அக்கண்ணா, 1219 

அக்இசுவர சுவாமி கோவில்‌, 1189 

அச்இிரகாரம்‌, 1146, 1260 

அகமெகாமம்‌ பாளையம்‌, 1260 

அணுக்காவூர்‌, 1114 

அணுக்காவூர்‌ சாடு, 1114 

அண்ணர்‌ கொப்பணங்கள்‌, 1214 

அதிராஜேர்திர தேவன்‌, பரகேசரி 
வர்மன்‌, 1112 

௮ ern gos Dror, 1162 

அத்தியூர்‌, 1243 

அட்தியூர்‌ தாலூகா, 1140, 1146,1147 

அப்பய்யன்‌, 1200 

அப்பர்‌ 1087 

அமுதபடி, 1226 

அம்பலத்தாடும்‌ ஐயன்‌, 1212 

அகண்ட. ஈல்லூர்‌, 1227 

அரிச்சம்‌ திரன்‌, 1209 

அரியலூர்‌, 1249, 1244 

அருணாசலேசுவரர்‌ கோவில்‌ 1075 

அருளப்பாடு, 1220 

அருளாளப்‌ பெருமாள்‌, 1207 

அசுளாளப்‌ பெருமாள்‌ கோயில்‌; 1213 


அரையன்‌ ராஜ ராஜன்‌ பாண்டியன்‌, 
1112 
அவிநாசி, 1114, 1114 


அவிநாசி ஆளுடையார்‌ கோவில்‌, 
1115 
அவிசாரி தாலூகா, 1114, 1118. 


1142, 1178, 1175 
அவுமங்கஜேப்‌, 1218, 1219 
அழயெ சிங்கர்‌ ஆலயம்‌, 1207, 1214 
அழகிய சிங்கர்‌ rie, 1210 
அள்ளூர்‌, 1167 


அறம்‌ வளர்த்த நாச்சியார்‌, 1223 
அஷ்டபுஜத்‌ தெம்பெருமான்‌, 1219 


8b 
ஆசாரியர்‌, 1099 
giari, 1248 
GERI ராஜ்யம்‌, 1248, 1257, 1258 
ஆபத்சகாயேசுவரர்‌ கோவில்‌, 1946 
ஆபஸ்தம்ப சூத்‌ இரம்‌, LALA 
ஆயக்குடி, 1199 
ஆயக்குடி பாளையப்பட்டு, 1199 
ஆயம்‌, 1227 
ஆலத்தூர்‌, 1248 
ஆழ்வார்கள்‌, 1210 


e 


இராமானுஜ ஆழ்வார்‌ கோவில்‌, 1240 
இறை, 1227 

இக்ஷுவகேச்வரர்‌, 1157 

இக்ஷ்வாகு, 1209 


FF 


ஈக்காட்டுக்‌ கோட்டம்‌, 1112 
ஈரோடு, 1228, 1229 
ஈரோடு தாலூகா, 1063 
ஈழம்‌, 1215, 1239 


2. 


உக்கல்‌, 1213 

உடையார்‌ திருவீமட்டான முடைய 
சரயனார்‌, 1239 

உடையார்பாளைய உற்சவம்‌, 1918 

உடையார்‌ பாளையம்‌, 1218 


உடையார்‌ பாளையம்‌ சீமை, 


1249 
உடையார்‌ பாளையம்‌ Storer, 1242 
உத்தமப்‌ பாளையம்‌ அக்கடி, 1171 


1248, 


LXXII 


உமாமகேச்வா சாஸ்திரி, 1262 
உமாமகேச்வர்‌ சுவாமி, 1142 


set 
ஊற்றத்தார்‌, 1117 
எ 


எம்பெருமான்‌, 1208 
எலத்தூர்‌, 1251 
எல்லாச்‌ தலையான பெருமாள்‌ தாதி, 


1214 
a pags scr, 1209 


ஏ 


ஏகாம்பபேசுவ.ரர்‌ கோவில்‌, 1221 


ஏட்டூர்‌ இருமலை குமார தாத்தாசார்ய 
ஐயன்‌, 1210 


2 


ஒப்பிலாமணீசுவரர்‌ கோவில்‌, 1227, 
1298 


985 குறு gr He, 1214 


ஓ 
ஒரிச்சேரி, 1147 


ககுஸ்தன்‌, 1209 

கங்காதபேசுவ.ர்‌ கோவில்‌, 1244 
கங்கைகொண்ட சோழபுரம்‌, 1112 
கங்கைகொண்ட சோழன்‌ மாளிகை, 


3112 
கச்யபர்‌, 1208 
சடப்பை ஜில்லா, 1257 
கடம்பகாத சுவாமி கோவில்‌, 1116 
கடம்பர்‌ கோவில்‌, 1115, 1117 
சண்டகோபாலன்‌, 1908, 1209 
கண்டகோபாலன்‌ £69, 1208, 1213 
்கண்ணாடிப்புத் er it, 1249 
கககவல்லி நாச்சியார்‌ ஆலயம்‌, 1096, 
1099 


கம்பண உடையார்‌, 1218 

கயிலாச நாதர்‌, 1164 

கரிகால சோழ ராஜா, 1249 

கறிகரல சோழன்‌, 1208 

கருடன்‌, 1095 

கரும்பீச்வரர்‌, 1159 

கருவூர்‌, 1215 

கரூர்‌, 1188 

கரா தாலூகா, 1183 

காச "௨௪ ஈவாப்‌, 1218, 1219 

கால்‌ ஜில்லா, 1258 

கலுசுகல மாயனாசாரி, 
1241 

கல்யாணிபுரி, 1209 

கவயன்புத்தார்‌, 1175 

களவழி, 1151 

கள்ளப்‌ பிரம்பூர்‌, 1164 


சிற்பாசாரி, 


கா 
காக்கலூர்‌ நாடு, 1112 
காங்கயம்‌ தாலூகா, 1149, 1168 


காஞ்சீபுரம்‌, 1907, 1208, 1209, 
1213, 1215, 1218, 1219 


க-ஞ்சிபுரம்‌ தாலூகா, 1115, 1117 


கால கால maa சுவாமி கோவில்‌, 


1174 
கால கால ஈசுவரர்‌, 1175 
காவியூர்‌ கோட்டம்‌, 1218 
காவிரி (ஆறு) , 1087, 12009 
காவேரிப்‌ பாக்கம்‌ ஜில்லா, 1289 
கி 
கிருஷ்ணசுவாமி கோவில்‌, 1242 
சிளியூர்‌, 1225, 1226, 1227 
கீ 
Sept, 1224 
Sa»ipuyr, 1924, 1239 


5 
குப்பாசாரியார்‌, 1261 
குமாசபாளையம்‌, 1142 


LXXIII 


கும்பசோணம்‌ தாலூகா, 1138 

குருக்கப்பாளையம்‌, 1168 

குலோத்துங்க சோழ தேவன்‌; திரி 
புவன சக்கரவர்த்திகள்‌, 1110, 
1111 

குலோத்தம்க சோழன்‌ (111), இரு 
புவன சக்கரவர்த்திகள்‌, 1239 

குழி, 1225, 1243, 1245 


குறுக்கைக்‌ கூற்றம்‌, 1299 
கூ 
கூடலூர்‌ (மதுரை ஜில்லா” 1171 
கூடல்‌ pu பெருமான்‌ சோவில்‌, 
1172 
கூவலூர்‌, 1243, 1244 


கே 
கேசவ தண்ட நாயகன்‌, 1211 


கை 
சைவிலை, 1075 


கோ 


கொடுவாய்‌, 1068, 1117 

கொடுவாய்‌ ஈசுவான்‌ கோவில்‌, 1070 
சொப்பன மன்னாடி, 1175 
கொல்லூளரூர்‌, 1247 

கொல்லூளூர்‌ பகுதி; 1229 


கோ 
சுவாமி கோவில்‌, 


கொதண்‌_ூராம 


1245 
கொதேச்வர சுவாமி கோவில்‌, 1118 


கோதைப்‌ பிராட்டி ஈசுவர சுவாமி 


ஆலயம்‌, 1118 


கோபிசெ.ட்டிப்‌ பாளையம்‌ தாலூகா, 
1260, 1261 


கோபி செட்டிப்‌ பாளையம்‌ ஜில்லா, 
1260 


கோப்பண்ணா, 1218 
கோப்பய்ய தண்ட சாயகன்‌, 1211 


In—7 


கோப்‌ பெருஞ்‌ சிங்கன்‌; திரிபுவன 
சச்சரவர்ச்‌ திகள்‌, 1228 

£கோயம்புத்தார்‌, 1248 

கோயம்புத்தூர்‌ ஜில்லா, 1063, 1068, 
1114, 1117, 1118, 1142, 1143, 
1146 1147, 1148, 1168, 1173, 
1900, 1231, 1241, 1260, 1261 


கோயில்‌ பண்டாரத்தார்‌, 1210 
கோல்கொண்டா, 1210 
கோவிலடி, 1151 

கோவிலூர்‌, 1943 

கோவில்‌ ப ளையம்‌, 1175 
கோ தில்ல, 1087 


ச்‌ 


சகரன்‌, 1209 
சக்கரம்‌, 1217 
சங்கு; 1217 
சண்டேசுவார்‌, 1240 
௪தத்துல்லாகான்‌, 1218, 1219 
&& rf ராஜ்யம்‌, 1910 
சந்தி விளக்கு, 1227 
சபை, 1114, 
சம்பந்தர்‌, 1087 
சர்வமான்ய இறையிலி, 1075 
சவுந்தரிய சாயகி அம்மன்‌, 1159 
rr 
சாமக்குளம்‌, 1114 
சாமளாபுமம்‌, 1148 
சி 
சில்கால்லூர்‌, 1248 
சிதம்பரம்‌, 1242 
சிபி, 1209 
சிவப்பிரகாச சுவாமிகள்‌, 1201, 1205 


சிவப்பிரகாச சுவாமிகள்‌ மடம்‌, 1202 
சின்னசீலப்பாடி, 1090 


d 


ஈக்காம்பட்டி, 1951 


LXXIV 


சுந்தரபாண்டியன்‌, திரிபுவன சக்கர 
até Sect சோனேரின்மைகொண் 
டான்‌, 1248 


சுப்பராய குருக்கள்‌, 1244 

suur Bahsi, 1262 

சுப்பிரமணிய சுவாமி கோவில்‌, 1143, 
1242 


சூ 
சூரியன்‌, 1208 


சே 


செங்கற்பட்டு ஜில்லா, 1092, 1103, 
1115, 1207, 1240 

செங்கழுநீர்ப்‌ பட்டுச்‌ மை, 1210 

செஞ்‌) 1102 

செட்டிபாளையம்‌ தாலூகா, 1148 

செம்பியன்‌ மாதேவி (ரொமம்‌), 1228 

செய்யாறு தாலூகா, 1222 

செருகப்பேட்டுவூர்‌, 1210 

செல்லப்பெருமாள்‌, 1216 

சென்னை ராஜ்யம்‌, 1251 


சே 


'சேச்சமக்கலம்‌, 1246 

சேரகுலவல்லி நாச்சியார்‌, 1210 

சே. ரமான்‌' கணைக்காலிரும்‌ பொறை, 
1151 

சேலை கிராமம்‌, 1112 

சேவுணர்‌, 1909 

சேனை முதலியார்‌, 
1240 

சேஷய்யன்‌, 1200 


1101, 1209, 


சோ 


சொக்கநாத நாயக்கர்‌, 1102 
சொன்ன வண்ணம்‌ செய்த பெரு 


மாள்‌, 1210 


சோ 
சோழதுங்கப்‌ பல்லவரையன்‌, ஸ்ரீபால 
தேவன்‌ மருதார்தாழ்வார்‌ ராஜ 
ராஜ ஸ்ரீபாலன்‌, 1228 
சோழன்‌ செங்கணான்‌, 1151 
ஞா 
ஞானூவாசாரி, 1168 


த 
தஞ்சாவூர்‌, 1094, 1101, 1102 
தஞ்சாவூர்‌ தாலூகா, 1159, 1167, 
1189 
கஞ்சாவர்‌ ஜில்லா, 
1164 
தடாசபுரிச்வரர்‌ கோயில்‌, 1222 
தண்டேசுவர சுவாமி கோவில்‌, 1184 
தளவாய்‌, 1210 ^ 


தா 


1138, 1157, 


தாயார்‌, 1218 
தாயார்‌ பெருந்தேவியார்‌, 1210 


'தரராபுமம்‌ தாலூகா, 1068, 1117, 


1148, 1168, 1200, 1231, 1249 
தாராபுரம்‌ துக்கம்‌; 1149, 1148, 
1168, 1175 


தாருகாவநேச்வரர்‌, 1087 


$ 
திங்கள்‌ திருநாள்‌, 1226 
திண்டுக்கல்‌ தாலூகா, 1090, 1171 
திண்டுக்கல்‌ வகையரா, 1251 
இரிகூடேச்வரர்‌ ஆலயம்‌, 1257 
இரிபுவன வீரதேவர்‌, திரிபுவன சக்‌ 
கரவர்த்திகள்‌, 1215 
தஇிரிலோசன பல்லவன்‌, 1209 
திரிவிக்பெமப்‌ பெருமாள்‌, 
1239 
இருச்சச்சி sb, 1095 
இருச்காட்டுப்பள்ளி, 1189 
இருக்காஈல்லூர்‌, 1159 
திருக்கானூர்‌, 1159 


1229, 


LXXV 


இகுக்கோட்ட கம்பி: 1095 

இருக்கோட்ட sbh விக்கம்‌, 1095 
திருக்கோவலூர்‌, 1228, 1224, 1239 
திருக்கோவலூர்‌ இரு 


வீரட்டான முடைய காயனார்‌, 
1225 
திருக்கோவலூர்‌ 
1246 
இருச்சராப்பள்ளி தாலூகா, 1087 
திருச்சிரொப்பள்ளி ஜில்லா, 1087, 
1188, 1202, 1242 
Agre 1140 
திருநெல்வேலிச்‌ சீமை, 1241 
திருரெல்லேலி ஜில்லா, 1071, 1229 
திருபுவன வீரதேவன்‌ (மூன்றாம்‌ 
குலோத்துங்கன்‌), 1187 
திருப்பராய்த்துறை, 1087 
திருப்பராய்த்துறை 
கோவில்‌, 1087 


இருப்பராய்த்துறை உடைய நாயனார்‌ 


உடையார்‌ 


தாலூகா, 1227, 


ஈசுவரன்‌ 


திருப்பருப்பதம்‌, 1258 

திருப்பாசூர்‌, 1109, 1112 

திருப்பாகுர்‌ உடைய BTU EÈ 
கோவில்‌, 1110 

திருப்பாற்கடல்‌ சித்‌ இரமேழி விண்‌ 
ணகர எம்பெருமான்‌, 1248 

திருப்பேர்‌ இருப்புறச்‌ 
துறைவார்‌, 1151 


உடையார்‌ 


திருப்பேர்ப்புறம்‌, 1151 
இருமலை நாயக்கர்‌, 1216 
தஇிருமுருகன்பூண்டி, 1173 
இருவக்கிநீச்வார்‌ கோவில்‌, 1229 
திருவண்ணாமலை, 1075, 1076,1202 
திருவண்ணாமலை தாலூகா, 1075, 
1076 
திருவண்ணாமலை மடம்‌, 1202 
திருவள்ளூர்‌, 1092, 1096, 1102 
திருவள்ளூர்‌ தாலூகா, 1092, 1108 
திருவாங்கடர்‌-கொச்‌ரி ராஜ்யம்‌, 1951 
திருவிடைகழி எம்பெருமான்‌, 1239 


திருவிடைமரு grt, 1198 

இருவிளக்குச்‌ குடி, 1216 

திருவீரட்டானமுடைய s mur e f, 
1223, 1220 

திருவெண்ணெய்‌ கல்லூர்‌, 1246 

இவ்வியஞாகேச்வரர்‌, 1151 


தி 
துப்பாச்சி இருஷ்ணப்ப கரயச்சர்‌, 
1095, 1102 
அம்மண்டி அக்கச்சி, 1214 
துறையூர்‌, 1202, 1205 
துறையூர்‌ ஆதனம்‌, 1202, 1205 


தே 


Osa giéar® ஜில்லா, 1223, 1224, 
1227, 1246 

தென்காசி தாலூகா; 1071 

தென்னாடு, 1218, 1219 


Gg 


தேங்கு ராஜன்‌, 1218 
தேவராய மகாராயர்‌, 1146, 1223 
தேவராயர்‌, 1228 


தோ 


தொண்‌ ௨சவரர்‌ சோவில்‌, 1229 
தொண்டைமண்டலம்‌, 1210 


தொண்டைமான்‌ சோழியவமையன, 
1114 
தோ 
தோடமமல்லர்‌, 1219 
தோப்பூர்‌ இருமலை சாயக்கர்‌, 1210 


ந 
ககரியில்‌ சீர்மை, 1210 
நடுப்படுகை, 1167 
ஈெச்சேரி, 1118 
நத்தம்‌, 1167 


LXXVI 


௪.ரசிம்ஹ ஆலயம்‌, 1207 

mae சேனாபதி சக்கரை உத்தமன்‌ 
காமின்ற மன்றாடியார்‌, 1291 

சற்பழங்காச, 1214 


நா 
sasar சுவாமி கோவில்‌, 1063 


நீ 


கியமம்‌, 1106 
கிலைப்பாறை, 1090 
கிழலி மிட்டா, 1168 


நே 
நெட்டுழான்‌ ஈல்லகாயன்‌ இருவறம்‌ 
தீழைத்தகையன்‌, 1114 
“செல்லூர்‌, 1209, 1248 


Li 


பதன்‌; 1219 

பசுபதீசுவரர்‌ கோவில்‌; 1184 
படாகை, 1218 

படூர்‌, 1117 

படைவீட்டு ராஜயம்‌, 1210 

பட்ட சுவர சுவாமி கோவில்‌, 1144 
பணடாரம்‌ மடம்‌; 1242 
டணாணார்மொழி அம்மன்‌, 1140 
பண்புளி, 1071 

பதுவசாயன்‌, 1196 

பத்மகாபன்‌; 1186 

பயண்‌ முத்தாயி, 1245 

பருச்சியார்‌, 1919 

பலலடம்‌ தாலூகா, 1149, 1146 
பவானிகூடல்‌, 1140 

பவாணிகூடல்‌ மிட்டா, 1146 
பவாணி தாலூகா, 1140, 1146, 1147 
பழனி, 1199 


பழையகோட்டை, 1231 


A 


LI ro cayo. பெருமாள்‌, 124^ 


tur 


பாலக ருஷ்னாபுமம்‌ கிட்டா, 1090 

பால சாகப்பய்ய தேவ 
1099 

பால முககுண்டு முத்தப்ப ஈாயக்கன்‌, 
சுக்சமபட்டி ஜமின்தார்‌, 1254 


மகாசாயர்‌, 


பாளை யக்கொட்டை, 1229 
ப்‌ 
பிரம்மா, 1108, 1208 


பிநிசிவசவான, 1200 


பிள்ளையார்‌ ஆலம்‌, 1087, 1089 


பு 
புக்கண உடையார்‌, 1214 
புரவிப்பாளையம்‌, 1115 
புலியால்‌ கோட்டம்‌; 1100 ` 
புஷ்படு 9, 1957 
புஷ்ப்சிரி உடம்‌ 1257 

பே 
Qu. rf, 1008 
பெரிய சாட்டு மடம, 1016 
பெரி பபெருமாள்‌ கோவில்‌, 1068 
பெரிய மதகு, 1117 
பெருஙகருணை நாய, 1115 
பெருங்குளத்துடையான்‌ ஏர தல்‌ 

1247 

பெருர்துறை தாலூகா, 1063 
பெருமாள்‌ கோவில்‌, 1067 
பெரும்பாடி காவல்‌; 1227 


Gus 
பேருளாளப்‌ பெருமாள்‌,1216 


LXXVII 


பேருளாளர்‌ 1210 


போ 


பொய்கையார்‌ 1151 


பொள்ளாச்சி தாலூகா 1115 


ம 
மகாதேவ ஐயன்‌ 1262 
மகாமண்டலேச்வவரன்‌ ராம ராஜ 
வேங்கடபதி தேவமகாராஜா 1210 
மச்சென்ஸி 1071, 1090, 1092, 
1103, 1117. 1188, 1140, 1142, 
1148, 1146, 1147, 1148, 1168, 
1171, 1173, 1175, 1199,1200, 
1208, 1217, 1219, 1992, 1924. 
1225, 1226, 1228, 1229, 1230, 
1231, 1251, 1257, 1259, 1260 
மடம்‌ (ராமம்‌) 1222, 1257 
மணவாளமாமுனி மண்டபம்‌ 1213 
மதீகன்‌ மேடு 1913 
மதிவல்லான்‌ இருஈர்தவனம்‌ 1227 
pagers சுவாமி, 1251 
மதுராத்தகப்‌ பொத்தப்பிச்‌ சோழன்‌ 
மதுமசித்தாசன்‌ திருக்காளத்தி 
தேவன்‌ கண்ட கோபாலன்‌ 1208, 
1213 
மதுரை 1215, 1239, 1250 
மதுரை ஜில்லா 1090, 1171, 1199 
மத்தகம்‌ நாராயண ஐயர்‌ 1228 
மதீதியார்ச்சனம்‌ 1138 
மத்தியார்ச்சன மகாத்மியம்‌ 1138 
ws grt ஈரசய்யர்‌, 1243 
மத 1208 
மதுமரித்சன்‌ 1209 
மயிலம்பட்டி 1900 
மரீசி 1208 
மலாடு, 1239 
மலையமான்‌ ஈானூற்றுவன்‌ மலைய 
னாயின ராஜேர்‌ நிர சோழ சேதிய 
ராயன்‌ 1225 
In—8 


மலைமான்‌ பெறிய உடையார்‌ இரை 
யூானான ராஜராஜ சேய ராயன்‌. 
1926, 1227 

மல்லய்ய தண்ட smuscr 1211 

மல்லிகார்ச்சுன சுவாமி கோவில்‌ 1258 

மறுதுறை 1143 


tom 


மாணிக்கவாசகர்‌ 1087 
மாதண்ணா 1219 
மாக்தாதா 1209 


மாவடிக்சொண்டை (ராமம்‌), 1248. 


ip 
முசிறித்‌ தாலூகா 1202 
முண்டராடு 1948 
முதலியார்‌ சாச்சியார்‌ 1914 
முருககாத சுவாமி கோவில்‌ 1173 
முனையதமையன்‌ இருவ. ரல்கமுடை 
யான்‌ ராஜா திராஜ ராயன்‌ 1111. 


iP 
மூர்த்தி (விக்ரகம்‌) 1218 


மூன்றாம்‌ இராஜ சாஜன்‌, 
1918 


1208, 


ul 


யஜ்ஞ சாஸ்‌ BA, 1262 
ச்‌ 


சகுகாதராயக்சர்‌ 1094, 1101, 1102 
மகுமாதீ நாயக்கர்‌ விஜயராகவ சாயக்‌. 


சர்‌ 1101. 
சங்கசாதப்‌ பெருமாள்‌ 1218 
சங்கராதர்‌ 1218 
mmm 


ராணி மங்கம்மாள்‌ 1102 


LXXVIII 


சாமஸ்வாமி சோவில்‌ 1229 

சாமாண்டி 1111 

சாவுத்த சல்லூச்‌ 1210 

சாஜசேகான்‌ ராமதேவி 1112 

சாஜ சா.ராயண சதுர்வேதி மங்கலம்‌ 
1114 

சாஜ ராஜ தேவன்‌, திரிபுவன சக்கர 
aser 1106, 1114 

ராஜாதி ராஜதேவன்‌, இரிபுவன சக்‌ 
கமவர்த்திசள்‌ ஸ்ரீ, 1227 

சாஜா தோடாமல்லர்‌ 1218 


ஸல 


லட்சுமண அய்யர்‌ 1250 
லா 


லானாதோட.ர wawi 1218 


வ 


வட. ஆர்க்காடு ஜில்லா 1075, 1076, 
1222, 1259 

வடகரைப்‌ பெரும்பாக்கம்‌, 1259 

வயி.ரவன்‌ கோவில்‌ 1184 

வாத நல்லூர்‌ 1146 

வாத நல்லூர்‌ அக்கிரகாரம்‌ 1146 

வாதராஜ சுவாமி 1218 

வரத. ராஜர்‌ 1210, 1218 

வ.ரத.ராஜர்‌ கோவில்‌ 1207, 1218, 
1222 


வல்லாள.ராய கோபுரம்‌ 1075 


eum ^ 

வா யெழுந்த 
1113 

வா?€ச்வரர்‌ 1103 

வாதிபீகா ஸ்ரீகிவாஸ குரு 1219 


நயினார்‌ கோவில்‌ 


வி 
விக்கிரம சிங்கபுரி 1209 


விக்ரெமசோழன்‌, திரிபுவன சக்கர 
வர்த்திகள்‌ ஸ்ரீ 1225 

விக்ரம பாண்டிய தேவன்‌ 1247 

விக்ரம ஷிம்ஹபுரம்‌, 1248 

விசுவநாத காயச்சர்‌ சொக்கநாத காயக்‌ 
சர்‌ 1250 

விட்டல தேவர்‌ ஆலயம்‌ 1259 

விண்ணிறைந்த பெருமாள்‌ 1088 

விஜய sarb 1259 

விஜயபுரி ஈசுவரன்‌ கோவில்‌ 1066 

விஜயமங்கலம்‌ 1063 

விஜயமங்கலம்‌ மிட்டா 1063 

விஜயராகவ நாயகர்‌ 1101, 1102 

விஜ்ஜனன்‌ 1209 

விஷ்ணு 1208 

விஷ்ணு கோவில்‌ 1092,1223, 1239. 
1240, 1246 - 


வீ 


வீரகம்பண உடையார்‌ 1214 

வீரசைவ மடம்‌ 1202 

வீரட்டானேசுவரர்‌ 1280 

வீரட்டானேசுவரர்‌ கோவில்‌ 1294 

வீர சாய்க்கர்‌ 1250 

வீரராகவ சடகோப ஜீயர்‌ சுவாமிகள்‌ 
1094 

வீரராகவப்‌ பெருமாள்‌ கோவில்‌ 1092 

வீ.ரராஜேர்‌ திரன்‌ 1160, 1162 


வே 
வேங்கட அய்யர்‌ 1250 
வேங்கடராமய்யர்‌ 1199 


வேயிடங்கொண்டருளின மகாதேவர்‌ 


கோவில்‌ 1112 
வேல நாண்டு 1208 
வேலூர்‌ தாலூகா 1259 

வை 


வைத்தியநாத சுவாமி கோவில்‌ 1257 


LXXIX 


ஜ ஸ்ரீதேவி 1209 
த ஸ்ரீகிவாஸ தாஸரான ஆத்தான்‌ இரு 
ல்‌ ட்ட க்க மண்டலம்‌ வேங்கட ராமா அஜ ஜீயர்‌ 1218 
3 P ன்‌ 
ஜனநாதவள நாடு 1239 க ks ஆத்தான்‌ ஜீயர்‌ 
ஜீ ஸ்ரீரிவாஸாசாரியார்‌, 1260, 1261 


ஸ்ரீரங்காசாரியார்‌ 1220 


i 1098, 1094, 1098, 1219 
ஜீயர்‌ 1092 8, ஸ்ரீவைகுர்தப்‌ பெருமாள்‌ 1246 


ஸெள ஸ்ரீமுஷ்ணம்‌ 1219 
ஸெளந்தர்ய க௩காம்பிகை 1227 ஸ்ரீரங்கம்‌ 1218 ; 
ஸ்ரீமதி காயகயம்மன்‌ பெருந்திரு 
ஹ்‌ அம்மன்‌ 1164 
ஹம்பி 1259 ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ பரிவ்‌.ராஜகாசார்ய 
அத்தான்‌ ஜீயர்‌ 1218 
uj ஸ்ரீபெரும்புதூர்‌ 1240 
uf cored 1258 ஸ்ரீமசாலில்க சுவாமி கோவில்‌ 1138 


SSS 


oe 


E = 


LL. 
Se 


